ஸ்ரீ 


சமணமுனிவர்கள் இயற்றிய 


நாலடியார் மூலமும் 


தெளிபொருள் விளக்கமும் , 


உரையாசிரியர் 


வை . மு . சடகோபராமா நஜாசாரியர் 


சே . கிருஷ்ணமாசாரியர் . 


மூன்மும் பதிப்பு . 


சென்னை : 


சுந்தரம் அச்சுக்கூடம் 


1928 . 


காபிரைட் ரிஜிஸ்டாட் .) 


( விலை நபா -2. 


ஸ்ரீ வைஷ்ணவஸம்ப்ரதாய புஸ்தகசாலை , 
19. தென்னண்டைமாடவீ 

வீதி , 
திருவல்லிக்கேணி . 


to 


விஷய சூசிகை. 


க . அறத்துப்பால் . 


க . துறவறவியல் . 


பக்கம் 


க . 


க ) 


உ . 


உக 


h 


நசு 


செல்வநிலையாமை . 
இளமைநிலையாமை . 
யாக்கைநிலையாமை . 
அறன்வலியுறுத்தல் . 
தூய்தன்மை . 
துறவு 
சினமின்மை . 

உ . இல்லறவியல் . 
பொறையுடைமை . 
பிறர் மனை நயவாமை . 


கா , 


நா 


5 . 


भ 


. 


கூ . 


தரு 


க 0 . 


எகை . 


அம் . 


கக . 


பழவினை . 


கூக 


கஉ . 


மெய்மை . 


கங . 


தீவினையச்சம் . 


க 0 அ 


2. பொருட்பால் . 


க . 


ககம் 


கரு . 


de T 


க . 


கஎ . 


கங.அ 


கது . 


க . அரசியல் . 
கல்வி . 
குடிப்பிறப்பு. 
மேன்மக்கள் . 
பெரியாரைப்பிழையாமை . 
நல்லினஞ்சேர் தல் . 
பெருமை . 
தாளாண்மை . 

உ . நட்பியல் . 
சுற்றந்தழால் . 
நட்பாராய்தல் . 
நட்பிற்பிழைபொறுத்தல் , 
கூடா நட்பு . 


கசரு 
கரு உ 


கா . 


20 . 


கரு அ 


உக . 


கசுசீர் 


கரு 


உங . 


கஅங 


விஷய சூசிகை. 


உரு . 


ககூ 


உசா . 


h . இன்பவியல் . 
அறிவுடைமை , 
அறிவின்மை . 
ன்றியில் செல்வம் 

4. துன்பவியல் . 


2 ) ச 


உஎ . 


உகசா 


ஈயாமை , 


உரு 


உக . 


. 


உஙச 


ந ( ) . 


உச ? 


கூக . 


உச கூ 


இன்மை . 
மானம் . 
ரவச்சம் . 

ரு . பொதுவியல் . 
அவையறிதல். 

சு . பகையியல் . 
புல்லறிவாண்மை , 


5.2 .. 


உரு அ 


ஙக .. 


உ எ 


கூ . 


உஎச 


பேதைமை , 
கீழ்மை . 


ங ( ரு ,. 


கூசா. 


உ அக 
உ அஎ 


கயமை . 


எ . பன்னெறியியல் . 
பன்னெறி . 


கூஎ . 


உகூரு 


கூ . காமத்துப்பால் . 


ங அ . 


ங OX 


கூ 


ந.கக 


ச ( ) . 


ந . Fm 


க . இன்பதுன்பவியல் . 
பொதுமகளிர் 

உ . இன்பவியல் . 
கற்புடைமகளிர் . 

காமநுதலியல் . 
இவ்வாறு பாகுபாடு செய்யாமல் சிலர் இறுதியதிகாரத்தை மாத்திரம் 
காமத்துப்பாலாகக் கூறுவர் . இறுதியதிகாரத்தில் மாத்திரம் அகப்பொருட் 
கிளவித்துறைகள் பயில்வதும் , அதற்கு முன்னுள்ள இரண்டு அதிகாரங்களில் 
அவை முழுதும் பயிலாமையும் அவர்கட்கு ஆதாரம் ; திருக்குறளில் கற்புடை 
மகளிரென்று பொருள் படும் வாழ்க்கைத்துணை நலமென்னும் அதிகாரத்தை 
அறத்துப்பாலிலும் , பொதுமகளிரென்று பொருள் படும் வரைவின்மகளிரென் 
னும் அதிகாரத்தைப் பொருட்பாலிலும் சேர்த்துள்ளதும் நோக்கத்தக்கது . 

பொருட்பாலில் வரும் இன்பவியல் என்பதற்கும் , காமத்துப்பாலில் 
வரும் இன்பவியல் என்பதற்கும் வேறுபாடு மாணாக்கர் அறியத்தக்கது . 
பொருட்பாலில் வருவதை தலையின் பவியல் என்றும் , காமத்துப்பாலில் 
வருவதை கடையின் பவியல் என்றும் வழங்குவர் , 


அதிகார அடைவு . 
அறவிய விருவகைத் தாமவை தம்முள் 
துறவே ழில்றை மிருமூன் றென்ப ; 
பொருளியல் வகையேழ் புலப்படக் கிளப்பின் 
அரசிய லோதிகார மாகும் 
நட்பியல் நான்கதிகாரமின்ப 
மூன்றே துன்பவிய லதிகார 
நான்கே யொன்றே பொதுவியல் பகையியல் 
கூறதிகார நான் கே பன்னெறி 
கூறதிகார மொன்றெனக் கிளப்பர் : 
கடையின்ப வகைதான் கருதி னிருவகை 
யின்பதுன்ப வதிகார மொன்றே யேனை 
யின்ப வதிகார மிரண்டே . 


11 


செல்வநிலையாமை இளமைநிலையாமை யாக்கைநிலையாமை என்னும் 
அதிகாரவடைவுக்கு மலைவு உளதாம் ; அஃது யாதெனின் , - முன்புயாக்கை 
நிலையாமையை உணர்த்தி அதன்பின்பு இளமை நிலையாமையை உணர்த்திப் 
பின்பு அந்த இளமைப்பருவத்திலே முயன்று உண்டான செல்வத்தின் நிலை 
யாமையை உணர்த்தவேண்டாவோ என்னின் , - யாக்கைக்குப் புருஷா 
யுசு நூறுவயதென்றும் , இளமைப்பருவம் முப்பத்திரண்டு வயதென்றும் ஒரு 
நியம முண்டு , இந்தச் செல்வம் இத்தனை நாள் நிற்குமென்று ஒருறுதியில்லா 
மையால் இப்படி ஒருறுதியில்லாத செல்வம் வந்து எய்தியபொழுதே மறு 
மைக்கு உறுதியான அறங்களை செய்யவேண்டுமென்றற்கு முன்பு செல்வ 
நிலையாமையை வைத்து , அதன்பின்பு அப்படி நிலையாத செல்வத்தை அனு 
பவித்தற்கு இளமைப்பருவத்தை நிலையாகக்கருதியிராமல் முப்பத்திரண்டு 
வயதுக்குள்ளே துறந்து தவஞ்செய்யவேண்டுமென்றற்கு இளமைநிலையாமை 
யினை அதிகாரவடைவு செய்து , பின்பு யாக்கைக்குக் கற்பித்த வயது 
நூறென்று கொண்டு அதனை நிலையென்று கருதாமல் அறத்தினை நாடோ 
றும் வழுவாமற் செய்யவேண்டுமென்றற்குப் பின்பு யாக்கை நிலையாமை 
யைச சொன்னா ரென்பதாம் . 

ஆதலால் , அறத்துப்பாலில் நிலையாமையின் விரைவு கூறற்பொருட்டு 
முந்துற செல்வநிலையாமையினை வைத்து , அதற்குப்பின்பு இளமை நிலையா 
மையினைவைத்து , அதற்குப்பின்பு யாக்கை நிலையாமையினை வைவத்து , அதன் 
பின்பு இந்தப் பெறுதற்கரிய யாக்கையினைப் பெற்ற பொழுதே அறஞ்செய் 
தற்பொருட்டாக அறன் வலியுறுத்தலை வைத்து , அதன்பின்பாக அறத்தினை 

* இது , பழைய ஏட்டுப்பிரதியிற் கண்டபடியே அச்சிடப்படுகின்றது . 


சு 


அதிகார அடைவு . 


மறந்து விஷயங்களிலே மயங்காமல் அந்த விஷயங்களின் தூய்மையில்லா 
மையை அறிவித்தற்பொருட்டு தூய்தன்மையினை வைத்து , அதன்பின்பாக 
அப்படித் தூய்தன்மையில் நின்று மயங்காமல் மறுமைக்கு உறுதியாக மனை 
வாழ்க்கையினைத்துறந்து தவஞ்செய்தற் பொருட்டாகத் துறவென்னும் அதி 
காரத்தை வைத்து , அதன்பின்பு அந்தத் துறவுக்கு மறுதலையாகிய சினம் 
எழாமல் உயிர்களின் மீது அன்புவைத்தற்பொருட்டாகச் சினமின்மையை 
வைத்து , அதன்பின்பாக இப்படி ஒத்த தவத்துக்கு மறுதலையாகிய பசியைப் 
பொறுத்தலும் அறியாமையால் ஒருவர் தமக்கு ஒரு தீங்கு செய்தால் அதனைப் 
பொறுத்தலும் வேண்டுமென்பது கொண்டு பொறையுடைமையை வைத்து , 
அதன்பின்பாக இல்லறத்தை நடத்துவதற்குப் பிறர்மனை நயவாமை பெரும் 
பான்மை யாதலினாலும் இந்திரியங்கள் செய்யும் மிகைகளை மீட்டுத் தம்வசத் 
திலே ஒருப்படுத்திக்கொள்ளுதல் முன் சொன்ன பொறையுடைமையினும் 
அரிதாதலினாலும் அதன்பின் இந்தப் பிறர் மனை நயவாமையை வைத்து , 
ந்தத் தீயகுணமில்லா தவனுக்கல்லது கொடுத்தல் கூடாதாதலின் பிறர் 
மனை நயவாமையின் பின் ஈகை யென்னும் அதிகாரத்தைச் சேர்த்து , முற் 
பிறப்பில் ஒருவர்க்கு ஒன்றைக் கொடாதவன் துன்பமுற்றுப்பசிப்பிணிநலிய 
இரந்து திரிவனென்னும் இதனை அறிவித்தற்கு ஈகைக்குப்பின்பாகப் பழ 
வினையை வைத்து , இந்தப் பழவினையைத் தீர உணரும் இவன் உலகத்தில் 
நடந்தபோதும் ஒழுக்கத்தினைத் தப்பானென்பது கொண்டு அவ்வொழுக்கத் 
தின் உண்மையினை மெய்ம்மையென்று பழவினையின் பின்பே வைத்து ,உல 
கத்தில் நடந்தபோதும் தான தருமங்களைச் செய்யாமல் தீமையிலே புரிந் 
தொழுகுமவற்கு அறிவித்தற்பொருட்டாக இப்பிறப்பில் மிகவும் துன்புறு 
வர் முற்பிறப்பில் தீங்கு செய்தவ ரென்னுமது தோன்ற அதன்பின்பு தீவினை 
யச்சத்தினைவைத்து , இப்படி அறத்துப்பால் பதின்மூன்று அதிகாரமாகச் 
சேர்த்து , 

இனிப் பொருட்பாலதிகாரவடைவு செய்தற்குக் கல்வியை முதலாக 
எடுத்துக்கொண்டார் . அரசர்க்கும் மற்றும் ஒழிந்தோர்க்கும் கல்வி யுண்டா 
னால் அவர்களால் உலகத்திற் பிராணிகள் மேப்படுமாதலானும் தருமம்பரி 
பாலிக்கப்பட்டுவரு மாதலானும் பொருட்பகுதிக்குக் கல்வி இன்றியமை 
யாதாதலின் கல்வியை முதலில் வைத்து , அந்தக் கல்விக்குப்பின்பு அந்தக் 
கல்லிக்குத்தக ஒழுகுதல் குடிப்பிறந்தார்க்கு மிகவும் வேண்டுமாதலின்குடிப் 
பிறப்பைச் சேர்த்து , அதன்பின்பு எல்லாக்குணங்களிலும் வைத்து மேம் 
பாட்டுத்தன்மை குடிப்பிறந்தார்க்குப் பெரும்பான்மையா தலின் அந்தக் 
குடிப்பிறப்புக்குப்பின்பு மேன்மக்களை வைத்து , இப்படிக்கொத்த மேன் மக் 
களைப் பிழைத்தவர்களுக்கு மறுமைக்குஉறுதியுமில்லை இப்பிறப்பிலும் யாவ 
ராலும் இகழப்பட்டு அந்தப் பிராணவபிமானமென்கிறதும் இல்லையாய் 
விடுமாதலின் மேன்மக்களைப் பிழைக்கலாகாதென்பது கொண்டு அதன் 
பின்பு பெரியாரைப் பிழையாமையை வைத்து இப்படிக்கொத்த முறைமை 
விளையுடையாரைச் சேர்ந்து மதிப்புண்ட 

சேர்ந்து மதிப்புண்டாக வேண்டுமென்பது தோன்ற 


அதிகார அடைவு . 


எ 


அதன் பின்பு நல்லினஞ்சேர் தலை வைத்து , ஒருவர் தீயராகிலும் நல்லினஞ் 
சேரவே அவர் பெருமையடைவ ரென்பது தோன்ற அதன்பின்பு பெருமை 
யென்னும் அதிகாரத்தை வைத்து , அந்தப் பெருமையும் முயற்சியுடை யார்க் 
கல்லதில்லை யென்பது தோன்றப் பெருமைக்குப்பின்பு தாளாண்மையை 
வைத்து , இப்படி முயன்று செல்வத்தினையுண்டாக்கினார்க்கல்லது சுற்ற 
முண்டாகாதென்பது தோன்றத் தாளாண்மைக்குப் பின்பு சுற்றந்தழாலை 
வைத்து , சுற்றந் தழுவியிருப்பாரொருவர் தமக்குச் சுற்றமாகத்தக்காரை 
ஆராய்ந்து கொள்ள வேண்டு மென்பது கொண்டு அதன்பின்புநட்பாராய்தலை 
வைத்து , அப்படி ஆராய்ந்து உறவுகொண்டபின்பு அவர்செய்த பிழை 
களைப் பொறுக்கவேண்டுமாதலின் அதன் பின்பு நட்பிற்பிழைபொறுத்தலை 
வைத்து , அதன்பின்பு கூடா நட்பாகிய முறைகேடுடையவர் தமது காரி 
யங்களைக் குறைவரப்பலிப்பித்துக்கொள்ளுமளவும் வேற்றுமை சிறிதும் 
புலப்படாமல் கலப்புண்டாக அவர் மனங்கொளக் கலந்து ஒழுகிப் பின்பு 
கால் தாழ்த்துவிடுவராதலின் அவர்குணத்தினைப் பின்பு தாம் கண்டு அவ 
ருடனே கரிசங்கொள்ளாமல் இது சிலர்க்கு இயல்பென் றிருத்தல் நட்பிற் 
பிழைபொறுக்கும் பெரியோர்க்கே உளதாகுமென்பது கொண்டு அதன் 
பின்பே கூடா நட்பை வைத்து , இப்படி ஒத்தாரையும் நல்லவராக்கித்தமது 
சுபாவமுங் குன்றாமலிருத்தல் அறிவுடையோர்க்கல்லது கூடாதென்பது 
கொண்டு அறிவுடையினை அதன் பின்பு வைத்து அறியாமையால் வருங்குற் 
றம் விரித்துரைத்தாலல்லது முன்சொன்ன அறிவுடைமை சாயாமல் நில்லா 
தென்பது கொண்டு அவ்வறிவுடைமையைப் பேண வேண்டி அதன்பின்பு 
அறிவின்மையைவைத்து இந்த அறிவுடைமையில்லாதார்க்கு உளதாகிய செல் 
வம் பிறர்க்குப் பயன் படாதென்பதுதோன்ற அதன்பின் பேநன்றியில் செல் 
வத்தை வைத்து , இந்தச் செல்வம் பிறர்க்குப் பயன் படாமையால் அதனால் 
வருங்குற்றம் தோன்ற அதன்பின்புஈயாமையைவைத்து, ஒருவர்க்கு ஒன்றைச் 
கொடாமல் மறுமைக்கு உறுதியான அறங்களையும் செய்யாமல் தன் உடம் 
பினைச் செறித்திருக்குமவனே மிடியனென்று காட்டுதற்கு ஈயாமையின் 
பின்பே இன்மையை வைத்து , வறுமையுற்றுவனுக்கே மானிக்கத்தக்க 
செய்கை உண்டாகுமாதலால், அப்படி வறுமையிலே துன்பமுறுபவன்பான 
பங்கம் வந்தகாலத்து வறுமையாலும் கிடந்து நலங்காமல் தன் பிராணனை 
விட்டாவது மானத்தினைப் பரிகரித்தல் பெரும்பான்மையாதலால் அதன் 
பின்பே மானமென்னும் அதிகாரத்தை வைத்து , அப்படி மானத்தினைப் 
பரிகரியாமல் வறுமையினால் பிறர்பக்கல் சென்று இரந்து உயிர்வாழ்வ 
மென்று துணிவராயின் இவ்வுலகத்தில் இடுபவரும் இல்லையாய்க் கண் 
ணோட்டமின்றி இகழ்பவரே பெருகுவராதலின் இரப்பினை அஞ்சவேண் 
டும் மானமுடையா ரொருவராதலால் இரவச்சத்தை அதன்பின் பேவைத்து , 
எல்லாக் கல்வியையுமுடைய பல சபையிலும் இருந்து உலகத்திலுள்ளாரு 
டைய இயல்புகளையும் அறியுமவர் இரப்புக்குத்துணிந்து செல்லாரென்பது 
தோன்ற அதன்பின்பு அவையறிதலை வைத்து , சபையிலுள்ளா ரியல்புகளை 


அதிகார அடைவு . 


व 


1 / 


அறியாமல் அவைக்குள்ளே ஒன்றனைச் சொல்லி இகழப்படுமவர் புல்லரி 
வாளராதலால் அவையறிவார்க்கு இவை குற்றமா நலின் அவையறியுமவர் 
இந்தக் குற்றந் தவிரவேண்டுமென்றற்கு அவையறிதலின் பின்பு புல்லறிவா 
ண்மையை வைத்து , இந்தப் புல்லறிவு சில அறிந்தும் அறியாமலு முள் 
தன்மையாகுமாதலாலும் பேதைமைநேராக அறியாமலேயிருக்குமாதலாலும் 
புல்லறிவாண்மைக்குப்பின்பு பேதைமையைவைத்து , அறிவிலனென்னுமாத் 
திரமல்லது பிறர்செல்வங்கண்டு பொறாமையும் அவரைப் புறங்கூறுத 
லும் அவர் மனங்கொள்ளும்படி அவருடனே கூடி உறவுபோல திரிந்து 
அவர்க்குத் தாழ்வு செய்தலுமாகிய கீழ்மைக்குணம் பேதைமையினும் மிக 
வும் நிந்திக்கப்படுமாதலின் அதன் பின்பு கீழ்மையென்னும் அதிகாரத்தை 
வைத்து , இந்தக் கீழ்மை போலன்றியே தனக்கு ஒருவர் பல நன்றிகளையுஞ் 
செய்து தானும் அவராலே பரிகாரப்பட்டிருந்தாலும் அவர்நெஞ்சறியாமல் 
தனக்குச்சிறிது குறையுண்டாகில் அவ்வளவுமாத்திரத்தைக் கொண்டு அவர் 
களுக்குக்கொலையினைச்செய்தும் தன்னை நெருங்கிவந் தார்சிலர்க்குப் பயன் 
பட்டும் ஆசாரஞ்செய்து சிறிது பொருள் பெறின் தன்னைப் பெரியானொரு 
வனாக மதித்தும் யாவர்சிலரையும் கண்ணோட்டமற அவரெதிர்நின்று குடிப் 
பழுதான வசனங்களைச் சொல்லியும் இத்தகைய குணங்களை யுடையனாதல் 
காரணமாக முன்சொன்ன கீழ்மையினும் ! மிகவுந்து, சிக்கப்படுமாதலின் 
அதன் பின்பு கயமையினை வைத்து , பின்பு அதிகாரத்தில் ஏறின பாட்டுக் 
களை யெடுத்துப் பன்னெறியென்று ஓர் அதிகாரத்தை வைத்து , இப்படி 
பொருட்பால் இருபத்து நான்கு அதிகாரங்களையும் அடைவு செய்து , 
காமத்துப்பாலில் முதற்கண்ணே இழிவான 

குணங்களையுடைய 
பொது மகளிரை வைத்து , இந்தப் பொது மகளிர் குணங்களொன்று மிலரா 
கவே நல்ல குணமுடையார் எல்லாராலும் மதிக்கப்படுவராதலால் அதன் 
பின்பு கற்புடை மகளிரை வைத்து , அதன் பின்பு காமநுதலியலை வைத்து , 
காமத்துப்பால் மூன்று அதிகாரங்களையும் அடைவு செய்து , 

" இப்படி நாற்பது அதிகாரங்களும் அடைவுசெய்யப்பட்டன . 

இந்த அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்றையும் இந்நூலிற் 
கூறியபடி .......... 

கற்று ஆய்ந்து ஒழுகினவர்க்கு வீடுபேறும் சித்திக்கு 
மென அறிக . 


" அறம் பொருளின்பம் வீடடைதல் நூற்பயனே என்பது நன்னூல். 


ஸ்ரீ 
நாலடியார் 


வரலாறு . 


முன்னொரு காலத்திற் சமண முனிவர் எண்ணாயிரவர் கொடிய 
பஞ்சத்தால் தத்தம் நாடு விட்டுப் பாண்டி நாடடைந்து அவ்வரச 
னால் ஆதரிக்கப்பெற்று அவன தவையில் அமர்ந்திருந்தனர். பன் 
னாள் கழித்துப் பஞ்சம் நீங்கித் தந்நாடு செழித்த தறிந்து அவர்கள் 
தத்தம் பிறப்பிடஞ்செல்ல விருப்பமுற்றாராய்ப் பாண்டியனை விடை 
வேண்ட , அவனும் பன்னூற்பயிற்சியுள்ள அந்நல்லிசைப்புலவர் 
இருப்பது தன் அவைக்கு ஓர் அலங்காரமாமெனக் கருதி அவரைப் 
பிரிந்திருக்க மனமில்லானாகி விடையளியாது தாமதித்துவந்தனன் . 
இங்ஙனமிருக்க , அம்முனிவரனைவரும் , சங்கேதமாய் , அறம் முதற் 
பொருள் நான்கும் நன்கு புலப்படுமாறு தனித்தனி ஒவ்வொரு 
வெண்பாவைப் பாடிச் சிற்றேட்டிலெழுதித் தத்தமது பீடத்தின் 
கீழ் வைத்து , ஓரிரவில் யாரும் அறியாவண்ணம் அந்நாட்டைவிட்டு 
அகன்றனர் . பொழுது புலர்ந்ததும் அம்மன்னன் அப்புலவரைக் 
காணாமலும் சென்றஇடந் தெரியாமலும் வருந்தி , ஏவலாளரைக் 
கூவி , அவர்களிருந்த ஆசனங்களை அப்புறப்படுத்துகையில் , ஒவ் 
வொரு பீடத்தின் கீழும் ஒவ்வொரு வெண்பாட்டுச் சீட்டிலெழுதி 
வைக்கப்பட்டிருந்தது . அவற்றை எடுத்துப்பார்த்து அப்புலவரைப் 
பிரிந்த ஆற்றாமையால் , அரசன் , அவற்றை வையைப் பேராற்றில் 
வாரியெறிய ஏவினான் . அவ்வாறு எடுத்தெறியப்பட்ட அவற்றுள் 
நானூறு பாடல் , நீர்வழிச்சென்று நெடுங்கடல் சேராது எதிரேறிச் 
சென்றன . இம்மகிமை கண்டு , அரசன் , மிகவும் ஆச்சரியமுற்று 
அவற்றை எடுத்து ஒரு நூலாக்கி , நாலடியார் என ஓர் நற்பெய 
ரிட்டு வழங்கினன் . இதனை , 

மன்னன் வழுதியர்கோன் வையைப் பேராற்றின் 
எண்ணி யிருநான்கோ டாயிரவர்- உன்னி 
எழுதியிடு மேட்டி லெதிரே நடந்த 

பழுதிலா நாலடியைப் பார் 
என்னும் வெண்பாவினால் அறியலாம் . 

பிற்காலத்திற் பதுமனார் என்னும் புலவரொருவர் , இந்நூலுக் 
குப் பால் இயல் அதிகாரம் என்னும் பாகுபாடு செய்தன ரென்பர் . 


தனை , 


1 


நாலடியார் வரலாறு . 


வளங்கெழு திருவொடு வையக முழுது 
முளங்குளி ரின்பத் தின்ப முவப்ப 
வண்பெருஞ் சிறப்பின் மாதவம் புரிந்தாஅங் 
கெண்பெருங் குன்றத் திருந்தவ முனிவ 
ரறம்பொருளின்பம் வீடெனு மிவற்றின் 
திறம்பிற ரறியுந் திறத்தை நாடிப் 
பண்புற வெடுத்துப் பாங்குறப் பகர்ந்த 
வெண்பா வியலெண் ணாயிர மவற்றுட் 
பாரெதிர் கொண்டு பரவி யேத்த 
நீரெதிர் வந்து நிறையணி பெற்ற 
மேனூற் றகையின் விதி முறை பிழையா அ 
நானூ றவற்றி னயந்தெரிந் தோதிய 
மதுமலர்த் தண்டார்ப் பதுமன் றெரிந்த 
வையமில் பொருண்மை யதிகா ரந்தா 
மெய்யா நலத்த வெண்ணைந் தவற்று 
ளறவியல் பதின்மூன் றரசர்க் குரிய 
பொருபரிய லிருபத் தொருநான் கின்ப 
மான்ற வகையை மூன்றென மொழிந்தனன் 

சான்றோ ரேத்துந் தருமத் தலைவனே " 
எனப் பழைய ஏட்டுப்பிரதி யொன்றிற் கிடைத்த ஆசிரியப் 
பாவால் அறியலாம் . 

இப்பதுமனார் இந்நூலுக்கு ( திருக்குறளுக்குப் பரிமேலழக 
ருரை போல ) மிகச் சிறந்ததோருரையும் இயற்றின ரென்பர் . இந் 
நூலில் ஆங்காங்குச் சிலபாடல்கள் அவ்வவ் வதிகாரத்தோடு நன்கு 
பொருந்தாமல் வருந்திப் பொருத்தத் தக்கவையா யிருத்தற்குக் 
காரணம் , இயற்றும்பொழுதே அதிகாரப்பகுப்புட னியற்றப்பட்ட 
தொரு நூலல்லாமையும் , பின்பு அவ்வரையறை செய்யப்புகுந்த 
வர் ஒவ்வோ திகாரத்திற்குப் பப்பத்துப் பாடலென்னும் நியமங் 
கொண்டமையு மென்க . 

" வெள்ளாண் மரபுக்கு வேதமெனச் சான்றோ 
ரெல்லாருங் கூடி யெடுத்துரைத்த - சொல்லாய்ந்த 
நாலடி நானூறு நன்கினிதா வென்மனத்தே 
சீலமுட னிற்க தெளிந்து 

எனப் பின்னோர் இந்நூலின் பெருமையை இனிது எடுத்து 
ஓதி யிருத்தலும் காண்க . 


நாலடியார். 


குறள் வெண்பாக்களினாலாகிய நூலுக்கு குறள் எனப் பெயரானாற் 
போல , நால்டி வெண்பாக்களினாலாகிய இந்நூலுக்கு நாலடி எனப் பெய 
ராயிற்று . திருக்கோவையார் , திருவுந்தியார் , திருக்களிற்றுப்படியார் , 
சிவஞானசித்தியார் என்ற நூற்பெயர்களிற் போல , சிறப்புப்பற்றிய ஆர் 
விகுதி கூட்டப்பட்டு , நாலடியார் என்று வழங்கலாயிற்று . நாலடி என்ப 
தற்கு - நான்காகிய அடிகளை யுடையதென்று பொருள் ; பண்புத்தொகை 
புறத்துப் பிறந்த அன்மொழித்தொகைக் காரணப்பெயர் . நீதி நூல்களுள் 
இந்நூல் திருக்குறளோடொப்ப மதிக்கப்பட்டு , " ஆலும் வேலும் பல்லுக்கு 
உறுதி , நாலு மிரண்டும் சொல்லுக்கு உறுதி " ( ஆல் - ஆலம் விழுது , வேல் - 
கருவேலங்கொம்பு . நால் - நாலடியார் . இரண்டு - குறள் . ) . “ பழகுதமிழ்ச் , 
சொல்லருமை நாலிரண்டில் " என்றபடி திருக்குறள் நாலடியார் என்று 
கூட்டி வழங்கப்படுதலால் , நாலடி என்பது - நான்கு அடிகளையுடைய விருத் 
தம் முதலிய வேறு பாடல்களின்மேற் செல்லாமல் , நால்வகைப்பாக்களுள் 
ளும் முதன்மையையும் அந்தணர்சாதியா தலாற் சிறப்பையு முடைமைபற்றி 
முதற்பா எனப்படுவதான வெண்பாவின் மேலேயே நின்று , அவ்வெண் 
பாவினுள் நான்கு அடிகளையுடையனவாய் நூல்களுட் பயின்று வருகிறநேரி 
சை இன்னிசை வெண்பாக்களையே உணர்த்தி , அவற்றாலாகிய நூலுக்குக் 
கருவியாகுபெயராயிற்று. இற்நூற்பெயர் , நாலடி நானூறு என்றும் சில பிர 
திகளிற் காணப்படுகின்றது . 

நாலடியார் என்றும் நாலடி நானூறு என்றுஞ் சொல்லப்பட்டுச் 
சிறப்புப் பொருந்தி வழங்குகின்ற இந்நீதி நூல் , நாலடி நான்மணி நானாற்ப 
தைந்திணை முப் , பால் கடுகங் கோவை பழமொழி மாமூலம் , இன்னிலைய 
காஞ்சியோடு ஏலாதி யென்பவே , கைந்நிலையொ டாங் கீழ்க் கணக்கு 
எனக்கூறப்பட்டுள்ள சங்கம்மருவிய பதிணென்கீழ்க்கணக்குக்களுள் முத 
லாவது . பதினெண் கீழ்க்கணக்குக்களுள் ஒன்றெனவே, இது கடைச்சங் 
கத்தார் காலத்திற் செய்யப்பட்டு அச்சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட தென் 
றும் , ஏறக்குறைய இரண்டாயிரம் வருடங்கட்குமுன் தோன்றியதென்றும் 
தெளிவாக விளங்குகின்றது . இந்நூல் , ஒருவராற் பாடப்பட்ட தன்று ; பல 
புலவர்களாற் செய்யப்பட்ட செய்யுள்களால் அமைந்ததாம் . ஆதலால் , இர் 
நூலிலுள்ள கூறியது கூற லும் , மாறுகொளக்கூறலும் குற்றமாகா. 

இனி , பதினெண்கீழ்க்கணக்காவன: - க . நாலடியார் , உ . நான்மணிக் 
கடிகை , ( நால் நாற்பது = ] ங . இனியவைநாற்பது , ச . இன்னாநாற்பது , 
கு . கார்நாற்பது ,க . களவழிநாற்பது , ( நால்ஐந்திணை = ) எ . ஐந்திணை லயம் 
பது , அ . ஐந்தினை யெழுபது , கூ நிணைமொழி யைம்பது , 0 திணைமாலை 


நாலடியார் 


M 


நூற்றைம்பது , கக . முப்பால் ( = திருக்குறள் ), கஉ . திரிகடுகம் , கூ , கோ 

( ஆசாரக்கோவை ),கச . பழமொழி , கரு , மாமூலம் ( = சிறுபஞ்சமூலம் ), 
கசு . காஞ்சி ( = முதுமொழிக்காஞ்சி ), கஎ , ஏலாதி ,க அ.கைந்நிலை என்பன . 
நானாற்பது என்பதிலுள்ள நால் என்பதை ஐந்திணை என்பதனோடுங் 
கூட்டுக ; கூட்டவே , நால்ஐந்திணை என்பது - ஐந்திணைப்பொருளுணர்த் 
தும் ஐந்திணையைம்பது முதலிய நான்கு நூல்களின்மேல் நிற்கும் . கைந் 
நிலை - நச்சினார்க்கினியர் உரையில் மேற்கோள் காட்டிய நூல்களுள் ஒன்று . 

இனி , சங்கத்தார் காலத்து நூல்கள் , கீழ்க்கணக்கு மேற்கணக்கு 
இருவகையாக வழங்கப்பட்டன . அவற்றில் , மேற்கணக்காவது - வெண்பா , 

சிரியப்பா , கலிப்பா, வஞ்சிப்பா , மருட்பா என்னும் ஐந்து வகைப்பாக்க 
ளாலும் ஐம்பது முதல் ஐந்நூறு இறுதியாக வருவது : கீழ்க்கணக்காவது - 
அறம் பொருளின்பங்களைப்பற்றிய வெண்பாக்களினால் அத்தொகைப்பட 
வருவது : (இதனை, " மேல் கீழ்க் கணக்கென இருவகைக் கணக்கே, மேற் 
கணக்கெனவுங் கீழ்க் கணக் கெனவும் , பாற்படு வகையாற் பகர்ந்தனர் 
கொள்லே , " " அகவலுங் கலிப்பாவும் பரிபாடலும் , பதிற்றைந்தாதி பதிற் 
றைம்ப தீறா , மிகுத்துடன் தொகுப்பது மேற்கணக் கெனவும் , வெள்ளைத் 
தொகையு மவ்வகைவேண்டின் , எள்ளறு கீழ்க்கணக்கெனவுங் கொள்லே , " 
" ஐம்பது முதலா ஐந்நூ றீறா , ஐவகைப் பாவும் பொருள்நெறி மரபின் , 
தொகுக்கப்படுவது மேற்கணக்காகும் , " " அடி நிமிர்வில்லாச் செய்யுட்டொ 
குதி , அறம் பொருளின்ப மடுக்கி யவ்வகைத் திறம்பட வருவது கீழ்க்கணக் 
காகும் என்ற பன்னிருபாட்டியற் சூத்திரங்களால் அறிக . ) கீழ்க்கணக் 
வெண்பாவினினமும் விரவிவருதலையும் ஐம்பதினுங் குறைந்து நாற்பதாக 
வும் ஐந்நூற்றினும் மிக்கு ஆயிரத்து முந்நூற்று முப்பதாகவும் வருதலையும் 
உரையிற் கோடல் என்னும் உத்தியாலும் பிறவாற்றாலும் அமைத்துக் 
கொள்க . மிக்க அடிகளையுடைய பலவகைப்பாக்களால் வருவது பற்றி மேற் 
கணக்கென்றும் , குறைந்த அடிகளையுடைய ஒருவகைப்பாவால் வருவது பற் 
றிக் கீழ்க்கணக்கென்றும் காரணக்குறியமைந் தனவென உணர்க . இங்ஙனங் 
கொள்ளுதற்கு , " அடிநிமிர்வில்லாச் செய்யுட்டொகுதி ” என்றதும் ஆதாரம் . 

இனி , இந்நூல் வேறொரு நூலின் வழியே தோன்றியதென்று கொள்ள 
டமில்லாமையாலும் , சமணசமயத்து வினையினீங்கி விளங்கிய அறிவை 
புடைய முனிவராற் செய்யப்பட்ட தாதலாலும் , முதனூல் வழி நூல் சார்பு 
நூல் என்ற நூல்வகை மூன்றில் இது முதநூலின் பாற்படுமென்க . 

சமணசமயத்துப் பெருங்காப்பியமான சீவகசிந்தாமணியின் உரையில் 
ஆசிரியர் நச்சினார்க்கினியர் பிறரும் இச்சமயத்தார் "சிறுகா பெருகா முறை 
பிறழ்ந்து வாரா (நாலடியார் , பழவினை , க 0 ) என்றதனாலும் உணர்க என 
உரைத்ததனால் , இந்நூல் சமணசமயத்தார் செய்ததென நன்கு புலனாகின் 
றது . இக்கொள்கைக்கு மற்றும் பல ஆதாரங்களும் உண்டு . 

இந்நூல் , நச்சினார்க்கினியர் பரிமேலழகர் அடியார்க்குால்லார் முதலிய 
தந்த உரையாசிரியர்களால் எடுத்து களப்படும் பிரமாண நூல்களுள் ஒன்று 


நாலடியார் 


இனி , இந்நூல் செய்கின்ற காலத்திற்கு இலக்கண நூல்கள் அகத்திய 
மும் தொல்காப்பியமு மாதலாலும் , தொல்காப்பியச் சிறப்புப்பாயிரத்தில் 
" முந்து நூல் கண்டு முறைப்பட வெண்ணி " என்றபடி தொல்காப்பியம் 
அகத்தியத்தின் வழி நூலாதலாலும் , பிறர்கூறிய நூல்கள் நிரம்பிய இலக்க 
ணத்தன அன்மையாலும் , தொகுத்துச செய்யப்பட்டு வழக்கு நூலாகிய 
தொல்காப்பியம் இடைச்சங்கம் முதலாக இன்றளவும் உளதாதலாலும் , 
தொல்காப்பியத்திற் கூறிய இலக்கணமே இதற்கு இலக்கண மென்று உண 
ர்க ; அந்நூலிற் செய்யுளியலில் ஆசிரியர் , பா நான்கு என்றும் அவர்றை 
அறம்பொருளின் பத்தாற் கூறுக வென்றுங் கூறி , பின்பு , அம்மை முதலிய 
எட்டும் ( அம்மை , அழகு , தொன்மை , தோல் , விருந்து , இயைபு , புலன் , 
இழைபு என்பன ) தொடர் நிலைசசெய்யுட்கு இலக்கணமென்று கூறுகின்ற 
இடத்து , " வனப்பியல் தானே வகுக்குங் காலைச , சின்மென்மொழியால் 
தாய பனுவலோடு , அம்மைதானே அடி நிமிர்வின்றே என்ற சூத்திரத்தால் 
சிலவாயமெல்லியவாய சொல்லோடும் இடையிட்டுவந்த பனுவலிலக்கணத் 
தோடும் அடிநிமிர்வில்லது அம்மையாம் என்று கூறினமையின் , இந்நூல் 
அங்ஙனங்கூறிய அம்மையா மென்று உணர்க . இன்னும் , அசசூத்திர வுரை 
யில் , " அடிநிமிராது என்றது ஐந்தடியின் ஏறாது என்றவாறு. தாய பனுவ 
லோடு என்றது , அறம் பொருளின்ப மென்னும் மூன்றற்கும் இலக்கண 
சொல்லும் : வேறு இடையிடை அவையன்றியுந் தாய்ச செல்வது என் 
வாறு . அஃதாவது -பதினெண்கீழ்க்கணக்கு என உணர்க . அதனுள் இரண் 
டடியானும் ஐந்தடியானும் ஒரோசெய்யுள் வந்தவாறும் , அவை சிலவாய 
மெல்லிய சொற்களான் வந்தவாறும் , அறம் பொருளின்பமென அவற்றிற்கு 
லக்கணங்கூறிய பாட்டுப் பயின்று வருமாறும் , கார்நாற்பது களவழி நாற் 
பது முதலாயின வந்தவாறுங் கண்டுகொள்க என்றதும் அறிதற்பாலது . 


தலைச்சங்கத்தார்க்கு அகத்தியம்மாத்திரமும் , இடைச்சங்கத்தார்க் 
அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் இசை நுணுக்கம் 
முதலியனவும் , கடைச்சங்கத்தார்க்கு அகத்தியம் தொல்காப்பியம் என்னும் 
இவை மாத்திரமும் இலக்கணமென்பதை , இறையனாரகப்பொருளின் நக் 
கீரருரையாலும் , தொல்காப்பிய நச்சினார்க்கினியத்தாலும் , பிறவாற்றாலும் 
அறிக . தொல்காப்பியப் பொருள் நிகாரவுரையில் அகத்தியமூர் தொல்காப் 
பியமுமே தொரைகளுக்கு நூலாதலின் என்றது , எட்டுத்தொகைகளோடு 
சமகாலத்தனவாகிய பதினெண்கீழ்க் கணக்குக்களுக்கும் ஒக்கும் , 


நாலடியார். 


கடவுள் வாழ்த்து . 
வானிடு வில்லின் வரவறியா வாய்மையாற் 
கானிலந் தோயாக் கடவுளை - யாநிலஞ் 
சென்னி யுறவணங்கிச் சேர் துமெம் முள்ளத்து 

முன்னி யவை முடிக வென்று 
இஃது - கடவுள் வாழ்த்து ; அஃதாவது - எடுத்துக்கொண்ட காரியம் 
இடையூறின்றி இனிது முடிதற்பொருட்டுக் கவி தான் வழிபடு கடவுளையா 
வது எடுத்துக்கொண்ட பொருட்கு ஏற்புடைய கடவுளையாவது வாழ்த்து 
தல் . அவற்றுள் , இவ்வாழ்த்து - தமக்கு வழிபடுகடவுளாகிய அருகதேவனைப் 
பற்றிய தென அறிக . 

((இதன்பொருள் ) வான் - மேகத்தில் , இடு - உண்டாகின்ற , வில்லின் - 
( இந்திர ) தனுசைப் போன்ற , வரவு - (உடம்பின் ) வருகையை, வாய்மை 
யால் - தத்துவஞானத்தினால் , அறியா - அறிந்து , - எம் உள்ளத்து எமது 
மனத்தில் , முன்னியவை - செய்யநினைத்தவை , முடிக - (இடையூறில்லாமல் 
இனிமையாய் ) நிறைவேறுக , என்று- என்று எண்ணி , - கால் நிலம் தோயா 
கடவுளை - (தனது ) பாதங்கள் பூமியிற் படியப்பெறாத ( அருக ) தேவனை 
யாம் - நாம், - நிலம் சென்னி உற-தரையிலே தலைபொருந்தும்படி , வணங்கி - 
நமஸ்கரித்து , சேர்தும் - சரணமடைவோம் ; ( என்றவாறு .) 
உள்ளத்தில் நினைத்தவை என்றதில் , பிறப்பறுத்தலும் அடங்கும். 
றியா, என்று , கடவுளை , யாம் , வணங்கிச் சேர்தும் எனமுடி புகாண்க . 
வானத்தில் தோன்றுகிற இந்திரவில் இப்பொழுதென்றும் இன்னபடி 
யென் றுர் தெரியாமல் உண்டாகி உடனே உரு அழிந்துபோவது போல , 
உடம்பும் உண்டாகி நிலையில்லாமல் அழிந்துபோவதனால் அது அழிவதற்கு 
முன்னமே நினைத்தகாரியங்கள் கைகூடும்படி நாம் கடவுளைச சேர்வோமெ 
ன்று கருத்து . வானிலிடுகின்ற வில்லினது தோற்றமும் அழிவும் போன்ற 
பிறப்பாகிய இயல்பையறிந்து என்ற பழையவுரையைத் தழுவி இங்ஙனம் 
உரைக்கப் பட்டது . இனி , சீவகசிந்தாமணியில் " மற்றவன் தேவனாகி வா 
னிடு சிலையிற்றோன்றி " என்றவிடத்து , நூல்கள் , இந்திரவில் இன்னவாறு 
தோன்று மென்று அதுதோன்றும் முறைமை கூறாவாகலின் , அங்ஙனந் 
தோன்றுகின்ற தேவர்க்கு அஃது உவமையாயிற்று ; இக்கருத்தானன்றே , 
" வானிடுவில்லின் வரவறியா " என்றார் பிறரும் என்று ஆசிரியர் நச்சினார்க் 
கினியர் உரைத்துள்ள தனால் , அறியா என்பதை ஈறுகெட்ட எதிர்மறைப் 
பெயரெச்சமாகக்கொண்டு கடவுளுக்கு அடைமொழியாக்கி , ஆகாயத்தில் 
தோன்றுகிற இந்திரவிற்போல இன்னவாறு தோன்றுமென்று முன்புவரு 
கையறியப்படாத கடவுளை யென்று உரைத்தல் நச்சினார்க்கினியர் கருத்தெ 
னத் தெரிகின்றது ; “ திருவி லிட்டுத் திகழ்தருமேனியன் " எனச் சிலப்பதி 
காரத்திலும் , மணிமேகலையிலும் இந்திராவில் தெய்வ வடிவத்துக்கு ஒளியில் 
உவமை கூறப்பட்டவாறு காண்க 


உரைப்பாயிரம் . 


எ 


வில்லின் , இன் - ஐந்தனுரூபு , ஒப்பு . முதலுரைக்கு அரியா என்பது - 
உடன்பாட்டு இறந்தகாலவினையெச்சம் . வாய்மை - மெய்ம்மை : மெய்யறி 
வுக்கு ஆகுபெயர் . வாய்மையால் அறியா என மொழிமாறி இயையும் . இனி , 
வாய்மையால் கால்கிலந்தோயா என இயைத்து , மெய்ம்மையாகிய புண்ணி 
யத்தாற் கால்கள் தரையிற்படியா திருக்கப்பெற்ற என்பாரும் உளர் . வாய் 
மையால் வணங்கிச் சேர்தும் என்று இயைத்து , திரிகரணசுத்தியாக வணங் 
கிச் சரணமடைவோ மென்றலும் அமையும் . காலடிகள் நிலத்தில் தோயா 
மை எல்லாத்தேவர்க்கும் உண்டாயினும் , மற்றைத்தேவர்கட்கெல்லாம்புண் 
ணியமுடிவில் தெய்வவுடம்பு நீங்கி வேறு உடம்பு வருதலால் அவர்க்கு அது 
முழுதும் நிலைபெறாமைபற்றி , அவ்வாறின்றி எக்காலத்துந் தெய்வத்தன்மை 
மாறாத அருகக்கடவுளுக்கு அது விசேடணமாக்கப்பட்டது . சாதாரணமா 
கத் தேவர்க்கு அத்தன்மை நீங்குதலை" எல்லை மூவைந்து நாள்க ளுளவென 
விமைக்குங் கண்ணும் , நல்லெழில் மாலை வாடும் நஞ்சுடை யமிர் துண்டா 
ரின் , பல்பகல் துய்த்த இன்பம் பழுதெனக் கவல்ப கண்டாய் என்ற சீவக 
சிந்தாமணி கொண்டு உணர்க . இனி , கால்நிலந்தோயாக் கடவுள் என 
அருத்தாபத்தியால் , பூவின்மேல் வந்தருளுங் கடவுளென்று கருத்துக்கொள் 
ளுதலும் ஒன்று ; அருகக்கடவுள் தாமரைமலரை வாகனமாகக்கொண்டு 
அதனையூர்ந்து செல்லுகின்றன னென்று ஜை நூல்கள் கூறும் . கடவுள் 
( எப்பற்றையும் ) கடந்து நின்றவன் ; உள் பெயர் விகுதி . சேர்தும் , தும்- தன் 
மைப்பன்மை யெதிர்காலமுற்று விகுதி ; பிறரையும் உளப்படுத்தியது . கால் 
நிலத்தில் தோயாத கடவுளை யாம் நிலத்தில் தலை பொருந்தும்படி வணங்கு 
வோம் எனக் கடவுளின் பெருமையும் தமது பணிவுந் தோன்றக் கூறியவா 
றாம் ; இது , மாண்தொடையின் பாற் படும் . முடிக - வேண்டுகோட்பொரு 
ளில் வந்த வியங்கோள் . 

இச்செய்யுள் , பால் முதலிய பாகுபாடு செய்யத்தொடங்கும்பொழுது 
பதுமனார் செய்த தெனப்படும் ; இதனால் , அவரது மதம் ஆருகத மென்பது 
விளங்கிற்று. 


உரைப்பாயிரம் . 
ந்திரன் முதலிய தேவர்களுடைய சுவர்க்கம் முதலிய உலகங்களை 
யும் , அளவிறந்த பேரின்பத்தையுடைய அழிவில்லாத முத்தியுலகத்தையும் 
அடையும் வழியறிந்து அடைவதற்கு உரிய மனிதர்கட்கு உறுதியைத் தருவ 
தென்று உயர்ந்தவர்களாற் குறிக்கப்பட்ட பொருள் நான்காம் ; அவை 
அறம் பொருள் இன்பம் வீடு என்பன : அவற்றை முறையே வடநூலார் , 
தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்னுஞ் சதுர்வித புருஷார்த்தம் என் 
பர் . அவற்றுள் , வீடு என்பது - மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாத நிலை 
மையை யுடையதாதலின் , அறத்தின் பகுதிகளுள் ஒன்றான துறவறமாகிய 

இது , திருக்குறளுரையாசிரியராகிய பரிமேலழகரது கருத்து . இனி , 
தொல்காப்பியச் சிறப்புப்பாயிரவுரையில் நச்சினார்க்கினியர் வீடு கூறாரோ 
வெனின் , - அகத்தியனாரும் தொல்காப்பியனாரும் வீடுபேற்றிற்கு நிமித்தங் 


நாலடியார் 


व 


- 


காரணத்தின் வகையாற் கூறப்படுவதே யல்லாமல் இலக்கணவகையாற் 
கூறப்படாமையால் , நூல்களாற் கூறப்படுவன அது ஒழிந்த மூன்று மேயாம் . 

அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று புருஷார்த்தங்களும் திரி 
வர்க்க மென்றும் , வீடு அபவர்க்கமென்றும் வழங்கப்பெறும் . 

இவற்றுள் , அறம் - இம்மை மறுமை வீடு என்னும் மூன்றையுந் தருவ 
தும் , பொருள் - இம்மை மறுமை யிரண்டையுந் தருவதும் , இன்பம் -இம்மை 
யொன்றையே தருவதும் ஆகிய சிறப்பின் தகுதிபற்றி , அறம் முதலிலும் , 
அதன்பின் பொருளும் , அதன்பின் இன்பமும் நிறுத்தப்பட்டன வென்றும் ; 
இவற்றுள் இரண்டாவதாகிய பொருள் - முதலதான அறத்துக்கும் , மூன்றாவ 
தான இன்பத்துக்கும் காரணமாதல்பற்றி , சிங்கநோக்காய் அவ்விரண்டி 
னிடையில் வைக்கப்பட்ட தென்றும் அறிக . பொருள்- தரும காமங்களைத் 
தருவதாதலை " வடுவிலா வையத்து மன்ளிய மூன்றில் , நடுவண தெய்த 
விருதலையு மெய்தும் , நடுவண தெய்தாதா னெய்தும் உலைப்பெய் , தடுவது 
போலுந் துயர் என்னும் இந்நூற் செய்யுளினாலும், " அறனீனு மின்பமு 
மீனுந் திநனறிந்து , தீதின்றி வந்த பொருள் என்ற திருக்குறளினாலும் , 
அறம் பொருளின்ப மென்று - ஆராரிவற்றி னிடையதனை யெய்துவார் , 
சீரா ரிருதலைய மெய்துவர் " என்னும் பரகாலன் வாக்கினாலும் அறிக . 
அவற்றுள் , அறமாவது 

இம்மை மறுமை வீடு என்னும் மூன் 
றையுந் தருவனவாய் மனுமுதலிய நூல்களில் விதிக்கப்பட்டவற்றைச் 
செய்தலும் , விலக்கப்பட்டவற்றைச் செய்யா தொழிதலுமாம் ; அது 
ஒழுக்கம் , வழக்கு , தண்டம் என்று மூன்றுவகைப்படும் : இவற்றை 
முறையே வடநூலார் , ஆசாரம் , வியவகாரம் , பிராயச்சித்தம் என் 
பர் . அவற்றுள் , ஒழுக்கமாவது பிராமணர் முதலிய வருணத்தவர் 
தம் தமக்கு விதிக்கப்பட்ட பிரமசரியம் முதலிய ஆச்சிரமங்களில் 
நின்று அவற்றிற்குச் சொல்லப்பட்ட அறங்களினின்று வழுவாது ஒழுகுதல் . 
கூறுதலன்றி வீட்டின் தன்மை தமிழாற்கூறாரென்று உணர்க ; அஃது , 
அந்நிலை மருங்கி னற முதலாகிய , மும்முதற்பொருட்கு முரியவென்ப ” என் 
பதனான் உணர்க ; இக்கருத்தானே , வள்ளுவநாயனாரும் முப்பாலாகக் கூறி , 
மெய்யுணர் தலான் வீடுபேற்றிற்கு நிமித்தங் கூறினார் என உரைத்ததனால் , 
நச்சினார்க்கினியர் கருத்து இவ்விஷயத்தில் வேறாதல் விளங்கும் . மற்றும் , 
மேற்காட்டிய " அந்நிலைமருங்கின் " என்ற தொல்காப்பியச் செய்யுளியற் 
சூத்திரத்தின் உரையில் உலகியற்பொருள் மூன்றனையுங் கூறுவான் , அவற் 
றை மும்முதற் பொருள் என்றான் . அவையின்றி வீடுபெறுமாறு 
இன்மையின் , வீடும் ஆண்டுக் கூறினான் என்பது . அல்லாதார் , வீடு என்னும் 
பொருண்மை செய்யுட் கண் வாராமையின் அது கூறா னென்ப ; அங்ஙனங் 
கருதின் , அறமுதற்பொருளும் செய்யுட்கண் வாரா என மறுக்க என்றதும், 
தொல்காப்பியப் பொருளதிகார வுரைத்தொடக்கத்தில் இந்நிலையாமையா 
ஓம் இவற்றானும் வீட்டிற்குக் காரணங் கூறினார் என்றதும் காண்க , 


தொகுதியாகிய நூற்கூறுபாடென்று பொருள் . 

உரைப்பாயிரம் . 
வழக்காவது - ஒருபொருளைத் தனித்தனியே எனது எனது என்று இருப்ப 
வர்கள் அதுகாரணமாகத் தமக்குள் மாறுபட்டு அப்பொருளின் மேற்சொல் 
வது ; அது - கடன்வாங்குதல் , வைப்பு , உடையவனல்லா தவன் விற்றல் , 
கூடிமேம்படுதல் , கொடுத்ததை மீண்டும் கொடாமை , கூலிகொடாமை , 
கட்டுப்பாடுகடத்தல் , விற்றும் வாங்கியும் உள்ள மொப்பாமை , ஒப்பிப்பணி 
செய்யாமை , எல்லைவழக்கு , தண்டக்கொடுமை , சொற்கொடுமை , திருடு , 
வன் செய்கை, மாதரைக்கவர் தல் , மாதராடவர் தருமம் , தாயபாகம் , சூது 
எனப் பதினெட்டு வகையது . தண்டமாவது - ஒழுக்கவழக்குக்களினின்று 
தவறினவர்களை அந்தந்த நெறியில் நிறுத்துதற் பொருட்டுப் பாடி பாதமில் 
லாமல் ஆலோசித்து அந்தந்த குற்றத்திற்குத் தக்கபடி சிட்சித்தல் . 

இம்மூன்றனுள் , வழக்கும் தண்டமும் உலகத்தை நல்வழிப்படுத்துவ 
தற்கே பயன்படுவன வல்லது , ஒழுக்கம்போல மனிதரது உயிர்க்கு உறுதி 
தருஞ் சிறப்பை யுடையனவல்ல வா தலாலும் , அவைதாம் நூல்களினாலேயே 
யன்றி அறிவு மிகுதியாலும் தேசத்து இயற்கையாலும் அறியப்படுதலாலும் 
அவற்றை யொழித்து , (திருக்குறளிற்போல ), இந் நூலிலும் சிறப்புடைய 
ஒழுக்கமே அறமென எடுத்துக்கொள்ளப்பட்டது . அதுதான் நால்வகை 
ஆச்சிரமத்ததாய் வருணந்தோறும் வேறுபாடுடைமையால் , சிறுபான்மை 
யாகிய அச்சிறப்பியல்புகளையொழித்து , எல்லார்க்கும் ஒத்திருத்தலாற் 
பெரும்பான்மையாகிய பொதுவியல்புபற்றி , இல்லறம் துறவறம் என இரு 
வகைலயாற் கூறப்படுகின்றது . அவற்றுள் , இல்லறமாவது - இம்மை மறு 
மையாகிய இருமையின் பங்களையும் அனுபவித்தற்கு உரிய இல்வாழ்க்கை 
நிலைக்குச் சொல்லுகின்ற நெறியில் நின்று அதற்குத் துணையாகிய கற்புடை 
மனைவியோடுஞ் செய்யப்படுந் தருமம் ; துறவறமாவது - மேற்கூறிய இல்ல 
றத்தில் வழுவாமல் நடந்து அறிவுடையராய்ப் பிறப்பையஞ்சி முத்திபெறு 
தற்பொருட்டு எல்லாப்பற்றுக்களையும் விட்டவர்க்கு உரியதாகிய தருமம் . 

பால் , இயல் , அதிகாரம் என்றவற்றிற்கு - பலபொருள்கள் உள்ளன 
வாயினும் , இங்கே , ஒருபொருளையே குறித்து வரும் பல செய்யுட் ளின் 

, 
பால் என்றது - பெரும்பிரிவுக்கும் , இயல்என்றது - அதற்கு உட்பட்ட சிறு 
பிரிவுக்கும் , அதிகாரம் என்றது அதன் உட்பிரிவுக்குமாகக்கொள்ளப் 


பட்டது . 


னி , ஒவ்வொரு பொருளை வற்புறுத்திக்கூறும் பப்பத்துப் பாடல்களை 
யுடைய நாற்பது அதிகாரங்களாகப் பகுக்கப்பட்டுள்ள இந்நூலில் முதற் 
பதின்மூன்று அதிகாரங்கள் , அறத்துப்பால் ; பதினான்காம் அதிகாரம் 
முதல் முப்பத்தேழாம் அதிகாரம் வரையில் இருபத்து நான்கு அதிகாரங் 
கள் , பொருட்பால்; இறுதி மூன்று அதிகாரங்கள் , காமத்துப்பால் , “ மூன் 
றுறுப்படக்கிய தன்மைத்தாயின் , தோன்றுமொழிப்புலவ ரது பிண்ட 
மென்ப ” என்னுந் தொல்காப்பியச் செய்யுளியற் சூத்திரத்தின் படி இந் நூல் 
பால் இயல் அதிகாரம் என்னும் மூன்று உறுப்புக்களையும் அடக்கியதொரு 
பிண்டமா மென்க . அவற்றுள் , -- 


முதலாவது 
அறத்துப்பால் . 
அஃதாவது - அறத்தையுணர்த்தும் பகுதி என்பதாம் . இரண்டா 
வேற்றுமை யுருபும் பயனு முடன் தொக்கதொகை . இவ்வறத்துப்பால்- துற 
வறவியல் இல்லறவியல் என இரண்டு உட்பிரிவை யுடையது . 

றஞ்செய்வதற்கு உரிய இருவகை நிலையுள் இல்லறம் முதலதும் துற 
வறம் இரண்டாவது மாதலால் அம்முறைபற்றித் திருக்குறளின் அறத்துப் 
பாலில் இல்லறவியல் முன்னும் துறவறவியல் பின்னும் நிறுத்திக் கூறப் 
பட்டிருந்தாலும் , இந்நூலில் அங்ஙன மன்றி , துறவறம் நித்தியமாகிய முத் 
தியை யடைதற்குக் காரணமா தலால் அச்சிறப்புப்பற்றி அது முன் 
னும் , இல்லறம் துறவறம்போல முத்தி பெறுதற்குக் காரணமாகாததனால் 
அச்சிறப்பின்மைபற்றி அது பின்னுமாக வைக்கப்பட்டது . இந்நூலின் 
முதல் ஏழு அதிகாரங்கள் - ஜைநசமயக் கொள்கையின்படி முத்திபெறு 
தற்கு இன்றியமையாதாதன துறவறத்தைக் கூறும் இயலென்றும் , அதன் 
பின் ஆறு அதிகாரங்கள் - அத்துறவறத்திற்கு மறுதலையாகிய இல்லறத் 
தைக் கூறும் இயலென்றும் அமைக்கப்பட்டன . " அறவிய லிருவகைத்தா 
மவைதம்முள் , துறவே ழில்லற மிருமூன் றென்ப என்ற பழைய உரைச் 
சூத்திரத்தை உணர்க . அவற்றுள் , 


முதலாவது 

துறவறவியல் . 
அஃதாவது - துறவறத்தைக்கூறும் இயல் என்றவாறு . ( இரண்டாம் 
வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை .) அதனுள் , 

முதல் அதிகாரம்.- செல்வநிலையாமை . 
அஃதாவது - செல்வத்தினது நிலைத்தலில்லாமை . இதனைச் சொல் 
வது , செல்வங்கிடைத்தபோது விரைவில் அறஞ்செய்வதிற் கருத்து உண் 
டாதற்பொருட்டு நிலையில்லா தபொருளை யுணர்ந்தா லன்றி நிலையுடைய 
பொருளில் மனஞ்செல்லா தாதலால் , முத்தியடைவதில் விருப்பமுண்ட 
தற்பொருட்டு நிலையில்லாதெபொருள்களை மூன்று அதிகாரங்களால் உணர்த் 
தத்தொடங்கி , அவற்றுள் இளமைக்குப் பிராயம் முப்பதென்றும் , உடம் 
புக்குப் பிராயம் நூறென்றும் ஒரு காலநியமம் உள்ளதனால் , அவற்றிற்கு முன் , 
அந்நியமமில்லாத செல்வத்தின் நிலையாமையை வைத்திட்டார் . இங்ஙனம் 
அதிகாரங்களை யாதாயினும் ஒரு காரணம்பற்றி ஒழுங்குபட நிறுத்துதல் , 
ஒத்துமுறைவைப்பு என்னும் உத்தியாம் . 

அதிகாரம் - அதிகரித்தல் ; அது இருவகைப்படும் : அவற்றுள் ஒன்று அர 
சன் தான் .இருந்த இடத்திலே இருந்து தன்நிலம் முழுவதும் தன்கட்டளையில் 
நடக்கச் செய்தல்போல , ஒருசொல் நின்றவிடத்தே நின்று பலசெய்யுள்கள் 


முதலதிகாரம் . - செல்வநிலையாமை . 


நிலையா 


தன்பொருளையே சொல்லிவரும்படி செய்வது ; மற்றொன்று , ஆங்காங்குச் 
சென்று கட்டளை நிறைவேற்றும் அதிகாரிகள் போல , ஓரிடத்துநின்ற சொல் 
பலசெய்யுட்களோடுஞ் சென்று இயைந்து தன்பொருளையே பயப்பிப்பது . 
அவற்றுள் , இங்கு அதிகாரம் என்றது , முதலிற்கூறிய வகைபற்றியது .இனி, 
அதிகாரம் என்பதற்கு - முறைமையெனப்பொருள் கூறுவர். நச்சினார்க்கினியர் . 
க . அறுசுவை யுண்டி யமர்ந்தில்லா ளூட்ட 

மறுசிகை நீக்கி யுண்டாரும் - வறிஞராய் 
சென்றிரப்ப ரோரிடத்துக் கூழெனிற் செல்வமொன் 

றுண்டாக வைக்கற்பாற் றன்று . 
( இதன் பொருள். ) அறு சுவை - ஆறுவகை ருசிகளையுடைய , உண்டி - 
உணவை , அமர்ந்து - அன்போடு பொருந்தி , இல்லாள் - மனைவி , ஊட்ட- 
( எடுத்தெடுத்து ) உண்பிக்க , மறுசிகை - மற்றொரு கவளத்தை , நீக்கி - தள்ளி, 
உண்டாரும் - புசித்த பெருஞ்செல்வ முடையோரும் , வறிஞர் ஆய் - ( அச் 
செல்வமழிந்து ) தரித்திரர்களாய் , ஓர் இடத்து - வேறோரிடத்தில் , சென்று 
போய் , கூழ் - கூழை , இரப்பர் - பிச்சையெடுப்பார்கள் , எனின் என்றால் , 
செல்வம் ஒன்று - செல்வமென்கிற ஒருபொருள் , உண்டு 
யுள்ள தாக , வைக்கற் பாற்று அன்று - ( மனத்தில் ) வைதது எண்ணத்தக்க 
தன்மையுடையதன்று , ( என்றவாறு .) 
நிலையாமையையறிந்து பொருளிற்பற்றுவிட வேண்டுமென்பதுகருத்து . 

அறுசுவை - தித்திப்பு , புளிப்பு , கார்ப்பு , கைப்பு , உவர்ப்பு , துவர்ப்பு 
என்பன . உணவிடுபவரது அன்பு எழாவதொருசுவையென்று பாராட்டிக் 
கூறப்படுதலால் , அறுசுவையுண்டி என்ற தன்பின் அமர்ந்து என்றமை 
ஏற்கும் , அமர்தல் - விரையா திருத்தலாகவுமாம் . இல்லாள் - இல்லறவாழ்க் 
கைக்குஉரியவள் . செல்வர்கள்வீட்டிற் பரிசாரகர் பலர் இருக்கவும் மனைவி 
யே உண்பித்தல் , இன்பஞ்செய்தற்பொருட்டென்க . மறுசிகைநீக்கி உண் 
ணுதலாவது - ஒவ்வொருவகை யுணவிலும் முதலில் எடுத்துக்கொடுத்த கவ 
மத்தைமாத்திரமேஉண்டு ( வயிறு நிரம்பிவிடுதலால் ) இரண்டாவது வள 
தை அடியோடு வேண்டாமென்று விலக்குதல் . இவ்வாறு உண்ணுதல் , 
உணவுவகைகளின் மிகுதியினால் , ஊட்ட என்னுஞ்சொல்லின் ஆற்றலால் , 
தாம் கையில் வாங்கி உண்ணாமல் மனையாள் தானே வாயிற்போகட உட் 
கொள்ளுதல் தோன்றுமாறு காண்க . சென்று என்றது , முன்னே கால் 
களால் நடவாமை தோன்ற நின்றது . தாம் செல்வராயிருந்த இடத்திலேயே 
இரத்தல் பேரவமானத்தைத் தருதலால்வேறோரிடத்துச் சென்று இரப்ப 
ரென்க . இனி , ஓரிடத்து என்பதற்கு - ஒரே இடத்தில் ( முன்பு தாம் செல் 
வராய் வாழ்ந்த இடத்திலேயே ) என்று உரைப்பாரு முளர் . கூழ் - மிகத் 
தாழ்ந்த உணவு ; அதனை இரப்ப ரெனவே , மிகவுந் தாழ்ந்தவரிடத்தும் 
போய் இரப்ப ரென்பது பெறப்படும் . எனின் - ஆதலால் என்றபடி , ஒன் 
உண்டாக என எடுத்து , சிறிதும் நிலையுள்ளதாக எளினுமாம் . 


கால்டியா 


யார் 


( அறத்துப் 


உண்டி - உண்ணப்படுவது ; இ - செயப்படுபொருள் விகுதி , ட் - எழுத் 
துப்பேறு. ஊட்டு - உண் என்பதன் பிறவினை . மறுசிகை- பண்புத்தொகை . 
சிகை என்னும் முடிந்த குடுமியின் பெயர் , பிசைந்த அன்னத்தினின்று எடுக் 
குங் கவளத்துக்கு உவமவாகுபெயர் . உண்டாரும் , உம் - உயர்வுசிறப்பு .வறி 
ஞர் , பெயரிடைநிலை ; வறுமை என்ற பண்புப்பகுதி ஈறுபோய் இடை 
உகரம் இகரமாயிற்று . செல்வம் - ( எவரிடத்தும் நிலைத்திராமல் நீங்கிச் ) 
செல்லுந் தன்மையது எனப் பொருள்படும் காரணக்குறி ; செல் - பகுதி , 
அம் - கருத்தாப்பொருள் விகுதி , வ் - எழுத்துப்பேறு . பாற்று - பான்மை 
என்பதன் அடியாகப் பிறந்த ஒன்றன்பாற் படர்க்கைப் பெயர் . மேல் 
கசங . - ஆவது செய்யுளில் , உணரற்பாற் றன்று என்பதிலும் இது . சிகை 
சிகா என்னும் வடமொழி திரிந்தது . 

" ஆமின் சுவையவை யாறோ டடிசிலுண்டார்ந்தபின் , தூமென்மொழி 
மடவா ரிரக்கப் பின்னுந் துற்றுவா, ரீமி னெமக்கொரு துற்றென் றிடறுவ 
ராதலிற் , கோமின் துழாய்முடி யா தியஞ்சோதி குணங்களே எனத் திரு 
வாய்மொழியிலும் , முல்லை முகை சொரிந்தாற்போன் றினியபாலடிசில் 
மகளிரேந்த , நல்லகருணையால் நாள்வாயும் பொற்கலத்து நயந்துண்டார் 
ள் , அல்லலடைய அடகிடுமினோட்டகத் தென்று அயில்வார்க் கண்டும் , 
செல்வம் நமரங்காள் நினையன்மின் செய்தவமே நினையின்கண்டீர் எனச் 
சிந்தாமணியிலும் கூறியிருத்தல் காண்க . 

இச்செய்யுளில் முன்வாக்கியத்தின் பொருளைக் கொண்டு பின்வாக்கி 
யத்தின் பொருள் சாதிக்கப்படுதலால் , செய்யுட் குறியணி ; வடநூலார் 
காவ்யலிங்கம் என்பர் . இதில் , செல்வத்தை ஊழ்வினையாற் பெற்றால் 
அப்பெற்ற பொழுதே அதனாற் செய்யப்படுங் கடவுட் பூசையும் தானமும் 
முதலான தருமங்களைச் செய்துவைத்துக்கொள்ள வேண்டு 
தொனிக்கும். 
வ்வெண்பாவின் பின்னிரண்டடியில் இனவொதுகை காண்க . ( க ) 
உ . துகடீர் பெருஞ்செல்வந் தோன்றியக்காற் றொட்டுப் 

பகடு நடந்தகூழ் பல்லாரோ டுண்க 
வகடுற யார் மாட்டு நில்லாது செல்வஞ் 

சகடக்கால் போல வரும் . 
( இ - ள் . ) செல்வம் - அகடு உற - நடுவுநிலைமை பொருந்த , யார்மாட் 
டும் - எவரிடத்தும் , நில்லாது - நிலைபெறாமல் , சகடம் கால் போல - வண்டி 
யின் சக்கரம் போல , வரும் - ( மேல்கீழாகவும் கீழ்மேலாகவும் ) மாறிமாறி 
வரும் ; (ஆதலால்) , - துகள் நீர் - குற்றமற்ற , பெருஞ் செல்வம் - மிக்க திர 
வியம் , தோன்றியக்கால் - ( ஒருவனுக்கு ) உண்டானால் , - தொட்டு - ( அவ் 
வுண்டான தாள் ) தொடங்கி , - பகடு நடந்த கூழ் - எருமைக்கடாக்கள்உழுது 
கடந்ததனால் உண்டாகிற உணவை , பல்லாரோடு - பலரோடுங் கூடி ,உண்க 
( அவன் ) உண்ணக்கடவன் ; ( எ - று .) 


மென்பது 


பால் ) 


முதலதிகாரம் . - செல்வநிலையாமை 


செல்வத்திற்குக் குற்றம் - தருமவழியாலன்றி வேறுவழியால் வருதல் . 
அதருமவழியால் வந்த செல்வம் புகழறங்கட்குக் காரணமாகா தாதலால் , 
அதனை விலக்குதற்கு , துகடீர்செல்வம் என்றார் . பெருஞ்செல்வமென்றது - 
செலவழிக்கச் செலவழிக்கக் குறைவுபடாமல் மேன்மேல் வருவாயையுடைய 
பொருளென்றபடி . பகடுநடந்தகூழ் என்றது - பிறதொழில்களாற்பெரும் 
பொருள் பெற்றவர்க்கும் உழுபவர் உழுதாலல்லாமல் உணவு கிடையாதாத 
லால் ; அன்றியும் , நன்முயற்சியாற்பெற்ற உணவென்பதற்கு ஒரு திருஷ்டாந் 
தங் காட்டினாரென்றுமாம் . கூழ் இங்கே உணவுப்பொதுவாய்நின்றது . பல் 
லார் என்றது , விருந்தினர் சுற்றத்தார் முதலியோரை உட்கொண்டு , பல 
வகை தானங்களுள்ளும் அந்நதானத்துக்கு ஒத்ததும் மிக்கதும் வேறு இல் 
லாததனால் , பல்லோராண்டுக என்றார் . பெருஞ்செல்வம் பெற்றதற்குப் 
பயன் பிறர்க்குத் தானஞ்செய்தலும் தான் அனுபவித்தலுமே யென்பதாம் . 
" அற்காவியல்பிற்றுச் செல்வமது பெற்றா, லற்குப வாங்கே செயல் ” என் 
றார் திருவள்ளுவனாரும் . செய்யுட் குறியணியோடு உவமையணி . 

தீர் - தன்வினைபிறவினைகட்குப் பொதுவான முதனிலை ; இங்குத் தன் 
வினை இக்காலங்கரந்த பெயரெச்சம் , செல்வம் என்னும் பெயர்கொண் 
டது . தீர்செல்வம் - வினைத்தொகை தோன்றியக்கால் - கால் விகுதி பெற்ற 
எதிர்கால வினையெச்சம் : வலிமிக்கதனால் , இது பெயரெச்சத்தொடரன்று .. 
தொட்டு , தொடு - முதனிலை , பகடு - ஆண்பெயர், நடந்த என்னும் பெயரெச் 
சம் காரணப்பொருளது . உண்க - வியங்கோள் ; விதித்தற்பொருளது . யார் 
மாட்டும் - யார்- யாவர் என்பதன் தொகுத்தல் , மாடு - ஏழாம் வேற்றுமைச் 
சொல்லுருபு , உம் - முற்று . நில்லாது - வினையெச்சம் , வரும் என் 
முற்றுவினை கொண்டது . பாகடம் வடசொல் . 
இனி , பகடிபம் பெருமையேறு பஃறி யாண்மேதி யைம்பேர் ! 

அச 
பொன்பது நடுவே குக்கி என்னும் நிகண்டுகொண்டு பகடு நடந்த என்ப 
தற்கு - பெருமை பொருந்திய என்றும் , அகடுற உண்க என்று இயைத்து 
வயிறு நிரம்ப உண்க என்றும் உரைப்பாருமுளர் . 

ச்செய்யுளில் செல்வம் என இடையிலே நின்ற மொழி நில்லாது 
என முதலிலும் , வரும் என இறுதியிலுஞ் சென்று கூடுதல் , தாப்பிசைப் 
பொருள் கோளாம் . 

( உ ) 
ங . யானை யெருத்தம் பொலியக் குடைநிழற்கீழ்ச் 

சேனைத் தலைவராய்ச் சென்றோரு - மேனை 
வினையுலப்ப வேறாகி வீழ்ந்தவர் தாங் கொண்ட 
மனையாளை மாற்றார் கொள் . 


( இ - ள் . ) யானை எருத்தம் - யானையினது பிடரி , பொலிய - ( தாம் 
வீற்றிருத்தலால் ) விளங்கும்படி , (அதன்மேல் ஏறி ) குடை நிழல் கீழ் வெண் 


நாலடியார் , 

( அறத்துப் 
கொற்றக் குடையின் நிழலில் , சேனை தலைவர் ஆய் - சேனைகளையுடைய 
அரசராய் , சென்றோரும் - (வீதிகளில் ) உலாச்சென்ற பெருஞ்செல்வ 
முடையவர்களும் , - ஏனை வினை - மற்றை வினை ( தீவினை ) , உலப்ப - ( அச் 
செல்வத்தை அழிப்பதனால் , வேறு ஆகி - ( அந்நிலையினின்றும் ) வேறுபட்டு 
(வறுமையடைந்து ), தாம் கொண்ட மனையாளை மாற்றார் கொள் - தாங்கள் 
மணஞ்செய்து கொண்ட மனைவியையும் பகைவர்கள் கவர்ந்துகொள்ளும் 
படி , வீழ்வர் - நிலைகுலைந்து இழிவுறுவர் ; ( எ - று . ) 


- 


படி . 


ன்மைநவிற்சியணி ; வடநூலார் ஸ்வபாவோக்தி என்பர் . எருத்து 
கழுத்தின் மேற்புறம் ; அம் - சாரியை . இவர்கள் ஏறுதலால் யானையின் கழுத் 
துக்கு அழகு உண்டாவது எனவே , இவர்களது அழகு கூறாமலே பெறப் 
படும் . நிழற்கீழ் , கீழ் - ஏழனுருபு . " ஒருநாயகமா யோட வுலகுட னாண்ட 
வர் என்றவாறு ஏகசக்கராதிபத்தியமுடையராய் யாவரையும் வென்று 
விளங்குகிற சக்கரவர்த்திக ளென்பது தோன்ற. குடைநிழற்கீழ்ச் சேனைத் 
தலைவராய்ச் சென்றோர் என்றார் . சேனைத்தலைவராய் என்றது , ரத கஜ 
துரக பதாதி என்னுஞ் சதுரங்க சேனைகளும் தம்மைச் சூழ்ந்துவர என்ற 

வ்வாறு செல்வம் மிக்கிருத்தற்குக் காரணம் முற்பிறப்பிற்செய்த 
புண்ணியமே யாதலால் , அதற்கு எதிராகிய பாவம் - ஏனைவினை எனப்பட் 
டது . சேனை - ஸேநா என்னும் வடமொழி , ஆவீறு ஐயாயிற்று . ஏனை - 
பிறிதென்னும் பொருள் தருவதோர் இடைச்சொல் . தீவினையை அதன் 
பெயராற் கூறவும் அஞ்சி ஏனைவினை என்றனர்போலும் . இனி , ஏனை என் 
பது - அசைநிலையாய் , வினை உலப்ப - அந் நல் வினை கெட என்றுமாம் 
(சிலப்பதிகாரத்தில் முதிர்வினை நுங்கட்கு முடிந்ததாகலின் என்றதற்கு - 
நுங்கட்கு முற்பட்ட நல்வினை முடிந்த தாகலான் என்று பொழிப்புரை 
கூறிய அடியார்க்குநல்லார் முதிர்தல் - முற்படுதல் ; எனவே , நல்வினை 
முடிதலால் என்க : " எனைவினை யுலப்ப என்றார் பிறரும் என விசேட 
வுரை கூறியது காண்க .) செல்வமாகிய உயர்ந்த நிலையினின்று இழிந்து வறு 
மையாகிய தாழ்ந்தநிலையை அடைதலால் , வீழ்வர் என்றார் . மனையாளை 
என்றவிடத்து , மற்றைச் செல்வங்களையேயன்றி என இறந்தது தழுவிய எச் 
சப்பொருளைத் தருகிற உயர்வு சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது . மாற் 
றார் - மாறானவர் : மாறு ( = எதிர் ) பகுதி . 

ஆற்றல் மிக்க அரசர்களிடத்துஞ் செல்வம் நிலைபெறாதென்றபடி . இவ் 
வளவு செல்வத்தவரும் வறியவராதல் கூறவே , மற்றையோர் வறியவராதல் 
கூறவேண்டாதாயிற்று . பெருந்துன்பமும் பேரவமானமுந் தருதல்பற்றி 
மனையாளை மாற்றார் கொள்ளுதலை எடுத்துக் கூறினார் . உய்ம்மின் திறை 
கொணர்ந் தென் றுலகாண்டவ ரிம்மையே , தம்மின் சுவை மாடவரைப் 
பிறர்கொள்ளத் தாம்விட்டு, வெம்பி னொளி வெயிற் கானகம் போய்க் குமை 
தின்பர்கள் , செம்மின் முடித் திருமாலை விரைந்தடி சேர்மினோ" என்ற திரு 
வாய் மொழியையுங் காண்க . 


பால் ] முதலதிகாரம் . - செல்வநிலையாமை . 

( 
நின்றன நின்றன நில்லா வெனவுணர்ந் 
தொன்றின வொன்றின வல்லே செயிற் செய்க 
சென்றன சென்றன வாழ்நாள் செறுத்துடன் 

வந்தது வந்தது கூற்று . 
( இ - ள் . ) வாழ் நாள் - ( உயிர் உடம்போடுகூடி ) வாழ்கின்ற ஆயுள் 
நாள்கள் , சென்றன சென்றன கழிந்தன கழிந்தன ; கூற்று - யமன் , 
செறுத்து -கோபித்து , உடன் - விரைவில் , வந்தது வந்தது- ; ( ஆதலால் ) , -- 
நின்றன நின்றன - வந்துநின்ற செல்வம் முதலிய பொருள்களெல்லாம் , 
நில்லா - நிலையில்லாதனவாம் , என - என்று , உணர்ந்து (உண்மையை ) 
அறிந்து , - ஒன்றின ஒன்றின - ( செய்தற்குக் ) கூடுமான தருமங்களை யெல் 
வாம் , செயின் - செய்யப் புகுந்தால் , வல்லே செய்க- விரைவில் ( ஒவவொரு 
வரும் ) செய்யக்கடவர் ; ( எ - று . ) 

செய்யக்கூடிய நற்காரியங்களைச் சீக்கிரத்திலே செய்யவேண்டும் ;பின் 
செய்வோ மென்றால் , செல்வம் அழிந்துபோம் , உடம்பும் நிலையன்று என் 
பதாம் . 

சொற்பொருட்பின் வருநிலையணி . நின்றன - செல்வமும் , இளமையும் . 
நின்றன நின் றன , ஒன்றின ஒன்றின என்னும் அடுக்குக்கள் - மிகுதிபற்றி 
யன . சென்றன சென்றன , வந்தது வந்தது என்னும் அடுக்குக்கள் - விரைவு 
பற்றியன . நின்றன நின்றன நில்லா என்ற சொற்போக்கு , நிலைபெற்றன 
நிலைபெற்றன வென்று தம்மாற் கருதப்பட்ட பொருள்களெல்லாம் நிலை 
பெறாமல் அழியு மென்ற கருத்தையும் விளக்கும் . சென்றன , வந்தது என்ற 
வற்றில் - தெளிவுபற்றி , நிகழ்காலமும் எதிர்காலமும் இறந்தகாலமாகச் 
சொல்லப்பட்டன ; காலவழுவமைதி . வல்லே , உடன் - விரைவுப்பொருளைத் 
தரும் இடைச்சொற்கள் . நாள் பால்பகா அஃறிணைப்பெய ராதலால் , 
இங்கு , சென்றன என்னும்பன்மைவினை கொண்டது . தேவர்களை இருதிணை 
யாகவும் சொல்வது இலக்கணமாதலால் , இங்கு கூற்று வந்தது என அஃ 
றிணையாக் கூறப்பட்டது . கூற்று உடலையும் உயிரையும் வெவ்வேறுகூறாக் 
குங் கடவுள் ; உடலினின்று உயிரைப்பிரிப்பவ னென்றபடி . வாழ்நாள் 
இடையறாது செல்லுங் காலத்தினைப் பொருள் வகையாற் கூறுப்படுத்துங் 
கடவுள் என்பர் நச்சினார்க்கினியர் . ஈற்றடி - இனவெதுகை. 

காலைச் செய்வோமென் ற்றத்தைக் கடைப்பிடித்துச் , சாலச்செய் 
வாரேதலைப்படுவார் - மாலைக் , கிடந்தா னெழுத லரிதான் மற்றென்கொ, 
லறங்காலைச்செய்யாதவாறு " என்றார் அறநெறிச்சாரத்திலும் . 
ரு . என்னானு மொன்று தங் கையுறப் பெற்றக்காற் 

பின்னாவ தென்று பிடித்திரா - முன்னே 
கொடுத்தா ருயப்போவர் கோடீறக் கூற்றந் 
தொடுத்தாறு செல்லுஞ் சுரம் . 


நாலடியார் 


( அறத்துப் 


( இ - ள் . ) என் கனும் ஒன்று - யாதாயினும் ஒரு பொருள் , தம் கை 
உறபெற்றக்கால் - தமதுகையிற் கிடைக்கப்பெற்றால் , பின் ஆவது என்று 
( பிறர்க்கு ஈதல் ) பின்னே ஆகக்கடவது என்று , பிடித்து இரா - இறுகப் 
பிடித்துவைத்திராமல் , முன்னே - அப்பொருள் கிடைத்தபொழுதே , கொ 
டுத்தார் தானஞ்செய்தவர்கள் , - கோடு இல் - ப.ஷ பாதமில்லாத , தீ கூற் 
றம் - கொடுமையையுடைய யமன் , தொடுத்து - (தம்மைப் பாசத்தாற் )கட்டி , 
செல்லும் - கொண்டுபோகின்ற , ஆறு - வழியிலுள்ள , சுரம்- வெப்புநிலத்தி 
னின்றும் , உய போவர் - ( அந்நல்வினை வந்து உதவுவதனால் ) தப்பிச செல் 
வார்கள் ; ( எ - று . ) 

பலதீவினைகள் செய்து நரகத்திற் செல்லுந் தன்மையராயினும் , யாதா 
யினும் ஒருபொழுதில் ஒருசிறிது தருமஞ் செய்திருந்தால் அதன் பயனாக 
அந்நரகவழியிலுந் துன்பம் நீங்கி இன்பம் பெறுவ ரென்றபடி , யமன்வசப் 
பட்டு நரகத்துன்பம் நுகர்தலின்றி நல்வினைப்பயனாற் சுவர்க்கம்புக்கு இன்ப 
நுகர்வரென்ற கருத்தும் இதில் அமையும் . 

பின்னாவதென்று பிடித்து என்பதற்கு பின்காலத்தில் ( முதுமையில் ) 
( தமக்கு அப்பொருள் ) பயன்படுவது என்று எண்ணி லோபஞ்செய்து என் 
றும் உரைக்கலாம் . கோடு - முதனிலைத் தொழிற்பெயர் . கோடுதல் - கோணு 
தல் : நடுவுநிலைமைதவறுதல் . கோடில் கூற்றம் என்றது - நல்வினைசெய் 
தோர்க்குத் தீமையையும் , தீவினைசெய்தோர்க்கு நன்மையையும் மறந்துந் 
தராதவ னென்றற்கு : நடுவன் , ஸமவர்த்தி , தருமன் என்கிற அவனது 
பெயர்களாலும் அறிக . பாவஞ்செய்தவர்களைத் தண்டிப்பதில் எவ்வளவும் 
இரக்கமில்லாமைபற்றி , தீக்கூற்றம் என்றார் . 

என் , ஆனும் என்பன - எவன் , ஆயினும் என்பவற்றின் விகாரங்கள். . 
பெற்றக்கால் - காலீற்று வினையெச்சம் . இரா -ஈறுகெட்ட எதிர்மறைவினை 
யெச்சம் . சுரம் - ஜ்வரம் என்ற வடமொழியின் திரிபு ; சுரம் என்றது - அசி 
பத்திரவனம் போல்வதை . உய = உய்ந்து : எசசத்திரிபு . 

( 5 ) 
சு . இழைத்தநா ளெல்லை யிகவா பிழைத்தொர் இக் 

கூற்றங் குதித்துய்ந்தா பங்கில்லை - யாற்றப் 
பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமி னாளைத் 

த j இந்தழீ இந் தண்ணம் படும் . 
( இ - ள் . ) இழைத்த நாள் - (ஊழ்வினையால் ) விதிக்கப்பட்டுள்ள ஆயு 
நாள்கள் , எல்லை இகவா - ( தமது ) அளவைக் கடவாதனவாம் ; கூற்றம் - 
யமனிடத்தினின்றும் , பிழைத்து - தப்பி , ஒரீஇ - நீ ங்கி , குதித்து - ( அவ 
னெண்ணத்தைக் கடந்துபோய் , உய்ந்தார் - உயிர்வாழ்ந்தவர்கள் , ஈங்கு 
ல்லை - இவ்வுலகத்தில் ( எவரும் ) இல்லை : (ஆதலால் ), ஆற்ற பெரும்பொ 
ருள் வைத்தீர் - மிகவும் அதிகமான செல்வத்தைச சேர்த்துவைத்திருப்பவர் 
களே ! வழங்குமின் - (விரைவாகவே ) தானஞ்செய்யுங்கள் ; நாளை - நாளைக் 
கே , தண்ணம் -இறந்தவர்க்கு உரிய நெய்தற்பறை, தழீஇம் தழீஇம் - தழீம் 
தழீம் என்னும் ஓசை உண்டாம்படி , படும்- அடிக்கப்படுதல் கூடும் ;( எ - று . ) 


( 
சு 
) 


பால் ] முதலதிகாரம் . - செல்வநிலையாமை . 

குறுகவுங்குறுகா, து வளரவும் வளராது என்றற்கு , பொதுப்பட , எல்லை 
யிகவா என்றார் . 

என்றார் . ஒரீஇ ஒருவி ; சொல்விகாரப்பட்டு அளபெடுத்ததனால் , 
சொல்லிசை யளபெடை . பெரும்பொருள் - பெருமையைத் தருவதாகிய 
பொரு ளெனினுமாம் . பிழைத்து ஒரீஇ என்பதை இகவா என்பதனோடு 
கூட்டியுரைப்பாருமுளர் . படும் என்பதற்கு- ஒலிக்குமென்ற பொருளும் 
உண்டு. சென்றநாளெல்லாஞ் சிறுவிரல்வைத் தெண்ணலாம் , நின்றாள் 
யார்க்கும்உணர்வரிது " ஆதலால் நாளை என்றார் . இங்கு நாளை என்றது - 
திர்காலத்தையுணர்த்தவந்ததோர் குறிப்புச்சொல் . தண்ணம்- தண்ணுமை 
யென்கிற சாக்காட்டுப்பறை. தழீஇம் தழீஇம் - அ நுகரண மென்னும் ஒலிக் 
குறிப்பு ; இரட்டைக்கிளவி : இயற்கையளபெடை . 

மரணம் சம்பவிக்கு மென்பது , தழீஇந் தழீஇந் தண்ணம் படும் என 
வேறொருவகையாற் காட்டப்பட்டது ; இது , பிறிதினவிற்சியணி ; வட 
நூலார் பர்யா யோக்தா லங்காரம் என்பர் . 

இச்செய்யுள் - பலவிகற்ப இன்னிசை வெண்பா. 
எ . ே தாற்றஞ்சான் ஞாயிறு நாழியா வைகலுங் 
கூற்ற மளந்துதுந் நாளுண்ணு. - மாற்ற 
வறஞ்செய் தருளுடையீராகுமின் யாரும் 

பிறந்தும் பிறவா கா ரில் . 
( இ - ள் .) தோற்றம் சால் ஞாயிறு - உதித்தல் பொருந்திய சூரியனை , 

அளவுகருவியாகக் கொண்டு , வைகலும் - நாள்தோறும் , கூ ற்றம் 
யமன் , நம் நாள் - உங்கள் வாழ்நாள்களை , அளந்து - அளவிட்டு, உண்ணும் - 
உண்டுவருகின்றான் : (ஆதலால் ), - ஆற்ற - மிகுதியாக , அறம் செய்து - 
தருமஞ்செய்து , அருள் உடையீர் ஆகுமின் - (உயிர்களிடத்துக் ) கருணை 
யுள்ளவராவீர்கள் ; ( அவ்வாறு ஆகாவிட்டால் ), யாரும் எப்படிப்பட்டவரும் , 
பிறந்தும் - (இவ்வுலகத்தில் மனிதராய்ப் ) பிறந்தும், பிறவாதாரில் -பிறவா 
தவர்போலவே ( ஆவர் ) ; ( எ - று . ) 

தோற்றஞ்சால் என்பதற்கு- “ தோற்றஞ்சால் தொகுபொருள் " என் 
னுங் கலித்தொகையிற்போல விளக்கமமைந்த எனவுமாம் . இறவாதாரில் 
எனவும் பாடங்கொள்வர் . ஞாயிறு நாழியா என்றும் , உண்ணும் என்றுங் 
கூறியதற்கு ஏற்ப , நாள்களாகிய தானியங்களை என்னாதது- ஏகதேசவுருவக 
வணி . தோற்றம் தோன்றுதல் : தொழிற்பெயர் ; தோன்று - பகுதி , அம் - 
விகுதி , வலித்தல் - விகாரம் . சால் -உரிச்சொல் , வைகலும் , உம்மை- தொறுப் 
ருளது . உண்ணும் - கழிப்பான் என்றபடி . சூரியனது உதய அஸ்தமநங் 

ல நாள் உண்டாகிக் கழிவதனாலும் , அது கழிய ஆயுள் குறைவத 
னாலும் இவ்வாறுகூறினார் . மேல் உஉ -ஆஞ்செய்யுளையும் , " நாளெனவொன்று 
போற் காட்டி யுயிரீரும் , வாள துணர்வார்ப் பெறின் , " வாள்க ளாகி நாள் 
கள் செல்ல " என முன்னோர் கூறியிருத்தலையுங் காண்க . " ஆயுஷ கண்ட 
மாதாய ரவிரஸ்தங் கமிஷ்யதி " என்னும் வடநூன் மேற்கோளும் இங்குக் 
கவனிக்கத்தக்கது . பலவகைப்பிறவிகளுள்ளும் அரியதாகப்பெற்ற மக்கட் 


நாழி ஆ 


கவு 


நாலடியார். 


( அறத்துப் 


பிறப்புக்குப் பயன் அருள் கொண்டு அறஞ்செய்து உறுதி பெறுதலே யாத 
லால் , ஆற்ற அறஞ்செய்து அருளுடையீராகுமின் யாரும் பிறந்தும் பிறவா 
தாரில் என்றார் . " அறனும் அருளுடையான் கண்ணதே யாகும் , " அருளி 
லார்க்கு அவ்வுலக மில்லை என்பவாதலால் , அருளுடையீராகுமின் என , 
அறத்திற்குக் காரணமான அருள் எடுத்துக் கூறப்பட்டது . 

யாரும் பிறந்தும் பிறவாதாரில் என்றது - அருளுடையராய் அறஞ் 
செய்யாதவர் அடைதற்கு அரிய மானிட சன்மத்தை அடைர் திருந்தும் 
அதன் பயன் பெறாமையால் அதனை அடையாதவராகவே எண்ணப்படுவ 
ரென்றபடி . அவர்கள் பகுத்தறிவின்மையால் விலங்கோ டொப்ப ரென்ற 
கருத்தும் இதில் அமையும் . பிறவாதாரில் , ஐந்தனுருபு - ஒப்புப்பொருளது ; 
இது - ஒப்பில்போலி . ஆவர் என வினைமுற்று வருவிக்க, ஏழனுருபாகக் 
கொண்டு , பிறவாதாரில் ( வைத்து எண்ணப்படுவர் ) என்று மாம் . இனி ,உண் 
ணும் என்பதனோடு கூட்டி , எவரும் பிறந்தும் பிறவாதவர்போலாம்படி 
(இறக்கும்படி ) கூற்றம் நாள் உண்ணும் என்று உரைப்பாரு முளர் . 

உண்ணும் - செய்யுமென் முற்று , நிகழ்கால முணர்த்திற்று . அறம்- செய் 
யத்தக்கது என நூல்களால் வரையறுக்கப்பட்டது என்று பொருள் படுங்கார 
ணக்குறி ; அறு - பகுதி , அம் - செயப்படுபொருள் விகுதி : (இதன்எதிர்மொழி- 
மறம் ; அதருமம் : செய்யத்தகாதது என நூல்களால் மறுக்கப்பட்டது என 
அதற்குக்காரணப்பொருள் காண்க .) அறஞ்செய்து அருளுடையீராகுமின் 
என்றதை அருளுடையீராகி அறஞ்செய்ம்மின் என விகு திபிரித்துக் கூட்டு 
தலும் ஒன்று . 

( எ ) 
செல்வர்யா மென் 

மென்றுதாஞ் செல்வுழி யெண்ணாத 
புல்லறி வாளர் பெருஞ்செல்வ- மெல்லிற் 
கருங்கொண்மூ வாய்திறந்த மின்னுப்போற் றோன்றி 

மருங்கறக் கெட்டு விடும் . 
( இ - ள் . ) செல்வர் யாம் என்று - (இப்பொழுது ) செல்வமுடையோம் 
நாம் என்று எண்ணிக் களித்து ( தம்மைத் தாமே மதித்து ), தாம் செல்வுழி - 
தாம் போகுமிடங்களில் , எண்ணாத - (பிறரை ) மதியாத , புல் அறிவாளர் - 
அற்பபுத்தியுடையவர்கள்து , பெருஞ்செல்வம் - மிக்க செல்வமும் , - எல்லில் 
இராத்திரியில் , கருங் கொண்மூ - கருநிறமுடைய மேகம் , வாய் திறந்த - 
வெளிவிட்ட , மின்னு போல் - மின்னல் போல , தோன்றி - (மிகச்சிறிது 
பொழுது ) காணப்பட்டு நின்று , (உடனே ), மருங்கு அற - இருந்த இடமுந் 
தெரியாமல் , கெட்டுவிடும் - அழிந்துபோம் ; ( எ - று . ) 

உவமையணி . 

இனி , தாம் செல்வுழியெண்ணாத என்பதற்கு - மறுமையில் தாம் செல் 
லுங்கதியை ஆலோசியாத என்று உரைத்தலு மொன்று . செல்வர் யாம் - தன் 
மையிற் படர்க்கை வந்த இடவழுவமைதி . செல் + உழி = செல்வுழி : வகர 
மெய் -உடம்படுமெய்யல்லாதமெய் ; மெய்யீற்றுடம்படுமெய் என்பர் நச்சினா 
ர்க்கினியர் , மேல்குக - ஆஞ் செய்புளில் தேய்விடத்து என்பதில் உள்ள 


பால் ) முதலதிகாரம் . - செல்வநிலையாமை . 
கரமும் இது . கரிய இருளையுடைய இரவிலே ஒளிமிக்கு விளங்குதலால் , 
எல்லில் தோன்றுகிற மின் என்றார் . கொண்மூ - நீரைக் கொள்வ தென் 
னும் பொருளில் வந்த காரணப்பெயர் போலும் பார்வைக்கு வாயைத் 
திறந்து விடுவதுபோலக் காணப்படுதலால் , வாய்திறந்த மின் என்றது . 
மின்- செல்வத்துக்குத் தொழிலுவமை ; உ - சாரியை , கெட்டுவிடும் , விடு 
துணிவுப்பொருளுணர்த்தும் . 

( அ ) 
க . உண்ணா னொளிநிறா னோங்கு புகழ்செய்யான் 

றுன்னருங் கேளிர் துயர்களையான் - கொன்னே 
வழங்கான் பொருள்காத் திருப்பானேல் அ ஆ 

விழந்தானென் றெண்ணப் படும் . 
( இ - ள் . ) ( ஒருவன் ) , உண்ணான் - (தானும் ) அனுபவியான் ; ஒளிகிறான் - 
மதிப்பையும் நிலைபெறச் செய்யான் ; ஓங்கு புகழ் செய்யான் - மேம்பட்ட 
கீர்த்தியையும் சம்பாதியான் ; துன் அருங் கேளிர் துயர் களையான் - சேர் 
தற்கு அரிய உறவினரது துன்பத்தையும் போக்கான் ; கொன்னே வழங் 
கான் - கைம்மாறு கருதாமல் தானமுஞ் செய்யான் ; (இவ்வாறு இருந்து ), 
பொருள் காத்து இருப்பான் ஏல்- செல்வத்தைக் காவல் செய்து வை 

வைத்திருப் 
பானானால் , ( அவன் ) , அ ஆ - ஐயோ! இழந்தான் என்று எண்ணப்படும் - 
( அப்பொருளை ) இழந்துவிட்டானென்றே ( யாவராலும் ) நினைக்கப்படுவான் . 

பாடுபட்டுத் தேடிய செல்வத்தைத் தானும் அனுபவியாமல் நல்விஷய 
த்திலும் உபயோகப் படுத்தாமற்போனால் அதனை யிழந்ததற்குச் சமானமே 
என்ற கருத்து ; வைத்திருந்தும் பயனில்லை யென்றபடி . 

பரிமேலழகர் ஓதுதல் வேண்டு மொளிமாழ்குஞ் செய்வினை என்ற 
திருக்குறளின் உரையில் ஒளி - தாம் உளகாலத்து எல்லாரானும் நன்குமதிக் 
கப்படுதல் என்றும் , " ஒளி யொருவற்குள்ள வெறுக்கை என்ற திருக்குற 
ளின் உரையில் ஒளி - தான் உளனாயகாலத்து நிக்குத்தோன்றுத லுடைமை ; 
" ஒளிகிறா னோங்குபுகழ் செய்யான் என்றார் பிறரும் என்றும் உரைத்தவற் 
றை இங்கே உணர்க ; ஒளியாவது - வெள்ளைமையின்மை என்பர் தொக 
காப்பியவுரையில் நசசினார்க்கினியர் . நிறான் , நில் என்பதன் பிறவினையாகிய 
நிறு - பகுதி . புகழ் - இம்மைப்பயனாய் இவவுலகத்தில் என்றும் அழியாமல் 
நிற்குங் கீர்த்தி ; தாம் இறந்துழியும் தாமநிகழ்த்தியவாறு உலகம் உயர்த்துக் 
கூற நிலைபெறுவது . நிலவரை நீள்புக ழாற்றிற் புலவரைப் , போற்ற துபுத் 
தே ளுலகு " எனத் திருக்குறளிலும் , புலவர் பாடும் புகழுடையோர விசும் 
பின் , வலவ னேவாவான வூர்தி , யெய்துப வென்பதஞ் செய்வினை முடித்து 
எனப் 

புறநானூற்றிலும் கூறியபடி , அது மறுமைக்குங் காரண மென்பது 
தோன்ற , ஓங்குபுகழ் எனப்பட்டது . கேளிர் - ( யோகசேஷமங்களைக )கேட்ப 
வா ; இர் - பலர்பால் விகுதி : மகளிர் என்பதிற் போல . கொன்னே - பயளின் 
மைப்பொருள் தருவ தோர் இடைச்சொல் . இதனை , காத்திருப்பான் என் 
பதனோடு கூட்டி , வீணாகச் செல்வத்தைப் பாதுகாத்து 

பாதுகாத்து வைத்திருப்பா 
னென்று பொருள் கொள்ளினும் அமையும் . அ ஆ - இரக்கக்குறிப்பிடைச் 
சொல் , எண்ணப்படும் - செய்யுமென் முற்று , ஆண்பால் , முன்னிரண்ட்டி 
இனவெதுகை. 


20 


காலடியார் 


[ அறத்துப் 


அ ஆ என்பது விட்டிசைத்ததனால் , தனிக்குறில் முதலில் நேரசையா 
யிற்று ; ஆகவே , தேமாச்சீராய்த் தளைக்கு இயையும் . " விட்டிசைத் தல்லால் 
முதற்கண் தனிக்குறில் நேரசையென்று , ஒட்டப்படாது அதற்கு உண் 
ணான் உதாரணம் " என்ற யாப்பருங்கலக்காரிகையையும் , இதனுள் அ 
என்புழி அருளின்கண் குறிப்பாய் மொழிமுதற்கண் நின்ற குற்றெழுத்துவிட் 
டிசைந்து நேரசையாயினவாறும் , அல்லாதவழிக் குறில் நெடிலோடுங்கூடி 
நிரையசையாயினவாறுங் கண்டுகொள்க என்ற அதன் உரையையும் உணர்க . 
க 0 . உடா அது முண்ணாதுந் தம்முடம்பு செற்றுங் 

கெடா அத நல்லறமுஞ் செய்யார் - கொடா அது 
வைத்தீட்டி னாரிழப்பர் வான்றோய் மலைநாட 

வுய்த்தீட்டிங் தேனீக் கரி . 
( இ - ள் . ) வான் தோய்மலை நாட -ஆகாயத்தை யளாவியுயர்ந்த மலைகளை 
யுடைய ( பாண்டிய ) நாட்டின் அரசனே! -- உடாதும் - ( நல்ல உடுப்புக்களை ) 
உடுக்காமலும் , உண்ணாதும் -( நல்ல உணவுகளை ) உண்ணாமலும் , தம் உடம்பு 
செற்றும் - தமது உடம்பை வருத்தியும் , கெடாத நல் அறமும் செய்யார் - 
(எந்நாளும் ) பயனழியாத நல்ல தருமங்களையுஞ் செய்யாமலும் , கொடா 
(ஏழைகட்குக் ) கொடாமலும் , வைத்து - ( செல்வத்தைக் காவல் செய்து ) 
வைத்து , ஈட்டினார் - (மேன் மேலும் ) சம்பாதித்தவர்கள் , இழப்பர் - ( அச் 
செல்வத்தை ஒருகாலத்தில் )இழந்தேவிடுவார்கள் ; (அவ்வாறு இழப்பதற்கு ), 
- உய்த்து ஈட்டும் தேனீ - ( பலபூக்களினின்று தேனைக் ) கொண்டுபோய் 
வைத்து ( மேன்மேலுஞ்) சேர்க்கிற தேனீக்கள் , கரி - சாக்ஷியாம் ; (எ - று . ) 

தேனீக்கள் பலநாளாகச் சிறிதுசிறிதாகச் சேர்த்துவைத்த தேனை ஒரு 
நாளிற் பிறனொருவன் கொண்டு போவது போல . ஒருவன் பலகாலமாகச் 
சேர்த்துவைத்த செல்வத்தை ஒருகாலத்திற் கள்ளர் முதலியோர் கொண்டு 
போவரென் று கருத்து உவமையணி . " ஈயார் தேட்டைத் தீயார் கொள்வர் 
என்ற ஔவையார் அமுதமொழி , இரட்டுறமொழிதலால் , கொடாதலோபி 
களது செல்வத்தைக் கொடியோர் கைப்பற்றுவர் என உபமேயமாகவும் , 
ஈக்கள் தேடிவைத்த தேனைத் தீக்கோலையுடைய வேடர் கவர்வர் என உப 
மானமாகவும் ஒன்றே இருபொருள் பட்டு இப்பாட்டின் கருத்தை விளக்கு 
தல் காண்க . 

மலைநாட என்றதனால் , தேனியை எடுத்துக்கூறினார் . வான்றோய் 
மலைநாட - ஆடூஉ முன்னிலை .ஆடூஉமுன்னிலையாவது - புருஷனை முன்னிலைப் 
படுத்திக்கூறுவது ; (இவ்வாறு மகடுஉழன்னிலையும் உண்டு : அது - பெண்ணை 
முன்னிலைப்படுத்துவது .) இந்த நாலடியாரின் பாடல்கள் சமண முனிவர் 
களாற்பாண்டிய நாட்டிற் பாடப்பட்டனவாதலால் , இவற்றில் வருகிற ஆடு உ 
முன்னிலைகளைப் பாண்டியராசனைக் குறித்தன வென்னலாம் . மருதநிலமா 
கிய அந்நாட்டை அடுத்துள்ள குறிஞ்சி நிலத்தின் மாட்சியைக் கூறுவார் , 
வான்தோய்மலைநாட என்றார் . " இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுன 
லும் , வல்லாணும் நாட்டிற்கு உறுப்பு என்ற திருக்குறளினாலும் , இடை 


டால் ) உ - ஆம் அதிகாரம் . - இளமைநிலையாமை . 

11 
யதன்றி ஒருபுடையதாதலும் தன் வளந்தருதலும் மாரிக்கண் உண்டநீர் 
கோடைக்கண் உமிழ்தலும்உடைமைபற்றி , வாய்ந்த மலையென்றார் என்ற 
அதன் உரையாலும் , மலை நாட்டிற்கு அவயவமாதலும் , நிலவளத்துக்கு 
இன்றியமையாத நீர்வளத்துக்குக் காரணமாதலும்காண்க . 

செற்று , செறு - முதனிலை . வான் தோய் மலை - மேகம்படியப்பெற்றமலை 
யெனினுமாம் . கெடா அத என்பதனைப் பிறவினையாகக்கொண்டு , ( தன்னை 
விரும்பிச் செய்தவர்களைத் தான் ) கெடுக்காத நன்மையையுடைய அற 
மென்னவுமாம் . 

அளபெடைகள் மூன்றும் , செய்யுளிசை நிறைக்கவந்தவை . அளபெடை 
கள் அடுத்து வந்தது , அளபுத்தொடையாம் . 

( க 0 ) 


2 


ஆம் அதிகாரம்.- இளமைநிலையாமை .. 
அஃதாவது - இளமைப்பருவத்தினது நிலையில்லாமையை உணர்த்து 
வது . இங்கே , இளமை யென்றது - யௌவனம் ; அது - பதினாறு பிராயத் 
துக்குமேல் முப்பத்திரண்டு பிராயத்துக்குள் சிற்றின் பவிஷயங்களில் மயங்கு 
கின்ற காளைப்பருவம் . புல்லறிவுடையார் பெரும்பான்மையும் முறையேபாற் 
றுச்செய்வது சிற்றின்பத்திற்கு ஏதுவாகிய செல்வத்தினிடத்தும் , அதனை 
அனுபவித்தற்கு உரிய இளமையினிடத்தும் , அப்பருவத்திற்கு இடமாகிய 
உடம்பினிடத்துமே யாதலால் , அம்முறையே , இந்த இளமைநிலையாமை 
செல்வநிலையாமையின்பின் வைக்கப்பட்டது . திருவள்ளுவனாரும்நிலையாமை 
பென்னும் அதிகாரத்துள் இம்முறை தோன்றக் கூறியவாறும் காண்க . 
இளமை - பண்புப்பெயர் . 
கக . நரைவரு மென்றெண்ணி நல்லறிவாளர் 

குழவி யிடத்தே துறந்தார்- புரைதீரா 
மன் னா விள 

மை மகிழ்ந்தாரே கோலூன்றி 
யின்னாங் கெழுந் திருப் பார் . 

ள் . ) நரை வரும் என்று முதுமைப்பருவம் இரு மென்று , 
எண்ணி - நினைத்து , குழவியிடத்தே -இளமைப்பருவத்திலேயே , துறந்தார் - 
பற்றுக்களை ) விட்டவர்கள் , நல் அறிவாளர் - குற்றமற்றவிவேகமுடையவ 
ராவர் ; புரை தீரா - ( காமவெகுளிமயக்கங்களாகிய ) குற்றங்கள் நீங்காத , 
மன்னா - நிலைபெருத்த , இளமை - இளமைப்பருவத்தில் , மகிழ்ந்தாரே - (சிற் 
றின்பத்தை அனுபவித்தலாற் ) களித்த நல்லறிவில்லாதவர்களே , கோல் 
ஊன்றி - (நடத்தற்கு ஆதரவாகத் ) தடியை ஊன்றிக்கொண்டு, இன்னாங்கு - 
துன்பத்துடன் , எழுந்திருப்பார் - எழுவார்கள் ; ( எ - று . ) 

இளமையில் துறந்தவர்களே பின்பு பேரின்பமனுபவிப்பர் சிற்றின்பத் 
தை விரும்பித் துறவாதவர்களே பலநாள் துன்பமனுபவிப்பர் என்பதாம் . 


- 


நரை 


- நாலடியார் 

[ அறத்துப் 
மயிர்வெளுத்தல் ; அதற்குக் காரணமான மூப்புக்கு இங்கு 
ஆகுபெயர் . எண்ணி - துறத்தலாலுண்டாகும் பெரும் பயன்களையும் , துற 
வாமையாலுண்டாகும் இடர்களையும் சீர் தூக்கி யாலோசித்து என்னவுமாம் . 
இளமைப்பருவத்தே துறத்தற்கு ஏதுவாயினமைபற்றி நல்லறிவு என்றும் , 
அங்ஙனம் அருமையாகப் பெற்ற நல்லறிவைத் தக்க வழியிற் பயன்படுத்து 
தல் பற்றி நல்லறிவாளர் என்றும் கூறினார் . தாமாகவே எழுந்திருக்கமாட் 
டாமையேயன்றிக் கோலையூன்றிக்கொண்டும் எழுந்திருக்க வருந்துவரென் 
பது , அவரது வலிமை யின்மையை நன்கு விளக்கும் . ஏகாரமிரண்டும் - பிரி 
நிலை . குழ - இளமைப்பொருள் தரும் உரிச்சொல் : இங்கு , இ - பகுதிப்பொ 
ருள்விகுதி ; " உருளி மாமதி என்ற சிந்தாமணியிற் போல . தீரா , மன்னா 
என்ற எதிர்மறைப் பெயரெச்சங்கள் - அடுக்கி இளமை என்னும் பெய 
ரோடு முடிந்தன ; " மூவா முதலா வுலகம் " என்ற சிந்தாமணியிற் போல . 
இன்னாங்கு - ஒருசொல் : பட்டாங்கு என்பது போல . எழுந்திருப்பார் - 
ஒருசொல் : இரு- துணைவினை ; இனி , எழுந்து இருப்பார் எனப்பதம்பிரித்து , 
எழுந்து நிற்கவும்மாட்டாது மீட்டும் ) இருப்பர் என்றலும் ஒன்று . 

முதலிரண்டடியில் இனவெதுகை காண்க ; அடுத்த செய்யுளிலும் இது . 
கஉ . நட்புநா ரற்றன நல்லாரூ மஃகினா 

ரற்புத் தளையு மவிழ்ந் தன - வுட்காணாய் 
வாழ்தலி னூதிய மென் னுண்டாம் வந்ததே 

யாழ்கலத் தன்ன கலுழ் . 
( இ - ள் . ) நட்பு சினேகங்களாகிய , நார் பாசங்கள் , அற்றன 
உனது நண்பர்க்கு உன்னிடத்து ) அற்றுப்போயின ; நல்லாரும் - (இளமை 
யில் உன்பக்கல் அன்பு கொண்ட ) மாதர்களும் , அஃகினார் - அன்புகுறைந் 
தார்கள் ; அன்புதளையும் - அன்புகளாகிய கட்டுக்களும் , அவிழ்ந்தன - (உன்சுற் 
றத்தார்க்கு உன்னிடத்தில் ) தளர்ந்துபோயின ; உள் காணாய் - மனத்தில் 
ஊன்றிஆலோசித்துப்பார் ; வாழ்தலின் ( இளமையைப் பொருளென 
மதித்து மகிழ்ந்து ) வாழ்ந்ததனால் , ஊதியம் என் உண்டாம் என்னபயன் 
உண்டாயிற்று ? ஆழ் கலத்து அன்ன - ( கடலில் ) மூழ்குகின்ற மரக்கலத்தி 
லுள்ளவர்க்கு வந்தது போன்ற , கலுழ் - துன்பம் , வந்ததே- (இப்பொழுது ) 
வந்துவிட்டதே ! ( எ - று . ) 

இச்செய்யுள் - இளமைப்பருவத்திற் சிற்றின்பத்தையே விரும்பி அனு 
பவித்து வலிமைகுன்றி விரைவிலே முதுமையடைந்த ஒருவனை நோக்கி , 
அவ்விளமையை மகிழ்ந்ததனா லுண்டான தீமைகளை எடுத்துச் சொன்ன 
தாகச் செய்யப்பட்ட தென்க . முன்னிரண்டடியில் உருவகவணியும் , ஈற் 
நடியில் உவமையணியுங் காண்க . 

நண்பரும் உறவினரும் பலராதல்பற்றி , நட்பும் அற்புத்தளையும் பல 
வாயின . நட்பு , தளை என்பன - பால்பகாஅஃறிணைப்பெயராதலால் , அற் 
றன் , அவிழ்ந்தன என்னும் பன்மைவினையைக்கொண்டன . நட்பு- தொழித் 


. 


பால் ) 


உ - ஆம் அதிகாரம் . - இளமை நிலையாமை . 


பெயர் ; நள் - பகுதி ; பு - விகுதி . உம்மைகள் - எச்சப்பொருளன . காணாய் 
என்ற எவலொருமைமுற்றில் , ஆய் - விகுதி . ஏகாரம் - இரக்கம் , அற்புத்தளை - 
பாசபந்த மெனப்படும் . வாழ்தலின் , இன் - ஐந்தனுருபு : ஏதுப்பொருளது . 
என் - எவன் என்ற வினாப்பெயரின் விகாரம் ; இது , அஃறிணையிருப்பாற்கும் 
பொது . ஆழ்கலத்தன்ன கலி என்று பாடமோ துவாரும் உளர் ; கலி - துன் 
பம் . " நல்லா , ளுடன்படிற் றானே பெருகும் " என்றபடி நல்லாள் என்று 
இலக்குமிக்குப் பெயராதலால் , நல்லார் என்பது - பெரும்பாலும் மகளிரை 
உணர்த்தும் . அற்புத்தளை = அன்பு + தளை ; அல்வழியில் மென்றொடர் தன் 
னினவன்றொடராயிற்று.கலம் -அதிலுள்ளவர்க்கு இடவாகுபெயர். ஆழ்கலம் - 
வினைத்தொகை , கலுழ் - கலுழ்ச்சி : முதனிலைத் தொழிற்பெயர் : கலக்கம் , 
புலம்பல் . ஆம் - அசை . 

" காற்றத் திடைப்பட்ட கலவர் மனம் போல , ஆற்றத் துளங்காநிற்ப 
னாழிவலவா எனப் பெரியதிருமொழியிலும் , " பண்ணார் களிறே போற் பா 
யோங்குயர் நாவாய் , கண்ணார் கடன் மண்டிக் காற்றிற் கவிழுங்கால் , மண் 
ணார் மணிப்பூணோய் மக்களுறுந் துன்பம் , நண்ணா நரகத்தின் நான்கா மடி 
யன்றே " எனச் சிந்தாமணியிலும் , பிற நூல்களிலும் , கலம்கவிழ்ந்த மக்கள் 
படுந்துன்பமே மிக்க பெருந்துன்பத்துக்கு எடுத்துக் காட்டப்படுதல்காண்க. 
ககூ . சொற்றளர்ந்து கோலூன்றிச் சோர்ந்த நடையினராய்ப் 

பற்கழன்று பண்டம் பழிகாறு -மிற்செறிந்து 
காம நெறிப்படருங் கண்ணினார்க் கில்லையே 

யேம நெறிப்படரு மாறு . 
( இ - ள் . ) சொல் தளர்ந்து - சொற்கள் தளர்ச்சியடையப்பெற்று , கோல் 
ஊன்றி- தடியைஊன்றிக்கொண்டு, சோர்ந்த நடையினர் ஆய் - தளர்ந்தநடை 
யையுடையவர்களாய் , பல் கழன்று பற்கள் விழுந்துபோய் ,பண்டம் -இவ்வுட 
லாகிய பொருள் , பழி காறும் - ( கண்டவர்யாவராலும் ) பழிக்கப்படுமளவும் 
( மூப்புமுதிருமளவும் ), இல் செறிந்து - இல்வாழ்க்கையிலேயே பொருந்தி , 
காமம் நெறி - ஆசையின் வழியிலே , படரும் - செல்லுகின்ற , கண்ணினார்க்கு - 
நோக்கத்தை யுடையவர்கட்கு , - எமம் நெறி - பேரின்பத்தைத் தருகின்ற 
முத்தி மார்க்கத்தில் , படரும் ஆறு - செல்லும் விதம் , இல்லையே - உண் 
டாகாதே ; ( எ - று . ) 

வாழ்நாளுள்ள மட்டும் சிற்றின்பத்தையே அனுபவித்துக் கொண்டு துற 
வாதவர் நற்கதி பெறுவது அரிய தென்பதுகருத்து . ஏமம்நெறி - தமதுஉயிர் 
க்கு அரணாகிய நல்நெறி ; வினைகளைப் போக்கிக் கூற்றத்தினின்று தப்புவித்து 
முத்திபெறுவிக்குந் துறவொழுக்கம் . 

இல் - இல்லறவாழ்க்கைக்கு ஆகுபெயர் . பண்டமென்னுஞ் சொல் , 
உடம்பின் இழிவு தோன்ற நின்றது . பழிகாறும் பழிக்கப்படுமளவும் : 
செயப்பாட்டுவினைப்பொருளில் வந்த செய்லினை . எல்லைகுறிப்ப 
தோர் இடைச்சொல் . தளர்ந்து , கழன்று என்னுஞ்சினைவினைகள் - முதலின் 
மேல்நின் றன . ஏகாரம் - தேற்றத்தோடு இரக்கம் .. 


காலடியார் 


[ அறத்துப் 


வீ 


கச . தாழாத் தளராத் தலை நடுங்காத் தண்டூன்றா 
ழா விறக்கு மிவண்மாட்டுங் - கா 

காழிலா 
மம்மர்கொண் மாந்தர்க் கணங்காகுந் தன்கைக்கோ 

லம்மனைக்கோ லாகிய ஞான்று . 
( இ - ள் . ) தாழா - (உடம்பு ) கூனடைந்தும் , தளரா- மெலிந்தும் , தலை 
நடுங்கா - தலைநடுங்கியும் , தண்டு ஊன் தடியை ஊன்றியும் , வீழா 
கீழே விழுந்தும் , இறக்கும் - மரணவேதனைப்படுகின்ற , இவள் மாட்டும் 
ளிடத்தும் , காழ் இலா மம்மர் கொள் - மனவுறுதியில்லாமற் காமமயக்கத் 
தைக் கொண்ட , மாந்தர்க்கு - மனிதர்கட்கு , - (இவள்), - தன் கை கோல் 
( இப்பொழுது ) தனது கையில் (ஊன்றுதற்குப் பிடிக்கப்பட்ட ) கொம்பு , 
அம்மனை கோல் ஆகிய ஞான்று - தன் தாய்க்கு ஊன்றுகோலாயிருந்தகா 
லத்தில் ( தான் இளமைப்பருவ முடையளாயிருந்தபொழுது ), அணங்கு 
ஆகும் - மோகினியென்னுந் தெய்வப்பெண்ணாயிருந்திருப்பள் ; ( எ று . ) 

இச்செய்யுள் - பெண்களின் இளமையைக் கண்டு விரும்புவோர்க்கு 
இறந்துபடும் அமயத்தையுடைய முதியளொருத்தியைச் சுட்டிக்காட்டி 
இவள் , இளமைப்பருவத்திலே காமுகர்க்கு மேன்மேல் ஆசையை மூட்டத் 
தக்க கட்டழகுடையளா யிருந்தவள் : இப்பொழுது இவ்வாறாயினாள் என் 
இளமைநிலையாமையை உணர்த்துவதாகச் செய்யப்பட்டதென அறிக . 

தண்டு - தண்டமென்னும் வடமொழியின் விகாரம் . மாந்தர் - பன்மைப் 
பெயர் . மாந்தர் என்ற சொல்லின் ஆற்றலால் , மந்தபுத்தியுடையா ரென் 
பதுதோன்றும் . அணங்கு - காமநெறியான் உயிர்கொள்ளுந் தெய்வமகள் 
என்பர் பரிமேலழகர் ; இச்சொல்லுக்கு - தேவமாது என்றும் , திருமகள் 
என்றும் பொருளுண்டு . அணங்கு ஆகும் என்பதற்கு - இவள் திருத்தஞ் 
செய்துதவளாவள் என்றலு மொன்று , விறக்கும் எனப் பிரித்து , வெருவும் 
என்று பொருளுரைப்பாரு முளர் ; விறப்பே வெரூஉப் பொருட்டுமாகும் 
என்பது தொல்காப்பியவுரிச்சொல்லியற் சூத்திரமாதலால் . இனி , (இவள் ) , 
அம்மனைக்கோல் தன்கைக்கோலாகிய காலத்தில் ( முதுமையடைந்தபொ 
ழுது ) தாழ்ந்து தளர்ந்து தலைநடுங்கித் தண்டூன்றி வீழ்ந்து இறப்பள் ; இவ 
ளிடத்தும் நெஞ்சுறுதியில்லாத பேதைமைகொண்ட மனிதர்க்கு ஆசை 
உண்டாகாநின்றது ; ( இது என்னஉலகியற்கை!) என்று இகழ்ந்ததாகப் 
பொருள் கூறுதலும் அமையும் . 

தாழா , தளரா , நடுங்கா , ஊன்றா, வீழா உடன்பாட்டெச்சங்கள் ; ஆ 
என்ற வினையெச்சவிகுதியே இறந்தகாலங்காட்டிற்று , உம் - இழிவுசிறப்பு . 

லா - ஈறுகெட்ட எதிர்மறைவினையெச்சம் . சிலவிகாரமாமுயர்திணை " என் 
பதனால் , அம்மனைக்கோல் என உயர் திணைப்பெயரின் முன் வலிமிக்கது . 

அம்மனைக்கோல் தன்கைக்கோலாகியஞான்று என்றது - பிறிதினவிற் 
சியணி . முதலடி - முற்று மோனை 

( ச ) 


ப 


பால் ] 


உ - ஆம் அதிகாரம் . - இளமைநிலையாமை . 


உரு 


கரு . எனக்குத்தா யாகியா ளென்னையீங் கிட்டுத் 

தனக்குத்தாய் நாடியே சென்றா - டனக்குத்தா 
யாகி யவளு மதுவானாற் றாய்த்தாய்க்கொண் 

கு மளித்திவ் வுலகு . 
( இ - ள் . ) எனக்கு தாய் ஆகியாள் - எனக்குத் தாயாயிருந்தவள் , என்னை 
ஈங்கு இட்டு - என்னை இவ்விடத்தில் விட்டிட்டு , தனக்கு தாய் நாடியே 
தனக்கு ஒரு தாயைத் தேடிக்கொண்டே , சென்றாள் - இறந்துபோனாள் ; 
தனக்கு தாய் ஆகியவளும்- அவளுக்குத் தாயாயிருந்தவளும் , அது ஆனால் - 
அவ்வாறே போனாளாதலால் , - இ உலகு - இவ்வுலகத்துப் பிராணி வர்க்க 
மெல்லாம் , தாய் தாய்கொண்டு -தாயைத் தேடிக்கொண்டே , எகும் - செல்லு 
கின்ற , அளித்து - எளிமையையுடையது ; ( எ - று . ) 

இட்டு பெற்றுவைத்து . தனக்குத் தாய்நாடிச்சென்றாளென்றது - இற 
ந்து மற்றொருத்தியின் வயிற்றிற்புகுந்திட்டா ளென்றபடி . உலகத்திற்பிறந்த 
மனிதர்கள் யாவரும் இளமைகழிந்து முதுமையடைந்து இறக்குந் தன்மை 
யை யுடையவரென்று இளமைநிலையாமையை ஒரு திருஷ்டாந்தங்கொண்டு 
விளக்கியபடி . 

தாய்க்கொண்டு என்பதில் , தாய் - தாவு என்பத னடியாப்பிறந்த இறந்த 
காலவினையெச்சம் . அளித்து ஒன்றன்பாற் குறிப்புமுற்று ; து - விகுதி . 

இப்பாட்டு , யாக்கை நிலையாமைக்கு இனிது பொருந்துவதாயினும் , 
அதிகாரசசெய்யுள் தொகை நிரப்புதற்கு இங்கு வைக்கப்பட்டது ; 
யிலும் மரணம் நேருமென்ற சம்பந்தம்பற்றியுமாம் . 

( ந ) 
கசு . வெறியயர் வெங்களத்து வேன்மகன் பாணி 

முறியார் நறுங்கண்ணி முன்னர்த் தயங்க 
மறிகுள குண்டன்ன மன்னா மகிழ்ச்சி 

யறிவுடை யாளர்க ணில் . 
( இ - ள் . ) வெறி அயர் - ஆவேசங்கொண்டு ஆடுகின்ற , வெம்- கொடிய , 
களத்து - பலியிடுமிடத்திலே , வேல் மகன் - வேலையுடைய அவ்வாவேசமாடு 
பவனது , பாணி - கையிலுள்ள , முறி ஆர் நறுங் கண்ணி-தளிர்கள் இடை 
யிடையே பொருந்திய வாசனை வீசுகின்ற பூமாலை , முன்னர்- (தனக்கு ) எதி 
ரில் , தயங்க - விளங்க , மறி - ( அங்கே பலியிடுதற்குக் கொண்டுவந்து நிறுத் 
தப்பட்ட ) ஆடானது , குளகுஉண்டன்ன- (அம்மாலையிலுள்ள தளிரை )இரை 
யாக எண்ணி உண்டு அடைகின்ற மகிழ்ச்சி போன்ற , மன்னா மகிழ்ச்சி -நிலை 
யில்லா தமகிழ்ச்சி , அறிவுடையாளர்கண் இல் - உண்மையறிவுடையவரிடத் 
தில்உண்டாகாது ( அவர் இளமையிலே துறப்பர் என்றபடி ) ; ( எ - று . ) 

அதிவிரைவில் அழியுந்தன்மையதான இளமையைக் கண்டு மகிழ்வது , 
உடனே தன்னை வெட்டுதற்பொருட்டு வாள் பிடித்து நிற்கிற வேலன துகையி 
லுள்ள மாலையிற் பொருந்திய தளிரைத்தின்று பேதைமையுடைய ஆடுமகிழ் 
வதற்குச் சமான மென்றபடி : உவமையணி . சிறிது பொழுதில் துன்பமாய் 
முடியுமென்பதாம் . 


ளமை 


சு 


நாலடியார் 


( அறத்துப் 


* 


ற 


குறிஞ்சிநிலமாக்கள் அந்நிலத்தெய்வமான முருகக்கடவுளுக்குப் பிரார்த் 
தனை செலுத்தும் நிமித்தமாக மறியறுத்துப் பலியிட்டாடுதல் மாபு . முருகக் 
கடவுளது வேலைத் தனக்கு அடையாளமாக ஏந்திக்கொண்டு நிற்றலால் , 
வேல்மகன் என்றார் , வேலனென்றும் , வெறியாட்டாளனென்றும் பெயர்க 
ளுண்டு . முறியார்நறுங்கண்ணி - " புலராப் பச்சிலை யிடையிடுபு தொடுத்த , 
மலரா மாலை என்றார் பிறரும் . முன்னர் - இங்கே ; இடமுன் . குளகு - இலை 
மேயும் விலங்கின் உணவு , " இலை நுகர்விலங்குணாவே குளகென வியம்பலா 
கும் என்பது நிகண்டு , உண்டன்ன -உண்டா லன்ன , உண்ட தன்ன, களம் , 
பாணி - வடசொற்கள் . 
கஎ . பனிபடு ரோலைப் பயன்மர மெல்லாங் 

கனியுதிர்ந்து வீழ்ந்தற் றிளமை 
மை - நனிபெரிதும் 
வேற்கண்ண ளென்றிவளை வெ கன்மின் மற்றிவளுங் 

கோற்கண்ண ளாகுங் குனிந்து . 
( இ - ள் . ) இ ளமை- இளமைப்பருவமானது , - பனி படு சோலை- குளிர்ச்சி 
பொருந்திய சோலையிலுள்ள , பயன் மரம் எல்லாம் - பலன்படுகிற மரங்க 
ளெல்லாம் , கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று - பழங்களு திரந்து விழப்பெற்றாற் 
போன் நிலையில்லாத தன்மையை யுடையது , (ஆதலால் ), வேல் கண்ணள் 
என்று - (இப்பொழுது ) வேல்போற கூர்மையான கண்களையுடையவ ளெ 
ன்று எண்ணி , இவளை - இம்மங்கையை , நனி பெரிதும் - மிகவும் அதிகமாக , 
வெஃகன் மின்-விரும்பாதீர்கள், இவளும் - ,மற்று - பின்பு , குனிந்து -உடம்பு 
கூனடைந்து , கோல் கண்ணன் ஆகும் -( வழி தெரிந்து நடப்பதற்கு )ஊன்று 
கோலையே கண்ணாக உடையவளாவள் , ( எ - று . ) 

யாவரும் விரும்பும்படி சோலையிற் பழங்களோடுகூடியிருந்த மரம் அப் 
பழங்களுதிரந்தபின்புவிரும்பத்தகாத தாதல்போல , யாவரும் விரும்பத்தக்க 
ளமை அழிந்தபின்பு உடம்புவிரும்பத்தகாததா மென்றபடி .உவமையணி . 

இச்செய்யுள் - மகளிரது இளமையழகைக் கண்டு பேரன்பு கொண்டு 
நிற்பவரை நோக்கிச் சொல்லிய தென அறிக . 

நனி பெரிதும் - ஒருபொருட்பன்மொழி . வேற்கண்ணள் என , எல்லா 
வுறுப்புக்களுள்ளுஞ் சிறந்த கண்களின் அழகை எடுத்துக்கூறியது , மற்றை 
அவயவங்களின் அழகுக்கும் உபல . g ணம் . வெஃகன்மின் - எதிரமறை யே 
வற்பன்மை . கோற்கண்ணள் ஆகும் என்றது , முதுமையிற் கண்கெட்டு 
ஊன்றுகோலையே ஆதாரமாகக்கொண்டு தட்டித்தட்டிவழிதெரிந்து நடப்ப 
ளென்றபடி - " கோற்க ணெறிகாட்டக் கொல்கூற் றுழையதா , என்றார் 
வளையாபதியிலும் . இவளும் , உம் - உயர்வுசிறப்பு . மற்று - வினை மாற்றுமாம் . 

மிக்க முதுமையடைவளென்ற பொருளில் கோற்கண்ணளாகும் என் 
நது , பிறிதினவிற்சியணி , 

( எ ) 


. 


பால் ) உ - ஆம் அதிகாரம் - இளமை நிலையாமை . உள் 
கவு . பருவ மெனைத்துள பல்லின்பா லேனை 

யிருசிகையு முண்டீரோ வென்று - வரிசையா 
லுண்ணாட்டங் கொள்ளப் படுதலால் யாக்கைக்கோ 

ளெண்ணா ரறிவுடை யார் . 
( இ - ள் . ) பருவம் - பிராயம் , எனைத்து உள - எவ்வளவு ஆகியுள்ளன ? 
பல்லின் பால் - பல்லினுடைய குணங்கள் , ஏனை - எத்தன்மையன ? இரு 
சிகையும் - இரண்டுவேளைக் கவளங்களையும் , உண்டீரோ புசித்துவருகின் 
றீர்களா? என்று- , வரிசையால் - முறைமையாக , உள் நாட்டம் கொள்ளப் 
படுதலால் - மனத்தில் ஆராய்ந்து ( பலரும் ) விசாரிக்கக் கூடியதா யிருப்பத 
னால் , அறிவு உடையார் - நல்லறிவுடைய பெரியோர் , யாக்கை கோள் - உடம் 
பின் குணமாகிய இளமையை , எண்ணார் - ( ஒரு பொருளாக ) மதியார் ; (எ - று .) 

பல்லின் குணங்கள் - மென்று தின்னுதலும் , பேசுதற்கு உதவுதலும் . 
எனைத்து = எத்தனைத்து : மரூஉ . வினாவடியாப் பிறந்த எவனென்கிற அஃ 
றிணைக்குறிப்புமுற்று , இடைகுறைந்து முதல் நீண்டு ஐகாரச்சாரியை பெற்று 
ஏனை என நின்றது : எனைய என்பதன் விகார மெனினுமாம் . இருசிகையு 
முண்டீரோ என்பதற்கு - இரண்டு கவளமாகிலும் புசித்தீர்களோர் என்று 
உரைப்பாருமுளர் : உங்கள் ஜீர்ணசக்தி ஒருகவளவுணவையே கொள்ளுமோ ? 
என்பது கருத்து . ஓ - வினா . நாட்டம் - தொழிற்பெயர் ; நாடு - பகுதி , அம் - 
விகுதி , டகரவொற்று - விரித்தல்விகாரம் . 
ககூ . மற்றறிவா நல்வினை யாமிளைய மென்னாது 

கைத்துண்டாம் போழ்தே கரவா தறஞ்செய்ம்மின் 
முற்றி யிருந்த கனியொழியத் தீவளியா 

னற்கா யுதிர்தலு முண்டு . 
( இ - ள் . ) நல் வினை - தருமகாரியத்தை , மற்று அறிவாம் -பின்னால் அறி 
ந்து செய்வோம் : யாம் இளையம் - ( இப்பொழுது ) யாம் இளம்பிராயமுடை 
யோமன்றோ , என்னாது என்று எண்ணாமல் , கைத்து உண்டாம் போழ்தே 
கையிற் பொருள்கிடைக்கும்பொழுதே, கரவாது -ஒளித்துவைக்காமல் ( லோ 
பஞ்செய்யாமல் ), அறம் செய்ம்மின் - ( ஈதல் முதலிய ) தருமங்களைச் செய் 
யுங்கள் ; ( ஏனென்றால்), - முற்றி இருந்த கனி ஒழிய - முதிர்ந்துள்ள பழங் 
கள் மாத்திரமே யல்லாமல் , தீ வளியால் - கடுங்காற்றினால் , நல் காய் - நல்ல 
காய்கள் , உதிர்தலும் -உதிர்ந்திடுதலும் , உண்டு- உள்ளது ; ( எ - 

ளமையை நம்பவேண்டா வென்றபடி . 
மற்றறிவாம் நல்வினை யென்பதில்-விரைந்து அறிவாம் என்கிற வினை 
யை ஒழித்து , விரையாமல் அறிவாம் என்கிற வினையைத் தருதலால் , மற்று - 
வினைமாற்றுப் பொருளது . விரையாமல் அறிவாம் என்றது , பின்னர் 
மையில் ஆராய்ந்து செய்வோமென்றவாறாம் . நல்வினையை அறிதற்குப்பயன் 
அதனை செய்தலே யாதலால் , அறிவாம் என்பதற்கு - அறிந்து செய்வோ 


வடநூ 


கூ 


உம் நாலடியார் 

[ அறத்துப் 
மென் று பொருளுரைக்கப்பட்டது. போழ்தே , ஏ - தேற்றத்தோடு விரைவு. 
எமைதிலையாமையோடு செல்வ நிலையாமையையும் வற்புறுத்துதற்கு , கைத் 
துண்டாம் போழ்தே எனப்பட்டது . இளையம் - தன்மைப்பன்மைக் குறிப்பு 
முற்று ; கைத்து- கையிடத்ததான பொருள் ; ஒன்றன்பாற்குறிப்பு வினையா 
லணையும்பெயர் . 

பருவம்முதிர்ந்த கிழவர்கள் மாத்திரமேயன்றி உடம்புவலிய இளையவர் 
களும் இரக்கமில்லாத யமனால் இறத்தலுமுண்டு என்னும் பொருள் தோன்ற 
நின் றமையின் , பின்னிரண்டடி - பிறிது மொழிதல் என்னும் அலங்காரம் ; 

லார் அப்பஸ்துதப்பாம்ஸா என்பர் : இது - முன்னிரண்டடியின் 
பொருளைச் சாதித்தலால் , செய்யுட்குறியணிக்கு அங்கமாம் . 

இச்செய்யுள் ஒருவிகற்ப இன்னிசைவெண்பா; இனவெதுகை 
கொண்டது . 
20. ஆட்பார்த் துழலு மருளில்கூற் றுண்மையாற் 

றோட்கோப்புக் காலத்தாற் கொண்டுய்ம்மின் -பீட்பிதுக்கிப் 
பிள்ளை யைத் தாயலறக் கோடலான் மற்றதன் 
கள்ளங் கடைப்பிடித்த னன்று . 

( இ - ள் . ) ஆள் பார்த்து - ( ஆயுள் முடிந்த) ஆள்களைத் தவருது பார்த் 
துக்கொண்டு , உழலும்- (உலகமெங்குந் தடையில்லாமல் ) திரிகின் ற ; அருள் 
இல் கூற்று- கருணையில்லாத யமன் , உண்மையால் - இருத்தலினால் , தோள் 
கோப்பு - நல்வினையாகிய கட்டுச்சோற்றுமூட்டையை, காலத்தான் , (தேடிர் 
கொள்ளுதற்கு உரிய ) காலத்திலேயே (இளமையில் தானே), கொண்டு தே 
டிக்கைக்கொண்டு , உய்ம்மின் - ஈடேறுங்கள் ; பீள் பிதுக்கி - முதிராத கருப் 
பத்தை வெளிப்படுத்தி , பிள்ளையை - குழந்தையை , தாய் அலற பெற்றவள் 
அழும்படி , கோடலான் - கொண்டுபோவதனால் , அதன் - அந்த யமனது , கள் 
ளம் - வஞ்சனையை , கடைப் பிடித்தல் - மறவாமல் உறுதியாக அறிந்து தேர் 
தல் , நன்று - ( மிகவும் ) நல்லது ; (எ - று .) மற்று - அசை . 

தோட்கோப்பு தோளிற் கோக்கப்படுவது என , பழிப்பிரயாணத்துக் 
குக் கொண்டுபோவதாகிய கட்டுச்சோற்று மூட்டைக்குத்தொழிலாகுபெய 
ராகிய காரணக்குறி ; அது - இங்கே, மறும வழிக்கு இன்றியமையாததான 
நல்வினையை உவமவாகுபெயராய் உணர்த்திற்று . ஆகவே , இருமடியாகுபெ 
யர் , “ இறுகிறுகத் தோட்கோப்புக் கொள்ளார் என மேற் புல்லறிவாண் 
மையென்னும் அதிகாரத்தில் வருவதுங் காண்க . வேற்றுவ ரில்லா நும 
ரூர்க்கே செல்லினும் வெகுண்டீர் போல , வாற்றுணாக்கொள்ளா தடிபுறத்து 
வைப்பீரே யல்லிர்போலுங் , கூற்றங்கொண்டோடத் தமியே கொடுநெறிக் 
கட்செல்லும் போழ்தி , நாற்றுணாக் கொள்ளீ ரழகலா தறிவொன்று மிலிரே 
போலும் என்ற சீவகசிந்தா மணிச்செய்யுள் , இங்கு நோக்கத்தக்கது . 

தோட்கோப்பு , பொதிசோறு , கட்டு சோறு , ஆற்றுனா என்பன - ஒரு 
பொருட்சொற்கள் . தாயலறு 

தல் , பருவம் நிரம்புதற்கு முன்னமே கருவுயிர்க் 
நின்றவேதளையினாலும் பிள்ளையையிழத்தலாலும் உண்டாகிய பெருந்துன் 


பால் ) 


கூ - ஆம் அதிகாரம் . - யாக்கை நிலையாமை . 


பத்தால் . ஆட்பார்த்து உழலும் எனவே , அவனது வருமை சிறிதுந் தவறா 
தென்றபடி . பீட்பிதுக்கிப் பிள்ளையைத் தாயலறக் கோடலால் என்றது , 
அவனது அருளில்லாமைக்கு ஒரு திருஷ்டாந்தங் காட்டியபடி . 

காலத்தான் என்பதில், ஆனுருபு -கருவி கருத்தாப் பொருள்களாகா 
மல் , காலத்தில் என ப்பொருளாய் நிற்றலால் , உருபுமயக்கம் ; " காலத் 
தினாற் செய்த நன்றி ” என்ற திருக்குறளிற் போல . கோடல் - தொழிற்பெ 
யர் ; கொள் - பகுதி , தல் - விகுதி , பகுதி முதல் நீண்டது - விகாரம் ; தகரம் 
டகரமான விடத்து ளகரம் கெட்டது - சந்தி . 

( க ) 


in - ஆம் அதிகாரம் . - யாக்கை நிலையாமை . 
அஃதாவது -உடம்பினது நிலையில்லாமையை உணர்த்துவது . அதிகார 
முறைமை , முன்கூறியதனால் விளங்கும் . ஆதேயமாகிய இளமையினது நிலை 
யின்மையின் பின் ஆதாரமாகிய யாக்கையினது நிலையின்மையை நிறுத்தின 
ரென்க . ( ஆதேயம் - இடத்து கெழ்பொருள் , ஆதாரம் - இடம் . ) யாக்கை - 
( எலும்பு தசைதோல் முதலிய எழுவகைத்தாதுக்களால் ) யாக்கப்பட்டது ; 
யாத்தல் - கட்டுதல் , தொழிலாகுபெய ரென்றால் , கை - விகுதி ; ஐ - செயப் 
படுபொருள் விகுதியென்றால் , கு - சாரியை . 
உக . மலைமிசைத் தோன்று மதியம் போல் யானைத் 

தலைமிசைக் கொண்ட குடையர் - நிலமிசைத் 
துஞசனா ரென்றடுத்துத் தூற்றப்பட் டாரலலா 

வெஞ்சனா ரிவ்வுலகத தில் . 
( இ - ள் . ) மலைமிசை - மலையின்மேல் , தோன்றும் காணப்படுகின்ற, மதி 
யம் போல் - பூர்ணசந்திரன் போல , யானை தலைமிசை-பட்டத்துயானையினது 

லயின்மேல் , கொண்ட - கொள்ளப்பட்ட , குடையர் - வெண்கொற்றக் 
குடையையுடையராய்ச் சென்ற அரசர்களும் , நிலம் பசை-இப்பூமியிலே,தஞ் 
சினார் என்று - இறந்தார்க ளென்று , எடுத்து - (பிறர் அறிய ) எடுத்துச் 
சொல்லி , தூற்றப்பட்டார் அல்லால - ( பலராலும் ) இகழப்பட்டார்களே 
யல்லாமல் , எஞ்சினார் - அவ்விறத்தலினின்று ஒழிந்து நிலையாக நின்றவர்கள் , 
இ உலகத்து இல் - இந்த உலகத்தில் ( எவரும் ) இல்லை ; ( எ - று . ) 

மலை - மதநீரருவி சொரிகிற வலிய பெரிய யானைக்கும் , மதி - குளிர்ச்சி 
செய்து வட்டமாக விளங்குகிற ஒற்றைவெண்கொற்றக்குடைக்கும்உவமை . 
மதியம் , அம் - சாரியை , துஞ்சுதல்- தூங்கு தல் ; இறத்தலைத் துஞ்சுதலென் 
பது - மங்கலவழக்கு : மீளவும் எழுந்திராத பெருந்துக்க மென்க . தம் உடம் 
பில் நோய் முதலியன நேராதபடி தேகசௌக்கியம் சிறிதுங் குறையாமற் 
பாதுகாத்துக்கொள்ளவல்ல அரசர்களும் இறப்பரென்று , மற்றையோரிறத் 
தலைக்கூறாமலே பெறவைத்தார் . யாக்கை அழியும் இயல்பின தாதலால் , 
அது உள்ள பொழுதே அறஞ்செய்ய வேண்டுமென்றதாயிற்று . முதலிரண் 
டடி - உவமையணி , 


த 


ܝܐ 


A 


நாலடியார் 

அறத்துப் 
எஞ்சுதல் - சேடித்தல் , இல் - இல்லை ; வேறு உண்டு என்பனபோல ஐம் 
பான் மூவிடத்துக்கும் பொதுவாகிய குறிப்பு வினைமுற்றுப் பகாப்பதம் . 

கொலையானை மேலோர் குளிர்வெண் குடைக்கீழ்ப் , பலயானைமன் 
னர் பலர் போற்ற வந்தான் , மலையாகம் போழாக மற்றிவனோ சாய்ந்தான் , 
நிலையாமை சால நிலைபெற்ற தன்றே என்றார் சூளாமணியிலும் . ( க ) 
உ உ . வாழ்நாட் கலகா வயங்கொளி மண்டிலம் 

வீழ்நாள் படாஅ தெழுதலால் - வாழ்நா 
ளுலவாமு னொப்புர வாற்றுமின் யாரு 
நிலவார் நிலமிசை மேல் . 


( இ - ள் . ) வாழ்நாட்கு - ஆயுள் நாளுக்கு , அலகு ஆ ( க ) - ( ஓர் ) அளவாக , 
வயங்கு ஒமரி மண்டிலம் - விளங்குகின்ற கிரணங்களையுடைய சூரியமண்டலம் , 
வீழ் நாள் படாது - உதித்தலில்லாத நாள் உண்டாகாதபடி , எழுதலால் - 
(நாள்தோறும் ) உதயஞ்செய்து வருதலால் , - வாழ்நாள் - அவ்வாயுள் நாள் , 
உலவாமுன் - கழிவதற்கு முன்னமே , ஒப்புரவு -உபகாரத்தை , ஆற்றுமின் - 
(பிறர்க்குச் ) செய்யுங்கள் ; யாரும் - எவரும் , நிலம்மிசை - பூமியில் , மேல் - 
( அவ்வாழ்நாளெல்லையைக் ) கடந்து , நிலவார் - வாழமாட்டார் ; ( எ - று . ) 

ஒருதயந் தொடங்கிப் பின்வருமுதயமளவிற் கழிந்த காலத்தை ஒரு 
நாள் என்றும் , அப்படிப்பட்டநாள் முப்பது கொண்டதை ஒருமாத மென் 
றும் , மாதம் பன்னிரண்டு கொண்டதை வருடமென்றும் இவ்வாறு எண்ணி 
நாள் கணக்கிடப்படுதலால் , வாழ்நாட் கலகா வயங்கொளி மண்டிலம் வீழ் 
நாள் படாதெழுதலால் என்றார் : கீழ் " தோற்றஞ்சால் ஞாயிறு நாழியா 
என்ற துங்காண்க . படா அது - செய்யுளோசை நிறைக்கவந்த உயிரளபெடை . 
மிசைமேல் என்பதை ஒரு பொருட்பன்மொழியாகக் கொண்டும் உரைக்க 
லாம் . ஒப்புரவு உலக நடையை அறிந்து அதற்கு ஏற்பச் செய்யும் உதவி , 
ஒப்பு உரவு எனப் பிரிக்க : உலகத்தாரோடு ஒத்துச்செய்யுஞ் சிறந்த தொழி 
லென்றபடி . இனி , ஒப்புரவு - துறவறம் என்று கொண்டு , நிலமிசைமேல் 
யாரும் நிலவார் என்பதற்கு - ( துறவறஞ் செய்யாதா ரொருவரும் ) எல்லா 
வுலகங்கட்கும் மேலாகிய முத்தியுலகத்தில் விள குதலிலரென்று உரைப் 
பாருமுளர் ; (திருக்குறளில் “ நிலமிசை நீடுவாழ்வார் என்பதற்கு -பரிமே 
லழகர் எல்லாவுலகிற்கும் மேலாயவீட்டுலகின்கண் அழிவின்றி வாழ்வார் 
என்று உரைத்தமை காண்க : நிலமிசைமேல் மிசைநிலம் மேல் எனமாறுக .) 
ஆ - விகாரம் . மண்டிலம் - வடசொல்லின் திரிபு . 
உங . மன்றங் கறங்கமணப்பறை யாயின 

வன்றவர்க் காங்கே பிணப்பறையாய்ப் - பின்றை 
யொலித்தலு முண்டாமென் றுய்ந்துபோ மாறே 
வலிக்குமா மாண்டார் மனம் . 

ள் , ) மன்றம் க றங்க - சபை முழுவதும் ஒலிக்கும்படி , மணம் பறை 
ஆயின - கலியாணத்திற்கு அடிக்கும் வாத்தியமானவைதாமே , அன்று- அர் 


( இ 


பால் ] 


கூ - ஆம் அதிகாரம் . - யாக்கைநிலையாமை. 


கூக் 


நாளிலேயே , அவர்க்கு - மணஞ்செய்து கொண்ட அவர்கட்கே , ஆங்கே - அவ் 
விடத்தில் தானே , பிணம்பறை ஆய்- பிணத்துக்குக்கொட்டும் நெய்தற்பறை 
யாகி , பின்றை - உடனே , வலித்தலும் - முழங்குதலும் , உண்டு ஆம் - உள்ள 
தாகக்கூடும் , என்று - என்று எண்ணி (யாக்கை நிலையாமையைக் கருதி ), 
மாண்டார் மனம் - மாட்சிமைப்பட்ட அறிவுடையாரது நெஞ்சம் , உய்ந்து 
போம் ஆறே நற்கதி பெற்றுப்போதற்குக் காரணமான (துறவறத்தின் ) வழி 
யிலேயே , வலிக்கும் - உறுதியாகத் துணிந்துநிற்கும் ; ( எ - று . ) 

ஆம் - அசை . மன்று -இங்கு , கலியாண காரியத்தின் பொருட்டுக்கூடின 
சுற்றத்தார் நண்பர் முதலியோரது கூட்டம் ; அம் - சாரியை , வலிக்குமாம் 
மாண்டார் மனம் என வ்வாறு சான்றோர் மேல்வைத்துக் கூறியதனால் , 
உடம்பை நிலையுடையதென்று மதித்துக் களிப்பவர் புல்லறிவாளரென்பது 
போதரும் . மாண்டார் -இறந்தகால வினையாலணையும் பெயர் ; மாண் என்னும் 
பண்படி - பகுதி : ( இறந்தவரென்ற பொருளில் , மாள் - பகுதி ) ( 1 ) 
உச . சென்றே யெறிப வொருகால் சிறுவரை 

நின்றே யெறிப பறையினை - நன்றேகாண் 
முக்காலைக் கொட்டி னுண் மூடித்திக் கொண்டெழுவர் 

செத்தாரைச் சாவரர் சுமந்து . 
( இ - ள் . ) சென்று - (இறந்தவிடத்திற்குப் ) போய் , பரையினை- பிணப் 
பறையை , ஒரு கால் - ஒருதரம் , எறிப- ( முதலிற் ) கொட்டுவார்கள் ; சிறுவரை 
நின்று - ( பின்பு ) சிறிதுநேரம் சும்மா இருந்து , எறிப - (இரண்டாம் முறை ) 
கொட்டுவார்கள் ; முக்காலை கொட்டினுள் - மூன்றாந்தரங் கொட்டும் பொழு 
தில் , - செத்தாரை- இறந்தவர்களை , சாவார்-இனி இறக்கரின்றவர்கள் , மூடி 
( போர்வையால் ) மறைத்து , சுமந்து - எடுத்துக்கொண்டு , தீ கொண்டு - 
( அந்தஉயிர்நீத்த உடலை எரிப்பதற்கு ) நெருப்பையும் எடுத்துக்கொண்டு , 
எழுவர் - புறப்பட்டுப் போவார்கள் ; நன்றே காண் - ( இவ்வுலகவியற்கை ) 
நன்றாயிருக்கின்றதே ; ( எ - று . ) 

எறிப - பலர்பால் முற்று ; பப - விகுதி , எதிர்காலங் காட்டிற்று. உயிர் , 
நீங்கிய உடம்பை செத்தார் என உயர்திணையாக் கூறியது ,, இழிபுப்பற்றி 

திணை வழுவமைதி , நன்றே - இகழ்ச்சிக்குறிப்பு , காண் - அசை . நன்றே 
காண் - நன்றாக ஆராய்ந்து பார் என்றுமாம் . சாவார் என அவர்களது நிலை 
யல்லாமையையும் விளக்கியவாறு , 
பின்னிரண்டடியில் இனவெதுகை காண்க . 

( ஈ ) 
உரு. கணங்கொண்டு சுற்றத்தார் கல்லென் றலறப் 

பிணங்கொண்டு காட்டுய்ப்பார்க் கண்டு - மணங்கொண்டீண் 
டுண்டுண்டுண் டென்னு முணர்வினாற் சாற்றுமே 
டொண்டொண்டொ ணென்னும் பறை . 

( இ - ள் . ) சுற்றத்தார் -உறவினர்கள் , கணம் கொண்டு -கூட்டமாகக்கூடி , 
கல் என்று அலற கல்லென்ற ஒலிஉண்டாக வாய்விட்டு அழாநிற்க , பிணம் - 


வந்த 


நாலடியார் 


[ அறத்துப் 


பிணத்தை , கொண்டு எடுத்துக்கொண்டு , காடு - நன்காட்டில் , உய்ப்பார் - 
சேர்ப்பவர்களை , கண்டும் - ( இவ்வுலகத்தில் ) பிரதியக்ஷமாகப் பார்த்திருந் 
தும் , (யாக்கையின் நிலையாமையைக் கருதாமல் ), மணம் கொண்டு - கலியா 
ணஞ்செய்துகொண்டு , ஈண்டு - இவ்வுலகத்தில் , உண்டு உண்டு உண்டு என் 
னும் - (இன்பம் ) உள்ளது உள்ளது உள்ளது என்று கருதி மயங்குகின்ற , 
உணர்வினான் -சிற்றறிவுடையவனைக் குறித்து , டொண் டொண் டொண் 
என்னும் - டொண் டொண் டொண் என்று ஒலிக்கிற , பறை-பிணப்பறை , 
சாற்றும் - ( அவ்வுடம்பின் நிலையாமையைத் ) தெரிவிக்கும் ; ( எ - று . ) 

கணம் - வடசொல் . சுற்றத்தார் - உரிய சமயங்களில் வந்து சுற்றிநிற்பவர் . 
கல்லென்று , டொண் டொண் டொண் - ஒலிக்குறிப்பு . உண்டு உண்டு 
உண்டு - துணிவுபற்றி மூன்று முறை அடுக்கிற்று , ( நன் - பொது - சா ). உய்ப் 
பார்க்கண்டும் , உணர்வினாற் சாற்றும் உயர்திணையில் ஐயுருபு தொக்க வழி 
இயல்பின் விகாரமாயின . ஏகாரம் - பிரசித்தியைக் காட்டிற்று . 

பறை சாற்று மென்றது - தற்குறிப்பேற்றவணி ; அப்பறையொலியால் 
யாக்கை நிலையின்மையை அறியலாம் என்றவாறு . 

( ரு ) 
உசு . நார்த்தொடுத் தீர்க்கிலெ னன்றாய்ந் தடக்கிலென் 

பார்த்துழிப் பெய்யிலென் பல்லோர் பழிக்கிலென் 
றோற்பையு ணின்று தொழிலறச் செய்தூட்டுங் 

கூத்தன் புறப்பட்டக் கால் . 
( இ - ள் . ) தோல் பையுள் நின்று தோலினாலமைந்த பைபோன்றஉடம் 
பில் நின்று , தொழில் அற செய்து ஊட்டும் - தொழில்களை மிகுதியாகச் 
செய்து உண்பித்துவந்த , கூத்தன் - உயிராகிய கூத்தாடி , புறப்பட்டக்கால் - 
வெளிப்பட்டுச் சென்று விட்டால் , - ( அந்த உயிர் நீங்கிய உடம்பை ) , நார் 
தொடுத்து ஈர்க்கில் என் - கயிற்றினாற்கட்டி இழுத்துக்கொண்டுபோனா 
லென்ன ? நன்று ஆய்ந்து அடக்கில் என் நன்றாகச் சுத்தஞ்செய்து அடக் 
கஞ்செய்தா லென்ன ? பார்த்த உழி பெய்யில் என் - கண்டவிடத்திற் போ 
கட்டுவிட்டா லென்ன ? பல்லோர் பழிக்கில் என் - பலரும் கண்டு பழித்தா 
லென்ன ? ( எ - று . ) 

வருகிற உயர்வு தாழ்வுகள் ஒன்றுமில்லை என்றபடி . உயிர் உடம்பினுள் 
இருக்கும்பொழுது கண்டோர் வியக்கும்படி பலவகைத்தொழில்களைச்செய் 
வதனால் , அதனை கூத்தன் என்றார் ; உருவகம் . இருவினைக்கு ஏற்பப் பல 
வேறு வடிவெடுத்து இயங்குதல் உயிரினியல்பாதல் காண்க . உழி பார்த்து 
என மொழிமாற்றி இடம்பார்த்து எனப் பொருள் கொள்ளினும் அமையும் . 
பார்த்துளிப்பெய்யில் எனப்பாடங்கொண்டு - பூமியைத் தோண்டிப்புதைத் 
தா லென்ன ? எனப் பொருள் கொள் வாரு முளர் ; துளி = துள்ளி. “உறுப்புக் 
கள் தா முடன்கூடி யொன்றாயிருந்த பெரும்பை " எனக்குண்டலகேசியிற் 
கூறினாற்போல , தோற்பை எனப்பட்டது . உயிரைஉயர் திணைச்சொல்லாற் 
குறித்தது , வடமொழிமுறைமைபற்றி . பார்த்துழி - தொகுத்தல்லிகாரம் . 
ஈர்க்கில் , அடக்கில் , பெய்யில் , பழிக்கில் - எதிர்காலவினையெச்சங்கள் . 


பாலி ) கூ - ஆம் அதிகாரம் . - யாக்கைநிலையாமை . 

இச்செய்யுளில் முதலிரண்டடிகளில் ஆசிடையிட்ட எதுகையும் , 
மூன்றாமடியில் இனவெதுகையுங் காண்க . 
உஎ. படுமழை மொக்குளிற் பல்காலுந் தோன்றிக் 

கெடுமிதோர் யாக்கையென் றெண்ணித் - தடுமாற்றந் 
தீர்ப்பேம்யா மென்றுணருந் திண்ணறி வாளரை 

நேர்ப்பார்யார் நீணிலத்தின் மேல் . 
( இ - ள் . ) படு மழை - பெய்கின்ற மழைநீரில் உண்டாகின்ற , மொக் 
குளின்- குமிழிபோல , பல் காலும் - பலமுறையும் , தோன்றி - உண்டாகி , 
கெடும் -(உடனே ) அழிந்து போந் தன்மையுள்ள , ஓர் யாக்கை இது என்று - 
ஒருடம்பு இது வென்று , எண்ணி - நினைத்து , தடுமாற்றம் - ( பிறவியில் ) தடு 
மாறுவதை , யாம் - நாம் , தீர்ப்பேம் - போக்கிவிடக்கடவோம் , என்று உண 

- என்று அறிகின்ற , திண் அறிவாளரை - உறுதியான அறிவை ஆளுத 
லுடைய பெரியோர்களை , நேர்ப்பார் - ஒப்பவர் , நீள் நிலத்தின்மேல் - பெரிய 
பூமியில் , யார் 

- யாவ ருளர் ? ( எவரு மில்லை ); ( எ - று . ) 
அக் கலங்காத அறிவுடையவரே யாவரினும் மேற்பட்டவ ரென்றபடி . 
மொக்குள் - தோன்றி விரைவிலழிதற்கு உவமம் . ஓர் என்பது -யாக்கையின் 
இழிவைப் புலப்படுத்தும் . அவரை யொப்பவரில்லை யெனவே , அவரினும் 
மேம்படுபவரில்லை யென்பது தானே அமையும் . பிறந்து இறந்தழிவது உட 
லுக்கு இயல்பு என்று கருதவேண்டு மென்பார் , தோன்றிக் கெடுமிதோர் 
யாக்கையென்றெண்ணி என்றார் . யார் என்ற வினாவினைக்குறிப்புமுற்று , 
இன்மை குறித்து நின்றது . தடுமாற்றந் தீர்ப்பேம் - துறவுமேற்கொண்டு அந் 
நெறியாற் பிறப்பற்று முத்தி பெறக்கடவோம் . தடுமாற்றம் - தொழிற்பெயர் . 
மொக்குள் - குளகம் என்னும் வடமொழியின் சிதைவு . முன்னிரண்டடி 
உவமையணி . 

(எ ) 
யாக்கையை யாப்புடைத்தாப் பெற்றவர் தாம் பெற்ற 
யாக்கையா லாய பயன்கொள்க - யாக்கை 
மலையாடு மஞ்சுபோற் றோன்றிமற் றாங்கே 

நிலையாது நீத்து விடும் . 
( இ - ள் . ) யாக்கையை -உடம்பை , யாப்பு உடைத்து ஆ - உறுதியுடைய 
தாக ,பெற்றவர் - (ஊழ்வினையாற் ) பெற்றவர்கள், தாம் பெற்ற யாக்கையால் 
தாம் அடைந்த உடம்பினால் , ஆய - பெறுவதற்கு உரிய , பயன் - ( முத்தியா 
கிய ) பயனை , கொள்க- ( அப்பொழுதே ) தேடிக்கொள்ளக்கடவர் ; ( ஏனென் 
றால் ) , - யாக்கை -உடம்பு , மலை ஆடும் மஞ்சு போல் - மலையின் மேல் அசைந்து 
கொண்டிருக்கிற மேகம் போல , தோன்றி - முன்னே காணப்பட்டு , ஆங்கே - 
அக்கண்டபொழுதிலேயே , நிலையாது - நிலைபெறாமல் , நீத்து விடும் - உயிர் 
ஒழிந்துபோகப்பெறும் ; ( எ - று . ) 

மலையாடு மஞ்சு - உடம்பிற்குத் தொழிலால் உவமை . யாப்பு -உறுப்புக் 
குறையின்மை , நோயின்மை , நினைத்தகாரியத்தைச் செய்துமுடிக்கவல்ல 

5 


உவு . 


நாலடியார் 


[ அறத்தப் 


என்று 


வலிமை . யாக்கையா லாய பயன் கொள்க எனவே , காலதாமதஞ் செய்ய 
லாகாது என்றதாம் . ஆய , ய் - இறந்தகாலவிடைநிலை . மற்று - வினைமாற்று . 
ங்கே - அவ்வாறே ( அம்மஞ்சின் தோற்றம் போலவே ) எனினுமாம் . நீத்து 
விடும் என்றதில் , விடு - துணிவுணர்த்தும் . பின்னிரண்டடி -உவமையணி . 
உக . புனனுனிமே னீர்போ னிலையாமை யென்றெண்ணி 

யின்னினியே செய்க வறவினை - யின்னினியே 
நின்றா னிருந்தான் கிடந்தான்றன் கேளலறச் 

சென்றா னெனப்படுத லால் . 
( இ - ள் . ) இன்னினியே -இப்பொழுதே இப்பொழுதே , நின்றான் - 
( ஒருவன் ) நின்றிருந்தான் , இருந்தான் - உட்கார்ந்திருந்தான் , கிடந்தான் 
படுத்திருந்தான் , தன் கேள் அலற தனது சுற்றத்தார் கதறிப் புலம்பும்படி , 
சென்றான் -இறந்துபோனான் , எனப்படுதலால் - என்று (உலகத்தவராற் ) சொல் 
லப்படுதலால் , புல் நுனிமேல் நீர் போல் - புல்லினது நுனியில் நிற்கின்ற 
பனிநீர்த்துளிபோல , நிலையாமை - (உடம்பு ) நிலையில்லாமையை யுடையது , 

எண்ணி - நினைத்து , இன்னினியே - இப்பொழுதே இப்பொழுதே , 
அறம் வினை - தருமகாரியததை , செய்க- ( ஒவ்வொருவரும் ) செய்யக்கட 
வர் ; ( எ - று . ) 

எடுத்தசரீரம் கணப்பொழுதிலே அழியு மியல்பின தாதலால் , அதற் 
கிடையே தருமத்தை விரைந்து செய்க வென்பது கருத்து . முதலடி 
மையணி . 

உடம்பு என்பது , அதிகாரத்தால் வருவிக்கப்பட்டது . நிலையாமை 
யென புண்பியைப் பண்பாக உபசரித்தார். இன்னினி - சிறிதுங் காலஞ் 
செல்லாமை குறித்துநின்ற இனி இனி என்னும் இடைச்சொல்லடுக்கின் 
விகாரம் . ஏகாரம் - தேற்றம் . கேள் - கேண்மையென்னும் பண்பின் அடி ; 
கேளிர்க்குப் பண்பாகுபெயர் . 

( க ) 
கூ.0. கேளாதே வந்து கிளைகளா யிற்றோன்றி 

வாளாதே போவரான் மாந்தர்கள் - வாளாறே 
சேக்கை மானொழியச் சேணீங்கு புட்போல 

யாக்கை தமர்க்கொழிய நீத்து . 
( இ - ள் . ) மாந்தர்கள் - மனிதர்கள் , - கேளாதே வந்து - ( வரலாமா " 
என்று ) கேளாமலே வந்து , கிளைகள் ஆய் - உறவினராய் , இல் தோன்றி- குடும் 
பத்திற் பிறந்து , (சிறிதுகாலமிருந்து ) , - சேககை - ( தமது ) கூடுகள் , மரன் 
ஒழிய - மரங்களில் தங்கும்படி ( அவற்றைவிட்டு ), வாளாதே - சும்மா ( சொல் 
லாமலே ), சேண் நீங்கு - நெடுந்தூரம் ஆகாயத்தில் நீங்கிப் பறந்துபோகின்ற , 
புள் போல பறவைகள் போல , யாக்கை -உடம்பை , தமர்க்கு -உறவினர்க்கு , 
ஒழிய நீத்து - ( தம்மினின்று ) நீங்கும்படி வைத்துவிட்டு, வாளாதே- சொல் 
லாமலே, போவர் - இறந்துபோய்விடுவார்கள் ; ( எ - று . ) 


பால் 1 


ச - ஆம் அதிகாரம் . - இளமை நிலையாமை . 


கூ 


பறவைகள் தமதுவிருப்பத்தின்படி மரங்களில் வந்து சேர்வதும் விட் 
டுசசெல்வதும் போல , மனிதர் முற்பிறப்பிற்செய்த ஊழ்வினை வசத்தால் 
ஒரு குடியிற் பிறத்தலும் இறத்தலு மடைவ ரென்றபடி . குடம்பை தனித் 
தொழியப்புட்பறந் தற்றே , உடம்போ டுயிரிடை நட்பு ” என்னுந் திருக்குற 
ளோடு இதனை ஒப்பிடுக . கிளை - உவமவாகுபெயர் . சேக்கை - தங்குமிடம் . 
மரன் - போலி , தமர் - தம்மவர் . வாளா- இடைச்சொல் ; து - சாரியை : ஏ . 
நிறை , ஆல் - அசை . உவமையணி . 

( க ) 


சை 


S = ஆம் அதிகாரம்.- அறன்வலியுறுத்தல் . 
அஃதாவது - நிலைபெறுதலில்லாத செல்வம் இளமை யாக்கை என்னும் 
இவைபோ லாகாமல் நிலைபெற்றுச செல்வம் முதலியவற்றால் அவசியஞ் 
செய்யவேண்டுவதாய் இம்மை மறுமை வீடு என்னும் மூன்றையுந் தருவதான 
தருமம் மற்றைப் பொருள் இன்பங்களிலும் உறுதியுடையதாயிருக்குந் தன் 
மையை வற்புறுத்திக் கூறுவது . அதிகாரமுறைமையும் , இதனாலே விளங் 
கும் . சிறப்புடை மரபிற் பொருளுகின்பமும் , அறத்து வழிப்படூஉந்தோம் 
றம் போல என்றார் புறநானூற்றிலும். 
கூக . அகத்தாரே வாழ்வாரென் றண்ணாந்து நோக்கிப் 

புகத்தாம் பெறாஅர் புறங்கடை பற்றி 
மிகத்தாம் வருந்தி யிருப்பரே மேலைத் 

தவத்தாற் றவஞசெய்யா தார். 
( இ - ள் . ) மேலை தவத்தால் - முற்பிறப்பிற்செய்த தலத்தினால் , தவம் 
செய்யாதார்- (பிற்பிறப்பில் ) தவத்தைச செய்யாதவர்கள் , - ( மறுபிறப்பில் 
வறுமையடைந்து ) , - அகத்தாரே வாழ்வார் என்று 

அகத்தாரே வாழ்வார் என்று - இவ்வீட்டிலுள்ளவர் 
களே செல்வமுடையவர்கள் என்று எண்ணி , அண் வந்து நோக்கி - ( அவ் 
வீட்டின் உபரிகை முரலிய சிறப்புக்களைத ) தலையெடுத்துப்பார்த்து , ( அத 
னுள்ளே இரத்தற்கு பழையத்தொடங்கி ) , தாம் புக பெறார் - (வாயில் காவ 
லாளர்களால் தடுகப்பட்டுத் ) தாம் உள்ளே 

மழையப்பெறா தவாகளாய் , 
புறங்கடை பற்றி வாயிற்புறத்தைப் பிடித்துக்கொண்டு , தாம் மிக வருந்தி 
இருப்பர்- தாம் மிகவும் வருத்தமுற்றிருப்பார்கள் ; ( எ 

பிற்பிறப்பில் தவஞ்செய்வது முற்பிறப்பில் தவம் இல்லையாயின் கூடா 
தாதலால் , மேலைத்தவத்தால் தவஞ்செய்யாதார் என்றார் ; தவமுந் தவ 
முடையார்க்காகும் அவம் அதனை , அஃதிலார் மேற்கொள்வது " என்றார் 
திருக்குறளிலும் , அக்குறளினுரையிற் பரிமேலழகர் பரிசயத்தால் அறிவும் 
ஆற்றலும் உடையராய் முடிவு போக்கலின் தவமுடையார்க்கு ஆகுமென் 
றும் , அஃது இல்லாதார்க்கு அவையின்மையின் முடிவுபோகாமையின் அவ 
மா மென்றுங் கூறினார் எனஉரைத்ததை இவ்விடத்திற்கும் கொள்க.இனி , 
மக்கட்பிறப்புக்கு ஏற்ற தவத்தோடு கூடிச் செல்வத்துக்குத் தவம்பண்ணா 


நாலடியார். 


( அறத்துப் 


சென்றன 


தவ ரென்றுமாம் . அகத்து ஆரே வாழ்வார் எனப் பிரித்து , இவ்வீட்டி னுள் 
வாழ்பவர் யாவரோதாம் ! என உரைத்தலும் பொருந்தும் . இவ்வாறு பல 
பிறப்புக்களெடுத்து அலைய வேண்டாதபடி செல்வத்தினிடத்தும் உடம்பி 
னிடத்துஞ் செய்யும் பற்றுக்களை ஒழித்து இளமையிலேயே துறந்து அதற் 

ரிய , அறங்களில் வழுவாதொழுகிப்பேரின்பம் பெறவேண்டு மென்றவாறு . 
அண்ணாந்து , அண்ணா பகுதி . கடைப்புறம் - புறங்கடை எனப்பின் முன்னாக 
மாறிவந்தது , இலக்கணப்போலி. ஏ இரண்டில் , முன்னது - பிரிநிலை ; பின்னது - 
இரக்கத்தோடு தேற்றம் , மேலை , ஐ - சாரியை . தாம் - அசை . அளபெடை , 
செய்யுளிசை நிறைக்கவந்தது . தவம்-தபஸ் என்னும் வடமொழியின் திரிபு . 
இப்பாட்டு -இருவிகற்ப இன்னிசைவெண்பா; மேல் ஈசு ஆம்பாட்டும் அது . 
உ . ஆவா நா மாக்க நசைஇ யறமறந்து 

போவாநா மென்னாப் புலைநெஞ்சே- யோவாது 
நின்று ஞற்றி வாழ்தி யெனினுன் வாழ்நாள்கள் 

ரான செய்வ துரை . 
இ - ள் . ) புலை நெஞ்சே -அற்பத்தன்மையையுடைய மனமே ! ( ஈ ) , ஆக் 
கம் நசை இ-( அணுவளவும் நிலையில்லாத , செல்வத்தை விரும்பி , காம் ஆவாம் - 
நாம் மேன்மேலும் செல்வமுடையவராவோம்: நாம் அறம்மறந்துபோவாம் 
நாம் ( அச்செல்வஞ்செலவாதற்குக் காரணமாகிற ) தருமத்தை விடக்கட 
வோம் , என்னா- என்று எண்ணி , ஓவாது நின்று - ( சிறிதும் ) ஓய்வில்லாமல் 
நின்று , உஞற்றி ( அச்செல்வஞ்சம்பாதிக்கப் பலவாறு ) முயன்று , வாழ்தி 
எனினும் - வாழ்வாயானாலும் , நின் வாதாள்கள் - உனது ஆயுள் நாட்கள் , 
சென்றன- கழிந்துவிட்டன ; செய்யது உரை- (இனி நீ )செய்வதைச் சொல் . 

தான் உள்ள காலமெல்லாள் செல்வத்தையே விரும்பி ஓடியோடிச் 
சம்பாதித்துக் காத்துவைத்துச் சிறிதுந் தருமஞ்செய்யாமலே அந்திமநிலை 
யடையும் பொழுது தன்மனத்தை நோக்கித் தானே இனி யாது செய்வாய் . 
என்று இரக்கத்தோடு ஒருவன் சொன்னதாகச செய்யப்பட்டது இச்செய் 
யுள் என அறிக . ஆவாஎன்பது அந்தோ எனப் பொருள் படும் இரக்கக் 
குறிப்பிடைச்சொல் எனக்கொண்டு உரைக்குமிடத்து , அதனையடுத்துள்ள 
நாம் என்றது நின்று வற்றும் , " ஆதுநா மென்னுமவர் என்ற நாலாடியா 
ரிலும் , " ஆது மென்னு மவர் என்ற திருக்குறளிலும் , ஆதும் என்பது 
மேலாகக்கடவோமென்று பொருள் படுதல் காண்க . 

ஆக்கம் - தொழிற்பெயர் : ஆகுதல் ; இது - இங்கு , இம்மையில் மேன்மை 
யடைதற்குக் காரணமான செல்வத்துக்கு , காரியவா குபெயர் . விருப்பமெ 
னப்பொருள்படுகிற நசை என்ற பெயர்ச்சொல் , விரும்பியெனவினையெச 
சப்பொருள் படுதற்பொருட்டு, நசைஇ என அளபெடுத்தது ; இது- சொல் 
லிசை யளபெடை . நசைந்து என்ற வினையெசசம் நசைஇ என விகாரப் 
பட்டு அளபெடுத்த தென்பர் ஒருசாரார் . என்னா என்பதை ஈ 

என்பதை ஈறுகெட்ட 
எதிர்மறைப் பெயரெசசமாகக்கொண்டு இச்செய்யுட்கு வேறுகருத்து 


பால் ) 


ச - ஆம் அதிகாரம் .--அறன் வலியுறுத்தல் . 


கூன் 


அமையஉரைகூறு தல்சிறவாமையை உய்த்துணர்க.புலை - பண்புப்பெயர் : புல் , 
ஐ - முறையே பகுதிவிகுதிகள் . மறந்து போவாம் என்பதில் , போ- துணிவுப் 
பொருளைக் காட்டிற்று . 

( உ ) 
கூகூ . வினைப்பயன் வந்தக்கால் வெய்ய வுயிரா 
த்தி னழியுமாம் பேதை - நினை 

நினைத்ததனை 
தொல்லைய தென்றுணர் வாரே தடுமாற்றத் 

தெல்லை யிகந்தொருவு வார் . 
( இ - ள் . ) பேதை அறிவில்லா தவன் , - வினை பயன் வந்தக்கால்- (தான் 
முற்பிறப்பிற் செய்த ) தீவினையின் பயனாகிய துன்பம் வந்து நேர்ந்தால் , 
(ஊழ்வினைப்பயனென்று எண்ணியிராமல் ), வெய்ய உயிரா - கடுமையாகப் 
பெருமூச்சுவிட்டு, மனத்தின் - மனத்திலே , அழியும் - வருந்துவான் ; அதனை - 
அத்துன்பத்தைப்பற்றி , நினைத்து ஆலோசித்து , தொல்லையது என்று உணர் 
வாரே - முற்பிறப்பின் தீவினையால் வந்த தென்று தெரிந்துகொள்பவர்கள் 
தாமே , தடுமாற்றத்து எல்லை இருந்து ஒருவுவார் - சம்சார துக்கத்தின் எல் 
லையை விட்டுநீங்குவார்கள்; ( எ - று :) 

பழவினையால்வந்ததென்று அறிந்தவர் , இனிவரும்பிறப்பில் அவ்வாறு 
துன்பம் நேரிடாமல் இன்பமேநேரிடும்படி அதருமத்தைவிட்டுத் தருமத்தை 
யேசெய்து பேறு பெறுவ ராதலால் , உணர்வாரே தடுமாற்றத் தெல்லை யி 
கந்தொருவுவார் என்றார் . வெய்ய - வெம்மையென்னும் பண்பினடியாகப் 
பிறந்த குறிப்பு வினையெச்சம் ; பைய மெல்ல என்பனபோல : இது - இங்கு , 
வினையுரியாய் நின்றது . இனி , செம்மையுடையனவாக என , பலவின்பா 
குறிப்பு முற்றெச்சமாகவுங் கொள்ளலாம் . வெய்யஉயிர்த்தல்- சூடாக மூச்சு 
விடுதல் , மனத்தின் , இன் - ஏழனுருபு , ஆம்- அசை , தொல்லை -பண்புப்பெயர் . 
ஏ - பிரிநிலையோடுதேற்றம் , பேதை என்னும் பண்புப்பெயர் , அறிவிலானுக் 
குப் பண்பாகுபெயர் ; பேதமையாவது - யாதும் அறியாமை . 
கூச . அரும்பெறல் யாக்சை யைப் பெற்ற பயத்தாற் 

பெரும்பயனு மாற்றவே கொள்க- கரும்பூர்ந்த 
சாறுபோற் சாலவும் பின்னுதவி மற்றதன் 

கோதுபோற் போகு முடம்பு . 
( இ - ள் . ) அரும் பெறல் யாக்கையை-அருமையாகிய பெறுதலையுடைய 
மனித சரீரத்தை , பெற்ற - அடைந்த , பயத்தால்- பயனால் , பெரும்பயனும் - 
பெரிய பயனான தருமத்தையும் , ஆற்றவே - க்கு தியாகவே, கொள்க- செய்து 
வைத்துக்கொள்ளக்கடவர் ; உடம்பு - மனிதசரீரம் , - கரும்பு ஊர்ந்த சாறு 
போல் - கரும்பானது ( தன்னைப் பக்குவமாக ஆலையில்வைத்து ஆட்டினவர் 
கட்குத் ) தன்னிடத்திற் பொருந்திய சாற்றை ( க்கொடுப்பது ) போல , சால 
வும் - மிகவும் , பின் - மறுமைக்கு வேண்டிய அறமாகிய பயனை , உதவி - ( தன்னை 
நல்வழியில்உபயோகப்படுத்தியவர்கட்குக் ) கொடுத்து , மற்று- பின்பு , அதன் 
கோதுபோல் - அக்கரும்பினது சக்கை போல , போகும் - நீங்கிப்போம் , 


கூவு 


நாலடியார் 


[ அறத்துப் 


அரும்பெறல்யாக்கை என்பது - வடமொழிநடை ; பெறலருயாக்கையெ 
ன்று மாற்றிஉரைப்பினும் அமையும் . எல்லாப்பிறவிகளுள்ளும் , அறஞ்செய்து 
நற்கதி பெறுதற்குக் காரணமான மனிதஜன்மத்தைப் பெறுதல் , முற்பிறப் 
பின் மிக்க நல்வினையா லன்றிக் கூடா தாதலால் , அரும்பெறல் யாக்கை 
என்றார் ; " அரிதரிது மானிடராத லரிது என்றார் ஒளவையாரும் . 

" வினைபல வலியினாலே வேறுவே றியாக்கையாகி , நனிபல பிறவிதன் 
னுள் துன்பு மா உம் பல்லுயிர்க்கு , மனிதரினரியதாகுந் தோன்றுதல்தோன் 
றிலுைம் , இனியவை நகரவெய்துஞ் செல்வமு மன்னதேயாம் , உயர்குடி 

னி உள் தோன்றல் ஊனயில் யாக்கையாதல் , மயர்வறு கல்வி கேள்வித்தன் 
மையால் வல்லராதல் , பெறிதுணரறிவேயாதல் பேரறங்கோடலென்றாங் , 
கரிநிவை பெறுதலேடா பெற்றவர் மக்களென்பார் என்னும் வளையாபதிச் 
செய்யுள்களாலும் , மனிதசன்மத்தின் பெறலருமை உணர்க . மக்களுடம்பு 
பெறற்கரிது பெற்றபின் , மக்களறியு மறிவரிது - மக்க , ளறிவறிந்தா ரென் 
பா ரறத்தின் வழுவார் , நெறிதலை நின்மெழுகுவார் என்னும் அறநெறிச் 
சாரத்தையுங் காண்க . அவவுடம்பைக் கொண்டு மறுமைக்கு உறுதி செய்து 
கொள்ளாதவர் அசசரத்தைப் பெற்றபயனை இழப்பராதலால் , யாக்கை 
யைப் பெற்ற பயத்தாற் பெரும்பயனு மாற்றவே கொள்க எனப்பட்டது . 

சாறு - ஸாரம் என்னும் வடமொழியின் திரிபு ; ரஸம் , கோது - அஸாரம் . 
பின் -பின்னுக்கு ( மறுமைக்கு உதவும்பயனுக்கு ஆகுபெயர் ; இடைச்சொல் ,, 
பெயர்த்தன்மைப்பட்டது . பயன் என்று சிறுத்தாமல் பெரும்பயன் என்றது , 
துறவறமென்று தோன்றுதற்கு . பின்வாக்கியம் - உவமையணி . 

பின்னிரண்டடியில் இனவெதுகை காண்க . 
கூரு கரும்பாட்டிக் கட்டி சிறுகாலைக் கொண்டார் 

துரும்பெழுந்து வேங்காற் றுயராண் டுழவார் 
வருந்தி யுடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் 

ருங்காற் பரிவ திலர் . 
( இ - ள் . ) கரும்பு -கரும்பை , சிறு காலை - ( பதன் அழிதற்கு ) முன் 
காலத்திலேயே , ஆட்டி - ( ஆலையில் வைத்து ) ஆட்டி , கட்டி- (அதன் இரசத் 
தினாலாகின்ற ) வெல்லக் கட்டியை , கொண்டார் - கொண்டவர் , - துரும்பு 
( அதன் ) சக்கை , எழுந்து வேம் கால் - ( நெருப்பிற் ) பொருந்தி எரியும் பொ 
ழுது , ஆண்டு - அவவிடத்தில் ( அதனைக்கண்டு ), துயர் உழவார்- துன்பப்பட 
மாட்டார் ; ( அதுபோலவே ), வருந்தி - ( விரதம் முதலியவற்றால் ) வருத்த 
முற்று , உடம்பின்பயன் கொண்டார் - சரீரமெடுத்ததன் பயனாகிய தருமத் 
தைச செய்துவைத்துக்கொண்டவர்கள் , - கூற்றம் வரும் கால்- யமன் ( உயி 
ரைக்கொண்டு போதற்கு ) வரும்பொழுது , பரிவது இலர் - (அவ்வுடம்பின் 
அழிவைப்பற்றி ) வருந்துதலிலராவர் ; ( எ - று . ) 

உடம்பினாலாகிய அறப்பயனாவது - துறந்து தவஞ்செய்தல் . சிறுகாலை 
என்பது அற்பகாலமென்னும் பொருளுள்ள தாய் , முற்காலத்தைக்குறித்தது ) 


( 
ச 
) 


பால் ) 


ச - ஆம் அதிகாரம்.- அறன்வலியுறுத்தல் . 


" சிற்றஞ் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து எனப் பெரியார் பாசுரத்தி 
லுங்காண்க . கரும்பை ஆட்டிச் சாற்றைக்கொண்ட பின்பு அதன் கோது 
களின் கூட்டத்தை எரித்தல் இயல்பு . கரும்பு உடம்புக்கும் , அதனை ஆட்டு 
தல் - விரதங்களால் உடம்பைவருத்து தற்கும், கருப்பஞ்சாற்றுக்கட்டி உடம் 
பின் பயனுக்கும் , சிறுகாலை இளமைப்பருவத்துக்கும் , கருப்பங்கட்டி 
கொண்டார் - யாக்கைப் பயன் கொண்டவர்க்கும் , துரும்பெழுந்துவேதல் - 
யமன் வரவினால் உடம்பு அழிதற்கும் , கருப்பங்கட்டிகொண்டார் துயருழ 
வாமை - யாக்கைப்பயன் கொண்டவர் வருந்தாமைக்கும் உவமை யெனக் 
காண்க , வேம் = வேகும் ; செய்யுமெனெச்சவீற்றுயிர்மெய் சென்றது . 

உபமான உபமேயங்களை ( ப் பிம்பப்பிரதி பிம்ப பாவந்தோன்ற )தனித் 
தனிவாக்கியமாக நிறுத்தி , அவற்றின் இடையில் உவமவுருபு கொடாமற் 
கூறியதனால் , இப்பாட்டு - படுத்துக்காட்டுவமையணி ; வட நூலார் தரும் 
டாந்தாலங்கார மென்பர் . 

( ரு ) 
கூசு . இன்றுகொ லன்றுகொ லென்றுகொ லென் 

னா 
பின்றையே நின்றது கற்றமென் றெண்ணி 
யொருவுமின் தீயவை யொல்லும் வகையான் 

மருவுமின் மாண்டா ரறர் . 
( இ - ள் . ) (யமன் வருவது ) , இன்று கொல் - இன்றைக்கேயோ . அன்று 
கொல் - அன் றக்கோ ? என்று கொல் - என்றைக்கோ என்னாது - என் 
சந்தேகப்படாமல் , கூற்றம் - யமன் , பின்றையே நின்றது- (உயிரைக்கொண்டு 
போதற்பொருட்டுப் ) பின்னேயேவந்து மறைந்து 

மறைந்து நிற்கின்றது ; என்று 
எண்ணி - என்று நினைத்து , தீயவை- பாவச்செய்கைகளை , ஒருவு மின்- (செய் 
யா மல் ) நீக்குங்கள் , மாண்டார் - மாட்சிமைப்பட்ட முனிவர் முதலியோர் , 
( நூல்களிற்கூறிய ), அறம் - தருமத்தை , ஒல்லும் வகையால் - ( உங்களாற் ) 
கூடியமட்டில் , மருவுமின் - செய்யுங்கள் ; ( எ - று . ) 

இன்று , அன்று என்றது - இளமை முதுமைகளை , கொல் - "தயம் . 
பின்றை - இங்கே , பின்னிடத்தைக் குறித்து மாண்டார றம் என்றதில் , 
தொக்குகின்ற ஆறனுருபு - 
றனுருபு - செய்யுட்கிழமைப் 

பொருளது ; பற்றற்றான் 
பற்று , என்ற திருக்குறாற் போல . திருக்குறளில் அறன் வலியுறுத்தல் 
என்ற திகாரத்தில் " ஒல்லும் வகையான றவினை யோவாதே , செல்லும் வா 
யெல்லாஞ்செயல் " என்றதும் , அதனுரையிற் பரிமேலழகர் இயலுந் திற 
மாவது - இல்லறம் பொருளளவிற்கு ஏற்பயும் , துறவறம் யாக்கைநிலைக்கு 
ஏற்பவும் செய்தல் என்றதும் , இங்கு அறியத்தக்கவை . தீயவை ஒருவுயின் - 
தீச்செயல்களினின்று நீங்குங்கள் எனினுமாம் . 

( சு ) 
ங எ . மக்களா லாய பெரும்பயனு மாயுங்கா 

லெத்துணையு மாற்றப் பலவானாற் - றொக்க 
வடம்பிற்கே யொப்புரவு செய்தொழுகா தும்பர்க் 
கிடந்துண்ணப் பண்ணப் படும் 


( 


A 


.0 


நாலடியார் 


[ அறத்துப் 


ள் ) ஆயும் கால் - ஆராயுமிடத்து , மக்களால் ஆய - மனித சரீரத்தா 
லாகிய , பெரும் பயனும் -சிறந்த பயன்களும் , எத் துணையும் - எவ்வளவினும் , 
ஆற்ற பல ஆனால் - மிகவும் அநேகங்களா தலினால் , - தொக்க - ( முப்பிறப் 
பின் புண்ணியத்தினால் அருமையாகக் ) கிடைத்த , உடம்பிற்கே - சரீரத் 
துக்கே , ஒப்புரவு - உபயோகமாகின்ற காரியங்களை செய்து ஒழுகாது- செய்து 
கொண்டிராமல் , ( அவ்வுடம்பைக்கொண்டு ) , - உம்பர் கிடந்து - மேலுலகத் 
தில் இருந்து , உண்ண-(பேரின்பத்தை அனுபவிக்கும்படி , பண்ணப்படும் 
(நல்ல தருமங்களையே ) செய்யவேண்டும் ; ( எ - று .) 

இனி , தொக்க - பொருந்திய என்றுமாம் ; பொருந்துதல் - எழுதாதுக் 
களுங்கூடி ஒன்றுதல் . மக்கள் - இங்கு , அவர்களுடம்புக்கு முதலாகுபெயர். 
உம்மைகள் இரண்டனுள் , முன்னது - உயர்வுசிறப்பு; பின்னது- முற்றுப்பொ 
ருளது . ஆனால் என்ற எதிர்காலவினையெச்சம் , இங்குத் தேற்றப்பொருள் 
பட்டு நின்றது .இவ்வாறு வடநூலுள்ளுஞ் சிறுபான்மை உண்டு. ஏ - பிரிநிலை . 
உம்பர் என்றது , முத்தியுலகத்தை. பண்ணப்படும் - ஒருவகை வியங்கோள் ; 
செயப்பாட்டு வினை முற்றாகவுங் கொள்ளலாம் . அப்பொழுது , அறம் என 
வருவிக்க . உடம்புக்கு ஆன ஒப்புரவுகள் -உண்ண உடுக்கப் புசு முடிக்கச் 
செய்பவை , 
முதலிரண்டடிகளில் இனவெதுபை காண்க . 

( எ ) 
கூவு . உறக்குந் துணையகோ ராலம்வித் தீண்டி 

யிறப்ப நிழற்பயந் தாஅங் - காப்பயலுந் 
தான்சிறி தாயினுந் தக்கார்கைப் பட்டக்கால் 

வான் சிறிதாப் போர்த்து விடும் . 
( இ - ள் . ) உறக்கும் துணையது - மிகச்சிறிய அளவுள்ள தாகிய , ஓர் ஆலம் 
வித்து - ஆலமரத்தின் ஓர் விதை , ஈண்டி வளர்ந்து , இறப்ப கவும் , நிழல் - 
நிழலை , பயந்தாங்கு - தருதல்போல , -- தான் சிறிது ஆயினும்- (தானஞ்செய் 
யப்பட்ட பொருள் ) தான் மிகச்சிறியதாயிருந்தாலும் , தக்கார் கை பட்டக் 
கால் - தகுதியுடைய ஸத்பாத்திரங்களின் கையிற் சேர்ந்தால் , வான் சிறிது 
இ - (மிகப்பெரிய ) ஆகாயமும் சிறியதென்னும் படி , அறம் பயனும் - தருமத் 
தின் மேலான பயனை , போர்த்துவிடும் - பரப்பிவிடும் ; ( எ - று . ) 

உவமையணி . " பார்த்தெதிர் , வியந்தவர் வெருக்கொள விசும்பினோங் 
னா , னுயர்ந்தவர்க்குதவிய வுதவி யொப்பவே " எனக் கம்பர் கூறியிருத்த 
லுங் காண்க . " தெள்ளிய ஆலின் சிறுபழத்தொருவிதை , தெண் ணீர்க்கயத் 
துட் சிறுமீன் சினையினும் , நுண்ணிதேயாயினு மண்ணல் யானை ,அணிதேர் 
புரவி ஆட் பெரும் படையொடு , மன்னர்க் கிருக்க நிழலா கும்மே ” என்னும் 
நறுந்தொகைச்செய்யுளும் , இங்கே பார்க்கத்தக்கது . இனைத்துணைத் தென் 
பதொன்றில்லை விருந்தின் ,துணைத்துணை வேள்விப் பயன் என்ற திருக்குற 
னின் உரையிற் பரிமேலழகர் பொருளளவு தான் சிறிதாயிலுந் தக்கார்லை 
ப்பட்டக்கால் , வான்சிறிதாப்போர்த்துவிடும் ஆகலின் , இனைத்துணைத் 
தென்பதொன்றில்லை யென்றுங் கூறினார் என்றதையும் நோக்குக . உறக் 


பால் ] 


ச - ஆம் அதிகாரம்.- அறன்வலியுறுத்தல் . 


சக 


குந் துணையது - கிள்ளியெடுக்கும் அளவுள்ளது ; உகிர்ப்புரைபுக்கோர் தம்மை 
யுகிர்களாலுறக்குமூன்றி " என்ற கம்பராமாயணமுங்காண்க . தகுதி - ஞான 
ஒழுக்கங்களால் வரும்உயர்வு . அகற்சியில் தனக்கு ஒத்ததும் மிக்கதும் வேறு 
இல்லாத தாரலால் , வானை எடுத்துக் கூறினார் . 

ஆலம் வித்து , அம் சாரியை , பயர் தாஅங்கு - செய்யுளிசை நிறைக்க வந்த 
அளபெடை . அறப்பயனும் , உம்மை அசைநிலை , உயர்வு சிறப்புமாம் . சிறி 
தாயினும் , உம்மை - இழிவுசிறப்பு . போர்த்துவிடும் என்றதில் , விடு என் 
றது - த வுணர்த்தும் . 

( அ ) 
கூசா . வைகலும் வைகல் வாக்கண்டு ம துணரார் 

வைகலும் வைகலை வைகுமென் றின் புறுவர் 
வைகலும் வைகற்றம் வாழ்நாண்மேல் வைகுகல் 

வைகலை வைத்துணரா தார் . 
( இ - ள் . ) வைகம் - தின தோறம் , 1 வகல் பொழுது கழிதலை , தம் 
வாதாள் மேல் வைகுதல் வைத்து தமது ஆயுள் காபரிலே கழிதலாகவைத்து , 
வைகலை உணராதார் - நாள்கழிதலின் உண்மைநிலைமையை அறியாதவர் 
கள் , - வைகலும்- தினந்தோறும், வைகல் - நாள் கழிதல் , வர - வந்துகொண் 
டேயிருக்க , கண்டும்- ( அதனைப் ) பிரத்திய , மாகப் பார்த்திருந்தும் , அஃது 
உணரார் - அதன் உண்மையை அறிந்து ( இரங்கி விரைந்து ) அரப் செய்யாத 
வர்களாய் , வைகலும் -தின தோறும் , வைக ? -ஆயுள்கழிதலை, வைகும் என்று 
(மேன்மேல் ) இருக்கிறதென்று எண்ணி , இன்புற மகிழசசியடைவர் . 

வந்த சொல்லும் பொருளும் பின்னும் பலமுறை வந்ததனால் , இது - 
சொற்பொருட்பு வருதிலயணி , வட நூலார் உபயாவ்ருத்திகாக மென 
பர் : சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க , சொல்லிற்பயனிலாச் 
சொல் என்ற திருக்குறளின் உரையில் , பரிமேலழகா சொல்லின் என்பது - 
இருவழியும் சிகை யாயினும் , சொற்பொருட்பின்வருநிலை யென்னும் அணி 
நோக்கி வந்தது ; " வைகலும் வைகல் வரக்கண்டும் என்பது போல என இப் 
பாட்டை எடுத்துக்காட்டினர் . 

வைகல் என்றது- நாள் கழிதற்குக் காரணமான சூரியோதய்அஸ்தமனங் 
களை . சிந்தாமணியில் வைகல் நாளும் வைகின்றே " என்றதற்கு , நாள்கள் 
தாறும் நாள் கழியாநின்றது என 

ழியா நின்றது என நசசினார்க்கினியர் உரைத்ததும் இங்கு 
உணரத்தக்கது . 

முதலடியில் ஆய்தம் மெய்போல் ஒலித்தது : அலகிட்டுக்காண்க. ( + 
10. மான வருங்கல நீக்கி யிரவென்னு 

மீன் விளிவினால் வாழ்வேன்ம - னீனத்தா 
yாட்டியக் கண்ணு முறுதிசேர்ந் திவ்வுடம்பு 
நீட்டித்து நிற்கு மெனின் . 

ள் ) ஈனத்தால்- இழிவான தொழில்களினால் ,ஊட்டியக்கண்ணும் - 
உணவு முதலியவற்றைக் கொடுத்து வளர்த்தவிடத்தும் , இ உடம்பு - இந்த 

( H 


நாலடியார் 


( அறத்துப் 


று . ) 


உடம்பு , உறுதி சேர்ந்து -வலிமையை அடைந்து ( வரவர வலிமை தளர்ந்து 
அழியாமல் ) , நீட்டித்து நிற்கும் எனின் - பலஊழிகாலம் நிலைபெற்று நிற்கு 
மானால் , - மானம் அருங் கலம் நீக்கி - மானமாகிய பெறுதற்கரிய ஆபரணத் 
தைவிட்டு ,இரவு என்னும் பிச்சையெடுத்தலாகிய, ஈனம் இளிவினால் - மிக்க 
இழிவைத்தருந் தொழிலினால் , வாழ்வேன் மன் - உயிர்வாழ்வேன் ; ( எ - று 

நிலையில்லாத உடம்பைக் காத்தற்பொருட்டு இழிவான காரியங்களைச் 
செய்தல் வீண் , நிலையான உயிரைக் காத்தற்கு வேண்டிய தருமங்களைச் செய் 
வதே நலம் என்று கருத்து . எவ்வளவு காப்பாற்றினாலும் உடம்பு நீட்டித்து 
நிற்பதில்லை யாதலால் அதற்காக மானத்தை விட்டு யாசித்து வாழேனென் 
னும் பொருளைத் தருவதனால் , மன் (இடைச்சொல் )-ஒழியிசைப்பொருளில் 
வந்தது . மற்றை ஆபரணங்கள் போல உடம்புக்கே அழகு செய்யாமல் உயிர் 
க்கு நன்மை செய்தலால் , மானத்தை அருங்கலம் என்றார் ; அன்றியும் , மற் 
றை அணிகளை இழந்தால் மீண்டும் பெறுதல் கூடும் , மானத்தை இழந்தால் 
மீண்டும் பெறலாகாது என அறிக . 

மான வருங்கலம் என்றது , உருவகவணி . ஈன இளிவு - ஒரு பொருட் 
பன்மொழி . “ இலமென்னும் வன்மையின் வன்பாட்டதில் , " " இன்னாமை 
வேண்டி னிரவெழுக என்பராதலால் , இரவென்னும் ஈன இளிவு எனப் 
பட்டது . ஊட்டியக்கண் கண்ணீற்று எதிர்கால வினையெச்சம் , மாட்டு 
உண் என்பதன் பிறவினை . 

( க )) 


-- 


ரூ - ஆம் அதிகாரம்.- தூய்தன்மை . 
இதற்கு - இரட்டுறமொழிதலால் , தூய்து அன்மை எனப் பிரித்து 
(மனிதசரீதத்தின் ) சுத்தமுடையதல்லாத தன்மையைக் கூறுவ தென்றும் : 
தூய் தன்மை எனப் பிரித்து- ( அவ்வுடம்பை விரும்பாத ) சுத்தமான தன்மை 
யென்றும் பொருள் கொள்க . முறையே எழுவாய்த்தொகாநிலைத்தொடரும் , 
பண்புத்தொகைநிலைத்தொடருமாம் . தூயதன்மை என்று பாடமாயினும் - 
தூயது அன்மை , தூய தன்மை எனப் பிரிந்து இவ்வாறே பொருள் படும் . 
தூயதன்மை -குறிப்புப் பெயரெச்சத்தொடர். மனத்தை மயக்கி நல்ல அறத் 
தைச் செய்யவொட்டாமற் பெரும்பாலுங் கெடுப்பது மகளிருடம்பே யாத 
லால் , அதனிடத்து விருப்பத்தை ஒழித்து அறத்தில் மனத்தைச் செலுத்து 
தற்பொருட்டு , அவர்களது உடம்பின் இழிவை எடுத்துக் கூறுதலால் , இய் 
திகாரம் அறன் வலியுறுத்தலின் பின் வைக்கப்பட்டது . 
சக . மாக்கேழ் மடநல்லா யென்றரற்றுஞ் சான்றவர் 

நோக்கார்கொ னொய்யதோர் துச்சிலை - யாக்கைக்கோ 
ரீச்சிற கன்னதோர் தோலறினும் வேண்டுமே 

காக்கை கடி வதோர் கோல் . 
( இ - ள் . ) மா - அழகையும் , கேழ் -ஒளியையும் , மடம் - இளமையையும் , 
ராவ்லாய் நற்குணத்தையுமுடைய மங்கையே! என்று அரற்றும் - என்று ( முக 


பால் ) 


ஆம் அதிகாரம் . - தூய்தன்மை . 


- 


ளிரைக்கண்டு காமுற்று ) வாய்விட்டு இரங்குகின்ற, சான்றவர் - பெரியோர் , 
கொய்யது- அற்பகுணமுள்ளதாகிய, ஓர் -ஒரு , துச்சிலை -உடம்பின் இழிவை, 
நோக்கார்கொல் - ஆராய்ந்து பாரார்களோ ( ஏனென்றால் ) , - யாக்கைக்கு - 
அவுடம்பில் , ஓர் ஈ.சிறகு அன்னது-ஈயினது ஒரு பக்கத்துச் சிறகி னள 
வான , ஓர் தோல் மிகவுள்சிறிய தோல் , அறினும் - அறுபட்டுப்போனாலும் , 
காக்கைகடிவது- ( அப்புண்ணைக்குத்துதற்கு வருகின்ற ) காக்கையை அடித்து 
ஓட்டுவதற்கு , ஓர் கோல் - ஒருகொம்பு , வேண்டுமே வேண்டியிருக்குமோ 

இவ்வளவு அருவருப்புக்கு இ டமான உடம்பை அழகியதாகக் கண்டு 
விரும்புதல் பெரியோர் கொள்கையன்று என்பது கருத்து . சான்றவர் -நற் 
குண நல்லொழுக்கங்களால் நிறைந்தவர் ; மகரிரை விரும்பிப் புகழ்கின்ற 
புல்லறிவாளரை இங்கே சான்றவர் என்றது பரிகாசத்துக்குச் சொன்ன 
எதிர்மறையிலக்கணை ; வடநூலார் விபரீதல 200 என்பர் . இது , பிற 
குறிப்பில்அடங்கும். அசுத்தியைக் கண்டிருப்பாராயின் இங்ஙனங் காமுற்று 
அரற்றார் என்றற்கு , சோக்கார்கொல் என்றார் . 

துச்சில் - தங்கு நடம் ; உயிர் தங்கு மிடமாகியஉடம்பை ஙகே குறித்தது . 
புக்கில் என்ற பாடத்துக்கும் பொருள் இதுவே . யாக்கைக்கு , குவவுருபு - 
கொள்ளுதற் பொருளதாகாமல் இடப்பொருள தாதலால் , உருபுமயக்கம் . 
ஈச்சிறகு - மிக்கசிறுமைக்கு எடுத்து காட்டியதோர் அளவை . கொல் -வினா 
வோடு இரக்கம் . உம்- இழிவுசிறப்பு . ஏகாரம் - இக , சசி . 

ஒன்று + துசசில் ஓர் துசசில் : , ஒாதோல் , ஒர்கோல் என்பனவும் 
இவ்வாறே . இதனால் , ஒன்று இரண்டு என்னும் எண்கள் ஓர் ஈர் எனதிற்பது 
வருமொழி முதலில்உயிர்வரு படத்தே எனடம் , முதல்நீளாதுஉகரம் பெற்று 
ஒரு இரு என நிற்பது மெய்வருமிடத்தே எனவும் . இவை மாறுபடவரின் 
வழுவாம் எனவும் , சிலர் கூறுவது பதியன்று . ஆனதுபற்றியே , தொல் 
காப்பியத்தில் அக்காலத்துப் பெரும்பான்மைவழக்குப்பற்றி அங்ஙனம்கூறி 
யிருந்ததை நன்னூலார் றோதது விலகலால் ஒழித்து இலக்கியங்கண்டு 
" முத ரெண் முதல் திரும் ” என்றும் , " பன்றன்புள்ளி ரகரமாக , இண்ட 
னொற்றுயிரேக உவவருமே என்றும் பொதுப்படச் சூத்திரஞ் செய்தன 
ரென்க . இங்ஙனமிருக்க , இக்காலத்தார்சிலர் சன்னூலுறையிலும் அவ்வறை 
யறையைப் புகுத்துதல் நூற்கருத்துக்கு ஒத்ததன் றாம் . கன்னூலார் தாமே 
" ஆனவொன் ருதியோர்புடையொப்பினமே, வேறவற்றெண்ணு மோர் 
பொதுவினை வேண்டும் " என மெய்ம்முதல் மொழிமுன் ஓர் என உபயோ 
கித்திருத்தல் காண்க . 

மர்வ பதினொன்றும் ” என்ற பழம்பாட்டில் நீர் 
பறவை நாற்காலோர்பப்பத்தாம் என்றதையும் நோக்குக . அசசாணி 
யன்ன தோர்சொல், ஆயிரங்காக்கைக் போர்கல் என இவவாறுவ 
ளவை அளவிறந்தன. இந்நாலடியாரில் , உயிர் முதலோடு மெய்ம்முதலோடு 
வாசியற ஓர் என நின்றது . " வெவுயிருங் காகக வொருவீச னுண்டோ வில் 
லையோ என்ற திருவள்ளுவர்தனிப்பாடலிலும், " உம்மையெச்ச மிருவீற் 
னும் " என்ற தொல்காப்பியத்திலும் , ஒருவாறு என உலக வழக்குச் 


1 


நாலடியார் 


[ அறத்துப் 


செய்யுள் வழக்கு இரண்டிலும் உயிர் முதல் முன் ஒரு என வந்தது . நக்கீரர் 
நசசினார்க்கினியர் பரிமேலழகர் முதலிய முன்னோருரைகளிலும் , பஞ்சதந் 
திரம் முதலிய பின்னோருரை கடைகளிலும் இப்படியே காணலாம் . 

மூன்றாமடியில் (இனவெதுகை காண்க . 
இசசெய்யுள் - ஒருவிகற்ப நேரிசை வெண்பா. 

( க ) 
சஉ . தோற்போர்வை மேலும் துளை பலவாய்ப் பொய்ம்மறைக்கு 

மீப்போர்வை மாட்சித் துடம்பானான் - ப்போர்வை 
பொய்ம் மறையாக் காரம் புகலாது மற்றதனைப் 
பைம்மறியாப் பார்க்கப் படும் . 


( இ - ள் . ) உடம்பு- இவ்வுடம்பு , - தோல் போர்வைமேலும் - தோலாகிய 
போர்வையின் மேலும் , துளை பல ஆய் - பலதுளைகளையு முடைய தாய் , 

பொய் 
மறை கும்- (தன்னிடத்திலுள்ள ) அ - ததகக ளே மறைக்கின் , மீ போர்வை - 
மேலே போர்க்கும் ஆடைமுதலியவற்றால் , மாட்ட தது - அழகையுடையது : 

னால் -ஆதலால் , - போர்யை - மேற்போர்வையினால் , பொய் மறையா - 
( அதனிடத்துள்ள ) அசுத்தியை மறைத்து , காமம் புகலாது -விரும்பிப் புகழ் 
ந்து சொல்லாமல் , அதனை - அவுடம்பை , பை மறி ஆ - பையைப்போல 
(உட்பக்கம் வெளிப்பக்கமாம்படி ) மாற்றியதாக , பார்ககப்படும் - ஆராயந்து 
பார்க்கவேண்டும் ; ( எ - று . ) 

மேலே அழகியதாயிருக்கின்ற பையை உட்புறந் திருப்பிப்பார்த்தால் 
அதிலுள்ள ஆபாசங்கள் விளங்கும் தும்பா , ன்றாக ஆாயந்து பார்த்தால் 
உடம்பினுள்ளே பல அசுத்தங்களும் தெரிய . ரு மென்று கருத்து . 

துளை பல - கண் செவி மூக்கு வாய் முதலிய துவாரங்கள் மீப் 
போர்வை பொய்ம்மறையா என்றது - மேல்தோலின் அழ யும் ஆடையணி 
களின் அழகையுமே கண்டு உடம்பிறுள்ளே உள்ள அசுத்தியை அடியோடே 
அறியாமல் விட்டு என்ற படி . இ டாறு அதனுண்மையை ஆராய்தறிந்தவர் 
கள் அதனிடதது வெறுப்பையுடையவாகளாய்த துறாது முத்திபொமுயல் 
வரென்பதாம் . காமம்புகலுதல - புனைந்துரைத்தல் , " காமர் செப்பாது கண் 
டதுமொழிமோ என்ற இறையனார் பாசுரத்திற் போல . இங்கே பைம்மறி 
யாப்பார்க்கப்படும் என றதை , மணிமேகலையில் வருகிற " மக்கள் யாக்கை 
யிதுவெனவுணாந்து , மிககோ யிதனைப் புறமறிப்பாராய் என்பதனோடும் , 
இறையனுாகப்பொருளுரையில் வருகிற பைம்மறியா நோக்கப்பருந்தார்க 
குந் தகைமைத்து என்பதனோடும் ஒப்பிடுக . தொளை என்றும் பாடம் . 

போர்வை - போர்க்கப்படுவது ; ஐ- செயப்படுபொருள் விகுதி, வ - எழுத் 
துப்பேறு . தன்வினை பிறவினைகட்குப் பொதுவாகிய மறையா என்றவினை 
யெச்சம் , இங்கே பிறவினைப்பொருள் தாய் நின்றது . மற்று- அசை, 

முதலிரண்ட்டியில் இனவெதுகை காண்க 


( 
உ 
) 


பால் ) 


ரு - ஆம் அதிகாரம் .-- தூய்தன்மை. 


ஒரு 


சங . தக்கோலந் தின்று தலைநிறையப் பூச்சூடிப் 

பொய்க்கோலஞ் செய்ய வொழியுமே - யெக்காலு 
முண்டி வினையுளுறைக்கு மெனப்பெரியோர் 
கண்டுகை விட்ட மயல் . 


- 


ள் . ) , எக்காலும் - எப்பொழுதும் , உண்டி உணவாகிய , வினை 
யுள் - தொழிலினாலேயே , உறைக்கும் - உறுதிபெறும் , என - என்று , பெரி 
யோர் - ( அறிவாற் ) பெரியவர்கள் , கண்டு-உண்மையுணர்ந் கைவிட்ட - 
வெறுத்துவிட்ட , மயல் - செத்தையாகிய உடம்பின் அசுத்தங்கள் , - தக்கோ 
லம் தின்று - வாசனைப்பண்டங்களை மென்று தின்று , தலை நறைய - தலைமயிர் 
நரம்ப , பூ சூடி - புஷ்பங்களைச் சூட்டிக்கொண்டு , பொய்கோலம் செய்ய - 
பொய்யான அலங்காரங்களைச செய்துகொள்வதனால் , ஒழியுமே-நீங்குமோ? 

தக்கோலம் - வால் மிளகு : தக்கோலம் தீம்பூத் தகைசா லிலவங்கங் 
கற்பூரஞ் சாதியோ டைந்து " என்கிற ந்து முகவாசப்பண்டங்களுள் 
ஒன்று ; இது , மற்றை நான்கிற்கும் உபலக்ஷணம் . நிலையில்லாமையாற் 
பொய்யாகிய உடம்பிற்குச செய்யப்படுவதனாலும் , உள்ளே பொருந்திய 
துர்க்கந்தத்தை ஒழித்திடாமையாலும் , பொய்க்கோலம் என்றார் . சோற் 
றாலெடுத்த சுவர் என்றாற்போல, எக்காலும் உண்டிவினையுளுறைக்கும் 
என்ருர். மயல் , தூரால் , செத்தை என்பன - ஒருபொருட்சொற்கள் . மயல் 
என்ற சொல் இப்பொருளதாதலை " வம்புண் கோதையர் மாற்று மயலரோ 
எனச் சிந்தாமணியிலுங் காண்க . 

வினையுள் - உள் என்னும் ஏழனுருபு இடப்பொருள தா சாமற் கார 
கணப் பொருளதாதலால் , உருபு மயக்கம் . ஏ எதிர்மறை . உம் - முற்று . 
கைவிட்ட , கை - உபுசாகம் . 

" மெய்ப்படு சாந்தும் பூ கானி கமழு மேனுங் , கைப்படு சாந்தும் 
பூவுக் கொண்டலாற் கலக்க லாகா , - ப்படு பித்து நெய்த்தோ பசும் சோ 
ரழுகற் புன்றோம் ,பொய்ப்பட வுரைத்த தண்டோ பொன்னனீர் நம்முணா 
மால் " என்னுஞ சந்தாமணியை 

சந்தாமணியை இங்கே நோக்குக . 
ரண்டாமடியில் , யகரமெய் - ஆசெதுகை. 

( 
சுசு . தெண்ணீர்க் குவளை பொருகயல் வேலென்று 

கண்ணில்புன் மாக்கள் கவற்ற விடுவெனோ 
வண்ணீர் களைந்தக்கா னுங்கு சூன் றிட்டன்ன 

கண்ணீர்மை கண்டொழுகு வேன் . 
( இ - ள் . ) உள் நீர் களைத்தக்கால் - ( கண்களின் ) உள்ளே யிருக்கின்ற 
நீரை எடுத்துவிட்டால் , நுங்கு சூன்றிட்டன்ன- நங்கைத் தோண்டி யெடுக் 
கப்பெற்ற பனங்காயின் ஓடுபோன்ற , கண் - கண்களின் , நீர்மை- (இழிவான ) 
தன்மையை, கண்டு ஒழுகுவேன் பார்த்து வருகின்ற நாள் , - (அக்கண்களை ), 


( 
கூ 
) 


நாலடியா 

யார். 


[ அறத்துப் 


- 


தெள் நீர் குவளை - தெளிந்த நீரில் தோன்றிய நீலோற்பல மலர்போலும் 
பொரு கயல் - போர் செய்து பிறழ்கின்ற இரட்டைக்கயல் மீன் போலும் : 
வேல் - வேலாயுதம்போலும் , என்று என்று சொல்லிப் புகழ்ந்து , கண் 
இல்புல் மாக்கள் - நல்லறிவில்லாத அற்பமனிதர்கள் , கவற்ற- (என் மனதைக் ) 
கவலைப்படுத்துவதனால் , விடுவெனோ- நான் கொண்ட துறவை ) விடுவேனோ? 

கண்களக்குக் குவளை நிறத்தினானும் மெய்மையினாலும் அழகினாலும் , 
கயல் - வடிவினாலும் , பிறழ்ச்சியினாலும் , வேல் - கூர்மையினாலும் ஆடவரை 
வருத்துதலாலும் , இம்மூன்றும் - வடிவத்தினாலும் உவமை கூறப்படும் . 
அன்று மலர்ந்த வாடாமலர் என்பார் , தெண்ணீர்க்குவளை என்றார் . 
பொரு என்னும் அடைமொழியை வேலோடுங்கூட்டலாம் . இழிவுதோன்ற , 
மாக்கள் என்றார் . மாக்களெனப்படுவார் - மனவுணர்ச்சி யில்லாமல் ஓம் 
பொறி யறிவுமாத்திரமேயுடைய விலங்கு போன்ற ஒருசார் மானிடங்கள் . 
மக்களாவர் - அம்பொறியுணர்வோடு மனவறிவுமுடையவர் ; விவேகிகளான 
மனிதர் . " மாவும் மாக்களும் இயறிவினவே , மக்கள் தாமே ஆறறிவுயிரே 
என்னும் தொல்காப்பியச் சூத்திரங்களைக் காண்க . மா என்பது விலங்கின் 
பெயராதலால் , அதன் பன்மையான மாக்கள் என்பது - விலங்கு போன்ற 
அவிவேகிகளை உணர்த்து மென்க , கவற்ற விடுவெனோ என்பதற்கு - கவலைப் 
படுத்தி மயக்கும்படி மனத்தைப் போனவழியில் விட்டுவைப்பேனோ? என் 
றும் பொருள் கூறலாம் . 

கவற்று என்ற பிறவினைப் பகுதியில் , கவல் - தன்வினைப்பகுதி , று 
பிறவினை விகுதி , ஓ - எதிர் மறை , சூன்றிட்டு, சூல் - பகுதி . சூலுதல் - குடைதல் . 

இது - ஒருவிகற்ப இன்னிசை வெண்பா . அடுத்த செய்யுளும் இது . ( ச ) 
சரு . முல்லை முகைமுறுவன் முத்தென் றிவைபிதற்றுங் 

கல்லாப்புன் மாக்கள் கவற்ற விடுவெனோ 
வெல்லாருங் காணப் புறங்காட் டுதிர்ந்து 
பல்லென்பு கண்டொ 

வேன் . 
( இ - ள் . ) எல்லாரும் காண - யாவரும் பார்க்கும்படி , புறங்காடு ஊருக் 
குப்புறத்திலே யுள்ள நன்காட்டில் , உதிர்ந்து உக்க-சிந்திக்கிடக்கின்ற , பல் 
என்பு -பற்களாகிய எலும்புகளின் தன்மையை , கண்டு ஒழுகுவேன் - பார்த்து 
வருகின்ற யான் , - முறுவல் - அப்பற்கள் , முல்லை முகை - 

, முல்லையரும்பு 
கள்போலும் , முத்து - முத்துக்கள் போலும் , என்ற இவை - என்று இத்தன் 
மையனவான புகழ்ச்சிகளை , பிதற்றும் சொல்லிக்கொண்டு திரிகிற , கல்லா 
புல் மாக்கள் - ( மெய்ந்நூல்களைப் ) படியாத அற்பமனிதர்கள் , கவற்ற - கவல் 
விக்க , விடுவெனோ - விடுவேனே. ( எ - று . ) 

பல்லுக்கு முல்லையரும்பும் முத்தும் - வெண்ணிறத்தாலும் , வடிவினா 
லும் , அழகினாலும் உவமை கூறப்படும் . உதிர்ந்து உக்க - ஒரு பொருட்பள் 
மொழி . உக்க , உரு - பகுதி . என்றிவை - விகாரம் . 

( 6 ) 


துக்க 


பால் ) 


ரு - ஆம் அதிகாரம் . - தூய்தன்மை . 


சஎ 


என் 


று , 


குடர் 


சுசு . குடருங் கொழுவுங் குருதியு மென்புந் 

தாடரு நரம்பொடு தோலு - மிடையிடையே 
வைத்த தடியும் வழும்புமா மற்றிவற்று 

ளெத்திறத்தார்ங்கோதை யாள் , 
( இ - ள் . ) குடரும் - குடலும் , கொழுவும் கொழுப்பும் , குருதியும் -இரத் 
தமும் , என்பும் எலும்பும் , தொடரும் ஒன்றோடொன்று தொடர்ச்சியாயிரு 
க்கின்ற , நரம்பொடு - நரம்பும் , தோலும் -- , இடை இடையே வைத்த- (இவ 
ற்றின் ) நடுவிலே நடுவிலே வைத்த , தடியும் - தசையும் , வழும்பும் நிணமும் , 
ஆம் - ஆகிய , இவற்றுள்-இவைகளுக்குள் , ஈர் கோதையாள் - குளிர்ந்த மாலை 
யையுடைய இப்பெண் , எ திறத்தாள்-எந்தப்பகுதியையுடையவள்! ( எ - று . ) 

எத்திறத்தாள் - என்ன மேம்பாதிடையள் எனினுமாம். 

இஃகுச் சொல்லப்பட்ட குடல் முதலியவற்றா லாகியதே உடம்பாத 
லால் , இவற்றுள் ஒன்றாயினுஞ் சுத்தமுடைய பொருாண்டோ ? பாரும் 
பெண் பசைமிக்கு அரங்கைவிட்ட ருவனை நோக்கிச்சொல்லியது . 

குடல் : ஈற்றுப்பொலி . இடையிடை - அடுக்குதொறுப்பொரு 
ளது . ஏ , மற்று - அசைகள் . ஈர்ங்கோதை - ஈர் 4 கோதை . 

இச்செய்யுள் - அருவருப்பு தோன்றக் கூறினமையால் , ஒழிப்புச் 
சுவையானிக்கு உதாரணமாம் . 

என்பினை நரம்பிற் பின்னி யுதிரந்தோய்த் திறைச்சி மெத்திப் , புன் 
புறந் தோலைப்போர்த்து மயிர்புறம் பொலிய வேய்ந்திட் , டொன்பது வாயி 
லாக்கி யூன்பயில் குரம்பை செய்தான் , மன்பெருந் தச்ச னல்லன் மயங்கி 
னார் மருளவென்றான் என்னுஞ் சிந்தாமணி செய்யுள் இங்கு உணரத் 
தக்கது . 

( கூ ) 
சஎ . ஊறி யுவர் த்தக்க வொன்பது வாய்ப்புல னுங் 

கோதிக் குழம்பலைக்குங் கும்பத்தைப் பேதை 
பெருந்தோளி பெய்வளா யென்னுமீப் போர்க்க 

கருந்தோலாற் கண்விளக்கப் பட்டு . 
( இ - ள் . ) ஊறி- ( மலங்கள் ) சுரந்து , உவர் தக்க- வெறுக்கத்தக்க , ஒன்பது 
வாய் புலனும் - நவத்துவாரங்களாகிய உறுப்புக்களெல்லாம் , குழம்பு - மல 
த்தை , கோதி அலைக்கும் சிதறிச்சிதறி வெளிப்படுத்தப்பெற்ற , கும்பத்தை 
(மாதாது ) உடம்பாகிய பாண்டத்தை ( நோக்கி ),- பேதை- அறிவில்லாதவ 
வன் , - மீ போர்த்த கருந் தோலால் - அதன்மேற் போர்க்கப்பட்டுள்ள பெ 
ரிய தோலினாலே , கண் விளக்கப்பட்டு கண்களுக்கு ஒளிபெறும்படி செய்ய 
ப்பட்டு, பெருந்தோளி- பெரியதோள்களையுடைவளே ! பெய் வளாய் -இடப் 
பாட்ட வளையல்களை யுடையவளே ! என்னும் - என்று புகழ்ந்து சொல்வான் . 


சவு 


நாலடியார் 


[ அறத்துப் 


பேதை இவ்வாறு ஆவனெனவே , அறிவுடையவன் அதாழிவை அறி 
ந்து துறந்து முத்தி பெருவ னென்றதாம் . மீப்போர்த்த கருந்தோலாற் 
கண்விளக்கப்பட்டு என்றது - மேற்போர்த்துள்ள தோலினழகையே பார்த்து 
மோகித்து உள்ளின் அசுத்தத்தை நோக்காமல் என்றபடி , பெருந்தோள் 
என்றார் , மகளிர் தோள் பருத்திருத்தல் நல்லிலக்கண மாதலின் ; " தோள் 
கண்ணென மூவழிப்பெருகி " என்றார் கலித்தொகையிலும் . 

ஒன்பதுவாய்ப் புலனும் , உம் -முற்று . பேதை என்னும் என இயைக்க. 
பெய்வளாய் - வினைத்தொகைப் புறத்துப் பிறந்த அன்மொழித் தொகையா 
கிய பெய்வளை என்பதன் எறுதிரிந்த விளி . 
இச்செய்யுளில் இனவெதுகை காண்க . 

( எ ) 
சவு . பண்ட மறியார் படுசாந்துங் கோதையுங் 

கண்டுபா ராட்டுவார் கண்டி லர்கொன் - மண்டி 
பெடைச்சேவல் வன்கழுகு போத்திட்டுக் குத்தன் 

முடைச்சாகா டர்சிற் றுழி . 
( இ - ள் . ) பண்டம் - (உடம்பாகிய) பண்டத்தின் இழிவை, அறியார் - 
அறியாமல் , படு சாந்தும் - பூசப்பட்ட சந்தனத்தையும் , கோதையும் - மாலை 
யையும் , கண்டு பார்த்து ( மயங்கி ), பாராட்டுவார் - (அபவுடம்பைக் ) கொண் 
டாடுபவர்கள் , - முடை சாகாடு - முடை நாற்றத்தையுடைய (இவ்வுடம்பா 
கிய) பண்டி , அச்சு இற்ற உழி - (உயிராகிய ) அசசு முறிந்து இறந்தபொ 
ழுது , ( அதனை ) , பெடை சேவல் - பேடையும் ஆடணுமாகிய , வல் கழுகு - 
வலிய கழுகுகள் , மண்டி - நெருங்கி , பேர்த்திட்டு- இடத்தைவிட்டு இழுத்து , 
குத்தல் - குத்தித் தின்னுதலை , கண்டிலர்கொல் - பார்த்திலரோ ( எ - று . ) 

கண்டுள்ளாராயின் அருவருப்புக்கொண்டு உடனே வெறுத்துத் துறப் 
பரே யென் றபடி , 

பெடை சேவல் - முறையே பறவைகளின் பெண்பெயரும் ஆண்பெய 
ருமாம் . முடை ஒருவகை துர்க்கந்தம் , சாகாடு சகடமென்னும் வடமொழி 
யின் சிதைவு ; இது சகடு என்றும் , சாடு என்றுஞ் சிதைந்து வழங்கும் . 
அச்சு - சக்கரங்கோத்த மரம் ; அடிமென்னும் வடசொல்லின் சிதைவு . 
அச்சு என்ற சொல்லின் நயத்தால் , அச்சாணியென்றும் உயிரென்றும் 
பொருள் படுதல் காண்க . இற்றுழி - விகாரம் . 

அச்சில்லாமல் வண்டி செல்லாதது போல உயிரில்லாமல் உடம்பு 
யங்காதாதலால் , உடலை வண்டியென்றும் , உயிரை அசசென்றும் உரு 
வகப்படுத்தினார் . 

கொண்டுபாராட்டுவார் என்ற பாடத்துக்கு - பூசுவன முடிப்பன 
முதலியவற்றால் உடம்பை அலங்கரித்து ஆதரிப்பவரென்க. கொத்தல் 
என்றும் பாடம் , 

( அ ) 


" 


பால் ) 


ரு 


ஆம் அதிகாரம் . - தூய்தன்மை. 


1 


சகூ . கழிந்தா ரிடுதலை கண்டார்நெஞ் சுட்கக் 

குழிந் தாழ்ந்த கண் வாய்த் தோன்றி - யொழிந்தாரைப் 
போற்றி நெறிநின்ரி னிற்றிதன் பண்பென்று 
சாற்றுங்கொல் சாலச் சிரித்து . 
( இ - ள் .) கழிந்தார் இறந்தவர்களுடைய , இடுதலை- (இடுகாட்டிற் )சிந் 
திக்கிடக்கின்ற தலை , கண்டார் நெஞ்சு உட்க-( தம்மைக )கண்டவர்கள் 
நெஞ்சம் அசுமபடி , குழிந்து ஆடிந்தகண்ண ஆய் - மிகவும் ஆழந்திருககினற 
கண்களையுடையவையாய் , தோன்றி - காணப்பட்டு , ஒழிந்தாரை- மற்றவர் 
களைக்குறித்து , போற்றி- (FM வாராத படி உங்களைப் ) பாதுகாத்துக்கொ 
ண்டு , நெறி ( துறவறமாகிய ) கல்லவழியிலே, நின்மின் - நில்லுங்கள் : இதன் 
இயவுடம்பினது , பண்பு - குணம் , இற்று - இப்படிப்பட்டது, , என்று- , சால 
கயும் , சிரித்து - , சாற்றும் கொல் சொல்வனபோலும் ; ( எ - று . ) 

குழிந்து ஆழந்த - ஒருபொருட்பன்மொழி கண்ண சினையடியாகப் 
றெந்த பலவின்பார் பெயா ஒழிந்தார் - இறவாமல் பன்றவாகள் . இற்று - 
இரசசுட்டடியாப்பிறந்த ஒன்றன்பா குறிப்புமுற்று ; று - விகுதி . 

பற்கள் யெ போன்றும்படி வாயதிறந்து கிடக்கின்ற இறந்தவரது 
வெண்டலைகள் உடம்பைவிரும்புகிற அறிவிலாரை நோக்கிச சிரித்துச 
சாற்றமெனக் கூறுதலால் , தற்குறிப்பேற்றவணி , கொல என்றது ,அதன் 
உருபாய் நின்றது . 

( * ) 
பிபோயார் வெண்டலை யுட்கச் சிரித்து 
செயிர்தாச்குஞ செம்மாப் பவரை - செயிர்தீர்ந்தார் 
கண்டிற் றிகன் வண்ண மென்பதனாற் றம்மையோர் 

பண்டத்து வைப்ப திலர் . 
( இ - ள் . ) உயிர் போயார் -உயிர்$ 7 கினவர்களுடைய , வெள் தலை- ( இடு 
காட்டிற்கிடக்கின்ற ) வெண்மையான தலைகள் , உட்க- ( கண்டவர் ) அஞ்சும் 
படி , சிரித்து - , செமமாப்பவரை (இல்வாழக்கையின்பத்தால் ) மிகக்களித் 
திருப்பவர்களை , செயிர் தீர்க்கும்- ( அக்களிப்பாகிய ) குற்றம் நீககசசெய்யும் 
செயிர தீர்ந்தார் - குற்றம் நீங்கினவாகள் , கண்டு - ( அத்தலைகளைப் ) பார்த் 
இதன் வண்ணம் இற்று என்பதனால் - இதன் குணம் இப்படிப்பட்டதென்று 
நினைப்பதனால் , தம்மை- தங்கள் உடம்பை , ஓர்பண்டத்துள் வைப்பது இலர் - 
ஒருவகைப்பொருளில் வைத்து எண் றுகின்ற தொழிலில்லாதவராவ 
பொருளாக வைத்து மதியா ரென்றபடி ) , ( எ - று . ) 

உடம்பை வெறுத்துத் தவஞ்செய்து வீடுபெறுவ ரென்பதாம் . 

இறுமாப்பவர் , அல்லாப்பவர் , சோகாப்பவர் என்பனபோல , செம்மாப் 
பவர் என்பது ஒரு சொல் , வெண்டலை - மேல்தோலழிந்து எலும்பு மாத்தி ) 
மாய் நிற்குந் தலை . 

( 50 ) 


2 


ரு 


7 


F 


( O 


நாலடியார் 


[ அறத்துப் 


ன் 


லென்க . 


-ஆம் அதிகாரம் . - துறவு . 
அதாவது - புறமாகிய செல்வத்தினிடத்து உண்டாகின்ற எனது என் 
னும் புறப்பற்றையும் , அகமாகிய உடம்பினிடத்து உண்டாகின்ற யான் 
என்னும் அகப்பற்றையும் விடுதலைக்கூறுவது . தானல்லாத உடம்பையானெ 

று கருதி அதனிடத்துப் பற்றுச்செய்தல் அஹங்காரம் என்றும் , தன் 
னோடு இயைபில்லாத பொருளை எனதென்றுகருதி அதனிடத்துப் பற்றுச் 
செய்தல் மமகாரம் என்றும் வடநூலிற் பெயர் பெறும் . 

இந்நூலில் செல்வநிலையாமை , இளமை நிலையாமை ,யாக்கை நிலையாமை , 
அறன் வலியுறுத்தல் , தூய்தன்மை , துறவு என அதிகாரங்களை முறைப்பட 
நிறுத்தினமைக்குக் காரணம் - செல்வம் இளமை உடம்பு என்னும் இவற்றின் 
நிலையில்லாமையையும் , இவற்றாற் செய்யத்தக்க தருமத்தினது நிலையுடைமை 
யையும் , அறத்தைச் செய்யவொட்டாமல் மனத்தை மயக்கிக்கெடுக்கின் 

றமக 
ளிருடலின் அசுத்தமான தன்மையையும் அறிந்து நிலையில்லாதபொருள்களி 
னிடத்திற்பற்றைவிட்டு நிலையுடைய அறத்தைப்பற்றவேண்டுவதாத 

துறவு - துறத்தல் : தொழிற்பெயர் ; துற - பகுதி , - -விகுதி , வ் - உடம் 
படுமெய் : வு - விகுதி யென்றலும் உண்டு. 
ருக . விளக்குப் புகவிருண் மாய்ந்தாங் கொருவன் 

றவத்தின் முன் னில்லாதாம் பாவம் - விளக்குநெய் 
தேய்விடத்துச் சென்றிருள் பாய்ந்தாங்கு நல்வினை 

நீர்விடத்து நிற்குமாந் தது . 
( இ - ள் . ) விளக்கு - தீபம் , புக - ( ஓரிடத்திற் ) பிரவேசிக்க , இருள் - 
( அதற்கு முன்பு அங்கேயிருந்த ) இருட்டு , மாய்ந்தாங்கு - அழிதல்போல , ஒரு 
வன் ஒருவன் செய்யும் , தவத்தின் முன்- தவத்திற்கு முற்பட்டு , பாவம் - தீவினை , 
நில்லாது - அழியும் ; விளக்கு நெய் - அத்தீபம் எரிவதற்குக் காரணமான நெய் , 
தேய்விடத்து - குறைந்துபோமிடத்து , இருள் - , சென்று பாய்ந் தாங்கு- ( அவ் 
விடத்திற் ) போய்ப் பரவுதல்போல , நல்வினை - அத்தவஞ் செய்தற்குக்கருவி 
யான துறவாகிய புண்ணியம் , தீர்விடத்து - நீங்குமிடத்தில் , தீது - பாவம் , 
நிற்கும் - வந்துநிற்கும் ; ( எ - று . ) 

துறவினா லுண்டாகும் நன்மையும் , அஃது இல்லாதபோது உண்டா 
கும் தீமையும் உபமான முகத்தால் இச்செய்யுளில் விளக்கப்பட்டன . 

தன் பகையாகிய அறம்வளர் தலின் தனக்கு விலையில்லாமல் தீவினைமெலி 
தலால் , தவத்தின் முன் நில்லாதாம் பாவம் என்றார் ; " அல்லவை தேய 
அறம் பெருகும் ” எனத் திருவள்ளுவனார் கூறியதும் இக்கருத்துப்பற்றியே 
தவம் , பாவம் - தபஸ் , பாபம் என்னும் வடசொற்களின் திரிபுகள் , தவமா 
வது- மனம் பொறிவழிபோகாது நிற்றற்பொருட்டு விரதங்களால் உணவு 
சுருக்குதல் முதலியன . பெரும்பான்மைபற்றி , தவம் துறவறத்தின்மேல்நின் 
றது ; " தானந்தவ மிரண்டுந் தங்க " என்ற திருக்குறளிற் போல . 


பால் ] 


சு - ஆம் அதிகாரம் . - துறவு . 


க 


. 


விளக்கு - ( பொருள்களை ) விளங்கச செய்வதாகிய தீப்பிழம்புக்குமுத 
னிலை திரிந்த தொழிலாகுபெயர் ; வினை முதற்பொருள் விகுதி புணர்ந்து 
கெட்ட பெயரென்றுங் கொள்ளலாம் . புக - காரணப்பொருளில் இறந்த கா 
லங்காட்டிய செயவெனெசசம் . ஆங்கு - வமவுருபு . காரணமாகிய நெய்யின் 
தேய்தலைக் கூறி , காரியமாகிய விளக்கின் தேய்வைப் பெறவைத்தார் . அதி 
காரம் நோக்கி , நல்வினை துறவு எனப்பட்டது . ஆம் இரண்டும் - அசை. தேய் 
வி .-- த்து - எதிர்காலவினையெச்சம் ; தேய்வு இடத்து என்றும் பிரிக்கலாம் : 
தீர்விடத்து என்பதற்கும் இயவாறே . த்து-குறிப்பு வினையாலணையும் பெயர் . 
முன் இல்லாதாம் என்றும் பதம் பிரிக்கலாம் . 
துறவறத்திற்குவிளக்கும் , பாவத்திற்குஇருளும் உவமை,உவமையணி . 
ரண்டா மடியிலும் , நான்காமடியிலும் , ஜனவெதுகை. ( க ) 
ரூஉ . நிலையாமை நோய்மூப்பு சாக்காடென் றெண்ணித் 

தலையாயார் தங்கருமஞ் செய்வார் - தொலைவில்லாச் 
சத்தமுஞ் சோதிடமு மென்றங் கவை பிதற்றும் 

பித்தரிற் பேதையா ரில் . 
( இ - ள் . ) தலை ஆயார்- மேலானவர்கள் , - நிலையாமை - (செல்வம் ) நிலை 
யில்லா மலிருத்தலையும் , நோய்-(உடம்புக்கு )வியா திவருதலையும் , மூப்பு-கிழத் 
தனம் உண்டாதலையும் , சாக்காடு என்று- மரணம் நேர்தலையும் , எண்ணி 
ஆராய்ந்து , தம்கருமம் செய்வார்- தாம் செய்யவேண்டுந்தொழிலாகியது றத் 
தலையே செய்வார்கள் ; ( அதனைச் செய்யாமல் ) , தொலைவு ด ) 
லாத , சத்தமும் - இலக்கண நூலும் , சோதிடமும் கணித நூலும் என்றஇவை- 
என்று சொல்லப்பட்ட இவற்றை , பிதற்றும் - விடாமற் சொல்லிக்கொண்டு 
திரிகின்ற , பித்தரின் - பைத்தியம் பிடித்தவர் போல , பேதையார் - அறிவில் 
லாதவர் , இல் - ( எங்கும் ) இல்லை ; ( எ - று . ) 

செல்வங்களும் அவற்றை அனுபவித்தற்கு உரிய 2. டம்பும் கெடுந்தன் 
மையானவா தலைக் கருதி ஞான நூல்களைக் கற்றுத் தேர்ந்து துறவுபூண்டு- ய் 
யாமல் , சத்தம் முதலிய நூல்களையே முக்கியமாகக்கொண்டு எப்பொழுதும் 
பயின்றுவீண்காலங்கழிப்பது பேதைமை யென்பதாம் . 

தொல்காப்பிய வுரையிலும் , கலித்தொகையுரையிலும் , நசசினார்க்கினி 
யர் சிக்ஷை, வியாகரணம் சந்தஸ் நிருக்தம் ஜ்யோதிஷம் கல்பம் எனவேதத் 
திற்கு அங்கமாகவுள்ள ஆறுசாஸ்திரங்களையும் 

று சாஸ்திரங்களையும் கூறிவரு கிடத்து , சோதிட 
மென்பதற்கு ஈடாக நாராயணீயம் வாராகம் முதலிய கணிதமும் என்று 
எழுதியிருத்தல் கொண்டு , சோதிட மென்பது கணித நூலாதல் திணியப் 
படும் . " எண்ணெழுத்திகழேல் , " " எண்னு மெழுத்துங்கண்ணெனத் தகும் , 
" ரைணென்பவேனை யெழுத்தென்ப இவவிரண்டும் , கண்ணென்ப வாழு 
முயிர்க்கு , " எண்ணுமெழுத்துங் கண் எனப் பலவிடத்தும் சிறப்பித்துக் 
கூறப்படுந் தன்மையன வாதலால் , மற்றைய சாஸ்திரங்களை யெடுக்காமல் 
இவ்விரண்டையுமே எடுத்தார் . " காணாதம்பாணிநியஞ்ச ஸர் உபசாஸ்த்ரோப 


முடிவில் 


நாலடியார் 


( அறத்துப் 


காரகம் என வட நூலாரும் இவ்விரண்டு அங்கங்களையுமே எடுத்துக் கூறுத 
லுங்காண்க . அறம் முதலிய பொருள்களைக் காணுதற்குக் கருவியாகிய இவற் 
றை அங்ஙனங் கருவியாகக்கருகாது பயனாகவே எண்ணிப் பாராட்டிப்பயில் 
பவர் , பிதற்றும் பித்தர் என இகழப்பட்டனர் . சத்தம் -சாய தசாஸ்திரமும் , 
சோதிடம் - கிரகசஞ்சாரத்தால் வரும் பயனை யுணாத்துஞ் சோதிடசாஸ்தி 
ரமு மென்றுங் கொள்ளலாம் . பித்தரிற் பேதையாரில் என்றது , இவாகர் 
மறிமூடராதலால் . அதிகாரத்தால் , தம்கருமம் என்றது-துறவாம் ; அன்றி 
டம் , அரிய மானிடப்பிறப்பு எடுத்ததன்பயன் முத்தி பெறுதலே யாதலால் , 
அதற்குக்காரணமான துாவறம் தம்கருமமேயாம் . 
மூப்பு , சாக்காடு - தொழிற்பெயர்கள் . 

ழிற்பெயர்கள் . மூ , சா - பகுதிகள் : பு , காடு - விகு 
திகள் என்று என்னும் எண்ணிடைசயசால்லை , நிலையாமை முதலிய நான்க 
னோங் கூட்டுக : அவவியலில் ஒன்பதாள் சூத்திரத்தினால் , இது தொகை 
பொமல் வந்தது . தலையாயார் -உத்தமா. ஆயாா , ய் இறாதகாலவிடைநிலை . 
தங்கருமஞ் செய்வார் தலையாயார் னமாற்றி , துறவுபூண்பவரே தலைமையான 
வரெனினுமாம் கருமம் -கர்மம் : வடசொல் இல்லா-ஈறுகெட்ட எதிர்மறைப் 
பெயரெச்சம் ; வினையெச்சமாகக்கொண்டு , ஓய்வில்லாமல் என்றுமாம் . அவை 
தாம்கற்று முடிவதற்கு ஆயுள் போதாதபடி பார்திருத்தலால் , தொலைவில் 
லா என்றார் . சத்தம் , சோதிடம் என்பவை சப்தம் , ஜயோதிஷம் என்ப 
ற்றின்சிதைவுகள், சத்தமென்னுஞ் சொல்லின் பெயர் , ஆகுபெயராய் , அத 
னிலக்கணத்தை யுணர்த்தும் லியாகரண சாஸ்திரத்தைக்குறித்தது . என்ற 
என்னும் பெயரெச்சத்து அகரவீறு தொகுத்தல் , ஆங்கு- அசை. இல் இல்லை 
யென்பதன் விகாரம் ; இச்சொல் இருதிணையைம்பால் மூவிடங்கட்கும் பொது 
வான குறிப்பு முற்றுப் பகாப்பதமாதலால் , பேதையாா என்ற பலர்பால் 
எழுவாயைக்கொண்டது . 

( உ ) 
ருங . இல்ல மிளமை யெழில்வனப்பு டக் கூற்றஞ் 

செல்வம் வலியென் றிவையெலலா - மெல்ல 
நிலையாமை கண்டு நெடியார் துறப்பர் 

கலையாயார் தாமுய்யக கொண்டு , 
( இ - ள் . ) தலை ஆயார் - மேலானவர்கள் , - இல்லம் - இல்லா வாடி ககை 
யும் , இளமை யௌவனமும் , எழில் வாசசியும் , வனப்பு -அழகும் , மீக்கூற் 
றம் -மேம்பட்ட சொல்லும் , செல்வம் -செல்வமும் , வலி - வலிமையும் , என்ற 
இவை எல்லாம் - , நிலையாமை - நிலையில்லாமல் அழிதலை , மெல்ல கண்டு - 
விரையாமல் ஆராய்ந்து அறிந்து , நெடியார் - காலதாமதஞ்செய்யாமல், தாம் 
உய்யகொண்டு. தாங்கள் (பிறவித்துன்பம் நீங்கி ) நற்கதி பெற்றுக கடைத் 
தேற எண்ணி , துறப்பா - (இவற்றிற் பறறை ) விடுவார்கள் ; ( எ - று . ) 

ஒவ்வொரு சமயத்தில் இவற்றினிடத்துஉண்டாகும்வெறுப்பினால் 
நிலையில்லனவென்றுதோன்றும் அறிவு நீடித்து நின்று துறவுக்கு ஏதுவாகாதர் 
தலால் , மெல்ல நிலையாமைகண்டு என்றார் . இல்லம் முதலியன, மனத்தை 
மயக்கித்துறவறம் பூணவொட்டாமல் தடைசெய்வன . இவற்றின் நிலையாமை 


- 


பால் ] 


சு - ஆம் அதிசாரம் . - தறவு . 


நீக 


யைஉணர்ந்தா லன்றி இவற்றிற் பற்றுவிடா தாதலால் , நிலையாமைகண்டு 
துறப்பர் என்றார் . திருக்குறளில் , நிலையாமை என்னும் அதிகாரத்தின் பின்பு 
துறவு என்னும் அதிகாரத்தை வைத்தமையுங் காண்க , இவையெல்லாம் 
நிலையாமை , இவையெல்லாந் துறப்பர் என இருவகையாகவுங் கூட்டலாம் . 
நிலையாமைகண்ட விடத்து இல்லம் முதலியவற்றை யொழித்து நிலையுள்ள 
உயர் கதியைப் பெற முயலாமல் வாளா இருக்க மனம் விரும்பா தாதலால் , 
நெடியார் திறப்பா என் றார் . 

தலையாயார்த்தாமுய்யக் கொண்டு எனப் பாடமாயின் , செடியார் 
என்பதை எழுவாயாக்கி , அறிவில்மிக்கவர் தலையாய ஆசிரியரைத் ணை 
யாகுமாறு கொண்டு துறப்ப ரெனப் பொருள் கொள்ளலாம் . 

இல்லம், அம் - சாரியை ; இந்த மனையின் பெயர் , மனைவாழ்க்கைக்கு 
வாகு பெயர் . இல்லம் - குடிப்பிறப்புமாம் . இளமையாவது காமச செவ்வி 
ங்கவதோா பருவம் . எழில் - எழுசசி , தொழிற்பெயர் : எழு - பகுதி ; இல் - 
விகுதி . எழிலாவது - வளர்க தமைாத பருவத்தும் இது வளாந்து மாறிய 
தன்றி இன்னும் வளரு மெனபது போன்று காட்டுதல் என்றார் நசசினாக 
கினியர் . வனப்பு என வருதலால் , இங்கே எழில் - அழகாகாது ; இனி, எழில் 
வனப்பு - ஒருபொருட் பன்மொழியாக மிக்க வனப்புமாம் . மீக்கூற்றம் - 
சொற்செலவு ; செல்வாக்கு : அதிகாரத்தோடு கூடிய சொல் என்றபடி ; 
இதற்கு மேன்மையான சொல்லாகிய புகழ் என்று உரைத்தால் , " ஒன்றா 
வுலகத் துயாந்த புகழல்லாம், பொன்றாது நிற்பதொன்றில் " எனப் பிர 
சித்தமாகயுள்ள புகழின் அறியாததன்மையோடு மாறுபடுமென மறுக்க . 
கூறப்படுவது , கூற்று , அம் - சாரியை , விகு தியுமாம் . வலி- தேகபலம் , மனோ 
பலம் , சினேகபலம் முதலியன . என்றிவை- பெயரெசசததின் அகரவறு 
தொகுத்தல் இனி , என்று எனப் பிரித்து , எண்ணிடை சொல்லெனினு 
மாம் . நெடியார் - எதிர்மறைமுற்றெசசம் ; நெடு பகுதி : இ - சாரியை . ( ங ) 
ருச . துன்பம் பலநா ளுழந்து மொருநாளை 

யன்பமே காமுறுவ ரேழையா -ரினப 
மிடைதெரிந் தின்னாமை நோக்கி , மனையா 

நடைவொழிந்தா ரான்றமைந் தார் . 
( இ - ள் . ) ஏழையார் - அறிவில்லாதவர்கள் , -- பல நாள் இன்பம் உழக 
தும் - பலரன , கள் துன்பங்களை அனுபவித்தும் , ஒரு நாளை இன்பமே- ( அத 
ஞாற் பெறப்படுகிற) ஒருநாளை சசற்றின பாதையே , காமுறுவர் -விரும்புவர் ; 
ஆன்று அமைந்தரா- (அறிவால் ) மக்கு அதற்கு ஏற்ப அடங்கிநிற்பவரோ 
வென்றால் , - இன்பம் இடைதெரிந்து- அவவின்பம் மாறுபடுவதை அறிந்து , 
இன்னாமை நோக்கி - ( அதனால் வருந் ) துன்பத்தைக்கண்டு , மனை 
அடைவு ஒழிந்தார் - இல்வாழக்கை வழியைச 

இல்வாழக்கை வழியைச் சேர்தலைவிட்டுத் துறந்தார் . 
இல்வாழ்க்கையில் அளவிறந்ததுன்பங்களை அனுபவித்திருக்கவும் அவற் 
றைக்கருதாமல் மறந்து ஒவ்வொருசமயத்துஉண்டாகும் அற்பசுகத்தையே 


நாலடியார் 

( அறத்துப் 
பாராட்டி விரும்புதல் அறிவிலார்செயல் ; அறிவுடை...யார் அவ்வின்பத்தின் 
சிறுமையையும் , துன்பங்களின் மிகுதியையும் நன்றாகவுணாந்து துறந்திடு 
வர் என்க . 

மண்ணுணர் வின்மை வறுமை யஃதுடை மை , பண்ணப்பனைத்த 
பெருஞ்செல்வம் " ஓதலால் , அறிவிலார் எதை 

ஆதலால் , அறிவிலார் எதையார் எனப்பட்டனர் . இன் 
பமே , ஏ - பிரிநிலையோடு இழிவு சிறப்பு . உழந்தும் , உம் - இழிவுசிறப்பு . நாளை , 
ஐ -சாரியை. காமுறு - காமமுறு என்பதன் விகாரம் ; யுறு` என்பது போல , 

டை - இடை தல் : முதனிலைத்தொழிற்பெயர் ; இடையூறென்பாரு முளர் . 
இன்னாமை எதிர் மறைப் பண்புப்பெயர் ; இனிமையென்னும் பண்புப்பெயர் , 
ஈறுபோய் இடைஇரமும் கெட்டு , எதிர்மறை ஆகாரமும் மைலிகு தியும் 
பெற்று , இன்னாமையென நின்ற தென்க . மனை - இடவாகுபெயர் . ஆன்று 
என்னும் இறந்தகாலவினையெச்சத்தில் , சால் என்பதன் மரூஉவாகிய ஆல் 
பகுதி ; இனி , அகன்று என்பது ஆன்று என மரு.உவாகிய ஆல் - பகுதி ;இனி , 
அகன்று என்பது ஆன்று என மரு உவாயிற்றென்றலும் ஒன்று . நோக்கி 
ஒழிந்தார் என இயையும் . 

ஆன்றவிதார் என்றும் பாடமுண்டு ; பொருள் அதுவே . 
மேல் சு 0 -ஆஞ்செய்யுளும் இதுபோன்ற கருத்துடையதேயாம் . ( ச ) 
ரு . கொன்னே கழிந்தன் றிளமையு முன்னே 

பிணியொடு மூப்பும் வருமாற் றுணிவொன்றி 
யென்னொடு சூழா தெழுநெஞ்சே போதியோ 
நன்னெறி சேர நமக்கு . 

ள் ) துணிவு ஒன்றி-துணிதலைப் பொருந்தி , என்னொடு சூழாது . 
என்னோடு கூடி ( ச செய்ய கடவதை) ஆராயாமல் , எழு - ( புலன்களின் மேற் ) 
செல்லுகின்ற , நெஞ்சே மனமே! இளமையும் யௌவன 

ளமையும் - யௌவனமும் , கொன்னே 
வீணாக 

மறுமைக்கு வேண்டியதை செய்யாமலே ), கழிந்தன்று - கழிந்துபோ 
யிற்று ; இன்னே - இப்பொழுதே, பிணியொடு -வியா தியும் , மூப்பும் கிழத்தன 
மும் , வரும் ) ; ஆல் -ஆதலால், (இனியாயினும் ), நமக்கு- , நல்நெறிசோ 
நல்லமுத்திநெறி கிடைக்க, போதியோ - (துறவுக்குச ) செல்வையோ ? 
(எ - று .) - அவசியர் செல்லவேண்டு மென்று வேண்டியபடி , 
மனத்தின் வழியாகவே ஆன்மா இன்பதுன்பங்களை அனுபவிப்பதனால் , 

எமையையெல்லாம் இல்வாழ்க்கையிற்கழித்த ஒருவன் பின்னர்த் 
தன்மனத்திற்குக் கூறியதாக இச்செய்யுள் செய்யப்பட்டதென்று அறிக . 

நமக்கு உனக்கும் , எனக்கும் ; தீ என்றது , மனம் : நான் என்றது , ஆத் 
துமா . இனி , நமக்கு நல்லமுத்திநெறி யுண்டாம்படி ( துறக்கும் ) துணிவு 
கொண்டு என்னிடத்தில் ஆராயாமல் ( எப்பொழுதும் புலன்களின் மேற் )செல் 
லுதலையே இயல்பாகக்கொண்ட மனமே ! இளமையோ கழிந்துவிட்டது ; 
இன்னே பிணியொடு மூப்பும் வரும் ; (இவ்வாறான பின்பும் அவ்வாறேபுலன் 
களின் மேற் ) செல்வாயோ ? என்னுங்கருத்து அமைய உரை கூறுவாருமுளர் . 


பால் ] 


கா - ஆம் அதிகாரம் . - துறவு . 


a 


( 


இன்னே பிணியொடு மூப்பும் வரும் -பிணியோடு கூடிய மூப்பும் விரை 
வில் வந்து சேரும் என்றுமாம் ; இளமைப்பருவத்தில் முதிராமல் அடங்கி 
யிருந்தநோய் தனது வளர்ச்சிக்கு உரிய காலமாதலால் முதுமையில் முதிர் 
ந்து வெளிப்படு மென்றபடி . கொன் - பயனில்லாமையுணர்த்தும் இடைச் 
சொல் . கழிந்தன்று - இறந்தகால இடைநிலையும் , அன் சாரியையும், று 
விகுதியும் , சந்திவிகாரங்களும் பெற்றுவந்த ஒன்றன் பால்வினை முற்று. இன் 
னே என்றது , 

விரைவையும் தேற்றத்தையுங்குறிக்கும் ; இன் - இடைசசொல் : 
இனியென்பதன் விகார மென்னலாம் . இளமையும் , மூப்பும்- உம்மைகள் 
முறையே எதிரதும் இறந்ததுந்தழுவிய எசசப்பொருளன . துணிவொன்றி 
என்பதை , போதியோ என்பதனோடுஞ் சேர்க்கலாம் . போதி - முன்னிலை 
யொருமை எதிர்காலமுற்று ; இ - விருதி ; வியங்கோளிம் மாரெதிர்வும் என் 
றதனால் , இதுவே எதிர்காலங்காட்டும் ; - எழுத்துப்பேறு . 
ருசு . மாண்ட குணத்தொடு மக்கட்பேறில்லெனினும் 

பூண்டான் கழிக்கற் கருபையாற் -- பூண்ட 
மிடியென்னுங் காரணத்தின் மேன்முறைக் கண்ணே 
கடியென்றார் கற்றறிந்தார் . 

ள் . ) கற்று அறிந்தார் - ( நூல்களைக் கற்று ( அவற்றின் பொருளை ) 
அறிந்தவர்கள் , மாண்ட குணத்தொடு - மாட்சிமைப்பட்ட நற்குணங்களும் , 
மக்கள் பேறு : - பிள்ளைகளைப் பெறுதலும் , இல் எனினும் - (தன்மனைவிக்கு ) 
இல்லையாயினும் , பூண்டான் - மணர் செய்துகொண்டகணவன் , கழித்தற்கு 
அருமையால் - ( அவளை ) நீக்குதற்குக் கூடாமையாலும் , - பூண்ட - அடை 
கின்ற , மிடி என்னும் காரணத்தின் - வருத்தமென்கிற காரண 

ணம்பற்றியும் , 
மேல் முறைக்கண்ணே மேலாகிய துறவொழுக்கத்திலே ( நின்று ), கடி - 
( விவாகத்தை ) நீக்கு , என்றார் - என்று சொன்னாகள் ; (எ - று . ) 

நற்குணங்களும் புத்திரபாக்கியமும் இல்லாதிருந்தாலும் மனைவியை 
விடக்கூடாதாதலாலும் , மணன்செய்தபின் இல்வாழ்க்கையிற்பல துன்பங்க 
ஸ ண்டாதலாலும் , இளமையிலே அவ்வில்வா , கையை விட்டுத் துறவறம் 
புண்பாயென்று பெரியோர்கள் சொன்னார்கள் என்பதாம் ; இளமையிலே 
துறத்தற்குக் காரண கூறியவாறு 

மாண்டகுணம் - கற்பு , நாண் , மடம் , அசசம் , பயிர்ப்பு முதலியன . மா 
ண்ட மாண்பு என்னும் பண்பினடியாப் பிறந்த இறந்தகாலப்பெயரெச்சம் . 
மக்கட்பேறு - புத்திரபாக்கியம் . மக்கள் என்ற சொல்லின் ஆற்றலால் , அறி 
வுள்ள பலபிள்ளைகளைப் பெறுதல் இல்வாழ்க்கைப்பயனாபென்பது விளங்கும் . 
மேன்முறைக்கண்ணே -(மணஞ்செய்தற்கு) முற்பொழுதிலே யென்றுமாம் . 

ம் - இழிவுசிறப்பு ; இது , மாண்ட குணத்தையும் மக்கட்பேற்றையு முடைய 
ளாயின் மனைவியை விடுதல் முற்றுங் கூடாதென்பதை விளக்கும் . 

இனி , கற்று அறிந்தார் , மேல் - முற்காலத்தில் , முறைக்கண் - நூல் 
எரில்கடி என்றார் - ( விவாகத்துக்குக் கடியவேண்டியதென்ற காரணத்தால் ) 


யே 


* 


த 


நூல்க 


குவு 


நாலடியார் . 


( அறத்துப் 


இ - ள் . ) மெய் -உடம்பும் , வாய் - வாயும் , கண் - கண்ணும் , மூக்கு - 
மூக்கும் , செவி - காதும் , என - என்று , பேர் பெற்ற - பெயர் கொண்ட , 83 
வாய - ஐந்து வழிகளை யுடையதாகிய , வேட்கை அவாவினை - வேட்கையாலா 
கிய அவாவை , கலங்காமல் காத ( அதனால் தனதுமனங் ) கலங்காதபடி 
தடுத்து , கைவாய் -துறவொழுக்கத்தில் உய்க்கும் - (மனத்தைச ) செலுத்து 
கின்ற , ஆற்றல் உடையான் - வலிமையை 

வலிமையைடையவன் , - விலங்காது- தவறா 
மல் , வீடுபெறும் - முத்தியைப் பெறுவான் ; ( எ று . ) 

தனது மனத்தை ஐம்பொறிகளிற் செல்லவொட்டாது தடுத்துத் துற 
வறவொழுக்கத்திற் செலுத்துகின்றவனுக்கு நிச்சயமாக முத்தி சித்திக்கும் 
என்பதாம் . 

மெய் - ஸ்பரிசேந்திரியம் , பேர் - பெயரென்பதன் மரூஉ . ஐவாய - ஐம் 
பொறிகளை வழியாகவுடைய ; வாய - குறிப்புப் பெயரெச்சம் . கை - ஒழுக்கம் 
வாய் - ஏழனுருபு . 

வேட்கையாவது - பொருள்களின் மேல் தோன்றும் பற் 
றுள்ளம் . அவாவாவது - அப்பொருள்களைப் பெறவேண்டு மென்று மேன் 
மேல் நிகழும் ஆசை ; வேட்கையின் மிகுதி . வேட்கையாலுண்டாகின்ற அவா 
என மூன்றனுருபுவிரிக்க ; வேட்கையும் அவாவும் என அல்வழியாகக் கொள் 
ளுதலும் ஒன்று . அவாவினைக் காத்து - கதங்காத்துக் கற்றடங்கல் செல் 
லிடத்துக் காப்பான் சினங்காப்பான் என்பன போல இங்குத் தடுத்தற் 
பொருரில் வந்தது . வீடு - ( எல்லாப் பற்றுக்களையும் ) விட்டு அடையும்இட 
மெனக் காரணப்பெயர் ; முக்தி என்னும் வடசொல்லின் பொருள் கொண் 
டது . பெறும் - செய்யுமென் முற்று , இங்கே ஆண்பாலுக்கு வந்தது . 

செய்யுள் , முதலடியில் யகர ஆசெதுகை பெற்றுவந்தது . ( * ) 
சு 0 . துன்பமே மீதூரக் கண்டுந் துறவுள்ளா 

ரின்பமே காமுறுவ ரேழையா - ரின்ப 
மிசைதொறு மற்றத னின்னாமை நோக்கிப் 

பசைதல் பரியாதா மேல் . 
( இ - ள் . ) ஏழையார் -அறிவில்லாதவர் , - துன்பமே ரீது ஊர்கண்டும் - 
( இல்வாழ்க்கையில் ) துன்பம் மாத்திரமே மேன்மேல் அடுக்கிவாப் பார்த் 
தும் , துறவு உள்ளார் -துறத்தலை நினைத்தலுஞ் செய்யாராய் , இன்பமே - (இல் 
வாழ்க்கையில் உண்டாகுஞ்) சிற்றின்பத்தையே , காமுறுவர் - ( பெற ) விரு 
ம்புவர் ; மேல் - ( அறிவால் ) மேம்பட்டவரோ வென்றால் , - இன்பம் இசை 
தொறும் - அவ்வின்பம் ( தம்மிடத்துக் ) கூடும் பொழுதெல்லாம் , அதன் இன் 
னாமை நோக்கி - அவவின்பத்தாற் பின்வருந் துன்பத்தை நோக்கி , பசைதல் 
பரியாது - ( அதனை ) விரும்புதலைக் கொள்ளார் ; ( எ - று . ) 

இப்பாட்டின் இரண்டாம் அடியும் , கீழ் நிச - ஆம்பாட்டின் இரண்டாம் 
அடியும் ஒன்றாயிருக்குமாறு காண்க . இப்படி வெவ்வேறாசிரியர்க்கும் பொரு 
ளோடு சொல்லும் ஒற்றுமைப்படுவது , சிறுபான்மை இயல்பு : இதனை , சமகால 


0U 


பால் ) எ - ஆம் அதிகாரம் - சினமின்மை. 
த்தில் வேறுவேறு புலவராற் பாடப்பட்ட சிலப்பதிகாரத்திலும் , மணிமே 
கலையிலும் சிலவிடத்துக் காணலாம் . 

இப்பாட்டின் கருத்து இவ்வதிகாரத்துநான்காம் பாட்டோடு ஒத்ததே . 
இல்வாழ்க்கையாலுண்டாகுந் துன்பத் 

குந் துன்பத் அளவைக்காட்டினும் அதனா 
லுண்டாம் இன்பம் சிறியதாயிருக்க . - அறியமாட்டாமையால் அவ 
ரை ஏழையார் என்றார் . மற்றும - அசைகள் . மற்று - வினைமாற்றுமாம் . 

எதிர்மறைத் முறறெச்சம். இசைதொறும் - தொறும் 
என்னும் இடைச்சொல் பெயர்ச்சொல் தன்மைப்பட்ட தனால் , இசை என் 
னும் வினைத்தொகை அதனை விசேடித்தது ; இசையுந்தோறும் என்பதன் 
விகாரமாகக் கொள்வாருமுளர் . பரியாது என்பதில் , பரி என்பது - வட 
மொழி வினை 

யடி . விகாரம் . மேல் - மேலோர்க்கு , பண்பாகுபெயர் . மேல் 
என்னும் எழுவாய் - பொருளால் உயர் திணைப் பன்மையாயினுஞ் சொல்லால் 
பால்பகா அஃறிணை யாதலால் , பரியாது என்னும் அஃறிணை யொருமை 
வினை முற்றைக்கொண்டது . 

( க 0 ) 


உள்ளார் 


- 


DI VOU 


எ = ஆம் அதிகாரம் .--சினமின்மை . 
அதாவது- கோபத்தைச் செய்தற்குக் காரணமாகிய குற்றம் ஒருவனிட 
த்து உண்டாகிய விடத்தும் அக்கோபத்தை உடைத்தாகாமையை உணர்த் 
துவது . இது , துறந்தவர்கட்கு உரிய விரதங்களுட் சிறந்ததொன்று தலால் , 
துறவின் பின்வைக்கப்பட்டது. குணமென்னுங் குன்றேறி என்றார்வெகுளி , 
கணமேயுங் காத்த லரிது என்றபடி சாப 

என்றபடி சாப அநுக்கிரக சக்தியையுடைய 
சிறைமொழிமாந்தராகிய முற்றத்து றந்த முனிவர்கள் துசினம் தடுக்கப்படா 
த பல நீமைகளுக்குக் காரணமாகிப் பலர்க்கும் வருத்தத்தை உண்டாக்கிப் 
பழிபாவங்களைப் பயந்து அக்கோபித்தவரையுந் தவத்தைக் கெடுத்துத் திக 
கதியிற் செலுத்துமாதலின் , அத்தகையசினம் இல்லாமை - துறந்தவர்க்குமுக் 
கியயான விரதமாயிற்று . திருவள்ளுவனாரும் வெகுளாமை யென்னும் அ 
காமத்தைத் துறவறவியலில் வைத்தவாறு காண்க . 
சுக . மதித்திறப் பாரு மிறக்கமதியா 

மிதித் திறப் பாரு மிறக்க - மிதித்தேறி 
யீயுந் தலைமே லிருத்தலா லா தறிவார் 

காயுங் கதமின்மை நன்று . 
( இ - ள் . ) மதித்து இறப்பாரும்-( தம்மைக் ) கௌரவித்துச்செல்பவரும் , 
இறக்க - செல்க ; மதியா- கௌரவியாமல் , மிதித்து இறப்பாரும் - ( தம்மைக் ) 
கடப்படுத் திச செல்பவரும் , இறக்க- செல்க; ஈயும் - ( அற்ப பிராணியாகிய ) 
ஈயும் , மீதித்து ஏறி - ( யாவரையும் ) மிதித்து (அவர்மேல் ) ஏறி , தலைமேல் 
இருத்தலால் -தலையின் மேல் இருத்தலினால் , அஃது அறிவார் -அந்த திருப்பை 


சுப் 


நாலடியார் 


[அறத்துப் 


அறிந்தவர் , காயும் கதம் இன்மை - (பிறரையுந் தம்மையுஞ்) சுடும்படியான 
கோபத்தை உடைத்தாகாமை , நன்று - நல்லது ; ( எ - று . ) 

அறிவுடை பவர் பெரியவரை மதிப்பர் ; அறிவில்லாதவரோ அவமதிப் 
பர் , அதற்கு ஈயே திருஷ்ட அவற்றாலுண்டாகும் புகழ் புண்ணியங் 
களையும்பழிபாவங்களையும் அடைவர் வலரே யன்றிப் பிறரல்ல: ஆதலால் , 
அவமதித்தவரைக் கோபித்தல் அவசியமா என்பது கருத்து . 

மிதித்தல் என்றது - இங்கே , வைதல் அடித்தல் முதலியவற்றைக் குறிப் 
பால் உணர்த்திற்று . இறத்தல் - செல்லுதல் . ஈயும் , உம்மை - இழிவு சிறப்பு . 
அஃது அறிவார் காயுங் கதமின்மை ஈன்று - ஈயின் தன்மையை விவேகமில் 
லாததென்று அறிந்து அதன்மேற் கோபங் கொள்ளாமை போலத் தம்மை 
யிகழும் அறிவிலார்மேலு கோபம் கொள்ளாமை தகுதியென்க . மதித்து இற 
ப்பாரும் , உம் உயர்வுசிறப்போடு எதிரது தழுவிய எசசம் . மிதித்து இறப் 
பாரும் , உம்- இழி யு சிறப்போடு இறந்தது தழுவிய எச்சம் .இவற்றை எண்ணும் 
மைகளாகக்கொள்ளுதல்சிறப்பன்று ;வெவ்வேறுவாக்கியங்களில் வந்ததனால் . 

அஃதறிவார் என்பதில் , ஆய்தம் மெய்போல் ஒலித்தது ; வெண்டளை 
பொருந்த அலகிட்டுக் காண்க . 

( க ) 
சு ) . தண்டாச் சிறப்பிற்றம் மின்னு பிரைத் தாங்காது 

கண்டுழி யெல்லாந் துறப்பவோபா - மண்டி 
யடி பெயரா தாற்ற விளிவந்த போழ்தின் 

முடிகிற்கு முள்ளத் தவர் . 
( இ - ள் . ) அடி பெயராது - வைத்த காலப் பெயர்க்கவொட்டாதபடி , 
ஆற்ற - கி .- ம் , இளி- தாழ்வு , மண்டி -இடைவிடாது நெருங்கி , வந்தபோழ் 
தின் - வந்தகாலத்திலும் , முடிகிற்கும்-(அதற்குக்கலங்காமல் ஏற்றுக்கொண்ட 
விரதத்தை ) நிறைவேற்றும்படியான , உள்ளத்தவர் - மனவலிமையையுடைய 
இறந்தவர்கள் , தண்டாசிறப்பின் -நீங்காத சிறப்பினையுடைய , தம்இன் உயி 
ரை - தமது இனிய பிராணனை , தாங்காது- தரியாமல் , கண்ட உழி எல்லாம் 
கண்டவிஷயங்களி லெல்லாம் , துறப்பவோ-விடுவார்களோ? ( விடார் என்ற 
படி ) ; ( எ - று . ) 

இச்செய்யுள் , பிறர் தம்மை அவமதித்ததற்காகச் சினந்து உயிரைவிடுஞ் 
சிற்றறிவினரைக் குறித்துச் சொல்லியதாகச செய்யப்பட்டதென அறிக . 

பேரிகழ்ச்சி நேர்ந்தவிடத்தும் அதைப் பாராட்டாமல் தாம் எடுத்த 
காரியத்தையேமுடிக்குந் தன்மையுடையோர் , கண்டகண்ட இகழ்ச்சிக்கெல் 
லாங் கலங்கி உயிரைத் துறவாமற் சாந்தமாகவேயிருப்பர் என்பது கருத்து . 
முத்தி பெறுதற்கு உரிய தாதலின் தண்டாச் சிறப்பினுயிர் என்றும் உயி 
ரினும் இனியதொன்று இன்றுதலால் இன்னுயிர் என்றுங் கூறப்பட்டது . 
தமது உயிரை ஒழித்தாவது மானத்தைப் பாதுகாக்கவேண்டு மென்ற தன் 
மை இல்லறத்தார்க்குப்போலத் துறவறத்தார்க்கு இன்றியமையாததன் 


பால் ) 


எ - ஆம் அதிகாரம் . - சினமின்மை 


றென மறுத்தவாறு . இம்மைப்பயனாகிய புகழைமாத்திரமே விளைத்தற்கு 
ரிய மானங்காத்தல் இல்லறத்தார்க்குச் சிறத்தலும் , முத்திப்பேற்றுக்குக் 
காரணமாகாத அந்த மானத்தைக்காக்கும் பொருட்டு அரிதிற்கிடைத்த மா 
னிடயாக்கையை விட்டு அதுகொண்டு முயன்று பெறுதற்கு உரியவீடுபேற் 
றை யிழத்தல் துறவறத்தார்க்குச் சிறவாமையுங் காண்க . 

இப்பாட்டிற்கு வேறுவகையாகப் பொருளுங் கருத்துங் கூறலுறின் , 
அதிகாரத்தோடும் துறவறவிலக்கணத்தோடும் பொருந்தாதாம். 

கண்டுழி - விகாரம் . ஓ - எதிர்மறை . அடி பெயராது என்பது , இழி 
வின்மிகுதியை விளக்கிற்று . முடிகிற்கும் என்பதற்கு, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப , 
முடிக்கிற்கு மெனப் பிறவினையாகப் பொருள் கொள்ளப்பட்டது ; இவ்வாறு 
தன்வினை பிறவினைப்பொருளில் வருவதை வடநூலார் அந்தர்ப்பாவித 
ணிச் என்பர் . முடிகிற்கும் - முடி -பகுதி , - கில் - ஆற்றலுணர்த்தும் இடை 
நிலை , கு - சாரியை , உம்- எதிர்காலப் பெயரெச்சவிகுதி . 

( உ ) 
காங . காவா தொருவன்றன் வாய் திறந்து சொல்லுஞ்சொ 

லோவாதே தன்னைச் சுடுதலா - லோவாதே 
யாய்ந்தமைந்த கேள்வி யறிவுடையா ரெஞ்ஞான்றுங் 

காய்ந்தமைந்த சொல்லார் கறுத்து . 
( இ - ள் . ) ஒருவன் பிறனொருத்தன் , தன் வாய்- தனது வாயை , காவா 
து - காத்துக்கொள்ளாமல் , திறந்து - ( அதனைத் ) திறந்து , சொல்லும் - சொ 
ல்லுகின்ற, சொல் - தீச்சொல் , ஓவாதே ஒழியாமல் , தன்னை - தம்மை , சுடுத 
- ருத்துதலினால் , - ஓவாதே - ஒழிவில்லாமல் , 

ஓவாதே - ஒழிவில்லாமல் , ஆய்ந்து - ( நூல்களை 
ஆராய்ந்து , அமைந்த -நிரம்பிய , கேள்வி - நூற்கேள்வியோடு கூடிய , அறிவு 
உடையார் 

ஞானத்தையுடைய துறந்தவர் , எ ஞான்றும் எப்பொழுதும் , 
கறுத்து - கோபித்து , காய்ந்து அமைந்த உக்கிரமாயுள்ள சொற்களை , சொல் 
லார் - சொல்லமாட்டார்கள் ; ( எ - று . ) 

பிறர்கூறிய கடுஞ்சொல் தமக்குத் துன்பந்தருதலையே திருஷ்டாந்த 
மாகக்கொண்டு தாம் கூறுங் கடுஞ்சொல்லும் இங்ஙனமே பிறரை வருத்து 
மென்றுஉணர்ந்து , விவேகிகள் , சினந்துபிறர் விஷயத்திற்கடுஞ்சொற்களைக் 
கூறாரென்பது கருத்து . தீயினாற் சுட்டபு ணுள்ளாறு மாறாதே , நாவினாற் 
சுட்ட வடு " என்ப ராதலால் , ஓவாதே தன்னைச் சுடுதலால் என்றார் . தன் 
னை , அறிவுடையார் எனவந்தது - ஒருமைப்பன்மை மயக்கம் . வழவமைதி . 

இனி , இச்செய்யுளுக்கு - துறந்தவனொருவன் தன் வாயைக்காவாமல் திற 
ந்து சினந்து பிறரைச்சொல்லுஞ்சாபச்சொல் அவனது தவத்தைக் கெடுத்து 
அத்தவத்துன்பத்தோடு பழைய பிறவித் துன்பங்களையும் ஒருங்கே எய்து 
வித்துச் சொன்ன அவனையே வருத்துதலால் , கல்வி கேள்விகளால் நிறை 
ந்த அறிவுடையோர் எப்பொழுதும் அப்படிப்பட்ட சொற்களைக் கோபித்துக் 


போல் . 


கோ 


க் 


நாலடியார் 

( அறத்துப் 
சொல்லார் என்றும் பொருள் கொள்ளலாம் ; “ தன்னைத்தான் காக்கிற்சினங் 
காக்ககாவாக்கால் , தன்னையே கொல்லுஞ்சினம் ” என்றார் திருவள்ளுவனாரும் . 

எஞ்ஞான்றும் - சினஞ் செய்தற்குக்காரணம் ஒருவனிடத்தில்உளதான 
பொழுதும்என்றபடி ; தம்மை ஒருவன் சொற்செயல்களால் வருத்தியபொழு 
தும் என்க . ஆய்ந்தமைந்த - நூல்களை ஆராய்ந்து கற்று அடக்கங்கொண்ட 
என்றும்உரைக்கலாம் ; கற்றறிவார் கண்டது அடக்கம் என்பதுமே 
ளாதலின் கேள்வியாவது -கேட்கப்படும் ஏற்பொருள்களைக் கற்றறிந்தார் 
கூறக் கேட்டல் ; கற்றாக்குக் கல்வியறிவைவற்புறுத்தியும் , கல்லாதார்க்கு 
கல்வியறிவை உண்டாக்கியும் , இது மிகப் பயன்படும் . கேள்வி - வி விகுதி 
பற்றதொழிற்பெயர் அமைந்த என்னுஞ் சொல் இரண்டனுள் , முன்னது - 
பெயரெச்சம் , பின்னது அன்சாரிபைபொதபலவின்பாற்பெயர் .எஞ்ஞான் 
றும் , எகரவினா- எஞ்சாமைப் பொருளது ; உம்மை முற்று . கறுத்தல் - கோப 
முணர்த்தும் உரிச்சொல் ; " கறுப்புஞ் சிவப்பும் வெகுளிப் பொருள” என்பது 
தொல்காப்பியம் : இது கருமை யென்னும் பண்பின் அடி விகாரப்பட்டு 
வினைத்தன்மை பெற்றதாம் . 

(in ) 
சுசு . நேர்த்து நிகரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் 

வேர்த்து வெகுளார் விழுமியோ - ரோர்த்ததனை 
யுள்ளத்தா னுள்ளி யுரைத்துரா யூர் கேட்பத் 

துள்ளித்தூண் முட்டுமாங் கீழ் , 
( இ - ள் . ) நிகர் அல்லார் - தமக்கு ஒப்பாகாதவர் (கழ்மக்க ளென்றபடி ), 
சேர்த்து எதிர்த்து , நீர் அல்ல- (சொல்லத் ) தகுதியல்லாத சொற்களை , சொல் 
லியக்கால் சொன்னால் , விழும் போர் - சிறந்த துறவையுடைய பெரியோர் , 
வேர்த்து - ( மனம் ) புழுங்கி , வெகுளார் கோபியார் ; கீழ் கீழமக்களோ வென் 
றால் , - அதனை , அக்விதைசசொல்லை , உள்ளத்தான் உள்ளி மனத்தாற் சிந் 
தித்து , ஓர்தது - ஆராய்ந்து , ஊா கேட்ப ஊரிலுள்ளவரெல்லாருங்கேட்கும் 
படி , உரைத்து - ( பல ரோமிஞ் ) சொல்லி , உராய் - ( சுவர் முதலியவற்றில் ) 
உராய்ந்து , துள்ளி - எழும்பிக்குதித்து , தூண் முட்டும் - தூணில் முட்டிக் 
கொள்வர் ; ( எ - று . ) 

இச்செய்யுள் பெரியோரது தன்மையையும் கீழோரது தன்மையையும் 
இனியதாகக் கூறுவதனால் , தன்மை நவிற்சியணி . இயற்கையை உள்ளபடி 
கூறியேகற்றறிந்தவரது மனத்தை மகிழ்விப்பதனால் , இலவணி எல்லாவணி 
களினுஞ் சிறந்ததெனக்கொண்டாடிக் கூறியுள்ளார் , தண்டியாசிரியர் . 

முதலடியைப் பின் வாக்கியத்தோடுங்கூட்டுக. வேர்த்து உடம்புபுழுங்கி 
யென்றுமாம் . வேர்த்தல் , உராய்தல் , துள்ளுதல் , காண்முட்டுதல் என்னும் 
வை - கோபத்தின் மிகுதியால் நிகழ்வன . நேர்த்து , ஓர்த்து - நேர்ந்து 
ஓர்ந்து என்பவற்றின் வலித்தல் . விழுமியோர் - சிறப்புணர்த்தும் விழுமம் - 
என்னும் உரிச்சொல்லினடியாப் பிறந்தபெயர் ; விழுமஞ்சர்மையுஞ் சிறப்பு 
மிடும்பையும் " என்பது தொல்காப்பியம் , விழுமம் என்பது , அம் கெட்டு 


பால் ) 


ஆம் அதிகாரம் . - சினமின்மை . 


சு 


- 


முற் 


வல்ல , 


விழும் என நின்றது ; இ - சாரியை , ஊர் - இடவாகு பெயர் . உராய் - பகு 
யே வினையெச்சமாகநின்றது ; " வரிப்புனை பந்து " என்பதில் வரி என்பது 
போல ; இதில் , விகுதி முதலியன புணர்ந்து கெட்டன வென்க , இனி . 
உராய் என்பதற்கு - எங்கு சென்று என்று பொருள் கொள்ளுதலும்ஒன்று , 
கீழ்முட்டும் என்ற முடிபை , ஈ () ஆம் பாட்டில் மேல் பரியாது என் 
போலக் கொள்க . ஆம்- அசை . அல்ல - பெயர். தூண் -ஸ்தூணா என்னும் வட 
சொல்லின் திரிபு . 

( ச ) 
கரு . இளையா னடக்க மடக்கங் கிளைபொரு 

ளில்லான் கொடையே கொடைப்பய - னெல்லா 
மொறுக்கு மதுகை யுரனுடை யாளன் 

பொறுக்கும் பொறையே பொறை . 
( இ - ள் . ) இளையான் - யௌவனமுடையவனது , அடக்கம் - (சிற்றின்ப 
வழியிற் செல்லாமல் ) அடாகியிருத்தலே, அடக்கம் - சிறந்த அடக்கமாம்; 
கிளை பொருள் இல்லான் - மேல் மேல் வாரும்படியான பொருள் வரும்படி 
யில்லாதவனது , கொடையே - நகையே , கொடை பயன் - சிறந்த ஈகைப் 
பயனாம் ; ( அவைபோல ), - ல்லாம் - எல்லாவற்றையும் , ஒறுக்கும் - அழிக்க 

மதுகை உரன் - ( தவ ) வலிமையின் பகுதியை, உடையாளன் -உடைய 
துறந்தவன் , பொறுக்கும்- (சின கில்லாமல் பிறாசெய்த பிழைகளைப் ) பொ 
றுத்துக் கொள்ளுகின்ற , பொறையே - பொறுமையே , பொறை - சிறந்த 
பொறுமையாம் ; ( எ - று . ) 

வயதில் முதிர்ந்தவன் வலிமையில்லாமையால் அடக் கயிருத்தலும் , அள 
விறந்த செல்வமுடையவன் தனது செல்டத்தின் மிகச்சிறிதொரு பகுதி 
யைப் பிறாக்குக் கொடுத்தலும் , பிறர்மேற் கோபங்கொண்டு அவரை வரு 
த்து தற்கு வேண்டும் வல்லமை யில்லாதவன் பொறுத்திருத்தலும் இயல்பே 
யா தலால் , அவை விசே குணமென்று கொண்டாடத்தக்கனவல்ல ; பொறி 
களை வெல்லுதற்கரிய இளமைப்பருவ முடையவன் இந்திரியரிக்ரகஞ் செய் 
திருத்தலும் , வறியவன் தனக்குக் கிடைத்தவற்றிற் சிறிது பிறர்க்குக்கொடு 
த்தலும் , எவ்வள மேம்பட்டோரையும் அழிக்க வல்ல தபோ பலமுடையவர் 
கோபங்கொள்ளா தொழிதலுமே அரியன வாதலாற் கொண்டாடத்தக்கன 
என்பதாம் . இங்ஙனம் பொதுப்பட இப்பாட்டில் மூன்று பொருள்கள் சொல் 
லப்பட்டிருப்பினும் , அதிகாரத்தால் , முதலிரண்டு வாக்கியங்களை உபமான 
மாகவும் , மூன்று வதைஉபமேயமாகவும் கொண்டு படுத்துக்காட்டுவமையணி 
யின்பாற் படுத்துக . எல்லாமொறுக்கும் என்ற அடைமொழியாலும் , அதி 
காரத்தாலும் , மதுகையுரானுடையாளன் என்றது - ஆற்றலாற் பெரியராய 
அரசரினும் தவத்தாற்பெரியராய முனிவர்க்கும் உரியதாம் . 

இளையான் - இளமையென்னும் பண்பினடியாப்பிறந்த ஆண்பாற்பெயர் 
பண்புப்பெயர்- ஈறுபோய் இடை அகரம் ஐயாயிற்று ; இனி , இச்சொல் - எதிர் 
மறைத் தெரிநிலை வினையாலணையும் பெயராகும் பொழுது , இளைத்திடாத 


15 


நாலடியார் 


[ அறத்துப் 


> 


வன் எனப் பொருள் படுதலுங் காண்க . அடக்கம் , கொடை , பொறை 
தொழிற் பெயர்கள் , கிளை பொருள் - வினைத்தொகை . பிரிநிலை யேகாரத்தை 
முதல் வாக்கியத்திலுங் கூட்டுக . 
சுசு . கல்லெறிந் தன்ன கயவர்வா யின்னாச்சொ 

லெல்லாருங் காணப் பொறுத்துய்ப்ப - ரொல்லை 
யிடுநீற்றாற் பையாவிந்த நாகம் போற்றத்தங் 

குடிமையான் வாதிக்கப் பட்டு , 
( இ - ள் . ) ( துறந்தவர் ), - இரு நீற்றால் - ( மந்திரித்து ) எறிந்த விபூதி 
யினால் , (தடை செய்யப்பட்டு) , பை அவிந்த - படமெடுக்கமாட்டாமல் ஒடுங் 
கிய , நாகம்போல் - நல்லபாம்பு போல , தம் தம் குடிமையான் - தந்தமது ஆச் 
சிரமத்துக்கு உரிய ஒழுக்கத்தால் , ஒல்லை -விரைவிலே, வாதிக்கப்பட்டு- தடுக் 
கப்பட்டு, - கல் எறிந்தன்ன - கல்லால் எறிந்தாற்போலத் துன்பஞ்செய் 
கின்ற , கயவர் வாய் இன்னா சொல் - மூடர்வாயி லுண்டான இளிமை யல் 
லாத ( கடுஞ் ) சொற்களை , எல்லாரும் காண- பலரும் அறிய , பொறுத்து - 
உய்ப்பர்- ( தமது விரதத்தைச் ) செலுத்துவர் ; ( எ - று . ) 

மந்திரபூர்வமாக மேலே விகியெறியப்பட்ட சர்ப்பம் தன்னை அப் 
பொழுது பிறர் வருத்தினானும் அவரைத் தான் சீறித் தீண்டி வருத்தாமல் 
தடைக்கு அஞ்சிக் கட்டப்பட்டு அடங்கிக்கிடத்தல்போல , அடக்கத்துக்கு 
உரிய துறவறத்தை மேற்கொண்ட பெரியோரும் தம்மைப் பிறர் நிந்தித் 
தாலும் அவரைத் தாம் கோபித்து வருத்தத் தொடங்காமல் தமது ஆச்சிர 
மத்தின் தகுதியை நோக்கி அடங்கி கடப்பர் என்பதாம் . உவமையணி . 

ன்னாச் சொற்களுக்கு கல்லெறிந்தன்ன என உவமை கூறியது , தவ 
றாமல் மிக வருத்தத்தக்கன என்பதற்கு சொல் எனவே அமைந்திருக்க, 
வாய் என வேண்டாது கூறியதனால் , அவர்வாய் எப்பொழுதும் நல்ல 
சொற்கள் பயின்றறியாதென அதன் இழிவு விளங்கும் , உய்ப்பர் - சினமின் 
மையென்னும் விரதந் தவறாமல் ஒழுகுவர் என்றபடி . நாகம் - வடசொல் ; 
நகத்தில் வாழ்வதென்று காரணப்பொருள் : நகம் - மரமும் , மலையும் . 

தத்தம் - தாம் என்பதன் விகாரமாகிய தந்தம் என்பதன் வலித்தல் . குடி 
மை , மை -தன்மைப் பொருளுணர்த்தும் விகுதி . கயமை கீழ்மை ; கயமையா 
வது ணங்கள் யாவும் இலராய கீழோரது தன்மை என்றார் பரிமேலழக 
ரும் ; அதனையுடையவர் , கயவர் . குடிமையென்பது , உயர்குடிப்பிறப்பிற் 
கேற்ற ஒழுக்கமெனப் பொருள் படுவதாயினும் , இங்கே , இடத்துக்கு ஏற்ப 
ஆச்சிரமவொழுக்கமாயிற்று . வாதிக்க = பாதிக்க . ஒல்லை பையவிந்த என 
இயைப்பினுமாம் . ஒல்லை - விரைவுணர்த்தும் இடைச்சொல் . 
சாஎ . மாற்றாராய் நின்று தம் மாறேற்பார்க் கேலாமை 

யாற்றாமை யென்னா ரறிவுடையா - ராற்றாமை 
நேர்த்தின்னா மற்றவர் செய்தக்காற் றாமவரைப் 
பேர்த்தின்னா செய்யாமை நன்று , 


பால் ) 


எ - ஆம் அதிகாரம் . - சினமின்மை . 


ள் . ) மாற்றார் ஆய் நின்று - பகையுள்ளவர்களாய் நின்று , தம் மாறு 
ஏற்பார்க்கு - தமது பகைமைக்கு உரிய காரியங்களை மேற்கொண்டவர்கள் 
விஷயத்தில் , ஏலாமை - (தாமும் அவற்றை ) மேற்கொள்ளாமலிருப்பதை , 
அறிவுடையார் - ,ஆற்றாமை என்னார் - ( துறந்தவர்களுக்கு ) வலியில்லாமை 
யென்று இழித்துப்பேசார் ; (ஆதலால் ) , அவர் - அப்பகைவர் , ஆற்றாமை 
பொறுமையில்லாமல் , நேர்த்து - எதிர்த்து , இன்னா-துன்பந்தருவனவற்றை , 
செய்தக்கால் - ( தமக்குச ) செய்தால் , தாம்- தாமும் , அவரை - அவாகளுக்கு , 
பேர்த்து - ரீட்டும் , இன்னாசெய்யாயை- அக்கொடுமைகளைச செய்யாதிருத் 
தல் , நன்று நல்லது ; ( எ - று . ) 

தமக்குப் பகைவராய்த் தீங்கு செய்பவர்க்குத் தாம் எதிராய் நின்று தீங்கு 
செய்யாமை உத்தம பத்திரிய வீரர்க்குப்போலத் துறவறத்தார்க்குத் திற 
மின்மையென்னும் பழிப்புக்கு இடமாகாது ; பிறர் செய்த தீங்குகளைப் பொ 
றுத்து அவர்க்குத் தீங்கு செய்யாமையே தகுதி யென்பதாம் . 

மாற்றார் - மாறுதலுடையவர் ; ற் - விரித்தல் : ( மனத்தை ) மாற்றுபவரு 
மாம் எற்பார்க்கு , அவரை என்பன -உருப்மயக்கங்கள். ஆற்றாமை என் 
சொல் இரண்டனுள் , முன்னது எதிர்மறைத் தொழிற்பெயர் ; பின்னது 
எதிர்மறைவினையொசம் . இன்ன- பண்படியாகப்பிறந்த எதிர்மறைப்பலவின் 
பாற்பெயர் . மற்று- அசை ; வினைமாற்றுமாம் . 

( எ ) 
சுவு . நெடுங்கால போடினு நீரர் வெகுளி 

கெடுங்கால மின்றிப் பாக்கு - மடுங்காலை 
நீர்சொண்ட வெப்பம் போற் றானே தணியுமே 

சீர்கொண்ட சான்றோர் சினம் . 
( இ - ள் . ) நீசர் -கீழ்மக்களது, வெகுளி- கோபம் , நெடுங்காலம் ஓடினும் - 
பலகாலஞ்சென்றாலும் , கெடும் காலம் இன்றி - தான் அழியுங் காலமில்லா 
மலே , பரக்கும் - மேன்மேல் வளரும் ; சீர் கொண்ட சிறப்பைப் பெற்ற , சான் 
போர் -(துறவொழுக்கம் மிக்க ) மேலோரது , சினம் - கோபமோவென்றால் , 
அடும்காலை நீர் கொண்ட வெப்பம்போல் - காய்ச்சப்பட்ட காலத்தில் ஜலங் 
கொண்ட சூடுபோல , தானே தணியும் - ( பிறர் ஆற்றவேண்டாமல் )தானாக 
யே (விரைவில் ) தணிந்து போம் ; ( எ - று . ) 
அநாதியாய் வருகின்றவாறு பற்றித் துறந்தவர்க்கும் ஒரோவிடத்து 

விதோன்றினும் தோன்றியபொழுதே அதனை அவரது மெய்யுணர்வு 
அழிக்குமாதலால் , இங்ஙனங்கூறினார் ; இதுபற்றியே , திருவள்ளுவர் 
" குணமென்னுஙகுன்றேறி நின்றார் வெகுமரி , கணமேயும் " என்றது : + ( 
ளவோ டொப்பர் கயவர் கடுஞ்சினத்துப் , பொற்பிளவோ டொப்பாரும் 
போல்வாரே - விற்பிடித்து, நீர்கிழியவெய்தவடுப்போலமாறுமே,சீரொழுகு 
சான்றோர் சினம் என்ற முது கரயையுங் காண்க . சான்றோர்சினம் தானே 
தணியு மென்றதனால் , சேர்வெகுளி பிறர் பலர் தணிக்கும்படி எவ்வளவு 
முயன்றாலும் தணியாதென்பது பெறப்படும் . அடுங்காலைநீர்கொண்டவெப் 
பம் என்ற உபமானத்தால் , " அந்தணரென்போ ரறவோர்மற்றெவ்வுயிர்க் 

9 


வொ 


நாலடியார் 


[ அறத்துப் 


குஞ் , செந்தண்மை பூண்டொழுகலான் " என்றபடி துறவிகள் இயற்கையில் 
தண்மையான அருளுடையவரென்பதும் , அவர்க்குச் சினம் பிறர்செய்யும் 
தீங்குபற்றிச் செயற்கையிலாகுவதேயென்பதும் விளங்கும். உவமையணி . 

ஓடினும் , உம் - சிறப்பு . வெகுளி - வெகுளுதல் : இ விகுதி பெற்ற 
தொழிற்பெயர். காலம் - காலை யென விகாரம் ; சாமரம் - சாமரை , சரிதம் - 
சரிதை , வதம் -வதை என்பன போல . நீர் , சீர் என்பவற்றை -நீரம் , ஸ்ரீ என் 
னும் வடசொல்லின் சிதைவு என்பர் . தணியுமே , ஏ - தேற்றம் ; வியப்புமாம் . 
சுக . உபகாரஞ் செய்ததனை யோராதே தங்க 

ணபகார மாற்றச் செயினு - முபகாரந் 
தாஞ்செய்வ தல்லாற் றவற்றினாற் றீங் கூக்கல் 
வான்றோய் குடிப்பிறந்தார்க் கில் . 

ள் . ) உபகாரம் செய்ததனை - ( தாம் ) நன்றி செய்ததை , ஓராதே - 
( பிறர்) நினையாமலே , தங்கண் - தம்விஷயத்தில் , அபகாரம்- தீங்குகளை , ஆற்ற 
மிகுதியாக , செயினும் - செய்தாலும் , தாம் - , உபகாரம் செய்வது அல்லால் 
( அவர்கட்கு மேன்மேலும் ) நன்றி செய்வதே யல்லாமல் , தவற்றினால்- ( அவ 
ரிடத்துஉண்டான ) குற்றங்காரணமாக ( க் கோபித்து ), தீங்கு வக்கல்- ( தா 
மும் அவர்க்குத் ) தீமை செய்யமுயலுதல் , வான்தோய் குடி பிறந்தார்க்கு - 
பெருமை பொருந்திய உயர்குலத்திற் பிறந்து துறந்தவர்களுக்கு , இல் - உண் 
டாகாது ; ( எ - று . ) 

தாம் செய்த உபகாரத்தைமறவாமலிருந்து பிரதியுபகாரஞ்செய்யாமை 
யோடு அதனை மறந்து மேலுந் தமக்கு அபகாரத்தை மிகச்செய்தற்குந் தொ 
டங்கிய நீசர்களுக்குத் தாம் அபகாரஞ் செய்யாமையோடு மேன்மேல் உப 
காரஞ்செய்தல் துறவிகளியல் பென்பதாம் . 

வான் தோய் குடி- (புகழால் ) தேவலோகத்தை அளாவியகுடியென்று 
மாம் ; இனி , ஆகாயத்தையளாவிய குடி யென்ற பொருளால் உயர்ந்தகுடி 
யென்னுங்கருத்துப்பட வான்தோய்குடி என்றதாகவுங்கொள்ளலாம்: திருக் 
குறளில் " வானுயர்தோற்றம் என்பதற்கு- வான் போலுயர்ந்த தவவேடம் 
என்று பொருள்கூறின பரிமேலழகர் வானுயர் தோற்றம் என்பது . " வான் 
தோய்குடி " என்றாற்போல இலக்கணைவழக்கு என்ற துங் காண்க . குடிப் 
பிறந்தார் என்பது - அதிகாரத்தால் , துறவறத்தார் மேல் நின்றது . வான் 
தோய் குடி என்ற தொடர் , இந்நூலில் குடிப்பிறப்பு என்னும் அதிகாரத் 
தின் இரண்டாஞ்செய்யுளிலும் வந்துள்ளது . ஓராதே , ஏ - தேற்றத்தோடு 
இரக்கம் . செயினும் , உம் - இழிவுசிறப்பு . 

" இன்னாசெய்தாரை யொறுத்த லவர்நாண , நன்னயஞ்செய்துவிடல் , " 
" இன்னா செய்தார்க்கு மினியவே செய்யாக்கா , லென்ன பயத்ததோசால்பு 
என்றவற்றாலும் , தீங்கு செய்தார்க்கு எதிர்த்தீங்கு செய்யாமையும் , நன்கு 
செய்தலும் சிறப்பாதல் அறிக . 


பால் 


எ - ஆம் அதிசாரம்.- சினமின்மை . 


எ 0 . கூர்த்துநாய் கௌவிக் கொளக்கண்டுந் தம்வாயாற் 

பேர்த்து நாய் கௌவினா ரீங்கில்லை --நீர்த்தன்றிக் 
கீழ்மக்கள் கீழாய சொல்லியக்காற் சொல்பவோ 

மேன்மக்க டம் வாயான் மீட்டு . 
( இ - ள் .) சாய்- , கூர்த்து கோபம்மிக்கு, கௌவிக்கொள்-(தம்உடம் 
பைக்) கடித்துப்பிடுங்க, கண்டும் - பார்த்தும் , தம் வாயால் - 

வாயால் - , பேர்த்து நாய் 
கௌவினார் - மாறுபட்டு நாயைக்கடித்தவர்கள் , ஈங்கு - இவ்வுலகத்தில் , 

ல்லை - ;(அது போல ), கீழ்மக்கள் -அற்பர்கள் , நீர்த்து அன்றி - குணமுடைய 
சொல் ஒன்றையுஞ் சொல்லாமல் , கீழ் ஆய - தாழ்வாகிய சொற்களையே , 
சொல்லியக்கால்- சொன்னால் , மேல் மக்கள் - மேலோர் ( துறந்தவர் ) , தம் 
வாயால்- , மீட்டு சொலபவோ - மாறாக ( அப்படிப்பட்ட சொற்களை ) ச 
சொல்வார்களோ ? ( சொல்லா ரென்றபடி ), ( எ - று . ) 

கீழோர் தம்மை வைதால் மேலோரும் அவரைக்கோபித்து எதிர்வை 
தல் , நாய்கடித்தால் அதனை எதிரிற் கடித்தல்போலத் தகுதியற்ற தென்ப 
தாம் . " தீர்த்தகவில்லாா நிரம்பாமைத் தம் நலியில் , கூர்த்தவரைத் தாமாலி 
தல் கோளன்றால் சான்றோர்க்குப் பார்த்தோடிச்சென்று கதம்பட்டு நாய் 
கௌவிற் , பேர்த்து நாய் கௌவினாரில் " என்ற பழமொழிச் செய்யுளோடு 
இதனை ஒப்பிடுக . கீழ் மக்கட்கு நாயுவமை கூறியது , அவர்களிழிவை நான்கு 
புலப்படுத்தற்கு . 

சொல்ப எனவே அமைந்திருக்க , தம்வாயால் என வேண்டாதுகூறி 
னார் , அவர்கள் வாய் நல்ல சொற்களையே பயின்ற தெனத் தாம் வேண்டிய 
தன் சிறப்பு முடித்தற்கு ; இங்ஙனம் நுட்பமாகக் கருத்துக் கொள்ளுதல் , 
வட எலில் தாத்பரியம் எனப்படும் : " ஒழுக்க முடையவர்க் கொல்லாவே 
தீய , வழுகியும் வாயாற் சொலல் " என்ற திருக்குறளிலும் இங்ஙனங்காண்க . 
நீர்த்து - தீர்மையென்னும் பண்பினடியாப் பிறந்த ஒன்றன்பாற் குறிப்புவினை 
யா லணையும் பெயா . ஆய - பெயர் . 

உபமான உபமேயங்களைத் தனித்தனி நிறுத்தி அவற்றின் இடையில் 
உவமையுருபு கொடாமற் பிம்பப்பிரதிபிம்ப பாவந் தோன்றக் கூறினமை 
யால் , இது எடுத்துக்காட்டுவமையணி , இதனை வடநூலார் த்ருஷ்டாந்தா 
லங்காரம் என்பர் . 

(க ) 
துறவறவியல் முற்றிற்று . 


இல்ல 


இரண்டாவது 

வியல் . 
செல்வ சிலையாமை முதல் எழதிகாரங்களால் அறத்துப்பாலின் முதற் 
கூறுகிய துறவறங் கூறி , இனி அதன் இரண்டாங்கூறாகிய இல்லறம் கூறு 
வானதொடர்கினார் . இலேறமாவது - இம்மை மறுமையாகிய இருமையின் 
பங்களையும் அனுபவித்தற்குஉரிய இல்வாக்கைநிலைக்குச் சொல்லுகின்ற 
நெறியில் நின்று , அதற்குத் துணையாகிய கற்புடைமனைவியோடுஞ் செய்யப் 
படும் தருமம் என்றும் , பொறையுடைமை முதல் ஆறு அதிகாரங்கள் 
லறவியல் என்றும் , இதனை " அறவியலிருவசைத்தா மவை தம்முள் ,துற 
ழில்லற மிருமூன் றென் என்ற பழைய உரைச் சூத்திரத்தா னுணர்க 
என்றும் முன்னரே உரைப்பாயிரத்தில் உரைத்தவாற்றால் இதன் பொருள் 
முதலியன இனிது விளங்கும் . 

அ - ஆம் அதிகாரம் .-- பொறையுடைமை . 
அதாவது காரணம்பற்றியாவது அறியாமையாலாவது தருவன் தமக்குக் 
குற்றச் செய்த விடத்துத் தாமும் அதனை அவனிடத்துச் செய்யாமற் பொ 
றுத்தலை யுடையவராதல் . இல்வாழ்பவர்க்கு உரிய பலகுணங்களிலும் இது 

ன்றியமையாச் சிறப்புடைய தாதலின் , இல்லறவியலில் முதலில் வைக்கப் 
பட்டது . திருவள்ளுவனாரும் பொறையுடைமை யென்னும் அதிகார 

காரத்தை 
இல்லறவியலில் வைத்தவாறு காண்க. சினமின்மையும் பொறையுடைமைய 
வவ்வேறு இயலின் பாற்பட்டன வாதலால் , இது கூறியது கூற லாகாது . 
எக . கோதை யருவிக் குளிர்வரை ந 

நன் 

னாட 
பேதையோ டியாது முரையற்க - பேதை 
யுரைப்பிற் சிதைந்துரைக்கு மொல்லும் வகையான் 

வழுக்கிக் கழிதலே நன்று . 
( இ - ள் . ) கோதை - மாலைபோல விழுகின்ற, அருவி - நீரருவிகளை 
யுடைய , குளிர் - குளிர் சசிபொருந்திய , வரை- மலை + ளையுடைய , நல் - சிறந்த , 
நாட - பாண்டிய நாட்டையுடைய அரசனே ! -- பேரையோடு - அறிவில்லாத 
வனோடு , யாதும் எதையும் , உரையற்க- சொல்லா திருக்கக்கடவை; உரைப் 
பின் - சொன்னால் , பேதை -அவ்வறிவில்லாதவன் , சிதைந்து உரைக்கும் - வரம் 
பழிந்து பேசுவான் ; ( ஆதலால் ) , ஒல்லும் வகையான் - கூடிய விதத்தால் , 
வழுக்கி - தப்பி கழிதலே - ( அவனது தொடர்ச்சியினின்று ) நீங்குதலே, 
று - நல்லது ; ( எ - று . ) 

தம்மோடு கலந்த அறிவில்லா தவனொருவன் தமக்கு யாதாயினும் ஒரு 
பிழையைச் செய்தால் அதற்காகக் கோபித்து அவனை ஒன்றுஞ்சொல்லலா 
காது ; சொன்னால் அவன் மேன் மேல் எதிர்த்துப்பேசி இகழ்வான் ; ஆதலால் , 
சமயம் பார்த்து விரோதமில்லாமலே அவனது தொடர்ச்சியை விட்டுவிடு 
தலே நல்லது என்பது கருத்து . 


, 


வு - ஆம் அதிகாரம்.- பொரை யுடைமை. 


சுக் 


டமா 


கே , 


நாட்டின் நிலவளத்துக்கு முக்கியகாரணமாகிய நீர்வளத்துக்கு 
தலின் , மலையின் செழிப்பைக் கூறினார் . இதனால் , மருதநிலமாகிய அந்நாட்டை 
அடுத்துள்ள குறிஞ்சிநிலமாகிய மலையின் மாட்சி விளங்கும் ; " இருபுனலும் 
வாய்ந்த மலையும் வருபுனலும் , வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு ” என்ற திருக் 
குறளினாலும் , இடையதன்றி ஒருபுடையதாதலும் , தன் வளந்தருதலும் , மா 
ரிக்கண் உண்ட நீர்கோடைக்கண் உமி , தலுமுடைமைபற்றி வாய்ந்தமலை 
என்றார் என்ற அதன் உரையாலும் , மலை நாட்டிற்கு அவயவமாதலும் நில 
வளத்துக்கு இன்றியமையாத நீர்வளத்துக்குக் காரணமா தலுங் காண்க . 

கோதையருவிக்குமரிர் வரைநன்னாட என்பது , ஆடுஉழன்னிலை . 

வரை-கணு: அதனையுடைய மூங்கில் விளையும் மலைக்கு இருமடியாகு 
பெயர் . பேதை - அறியாமை ; பேதைமை யென்னும் பண்பின் அடி : இது ! 
அறிவில்லா தவனுக்கு , பண்பாகுபெயர் . பேதையோடியாதும் குற்றியலிக 
ரம் . உரைப்பின் .- எதிர்காலவினையெச்சம் ; ப்.- எழுத்துப்பேறு : எதிர்கால 
விடை நீ லையன்று : விகுதியே காலங்காட்டுதலினால் , ஒல்லும் வகை, ம் - மகரக் 
குறுக்கம். நன்று - ஒன் றன்பாற்குறிப்புமுற்று . 

இலங்கு நீண்முடியிந்திரன் மார்பின் மேல் , விலங்கி வீழ்ந்த முத்தார 
மும் போன்றவை என்றார் , சிந்தாமணியிலும் . 
எஉ . நேரல்லார் நீரல்ல சொல்லியக்கான் மற்றது 

தாரித் திருத்த பகுதிமற் - பேரும் 
புகழ்மையாக் கொள்ளாது பொங்குநீர் ஞாலஞ் 

சமழ்மையாக் கொண்டு விடும் . 
( இ - ள் . ) நேர் அல்லார்- ( தமக்கு ) ஒப்பாகாதவர் ( கீழ்ப்பட்டவர் என்ற 
படி ),நீர் அல்ல-நற்குணத்தையுடையனவாகாத சொற்களை , சொல்லியக்கால் 
சொன்னால் , அது அவ்வாறு சொன்னதை, தாரித்திருத்தல் பொறுத்திருத் 
தலே , தகுதி ( மேலோர்க்குத் ) தக்கதாம் ; மற்று அதற்கு வேறாகிய பொறு 
மையின்மையை , பொங்கு நீர் ஞாலம் - மிக்க நீரைபுடைய கடலாற் சூழப் 
பட்ட பூமியி லுள்ள உயர்ந்தவர் , புகழ்மை ஆ சொள்ளாது - புகழுக்குக்கார 
ணமாக எண்ணாமல் , சமமை ஆ கொண்டுவிடும் - பழித்தற்குக் காரணமாக 
எண்ணிவிடுவர் ; ( எ - று . ) 

சிறியோர் செய்த சிறுபிழையெல்லாம் , பெரியோராயிற்பொறுப்பது 
கடனே என்பவாதலால் , கீழோர் சொன்ன தகுதியில் சொற்களைப் பொறுத் 
தலே பூகழாம் ; பொருது தாமும் தகுதியில் சொற் கூறினால் அது சீழ்மை 
யின்பாற்பட்டுப் பழிப்புக்கு இடமாமென்க . 

ஆ - ஆக என்பதன் விகாரம் ; இது " சாவவென் மொழியீற்றுஉயிர்மெய் 
ாதலும் விதி " என்றதன் உபலக்ஷணத்தாற் கொள்ளத்தக்கது . தாரித்து - 
தரித்து , நேர் அல்லார்-செவ்வையான குணமில்லாதவரென்றுமாம். அல்ல . 


o 


நாலடியார் . 


[ அறத்துப் 


பெயர் . முதலடியில் , மற்று - அசை . இரண்டாமடியில் , மற்று - அவ்வாறு 
பொறுத்திராமல் தாமும் அப்படிப்பட்ட சொற்களை எதிரே சொன்னால் 
அது என்னும் பொருளைத் தந்ததனால் , பிறிது என்னும் பொருளது. 
ஒரும் .- அசை ; " அஞ்சுவ தோரு மறனே என்றவிடத்துப் போல . புகழ் 
மை , சமழ்மை என்பவற்றில் , மைவிகுதி - தன்மை குறித்தது . பொங்கு நீர் - 
வினைத்தொகைப் புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகை . உலகமென்பது 
உயர்ந்தோர் மாட்டே " என்பதனால் , ஞாலம் - இங்கே , உயர்ந்தோரை உணர்த் 
திற்று . ஞாலம் கொண்டுவிடும் - சொல்நிலை நோக்கிய முடியு . ( 2 ) 
எகூ . காதலார் சொல்லுங் கடுஞ்சொ லுவந்துரைக்கு 

மேதிலா ரின் சொலிற் நீதாமோ - போதெலா 
மாதர்வண் டார்க்கு மலிகடற் றண்சேர்ப்ப 
வாவ தறிவார்ப் பெறின் . 


( இ - ள் . ) போது எலாம் - பூக்களிலெல்லாம் , மாதர் வண்டு - அழகிய 
வண்டுகள் , ஆர்க்கும் - ஆரவாரிக்கப்பெற்ற , மலி கடல் தண் சேர்ப்ப - 
நிறைந்த கடலின் குளிர்ச்சியான கரைபைபுடைய அரசனே! - ஆவது அறி 
வார் பெறின் - ( ஒன்றினால் ) உண்டாவதாகிய பயனை (நல்லது தீயது என்று 
பகுத்தறிபவரைப் பெற்றால் , - காதலார் சொல்லும் கடுஞ்சொல் - ( தம் 
மிடம் ) அன்புள்ளவர் சொல்லுகிற கொடிய சொல் ,ஏதிலார் உவந்து உரைக் 
கும் இன்சொலின் - விரோதிகள் மகிழ்ந்து சொல்லுகின்ற இனிய சொல் 
லைப்போல , தீது ஆமோ - தீமையைத் தருவதொன்றாகுமோ ? ( எ - று .) 
ஆகாது , நன்மையையே தரும் என்றபடி . 

அன்புள்ள நண்பர் தற்காலத்தில் இனியனவாகாமல் வெறுக்கத்தக்க 
சொற்களைச் சொன்னாலும் அவை பிற்காலத்தில் நன்மையையே தரும் 

லாத பகைவர் செவிக்கினிய சொற்களையே சொன்னாலும் அவை 
விரைவில் தீமையை தரும் ; இத்தன்மை , சொல்லின் பயனை அறிவார்க்கு 
நன்கு விளங்கும் ; ஆதலால் வேண்டியவர் கடுஞ்சொற்சொன்னாலும் பயன் 
நோக்கிப் பொறுக்க வேண்டு மென்பது , கருத்து . "இனியவ ரென் சொலினு 
மின்சொல்லேயின்னார் , கனியுமொழியுங்கடுவே - யனல்கொளுந்தும் , வெங் 
காரம் வெய்தெனினு நோய்தீர்க்கு மெய்பொடிப்பச் , சிங்கி குளிர்ந்துங் 
கொலும் , “ மாசற்ற நெஞ்சுடையார் வன்சொலினி தேனையவர் , பேசுற்ற 
வின் சொல்பிறிதென்க - ஈசற்கு, நல்லோ னெறிசிலையோ நன் லொண் 
கருப்பு , வில்லோன் மலரோவிருப்பு ” என்றார் பின்னோர்களும் . 

கடுஞ்சொல் - செவிக்கு இன்னாத சொல் , போது - மலரும் பருவத்தி 
அரும்பு . அறிவார்ப் பெறின் - இயல்பின் விகாரமாய்ப் பகரம் மிக்கது . போ 
தெலாம் மாதர் வண்டார்க்கும் என்பது , நெய்தல் நிலமாகிய கடற்கரையின் 
வாத்தைச் சிறப்பித்தது.பெறுதலின் அருமை தோன்ற , பெறின் என்றார் , 


அன்பில் 


பால் ) 


வு - ஆம் அதிகாரம் . - பொறையுடைமை . 


எக 


எச . அறிவ தறிந்தடங்கி யஞ்சுவ தஞ்சி 

யுறுவ துலகுவப்பச் செய்து பெறுவதனா 
லின் புற்று வாழு மியல்புடையா ரெஞ்ஞான் றுந் 

துன்புற்று வாழ்த லரிது . 
( இ - ள் . ) அறிவது - அறிய வேண்டியவையெல்லாம் , அறிந்து- , அடங்கி 
பொறுமைக்குணமுடையராய் , அஞ்சுவது -அஞ்சத்தக்க பழிபாவங்களுக்கு 
அஞ்சி- பயந்து , உறுவது - தாம் செய்யுங் காரியத்தையெல்லாம் , உலகு உவ 
ப்ப - உலகத்தவர் மகிழும்படி , செய்து - பெறுவதனால் - அதனாற் பெறும் 
பயன்களால் , இன்பு உற்று -இன்பமடைந்து , வாழும் - வாழ்கின்ற , இயல்பு 
உடையார் -தன்மையையுடையவர் , எஞ்ஞான்றும் - எப்பொழுதும் , துன்பு 
உற்று வாழ்தல்- துன்பமடைந்து வாழ்தல் , அரிது -இல்லை ; ( எ - று . ) 

அறிவுடையாராவதறிவார் , " " கற்றறிவார் கண்டதடக்கம் , அள்சுவ 
தஞ்சாமை பேதைமை யஞ்சுவ , தஞ்ச லறிவார் தொழில் , உலகத்தோ 
டொட்டவொழுகல் பலகற்றுங் , கல்லா ரறிவிலாதார் என்பன , இங்குக் 
காணத்தக்கன . 

இப்பாட்டில் அறிவுடைமை, தீவினையச்சம் , ஒப்புரவு செய்தல் , நிரம் 
பிய மனமுடைமை என்ற பிறபொருள்களுங் கூறப்பட்டிருந்தாலும் , 
அடங்கி என்றதைப் பிரதானமாகக்கொண்டு , இப்பாட்டு இவ்வதிகாகாரத் 
திற் சேர்க்கப்பட்ட தென்க . 

அறிவது , அஞ்சுவது , உறுவது , பெறுவது - சாதியொருமை . உலகு - 
லோகமென்னும் வடசொல்லின் திரிபு ; இது ; இடத்தையும் மக்களையும் 
உணர்த்தும் . அரிது என்பதில் , அருமை - இன்மைகுறித்தது . ( ச ) 
எரு . வேற்றுமையின்றிக் கலந்திருவர் நட்டக்காகாற் 

றேற்று வொழுக்க மொருவன்க ணுண்டாயி 
னாற்றுந் துணையும் பொறுக்க பொருனாயிற் 

அற்ருதே தூர விடல் . 
(( இ - ள் . ) இருவர் இரண்டுபேர் , வேற்றுமை இன்றி - மனவேறுபாடு 
இல்லாமல் ஒற்றுமையாக ), கலந்து சேர்ந்து , நட்டக்கால் - சிநேகித்தால் , 
(பின்பு ), ஒருவன்கண் - ( அவ்விருவருள் ) ஒருவனிடத்து , தேற்றா ஒழுக்கம் - 
நம்பத்தகாத தீய நடத்தை ,உண்டுஆயின் -உண்டாகுமானால் , ( மற்றொருவன் ) , 
ஆற்றும் துணையும் - ( தன்னாற் ) பொறுக்கக்கூடியமட்டும் , பொறுக்க - பொறுக் 
கக்கடவன் ; பொறான் ஆயின் - பொறுக்கமாட்டாமற்போனால் , தூற்றாதே - 
அவனது தீயொழுக்கத்தைப் ) பலரும் அரியவெளிப்படுத்தாமல் , தூரவிடல் - 
( அவனது சிநேகத்தைத் ) தூரத்தில் விடக்கடவன் ; ( எ - று . ) 

நட்டக்கால் என்ற எதிர்காலவினையெச்சத்தில் , நள் - பகுதி , ளகரம் டகர 
மானது - சந்தி , ட் - எழுத்துப்பேறு , அ - சாரியை , க் - சந்தி , கால் - விகுதி . 

என்பதில் , பகு தியாகிய தேற்று என்பதைத் தன்வினை பிறவினை 
இரண்டுக்கும் பொதுவென்றாவது , பிறவினை தன்வினைப்பொருளில் வந்த 


தற்றா 


எட் 


நாலடியார் 


[ அறத்துப் 


பிறபல 


யன 


தென்றாவது தேறு என்ற தன்வினையினிடையில் காமெய்விரித்தல் விகார 

றாவது கொள்க ; "சில சொல்லல் தேற்றாதவர் , வாளினாற் பேசினால் 
லால் வாயினாற் பேசல் தேற்றேன் , " தேற்றாய் பெரும் பொய்யே எனப் 

டங்களிலும் இவ்வாறு வரும் . காரவிடல் என்றது , உலக வழக்கு ; 
இனி , தூர - ( அவனது நட்புத் ) தூர்ந்துபோம்படி ( அழியும்படி ), விடக் 
கடவனென்றும் பொருள் கொள்ளலாம் . விடல் - அல்லீற்று உடன்பாட்டு 
வியங்கோள் . 
இது - ஒருவிகற்ப இன்னிசை வெண்பா. 

( ரு ) 
எசு . இன்னா செயினு மினிய வொழிகென்று 

தன்னையே கானோவி னல்லது - துன்னிக் 
கலந்தாரைக் கைவிடுதல் கானக நாட 
விலங்கிற்கும் விள்ள லரிது . 

ள் . ) கானகம் நாட - காடு செறிந்த நாட்டையுடையவனே! -- 
இன்னாசெயினும் - (தன்னோடு சிநேகித்தவர் தனக்கு இனிமையல்லாத துன் 
பந் தருகிற காரியங்களைச் செய்தாலும்,இனிய ஒழிக என்று ( அவை) இன 

வாய்விடக்கடவன என்று எண்ணிப் பொறுத்து , தன்னையே தான் 
நோவின் அல்லது (அவர் அவ்வாறு செய்தற்குக் காரணமாய் முற்பிறப்பில் 
தீவினை செய்துள்ள ) தன்னையே தான் வெறுத்துக்கொள்வதே யல்லாமல் , 
துன்னி கலந்தாரை - நெருங்கி நட்புக் கொண் வரை, கைலிடுதல் - விட்டு 
விடாதே ; (ஏனென்றால் ) , - விள்ளல் - (சினேகித்தபின்பு ஒன்றைவிட்டு 
ஒன்று ) பிரிதல் , விலங்கிற்கும் - (பகுத்தறிவில்லாத ) மிருகங்களுக்கும், 
அரிது - அருமையை படையது , ஆதலால் ; ( எ - று . ) 

கூடிப் பிரியேல் என்றார் ஒளவையாரும் . இனி,இனிய ஒழிக என்று 
என்பதற்கு - அவற்றை 

னியனவாக எண்ணிச் சினமொழிவாயாக 
வென்று மனத்தை நோக்கிச் சொல்லியென்றும் தன்னையே தான் கோவின் 
அல்லது என்பதற்கு -( முன்னே செவ்வையாக ஆராயாமல் அவரது நட்பை 
ஏற்றுக்கொண்ட ) தன்னையே தான் வெறுத்துக் கொள்வதல்லாம லென் 
றுங் கொள்ளலாம் . 

கானக நாட என்று , நாட்டிற்கு உறுப்பாய் அதற்கும் அரசனுக்குங் 
காவலாகுஞ் சிறப்புடைய நால்வகையரண்களுள் ஒன்றாகிய காட்டான் 
அமைதியைக் கூறியவாறு , " அணி பிழம் , காடு முடைய தரண் " என்றார் 
திருவள்ளுவனரும், விலங்கு - திர்யக் என்னும் வடசொல்லின் பொருள் 
கொண்டது ; குறுக்காக உடம்பமையப்பெற்ற தென்பது பொருள் . 

கைவிடுதல் = கைவிடல் - எதிர்மறை ஏவலொருமை முற்று ; து - வேண் 
டாவழிச் சாரியை : இனி, து என்னுஞ் சாரியையை இடையிற் பெற்ற அல் 
ஈற்று எதிர்மறை வியங்கோ ளெனினுமாம்;இனி, அல் விகுதிபெற்ற வியர் 
கோள் போல , தல் விகுதிபெற்ற வியங்கோளும் உடன்பாட்டோடு எதிர் 
மறைக்கும் வருமெனக் கொள்ளுதலும் ஒன்று . அன்றி , கைவிடுதல் என் 
தைத் தொழிற்பெயராகவே கொண்டு ,கூடாது என்னும் முற்று வருவித்து 


பால் ] 


வு - ஆம் அதிகாரம் . - பொறையுடைமை. 


எஎ . 


முடித்தல் நேராம் . அரிது என்பதனையே கைவிடுதல் என்னுந் தொழிற் 
பெயர்க்கும் பயனிலையாகக்கொண்டு கட்டிமுடித்தல் எளியவழி . ஒழிகெ 
ன்று -வியங்கோளின் ஈற்று அகரம் தொகுத்தல் . உம் -இழிவுசிறப்பு . 

பெரியார் பெருநட்புக் கோடறாஞ் செய்த 
வரிய பொறுப்பவென் றன்றோ - வரியரோ 
வொல்லெ னருவி யுயர்வரை நன்னாட 

நல்லசெய் வார்க்குத் தமர் . 
( இ - ள் . ) ஒல் என் - ஒல்லென்று ஒலிக்கிற , அருவி - நீரருவிகளையுடைய , 
உயர் -உயர்ந்த , வரை- மலைகளையுடைய , நல் நாட - சிறந்த நாட்டையுடைய 
அசனே ! - பெரியார் பெரு நட்பு - ( அறிவு ஒழுக்கங்களால் ) பெரியோரது 
மேன்மையான சிநேகத்தை , கோடல்- ( யா வரும் விரும்பிக் ) கொள்ளுதல் , 
தாம் செய்த - , அரிய - ( பொறுப்பதற்கு ) அரிய குற்றங்களை , பொறுப்ப - 
பொறுத்துக்கொள்வார்கள் , என்று அன்றோ- என்று எண்ணி யல்லவோ ? 
நல்ல செய்வார்க்கு நல்லவைகளையே செய்பவர்களுக்கு , தமர் - நண்பராகு 
பவர் , அரியரோ- (கிடைத்தற்கு ) அரியரோ ? ( அல்லர் , எளிதிற் பலர் கிடைப் 
பர் என்றபடி ) ; ( எ - று . ) 

தம்மைச் சேர்ந்தவர்கள் அதிக குற்றங்களைச் செய்தாலும் , தாம் அவற் 
றைப்பொறுத்தல் பெரியோரியல்பு ; குற்றமொன்றேனுஞ் செய்யாமல் நன் 
மைகளையே செய்பவர்களுக்கு எவரும் நட்பாவ ராதலால் , அது விசேஷ 
மன்று என்பதாம் . 

கோடல் தொழிற்பெயர் , அரிய , நல்ல பெயர் . அன்றோ, ஓ - தேற்றம் .. 
அரியரோ , ஓ -எதிர்மறை . ஒல்லெனல் - ஒலிக்குறிப்பு . 

உயர்வரை - வினைத்தொகை ; உயர்ந்த உயர்கிற உயரும் என விரியும் , 
உயர்வாகிய வரையென விரித்துப் பண்புத்தொகையெனக் கொள்ளுதல் , 
பொருளமைதிக்குப் பொருந்துமாயினும் சொல்லிலக்கணத்துக்குப் பொருந் 
தாது : உயர் என்பது வினைப்பகுதியாதலாலும் , காலந்தோன் றநிற்றலாலும் 
எனக் காண்க . உச்சிமேற் புலவர் கொள் நச்சினார்க்கினியர் , தொல்காப்பிய 
வுரையில் உயர்திணையென்பது உயர்ந்த ஒழுக்கமென இறந்தகால வினைத் 
தொகை ; இதனைப்பண்புத்தொகை யென்பாரும் உளர் : அது பொருந்தாது ; 
என்னை ? இது காலந்தோன்ற நிற்றலின் என்றவாறு அறிக . செந்தாமரை 

செம்மையையுடைய தாமரையெனவிரித்து இரண்டாப்லேற். 
மையுருபும் பயனுமுடன் தொக்க தொகையாகக் கொள்ளுதல் பொருள 
மைதிக்குப் பொருந்துமாயினும் , சொல்லமைதிக்கு அது பொருந்தாமல் , 
செம்மையாகிய தாமரையென விரித்துப் பண்புத்தொகையாகக் கொள்ளு 
தலே பொருந்துமாறுபோல , தொடர்கூறவேண்டுமிடத்தெல்லாம் பொரு 
ளமைதிமாத்திரத்தையே நோக்காது பொருட்பொருத்தம் சொல்லிலக்கணம் 
என்னும் இரண்டற்கும்மாறுபடாதவழியைத்தழுவுதலே முறைமையென்க . 

10 


யென்பதை , 


எச 


நாலடியார் 

[ அறத்துப் 
எவு . வற்றிமற் மூற்றப் பசிப்பினும் பண்பிலார்க் 

கற்ற மறிய வுரையற்க - வற்ற 
மறைக்குந் துணையார்க் குரைப்பவே தம்மைத் 
துறக்குந் துணிவிலா தார் . 


( இ - ள் . ) வற்றி - (உடம்பு ) உலர்ந்து , ஆற்ற பசிப்பினும் - மிகவும் பரித் 
தாலும் , பண்பு இலார்க்கு - குணமில்லாதவர்களுக்கு , அற்றம் -( தமது ) வறு 
மையை , அறிய- ( அவர் ) அறியும்படி ,உரையற்க- சொல்லாதொழிக ; தம்மை 
துறக்கும் துணிவுஇலாதார் - (விசேஷசங்கடகாலங்களில் ) தம் உயிரைமாய்த்து 
விடும் 

மனவுறுதியில்லாதவர் ,அற்றம் -( தமது ) வறுமையை , மறைக்கும்துணை 
யார்க்கு - நீக்கவல்ல தன்மையையுடைய நண்பர்க்கு , உரைப்ப- சொல்லுவர். 

மிக்க வறுமை நேர்ந்தவிடத்தும் , உயிர்போனாலும் போகவென்று 
பொறுத்துக்கொண்டிருப்பதே , பொறுமை ; அவ்வாறன்றிப்பிறரோடு சொல் 
லத் துணிந்தாலும் , அதனை வெளியிடாமல் நீக்க வல்லவர்க்குச் சொல்ல 
லாமே யல்லாமற் பிறர்க்குச் சொல்லலாகாதென்பது , கருத்து . 

மற்று- அசை ; வினைமாற்றுமாம் . மறைத்தலென்பது நீக்குதலென்னும் 
பொருளதாதலை , " தம்வயிற்குற்றம் மறையாவழி எனத் திருக்குறளிலுங் 

இனி , இரட்டுறமொழிதலென்னும் உத்தியால் , மறைத்தல் என்ப 
தற்கு - வெளியிடாதொழிதல் என்ற பொருளும் இங்குப் பொருந்துமாறு 
காண்க . பண்பாவது - எல்லாரியல்புகளும் அறிந்து ஒத்து ஒழுகுதல் ; " பண் 
பெனப் படுவது பாடறிந் தொழுகல் என்றார் கலித்தொகையிலும் , அற் 
றம் - எல்லாப் பொருள்களும் அறுதல் : இல்லையாதல் ; தொழிற்பெயர் ; 
பகுதி , அம் - விகுதி , - விரித்தல் , ஏ-அசை. 

இச்செய்யுள் - பொறுத்தலென்கிற சம்பந்தத்தால் இவ்வதிகாரத்திற் 
சேர்க்கப்பட்டது ; அடுத்த இரண்டு செய்யுள்களும் இவ்வாறே. ( அ ) 


எக ... இன்பம் பயந்தாங் கிழிவு தலைவரினு 

மின்பத்தின் பக்க மிருந்தைக்க- வின்ப 
மொழியாமை கண்டாலு மோங்கருவி நாட 

பழியாகா வாறே தலை . 
( இ - ள் . ) ஓங்கு அருவி நாட - உயர்ந்த அருவிகளையுடைய நாட்டை 
யுடையவனே ! - இன்பம் பயந்த ஆங்கு - இன்பத்தைத் தந்த அவ்வழியில் , 
இழிவு தலைவரினும் - தாழ்வுநேர்ந்தாலும் , இன்பத்தின் பக்கம் இருந்தைக்க - 
( அதனைவிடாமல் ) அவ்வின்பம் வருகிற வழியிலேயே விருப்பியிருக்கிறஉன 
க்கு , - இன்பம் ஒழியாமை கண்டாலும் இன்பம் நீங்காமலிருப்பதைப்பார்த் 
தாலும் , பழி கோ ஆறே - பழிப்பு உண்டாகாத வழியே, தலை - தலைமை 
யானதாம் ; ( எ - று . ) 


பால் ] 


• - ஆம் அதிகார்ம்.- பிறர்மனைகியவாமை. 


ஒருதொழில் இன்பத்தோடு பழியையும் தருவதானால் , அதனைப் பழி 
தருதலைநோக்கி விடவேண்டும் : இன்பந் தருதலைநோக்கி விரும்பலாகாது 
என்பது , கருத்து ; எனவே , அப்படிப்பட்ட தொழிலைச் செய்யாமற்பொறுத் 
தல் தகுதி யென்பதாம் . 

பயந்தாங்கு - பெயரெச்சவீறு தொகுத்தல் . பக்கம் - பாம்: வடசொல் . 
இருந்தை - முன்னிலை யொருமை யிறந்தகால வினையாலணையும் பெயர் . 
ஐ - விகுதி . இருந்தைக்க - கு உருபு , அகரச்சாரியை பெற்றது ; “ கடிநிலை 
யின்றே யாசிரியற்க என்பதிற் போல . 
10. தான் கெடினுந் தக்கார்கே டெண்ணற்க தன்னுடம்பி 
னூன்கெடினு முண்ணார் கைத் துண்ணற்க 

பண்ணற்க - வான்கவிந்த 
வையக மெல்லாம் பெறினு முரையற்க 
பொய்யோ டிடைமிடைந்த சொல் . 
( இ - ள் . ) தான் கெடினும் - தான் அழிய நேர்ந்தாலும் , ( அவ்வழிலை 
ஒழிக்கும் பொருட்டு) , தக்கார் கேடு - மேலோரது கெடுதலை , எண்ணற்க 
( பொறாமையால் ) நினையா திருக்கக்கடவன் ; தன்உடம்பின் ஊன்கெடினும் - 
தன் உடம்பிலுள்ள தசை ( பசியால் மெலிந்து ) அழிவதாயினும் , ( அதனைப் 
பொறுத்திடாமைபற்றி ), உண்ணார் கைத்து உண்ணற்க -உண்ணத்தகாத 
வரது கையினால் வரும் உணவை உண்ணாதிருக்க ; வான் கவிந்த - ஆகாயத் 
தாற் கவியப்பட்ட , வையகம் எல்லாம் - பூமி முழுவதையும் , பெறினும்- (தான் ) 
பெறுவதாயிருந்தாலும் , ( தன் வறுமையைப் பொறுக்கமாட்டாமைபற்றி ), 
பொய்யோடு இடை மிடைந்த சொல் - பொய்யோடு இடையிலே கலந்த 
சொல்லை , உரையற்க - சொல்லா திருக்க ; ( எ - று . ) 

இவை யெல்லாம் பொறுமைக்குணமுடையவரது செய லென்றபடி . 

முன்னிரண்டடியில் , உம்- இழிவு சிறப்பு ; மூன்றாமடியில் . உம் - உயர்வு 
சிறப்பு . வையகம் - பொருள்கள் வைக்கப்படும் இடம் . 

( 60 ) 


கூ ஆம் அதிகாரம் . - பிறர்மனை நயவாமை . 
அஃதாவது - காமமயக்கத்தாற் பிறருடைய மனையாளை விரும்பாதிருத் 
தலை உணர்த்துவது . பொறையுடையரான இல்வாழ்வார்க்கு , பொறுத்தற் 
கரியகாமத்தைப் பொறுத்தல் முக்கியமாக வேண்டுமென்பது தோன்ற , இ 
பொறையுடைமையின் பின் வைக்கப்பட்டது . பிறர்மனை நயத்தல் பொறுத் 
தற்கரிய குற்றமென்பதைக் காட்டும் பொருட்டு, பொறையுடைமையின் பின் 
இது வைக்கப்பட்டதெனினும் அமையும் . திருக்குறளில் , பிறனில் விழை 
யாமையின் பின் பொறையுடைமை வைத்ததும் , இவ்விரண்டு அதிகாரங்க 
ளுக்கு முள்ள சம்பந்தத்தை வற்புறுத்தும் . மனை - குருபெயர் . 


க்ெ 


நாலடியார் 


( அறத்துப் 


ற 


வுக . அச்சம் பெரிதா லதற்கின்பஞ் சிற்றளவா 

னிச்ச நினையுங்காற் கோக்கொலையா - னிச்சலுங் 
கும்பிக்கே கூர்த்த வினையாற் பிறன்றார 

நம்பற்க நாணுடை யார் . 
( இ - ள் . ) அச்சம் பெரிது- ( பிறர்மனைவியை விரும்பி எழுங்காலத்துத் 
தமக்குள்ளே தோன்றுகின்ற ) அச்சம் பேரளவுடையது ; அதற்கு இன்பம் 

அளவு - அவ்வச்சத்திற்கு ( த் தம்மால் அனுபவிக்கப்படுஞ்) சிற்றின்பம் 
சிறிய அளவுடையது ; நிச்சம் நினையுங்கால் - ( தமது களவொழுக்கத்தின் )உண் 
மையை ஆராயுமிடத்து , கோ கொலை - ( அரசனாற் ) கொல்லுதல் தண்டனை 
( இம்மையில் நேரும் ); ( அதுமாத்திரமேயன்றி மறுமையில் ) , நிச்சலும் - எந்நா 
ளும் , கும்பிக்கே கூர்த்தவினை - நரகத்திற்கே ஏதுவாகியமிக்கபாவமாம் : ( ஆத 
லால் ), நாண்உடையார் - நாணத்தையுடையவர் , பிறன் தாரம் - அயலானது 
மனைவியை, ஈம்பற்க - விரும்பா திருக்கக்கடவர் ; ( எ - று . ) 

பிறன் தாரம் நம்பினவர் மறுமையிலடையும் நரககதியை வம்புலாங் 
கூந்தல் மனைவியைத் துறந்து பிறர் பொருள் தாரமென் றிவற்றை , நம்பினா 
ரிறந்தால் நமன்தமர் பற்றியெற்றிவைத் தெரியெழுகின்ற , செம்பினாலியன் 
பாவையைப்பாவீ தழுவென மொழிவதற் கஞ்சி , நம்பனே வந்துன் திருவடி 
யடைந்தேன் நைமிசா ரணியத்து ளெந்தாய் என்னும் பெரிய திருமொழி 
யாலும் , " காதலாள் கரிந்துநையக்கடியவே கனிந்து கன்றி , ஏ திலான் தாரம் 
நம்பி யெளிதெனவிறந்த பாவத்து , ஊதுலை யுருகவெந்த வொள்ளழற்செப் 
புப்பாவை , தகாதென்னப்புல்லியலறுமால் யானைவேந்தே " என்னுஞ்சித் 
தாமணியாலும் , " தங்கிருட்போ தில் தலைசசென் தயல்மனை , யுங்குமகிழ்ந்தா 
எவளிவள் காணெனச், செங்கன லேயென வெம்பிய செம்பினிற் , பொங்க 
னற் பாவைகள் புல்லப் புணர்ப்பார் என்னுஞ் சூளாமணியாலும் அறிக . 

அச்சம் - அவளுக்கு உடையவர் தம்மை அடித்தல் முதலியவற்றால்ரோ 
வன . ஆல் நான்கும் - அசை ; புறப்பொருள் வெண்பாமாலையில் வீடுண 
ர்ந்தோர்க்கும் வியப்பாமால் " என்றவிடத்து , உரைகாரர் ஆல் - அசை ; சொல் 
விழுக்காடாயினுமாம் என உரைத்தது கொண்டு , ஆல் - வாக்கியாலங்கார 
மென்றலுமாம் . அதற்கு , கு உருபு எல்லைப்பொருளில் வந்ததனால் , உருபு 
மயக்கம் . நிச்சம் - நிம்சய மென்னும் வடசொல்லின் விகாரம் . நிச்சல் -நித்ய 
மென்னும் வடசொல்லின் சிதைவு . தப்தகும்பம் , கும்பீபாகம் முதலிய நரக 
விசேஷங்களை கும்பி என்றார் , வடசொல் திரிபு . நம்பற்க நசையுணர்த்தும் 
நம்பு என்னும் உரிச்சொல்லினடியாப் பிறந்த எதிர்மறைவியங்கோள் ; " நம் 
பும் மேவும் நசையாகும்மே . நாணாவது - செய்யத் தகாதனவற்றில் உள்ள 
மொடுங்குதல் . நாண் - நாணுதல் ; முதனிலைத்தொழிற்பெயர் . நானுடை 
யார் பிறன்தார நம்பற்க என்றதனால் , பிறன் தாரம் நம்புபவர்நாணிலரென் 
ந்து , தானே விளங்கும். தாரம் - தாரா: என்னும் வடசொல்லின் திரிபு . நினை 
பங்கால் எதிர்காலப் பெயரெச்சத்தொடர் ; ரினைத்தக்கால் என்பது போல 


பால் ] 


கூ - ஆம் அதிகாரம். - பிறர்மனைநயவாமை 


பகை 


இதனை ஒருசொல்லாக்கொண்டு காலீற்று எதிர்காலவினையெச்சமென்றல் 
மரபன்மையை உய்த்துணர்க . கால் - காலமென்னும் வடசொல்லின் விகாரம் .. 
வு 2 . அறம்புகழ் கேண்மை பெருமையிந் நான்கும் 

பிறன்றார் நச்சுவார்ச் சேரா - பிறன்றார 
நச்சுவார்ச் சேரும் பகைபழி பாவமென் 

றச்சத்தோ டிந்தாற் பொருள் . 
( இ - ள் . ) பிறன் தாரம் நச்சுவார்- அயலானது மனையாளை விரும்புபவரை, 
அறம் - தருமமும் , புகழ் கீர்த்தியும் , கேண்மை - சிநேகமும் , பெருமை- கௌர 
வமும் ஆகிய , இ நான்கும் - இந்த நான்கு பொருள்களும் , சேரா- (ஒருகாலுஞ்) 
சேராவாம் ; பிறன் தாரம் நச்சுவார் - அயலான துமனைவியை விரும்புபவரை, 

பகையும் , பழி - பழியும் , பாவம் என்று - பாவமும் , அச்சத்தோடு - 
அச்சமும் ஆகிய , நால் பொருள் -இந்த நான்கு பொருள்களும் ,சேரும் - 

எனவே, அவர் இம்மை மறுமை என்னும் இருமையின்பங்களையும் இழத் 
தல் பெறப்பட்டது . அறம் முதலிய நான்கும் செவ்வெண்ணாதலின் , ஈற் 
றில் தொகை பெற்றன ; பகைமுதலிய நான்கும் இவ்வாறே . அறம்புகழ் 
கேண்மை பெருமை என்றதற்கு ஏற்ப , பாவம் பழி பகை அச்சம் என்பதே 
முறையாயினும் , செய்யுள் நோக்கிப் பிறழவைத்தார் . வைசேடிகர் பொருள் 
பண்பு தொழில் சாதி விசேடம் இயைபு என்பனவற்றை அறுவகைப்பொரு 
ளென்றாற்போல , இங்கு பாவமாகிய பண்பும் , பகை பழி அச்சங்களாகிய 
தொழில்களும் , பொருள் எனப்பட்டன . 

நான்கு போய் நான்கு வருமென்றதனால் , இப்பாட்டில் பரிவர்த்தநா 
லங்காரம் என்னும் மாற்று நிலையணி தொனிக்கின்றது . 

பகை பாவ மச்சம் பழியென நான்கும் , இகவாவா மில்லிறப்பான் 
கண் " என்றார் திருவள்ளுவனரும் . 
வு கூ . புக்கவிடத் தச்சம் போதரும்போ தச்சந் 

துய்க்குமிடத் தச்சந் தோன்றாமற் காப்பச்ச 
மெக்காலு மச்சந் தருமா லெவன்கொலோ 

வுட்கான் பிறனில் புகல் . 
( இ - ள் . ) புக்க இடத்து - (பிறன்மனையாளிடம் ) போகும் பொழுதும் , 
அச்சம் பயம் உண்டாகின்றது ; போதரும் போது மீண்டுவரும் பொழுதும் , 
அச்சம் - துய்க்கும் இடத்து -அனுபவிக்கும் போதும் , அச்சம் - ; தோன்றா 
மல் காப்பு- (அதனைப் ) பிறரறியாமற் காக்கும் போதும் , அச்சம் - ; எ காலும் 
அச்சம் தரும் - (இவ்வாறு ) எப்போதும் பயத்தையே தருகின்றது ; ( இப்படி 
யிருக்க ), உட்கான் - ( ஒருவன் ) அஞ்சாதவனாய் , பிறன் இல் புகல் - பிறன்மனை 
யாளிடஞ் செல்லுதல் , எவன்கொலோ - எவ்வாறோ? ( எ - று . ) 

முந்தின செய்யுளிற் பிறர்மனை நயப்பவனுக்கு நேர்வனவென்று பொ 
துப்படக் கூறப்பட்ட நான்கு குற்றங்களுள் , அச்சத்தின் தன்மை இச்செய் 
யுளில் சிறப்புவகையாற் கூறப்பட்டது . காமங் காரணமாகப் பாவ வழியில் 


எவு நாலடியார் 

[ அறத்துப் 
நிற்பவர்களாகிய பெண்வழிச்செல்பவரும் , விலை மகளிரோடும் இழிகுலமகளி 
ரோடுங்கூடி இன்பமனுபவிப்பவரும் போல , அறத்தையும் பொருளையும் 
இழத்தலேயன்றி , பிறர்மனை நயப்பவர் அச்சத்தால் தாம் கருதிய இன்பத் 
தையு மிழக்கின்றாராதலால் , அச்சத்தின் கொடுமை தனியே கூறவேண்டு 
"வதாயிற்று . 

எக்காலு மச்சந்தரும் என்பதற்கு , பிறர்மனை நயத்தல் என்ற ஏழு 
வாய் அதிகாரத்தால் வருவிக்க. போ தரும்போது , தா- துணைவினை. போது 
பொழுது என்பதன் மரூஉ ; போழ்து என்றும் மருவி வழங்கும் . ஆல்- அசை; 
ஆதலால் என்பதன் விகாரமாகவுங் கொள்ளலாம் . எவன் - வினாவடியாப் 
பிறந்த அஃறிணைப்பொதுக்குறிப்புமுற்று , கொல் என்ற இரண்டனுள் , 
ஒன்று இழிவையும் , மற்றொன்று இரக்கத்தையும் உணர்த்துவதென்னலாம் . 
உட்கான் - எதிர்மறைத் தெரிநிலை முற்றெசசம் ; உட்கு - பகுதி . புகல் என் 
பதை இடக்கரடக்கல் என்னலாம் ; “ தினைத்துணையுந் , தேரான் பிறனில் 
புகல் எனத் திருக்குறளிலும் காண்க . 
இது - ஒருவிகற்ப இன்னிசை வெண்பா . மேல் அஅ - ஆம் செய்யுளும் இது . 
வுச . 

காணிற் குடிப்பழியாங் கையுறிற் கால்குறைய 
மாணின்மை செய்யுங்கா லச்சமா - நீணிரயத் 
துன்பம் பயக்குமாற் றுச்சாரி நீகண்ட 

வின்ப மெனக்கெனைத்தாற் கூறு . 
( இ - ள் . ) காணின் -(பிறர்) கண்டால் , குடி பழி ஆம் - தன் குலத்துக்கு 
நிந்தை உண்டாம் ; கை உறின் - அகப்பட்டுக்கொண்டால் , கால் குறையும் - 
கால் வெட்டப்படும் , மாண் இன்மை செய்யும் கால்- மாட்சிமையில்லாத அத் 
நீசசெயலைச் செய்யும் பொழுது , அசசம் ஆய் - பயம் தோன்றும் ; ( இவையே 
யன்றி ), நீள் நிரயம் துன்பம் பயக்கும்- ( அவ்வொழுக்கம் ) நெடுங்காலம் அனு 
பவிக்கும்படியான நரகவேதனையை உண்டாக்கும் ; ( ஆகவே ), துச்சாரி - தீச் 
செய்கை செய்பவனே! நீ கண்ட இன்பம் - நீ ( அதில் ) அனுபவித்த சுகம் , 
எனைத்து எவ்வளவினது எனக்கு - , கூறு - சொல்லு ; ( எ - று . ) 

பிறர்மனைாயந்து செல்லும் ஒருவனை நோக்கி அவனை அங்ஙனஞ்செல்ல 
வொட்டாது நற்புத்திகூறி விலக்கத்தொடங்கின நண்பனொருவன் கூறிய 
தாக இப்பாட்டுச செய்யப்பட்டதென்க . 

அதிகாரத்தால் . மாணின்மை என்றது -பிறர்மனை நயத்தலாம் ;அன்றி , 
நடக்காடக்க லென்னலாம் . பாவமென்ற பொருளில் மாணின்மை எனப் 
பட்டது ; தெளிந்தாரிற் , றீமை புரிந்தொழுகு வார் என்ற திருக்குறளில் , 
தீமை என்றது போல , ஆண் இன்மை எனப் பிரித்து - உத்தமபுருஷனுக்கு 
உரிய குணமாகாத அத்தீயொழுக்கத்தையென்று பொருள் கொள்ளலுமாம் . 
பொருட் பொருத்தத்தோடு மோனைப்பொருத்தத்துக்கும் இதுவே தகுதி . 
இர்திரியங்களை அடக்குதலே ஆண்மையாதலால் , அதளையடக்காமல் திவழி 


. 


பால் ) 


ஆம் அதிகாரம் . - பிறர்மனைநயவாமை . 


எக 


செல்லுதலை ஆணின்மை யென்றல் பொருத்தம் ; " பிறன்மனை நோக்காதபே 
ராண்மை என்ற திருக்குறளில் பிறர்மனை நயவாமையை பேராண்மை என் 
றதனாலும் , பிறர்மனை நயத்தல் ஆண்மையின்மையென்பது அமையும் , அக்குற 
ளினுரையிற்பரிமேலழகர் புறப்பகைகளை யடக்கும் ஆண்மையுடையார்க்கும் 
உட்பகையாகிய காமம் அடக்குதற்கு அருமையின் , அதனையடக்கிய ஆண் 
மையைப் பேராண்மை யென்றார் எனஉரைத்ததுஉணரத்தக்கது . துச்சாரி 
வடமொழி . ஆல் இரண்டும் - அசை ; முதலதை எதுப்பொருளாகக்கொள் 
எலுமாம் . இன்பமெனக்கெனைத்தாற்கூறு என்பது , இன்பஞ்சிறிதுமில்லை 
யென்பதை விளக்கும் . எனைத்து - எத்தனைத்து என்பதன் மரூஉ . ( ச ) 


ர - பிற 


வுரு . செம்மையொன் றின்றிச் சிறியா ரினத்தராய்க் 

கொம்மை வரிமுலையா டோண்மரீஇ - யும்மை 
வலியாற் பிறர் மனைமேற் சென்றாரே யிம்மை 

யலியாகி யாடியுண் பார் . 
( இ - ள் . ) உம்மை - முற்பிறப்பில் , செம்மை ஒன்று இன்றி - நடுவுநிலை 
மை சிறிதும் இல்லாமல் , சிறியார் இனத்தர் ஆய் - அற்பகுணமுடைய விட 
ரோடு சேர்ந்தவராய் , கொம்மைவரி முலையாள் - திரட்சியையுஞ் சுணங்கையு 
முடைய தனங்களை யுடையவளது , தோள் - தோள்களை , மரீஇ - சேரவிரும்பி , 
வலியால் - (தமக்கு உள்ள ) வலிமையினால் , பிறர் மனைமேல் சென்றாரே - 
ரது மனையாளிடஞ் சென்றவரே , - இர்மை இப்பிறப்பில் , அலி ஆகி - நபும் 
சகராய் , ஆடி -கூத்தாடி , உண்பார்- (அதனாற் ) சீவிப்பவராவர் ; ( எ - று . ) -- 
ஆதலால் , பிறர்மனை நயக்கவேண்டாவென்பது கருத்து . 

செம்மை ஒன்று இன்றி - பழிபாவங்களுக்குச சிறிதும் அஞ்சாமலென்ற 
படி ; அன்றி , தன் மனையாளது பதிவிரதா தருமம் போலவேபிறன்மனையா 
ளது பதிவிரதா தருமமும் பாதுகாத்தற்கு உரியதென்று ப w பாதமின்றித் 
தன்னைப்போலவே பிறரையுங் கருதவேண்டியிருக்க , அது செய்யாமல் எனக் 
கொள்கை பொருத்தம் . சிறியாரினத்தராய் - " வறுமொழி யாள்ரொடு வம் 
பப்பரத்தரொடு , குறுமொழிக் கோட்டி நெடுநகைப்புக்குப் , பொசசாப்புண்டு 
பொருளுரையாளர் , நசசுக்கொன்றேற்கு எனசசிலப்பதிகாரத்திற்கோவ 
லன்கூறினாற்போல்வன. கொம்மை - இளமையும் , அழகும் , வன்மையும் , பரு 
மையுமாம் . வரி - தொய்யிலிரேகையுமாம் . மரீஇ = மருவி ; சொல்விகாரப்பட்டு 
அளபெடுத்ததனால் , சொல்லிசையளபெடை . உம்மைச்சென்றாரென இயை 
யும் . பிறர்மனைமேற் சென்றார்- இடக்கரடக்கல் ; “ பிறன்கடைநின்றாரிற் பே 
தையாரில் என்ற திருக்குறளில் நின்றார் என்றது போல , அலி -ஆணுறுப்பு 
மிகுந்து பெண்ணுறுப்புக்குறைந்த நபும்ஸகம் ; ( பெண்ணுறுப்பு க்கு ஆணுறு 
ப்புக் குறைந்த நபும்ஸகம் பேடியெனப்படு மென்றும் , பேடு என்பது- நபும் 
ஸ்கம் என்றவடசொற்போல இவ்விருவகைக்கும் பொதுவென்றும் அறிக . ) 
கொம்மை வரு என்ற பாடத்துக்கு- திரட்சியோடு வளர்ந்த என்க . 


அ 


நாலடியார் 


[ அறத்துப் 


வுசு . பல்லா ரறியப் பறையறைந்து நாட்கேட்டுக் 

கல்யாணஞ் செய்து கடி புக்க - மெல்லியற் 
காதன் மனையாளு மில்லாளா வென்னொருவ 

னேதின் மனையாளை நோக்கு . 
( இ - ள் . ) நாள் கேட்டு - நல்லநாளை விசாரித்து , ( அந்நாளில் ), பல்லார் 
அறிய - பலரும் அறியும்படி , பறை அறைந்து - மங்கல வாத்தியங்களை முழங்கு 
வித்து , கல்யாணம் செய்து- விவாகஞ்செய்யப்பட்டு, கடி புக்க - (தம் ) காவலிற் 
புகுந்த, மெல் இயல் - மென்மையான குணங்களையும் , காதல் - விருப்பத்தையு 
முடைய , மனையாளும் - மனைவியும் , இல்லாள் ஆ- தன்வீட்டில் உள்ளவளாக , 
ஒருவன் - எதில் மனையாளை - அயலானது மனைவியை , நோக்கு - பார்ப்பது , 

யாது காரணத்தினாலோ ? ( எ - று . ) 
இங்ஙனங்கூறியது , தன்மனையா ளிருக்க அயலான் மனையாளிடத்திற் 
செல்வதன் குற்றத்தை நன்கு விளக்குதற்பொருட்டேயன்றி தன்மனையாளில் 
லாவிடின் பிறன்மனையாளிடஞ் செல்லலாமென்று கூறியதன்றெனக் கொ 
ள்க : அறனிற்கொண்டதன் மனையாளமளித்தலத்திலழுதிரங்கப் , பிறனிற் 
றேடும் பெரும்பாவி " எனப் பாரதத்தில் வருதலுங்காண்க . இதனால் , இங்கு 
இல்லாள் என்பதற்கு- இல்லாதவளென்று பொருளுரைக்க இடமின்மையும் 
அறிக . நோக்கு - இடக்கரடக்கல் ; பிறன்மனை நோக்காத பேராண்மை " 
என்ற திருக்குறளிப் போல ; அங்கு பிறன்மனை நோக்காத என்பதற்கு - பரி 
மேலழகர் பிறன்மனையாளை உட்கொள்ளாத என்று உரை கூறியவாறு 
அறிக பெண்களுக்கு உரிய நற்குணங்களெல்லாம் அமைந்துள்ள வளென் 
பது தோன்ற , மெல்லியல் காதல் 

மெல்லியல் காதல் என்னும் அடைமொழிகள் கொடுத் 
தார் . மனையாளுக்கு காதல் என்ற அடைமொழி கொடுத்ததனால் , அ 
ளுக்கு இவனிடம் வேட்கையுளதே யன்றி இவனுக்கு அவளிடம் வேட்கை 
யிலதென்பது தோன்றும் . 

அறைந்து = அறைவித்து ;பிறவினைப்பொருளில் வந்த தன்வினை வினை 
யெச்சம் . அன்றி , ஏவுதற்கருத்தாவென்றால் , எளியவழி . கல்யாணம் - வட 
சொல் , கடி உரிச்சொல் . உம் உயர்வுசிறப்பு . என் - எவன் என்னும்வினாவினைக் 
குறிப்புமுற்றின் விகாரம் . எதில் - ஏ திலனுக்குப் பண்பாகுபெயர் ; ஏதில் - 
அயல் . நோக்கு - முதனிலைத்தொழிற்பெயர் . 
வுஎ . அம்ப லயலெடுப்ப வஞ்சித் தமர்பரீஇ 

வம்பலன் பெண்மரீஇ மைந்துற்று - நம்பு 
நிலைமையி னெஞ்சத்தான் றுப்புரவு பாம்பின் 

றலை நக்கி யன்ன துடைத்து . 
( இ - ள் . ) அயல் - அயலார் , அம்பல் எடுப்ப ( அறிந்து ) பழித்தல் செய்ய 
வும் , தமர் -உறவினரும் நண்பரும் , அஞ்சி-(அறிந்து இவனுக்கு என்ன நேரு 
மோவென்று ) பயந்து , பரீஇ - வருந்தவும் , வம்பலன் பெண் மரீஇ- அயலா 
னது மனையாளைச் சேர்ந்து , மைந்து உற்று - களிப்படைந்து , நம்பும்நிலைமை 


( க ) 


பால் ] க - ஆம் அதிகாரம்.- பிறர்மனை நயவாமை . 
இல் நெஞ்சத்தான் - நம்பத்தக்க நிலைமையில்லாத மனமுடையவனது , துப் 
புரவு -சிற்றின்ப நுகர்ச்சியானது , - பாம்பின் தலைநக்கி அன்னது உடைத்து - 
பாம்பினது தலையை நக்கினாற்போன்ற தன்மையுடையது ; ( எ - று . ) 

பளபளப்பாயிருக்கிறதென்று பாம்பின் தலையை நக்கினால் அது விஷம் 
பட்டு உடனே மரணமடைவதற்கு ஏதுவாவதுபோல , தற்காலத்தில் இன் 
பர் தருகிறதென்று பிறன்மனைவியைச் சேர்ந்தால் அது விரைவிற் பெருர் 
துன்பத்திற்கு ஏதுவாமென்பது கருத்து . உவமையணி . 

அயல்-ஆகுபெயர் . பரீஇ பரியவென்னுஞ் செயவெனெச்சத்தின் திரி 
பாகிய பரிந்து என்பதன் சொல்லிசையளபெடை , வம்பு - புதுமை ; அதனை 
யுடையவன் , வம்பலன் : அல் - வேண்டாவழிச்சாரியை . அம்பலென்பது 
வெளிப்படச் சொல் நிகழ்த்தாமல் முணுமுணுத்துச் சொல்லுதலென்று 
பொருள் படுமெனவும் , இதன் இனமாகிய அலரென்பது - பலாறிய வெளிப் 
படையாச் சொல்லித் தூற்றுதலென்று பொருள் படுமெனவும் இறையனா 
ரகப்பொருளுரையாலும் , தொல்காப்பிய நச்சினார்க்கினியத்தாலுந் தெரி 
ன்றது . மணிமேகலையில் " நினக்கிவன் மகனாத் தோன்றியதூஉம் , மனக் 
கினியாற்கு நீ மகளாய தூஉம் , பண்டும் பண்டும் பலபிறப்புளவால் , கண்ட 
பிறவியே யல்ல காரிகை என்றவிடத்து மகள் என்பதுபோல , இங்கே 
பெண் என்பது மனைவி யென்ற பொருளில் வந்தது . 

( எ ) 
வு வு . பரவா வெளிப்படாப் பல்லோர்கட் டங்கா 

வு ரவோர்கட் காமநோ யோஒ கொடிதே 
விரவாரு ணாணுப் படலஞ்சி யாது 

முரையா துள் ளாறி விடும் . 
( இ - ள் . ) உரவோர்கண் -புத்தி பலமுடையவரிடத்து ( உள்ள தாகிற) , 
காமம் கோய் - காமவியாதியானது , பரவா- வளராமலும் , வெளிப்படா- வெளி 
யாகாமலும் , பல்லோர்கண் தங்கா- பலரிடத்துஞ்சென்று தங்காமலும் , விர 
வாருள் நாணுப்படல் அஞ்சி - ( அந்நோய் ) கலவாதவரிடத்து வெட்கப்படு 
வதற்குப் பயந்து , யாதும்உரையாது- ஒன்றுஞ் சொல்லாமல் ,உள் ஆறிவிடும் - 
உள்ளேயே அடங்கிப்போம் ; (ஆதலால் ), - ஓஓ கொடிது - ( அது ) மிகவுங் 
கொடியது ! ( எ - று . ) 

அறிவுடையார்க்கும் வினைவசத்தாற் காமமுண்டாகலாம் ; அதுவிருத்தி 
யாகாமலும் , வெளிப்படாமலும் , பல விஷயங்களிற் செல்லாமலும் உள் 
ளேயே ஆறிப்போம் ; ஏனெனில் , - பலர்க்கும் நாணவேண்டியிருப்பதனால் . 
ஆனபடியால் , அது மிகவுங் கொடியது என்பதாம் . கொடிது என்றது , காம 
த்தின் தீமையை நோக்கி அதையும் பொறுக்கிறார்களேயென்று உண்டான 
வியப்பினாலென அறிக . 

அறிவுடையோர் காமமிகுதியாற் பிறர்மனை நயவா ரென்ற சம்பந்தம் 
பற்றி , இசசெய்யுள் இவ்வதிகாரத்திற் சேர்க்கப்பட்டது , 

11 


நாலடியார் 

[ அறத்துப் 
பரவா , வெளிப்படா , தங்கா -ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சங்கள் . 
ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சங்களின் முன்னே வலியியல்பாதற்கு 
விதியில்லையாதலால் , வெளிப்படா பல்லோர் கட்டங்கா என்ற பாடம் 
கொள்ளத்தக்கதன்று ; எதிர்மறைப்பலவின்பால் முற்றெச்சமாக்கொண்டு, 
" அல்வழியா மாமியா முற்றுமுன் மிகா என்றபடி இயல்பானதாகக் கொள் 
ளலாகாதோவெனின் , - ஆகாது ; கொடிது என்ற ஒன்றன்பால் முற்றோடு 
மாறுபடுதலால் . இனி, பாவாது , வெளிப்படாது , தங்காது என்ற எதிர்மறை 
யொன்றன்பால் முற்றுக்கள் ஈறுகெட்டு நின்றனவெனக் கொள்ளின் ,இயல் 
பாதற்கு இடமுண்டு . தீயொழுக்கமுடையவரது இகழ்ச்சி ஒருபொருளாகப் 
பாராட்டத் தக்கதன் ராதலால் , விரவாருள் நாணுப்பட லஞ்சி என்றார் . 
யாதுமுரையாது என்றது - சிறிதும் வெளிப்படாது என்பதை யுணர்த்த 
வந்த குறிப்பு மொழி . இனி பிறர் யாதுங் கூறிப் பழிக்க இடமில்லாதபடி 
யென்றுங் கொள்ளலாம் . ஆறிவிடும் என்பதில் , விடு என்பது-துணிவுப்பொ 
ருளை விளக்கிற்று. காமம் -தற்சம வடசொல் , மனத்தையும் உடம்பையும் 
வருத்துதலினால் , காமம் நோய் எனப்பட்டது . ஓ -சிறப்பு ; அளபெடை-செய் 
யுளிசை நிறைக்கவந்தது . ஏ- தேற்றம் . நாணு , உ - சாரியை . 

( அ ) 
வுகூ . அம்பு மழலு மவிர்கதிர் ஞாயிறும் 

வெம்பிச் சுடினும் புறஞ்சுடும் - வெம்பிக் 
கவற்றி மனத்தைச் சுடு தலாற் காம 

வற்றினு மஞ்சப்படும் . 
( இ - ள் . ) அம்பும் - பாணமும் , அழலும் - நெருப்பும் , அவிர் கதிர் ஞாயி 
றும் - விளங்குகின்ற கிரணங்களையுடைய சூரியனும் , வெம்பி சுடினும் - வெப் 
பங்கொண்டு சுட்டாலும் , புறம் சுடும் - புறமாகிய உடம்பையே சுடவல்லன 
வாம் ; காமம் - பெண்ணாசையோ வென்றால் , வெம்பி - வெப்பங்கொண்டு , 
மனத்தை-அகமாகிய நெஞ்சத்தை , கவற்றி - கவலைப்படுத்தி , சுடுதலால் - 
எரித்தலால் , அவற்றினும் - அந்த அம்பு முதலியவற்றினும் ( அதிகமாக , அஞ் 
சப்படும் - ; ( எ - று . ) 

புறத்தையே சுடுவனவாகிய அம்புமுதலிய உபமானப்பொருள்களினும் 
அகத்தைச்சடுங் காமமாகிய உபமேயப்பொருளுக்கு உள்ள வேறுபாடு 
தோன்றக் கூறினமையால் , இது , வேற்றுமையணியின்பாற்படும் . 

ஞாயிறு = நாயிறு ; முதற்போலி . கவற்றி - வினையெச்சம் ; கவல்- என்ப 
தன் பிறவினையாகிய கவற்று- பகுதி ; இதில் , பிறவினை விகுதி - று . 

இச்செய்யுள் முழுவதும் இயற்சீரான் அமைந்துள்ளது . 
கூ 0 . ஊரு ளெழுந்த வுருகெழு செந்தீக்கு 

நீருட் குளித்து முயலாகு - நீருட் 
குளிப்பினுங் காமஞ் சுடுமேகுன் றேறி 
யொளிப்பினுங் காமஞ் சுடும் . 


( 
* 
) 


பால் ] க - ஆம் அதிகாரம் . - ஈகை. 

அவ 
( இ - ள் . ) ஊருள் எழுந்த - ( தான் இருக்கும் ) ஊர்முழுவதிலும் பற்றி 
யெழுந்த , உரு கெழு செம் தீக்கு -உருவம் விளங்குகிறசெம்மையானநெருப் 
புக்கு , நீருள் குளித்தும் -தண்ணீருள் மூழ்கியாயினும் , உயல் ஆகும் - தப்பிப் 
பிழைக்கக்கூடும் ; காமம் - காமமாகிய நெருப்பு , நீருள் குளிப்பினும் - நீருள் 
மூழ்கினாலும், சுடுமே - சுடாமல் விடாது ; காமம் - குன்று ஏறி ஒளிப்பினும் - 
மலைமேலேறி ஒளித்துக்கொண்டாலும் , சுடும் - ; ( எ - று . ) 

ஆதலால் நெருப்பினும் அஞ்சப்படுமென்பது கருத்து . 

காலத்தால் வருவதொன்றோ காமத்தாற் கனலும் வெந்தீச் சீலத்தா 
லழிவதன்றிச் செய்யத்தானாவ துண்டோ எனக் கம்பராமாயணத்து வரு 
வதுங்காண்க . உரு- ரூபமென்னும் வடசொல்லின் திரிபு . உறுகெழு என்ப 
தற்கு- அஞ்சத்தக்க தன்மை மிக்க என்றுங் கொள்ளலாம் ; அப்பொழுது , 

என்பது - உரிச்சொல் : “ உரு உட்காகும் " என்ற தொல்காப்பியச்சூத் 
ரங் காண்க . செந்தீ - தீக்குச் செம்மை , இயற்கை பற்றிய அடைமொழி : 
இனம் விலக்கவந்ததன்று . காமத்தை நெருப்பென்றது , தான் சேர்ந்த இடத் 
தை எரித்து அழித்தலால் . உயல் - உய்தல் : தொழிற்பெயர் , உய் - பகுதி 

நீருள் மூழ்கி நின்றாரையும் நெடுந்தூரஞ்சென்று அகப்படாது நின்ற 
ரையும் சுடமாட்டாத நெருப்பாகிய உபமானத்தினும் , அங்ஙனம் நின்றாரை 
புஞ்சுடவல்ல காமமாகிய உபமேயப்பொருளுக்கு உள்ள வேறுபாடு தோன் 
றக்கூறினமையால் , இதுவும் - வேற்றுமையணி ; வடநூலார் வ்யதிரேகா 
லங்காரம் என்பர் . 


இனி , இப்பாட்டுக்கு காமத்தாலாகிய பாவம் புண்ணியதீர்த்தங்களிற் 
சென்று நீராடுதலினாலும் பெரிய மலைமேலேறி ஏகாந்தமாக இருந்து அரிய 
தவஞ்செய்த 

சய்தலாலும் தீர்தற்கரியது என்னுங்கருத்துப்பட உரைப்பாருமுளர் . 
இவ்விரண்டு செய்யுட்களாலும் , பிறர் மனை நயத்தலுக்குக் காரணமான 
காமத்தின் கொடுமையைக் கூறினார் . 

( க ) 


க 0 - ஆம் அதிகாரம் .--ாகை . 
அஃதாவது - வறியவராய் இரந்தவர்க்கு இல்லையென்னாமற் கொடுத்தல் 
வேண்டு மென்பதை உணர்த்துவது . இல்வாழ்வானுக்குப் பிறர்மனை நயவா 
மைபோல ஈகைக்குணமும் இன்றியமையா தாதலின் , இது அதன்பின்வைக் 
கப்பட்டது , இம்மைக்குப் புகழையும் மறுமைக்குப் புண்ணியத்தையுந் தவ 
றாமல்மிகவிளைத்தலில் ஈகை பிறர்மனை நயவாமையையும் , இம்மையிற் பழி 
யையும்மறுமையிற் பாவத்தையுந் தவறாமல் மிகவிளைத்தலில் ஈகையின்மை 
பிறர்மனை நயத்தலையும் போலுதலால் , ஈகை பிறர்மனை நயவாமையை யதே 
துக்கூறத்தக்க குணமாயிற்றென்க , ஈகை - கை விகுதிபெற்ற தொழிற் 
பெயர் . 


செ 


நாலடியார் . 

[ அறத்துப் 
கக . இல்லா விடத்து மியைந்த வளவினா 

லுள்ள விடம்போற் பெரிதுவந்து - மெல்லக் 
கொடையொடு பட்ட குணனுடை மாந்தர்க் 

க்டையாவா மாண்டைக் கதவு . 
( இ - ள் . ) இல்லா இடத்தும் - ( தமக்குச் செல்வம் ) இல்லாமற்போன 
காலத்தும் , இயைந்த அளவினால் - ( தமக்குக் ) கூடியமட்டில் , உள்ள இடம் 
போல்-(செல்வம் ) உள்ள காலத்திற்போல , பெரிது உவந்து- (இரப்பவர்வரு 
கைக்கு ) மிகவும் மகிழ்ந்து , மெல்ல -சாந்தமாக , கொடையொடு - கொடுத்த 
லோடு , பட்ட - கூடின , குணன் உடை மாந்தர்க்கு நற்குணமுள்ள மனிதர் 
க்கு , ஆண்டைகதவு - அவ்வுலகத்துக்கதவுகள் , அடையா - மூடப்பட்டிரா. 

எப்பொழுதும் இரப்பவர்க்குக் கொடுப்பவரது வருகையை நோக்கி மே 
லுலகத்தவர் தம் உலகத்துக் கதவைத் திறந்துவைப்பர் என்பதாம் ; என் 
றது , தானஞ்செய்பவர்க்கு மறுமைப்பயன் தவறாது சித்திக்குமென்றவாறு . 
பெரிதுவந்து , மெல்ல என்றவற்றால் , இரப்பவரைக் கண்டபொழுது முக 
மலர்ச்சியும் அவர் நெருங்கி வந்தபொழுது இன்சொல்லு முடைமை ஈகை 
க்கு இலக்கணமென்பது விளங்கும் . 

ஆம்- அசை. உம்மை - இழிவுசிறப்போடு எச்சப்பொருளது . பெரிது - 
குறிப்புமுற்றெச்ச வினைபுரி . குணன் - ஈற்றுப்போலி . உடை -உடைய என் 
னுங்குறிப்புப் பெயரெச்சத்து அகரவீறு தொகுத்தல் , மாந்தர்- ஒருமையில் 
லாமல் எப்பொழுதும் பன்மையிலேயே வரும் பெயர் ; இதனை வடநூலார் 
நித்யபஹுவசரம் என்பர் . ஆண்டை , ஐ - சாரியை ; “ ஐயீற்றுடைக்குற்றுக 


மு முளவே. " 


மேல் ஈயாமை என்னும் அதிகாரத்து நட்டார்க்கும் நள்ளா தவர்க் 
கும் என்னுஞ் செய்யுள் , இதனோடு ஒப்புநோக்கத்தக்கது . 

( க ) 
க ... முன்னரே சாநாண் முனிதக்க மூப்புள 

பின்னரும் பீடழிக்கு நோயுள் - கொன்னே 
பரவன்மின் பற்றன்மின் பாத்துண்மின் யாதுங் 
கரவன்மின் கைத்துண்டாம் போழ்து . 

ள் . ) முன்னரே - ( உங்கள் ) முன்னமே , சாம் நாள் - இறக்குங்கால 
மும் , முனி தக்க மூப்பு - வெறுத்தற்குத்தக்க கிழத்தனமும், உள - உள்ளன ; 
பின்னரும் - அவைமாத்திரமேயன்றி மேலும் , பீடு அழிக்கும் நோய் -வலிமை 
யைக்குலைக்கும்படியான வியாதிகளும் , உள- உள்ளன ; (ஆதலால் ) , கைத்து 
உண்டாம் போழ்து - கைப்பொருள் உண்டாயிருக்குங் காலத்தில் , கொன் 
னே - வீணாக , பரவன்மின்- (மேலுஞ்சம்பாதித்தற்கு ) அலையாதிருங்கள் ; பற் 
றன்மின் - (உள்ள பொருளை உ.லோபத்தால் ) இறுக்கிப் பிடியா திருங்கள் ; 
பாத்துஉண்மின் - ( யாவர்க்குஞ் சோ றுமுதலியவற்றைப் ) பகுத்துக்கொடு 
த்து ( மிகுதியை) உண்ணுங்கள் ; யாதும் காவன்மின்-( பிறரால் இரக்கப்பட் 
டவற்றுள் ) எதையும் ஒளியா திருங்கள் ; ( எ - று . ) 


பால் ) க 0 - ஆம் அதிகாரம் .-- # கை . 

முன்னரே - பிரதியக்ஷமாக என்றபடி ; என்றது . நீங்கள் கட்புலனாகக் 
காண உலகத்திற் பலர்க்கும் பிணிமூப்புச்சாக்காடு உண்டாகின்றனவே ; 
அவற்றைக்கண்டாயினும் , நமக்கும் இவைஉண்டென்று துணியலாகாதோ ? 
என்றவாறு . அன்றி , பிறப்பெடுக்குமுன்னமே சாநாள் முதலியன முன்னைய 
வினைக்கு ஏற்ப அமைந்துள்ளன என்றவாறுமாம் . பரவன்மின் - கிடைத்த 
மட்டில் திருப்தியுடையவரா யிருங்கள் என்றபடி . " பகுத்துண்டு பல்லுயி 
ரோம்புதல் நூலோர் , தொகுத்தவற்று ளெல்லாந்தலை என்ப வாதலால் , 
பாத்துண்மின் என்றார் . திருக்குறளில் " பழியஞ்சிப்பாத்தூணுடைத்தாயின் " 
என்றவிடத்து , பாத்தூண் என்றதற்கு , பரிமேலழகர் அப்பொருளை இய 
ல்புடைய மூவர் முதலாயினார்க்கும் , தென்புலத்தார் முதலிய நால்வர்க்கும் 
பகுத்துத் தானுண்டல் என உரைத்தது உணரத்தக்கது. 

முனிதக்க என்பதில் , முனி என்பது - முதனிலைத் தொழிற்பெயர் , 
நான்காம் வேற்றுமைத்தொகை . பாத்து என்பதில் , பகு என்பதன் மரூஉ 
வாகிய பா - பகுதி . 

( 2 ) 
கூகூ . நடுக்குற்றுத் தற்சேர்ந்தார் துன்பந் துடையார் 

கொடுத்துத்தான் றுய்ப்பினு மீண்டுங்கா லீண்டு 
மிடுக்குற்றுப் பற்றினு நில்லாது செல்வம் 

விடுக்கும் வினையுலந்தக் கால் . 
( இ - ள் . ) செல்வம் - , ஈண்டும் கால்- (நல்வினையால் ) வளருங்காலந்து , 
கொடுத்து தான் துய்ப்பினும் - (பிறர்க்குங் ) கொடுத்துத் தானும் அனுபவித்து 
வந்தாலும் , ஈண்டும் -வளரும் ; விடுக்கும் வினை உலந்தக்கால் - ( முற்பிறப்பிற் 
செய்து குறையாக ) விட்ட அந்நல்வினை முடிந்தகாலத்து , இடுக்குற்று பற் 
றினும் இறுக்கிப் பிடித்தாலும் , நில்லாது - நிலைபெறாமற் போய்விடும் ;(இதனை 
அறியாத பலர் ) , நடுக்கு உற்று தன் சேர்ந்தார்- (வறுமையினால் ) நடுங்குதலை 
அடைந்து தம்மைச் சேர்ந்தவரது , துன்பம் - துன்பத்தை , துடையார் -( அவர் 
வேண்டியன கொடுத்துப் ) போக்கார் ; ( எ - று . ) 

அங்ஙனம் இருக்கலாகாது , தானும் அனுபவித்துப் பிறர்க்குங்கொடுத் 
தல் வேண்டும் என்பதாம் . 

ஊற்று நீர் இறைக்க இறைக்கச்சுரத்தல்போலப் பொருள் தானஞ்செய் 
யச் செய்யச் செழிக்கு மென்பார் , கொடுத்துத் தான் துய்ப்பினு மீண்டுங் 
கா லீண்டும் என்றார் ; பிறர்க்குக் கொடுத்தலால் கைப்பொருள் செலவழி 
ந்துப்போகப் பின்பு வறுமைப்பட வேண்டி வருமே யென்று கருதி , கொடுக் 
கப்பின் வாங்குகிறவரை நோக்கி பொருளழிதற்குக் காரணம் வினைப்பயனே 
யன்றி ஈகையன்று என்று பின்னிரண்டடிகளால் விளக்கியவாறு . 

தற்சேர்ந்தார் , தான் துய்ப்பின் என பன்மைவரவேண்டியவிடத்து 
ஒருமை மயங்கிவந்தது - வழவமைதி ; ஒருமைபன்மை மயக்கம் : இடுக்கு . நடு 
க்கு - முதனிலைதிரிந்ததொழிற்பெயர், மிடுக்கு உற்று எனப்பிரித்து -வலியை 
பொருந்தி யென்றும் பொருள் கொள்வர் . 


வுக் 


நாலடியார் 


( அறத்துப் 


இப்பாட்டு , இரண்டாமடி முதலிலும் , நான்காமடி அதன் பின்னும் , 
மூன்றாமடி அதன்பின்னும் , முதலடி அதன் பின்னுமாக முன் பின்னாக எடு 
த்துமாற்றிப் பொருள் கொள்ளப்படுதலால் , இது , ஏற்புழி யெடுத்துடன் 
கூட்டுறும் அடியதாகிய அடிமறிமாற்றுப் பொருள் கோளாம் . 

இது - ஒருவிகற்ப இன்னிசை வெண்பா; மேல் ககா , க 00 - ஆம் பாட்டுக் 
களும் அது . 
க .ச . இம்மி யரிசித் துணையானும் வைகலு 

நும்மி லியைவ கொடுத்துண்மி - னும்மைக் 
கொடா அ தவரென்பர் குண்டு நீர் வையத் 

தடா அ வடுப்பி னவர் . 

- ள் . ) வைகலும் நாள்தோறும் , இம்மி அரிசி துணை ஆனும் - இம்மி 
யென்னும் அரிசி யவ்வளவாயினும் , நும்மில் இயைவ - உங்களுக்குக் கொடுக் 
கக்கூடியவற்றை கொடுத்து - (பிறர்க்குக் ) கொடுத்து ,உண்பின் - (மிகுதியை ) 
உண்ணுங்கள் ;( அவ்வாறு செய்யாவிட்டால் ), குண்டு நீர்வையத்து - ஆழமாகிய 
நீரையுடைய கடலாற் சூழப்பட்ட இந்நிலவுலகத்தில் , அடா அடுப்பினவர் - 
சமைக்காத அடுப்பையுடைய சோற்றுப்பிச்சைக்கு வரும் வறியவர் , உம்மை - 
உங்களை , கொடாதவர் என்பர் - கொடுக்காத லோபிகளென்று இகழ்வர் . 

மறுமைக்கு வேண்டிய நல்வினையின் பொருட்டுக் கொடாவிட்டாலும் 
இம்மைக்குவேண்டிய புகழின்பொருட்டாக வாயினுங் கொடுங்களென்றபடி . 

இனி , பின்னிரண்டடிக்கு - பூமியில் வறியவர் முற்பிறப்பில் தானஞ் 
செய்யாதவ ரெனப்படுவ ராதலாலென்றும் பொருள் கொள்ளலாம் ; உம்மை - 
முற்பிறப்பு : அப்பொழுது கருத்து ,மறுபிறப்பில் நீங்கள்செல்வமுடையவரா 
யிருக்கவேண்டி இப்பிறப்பில் தானஞ்செய்யுங்க ளென்பதாம். 

சிந்தாமணியில் " இம்மியன நுண்பொருள்கள் என்றவிடத்து நச்சினா 
ர்க்கினியர் இம்மியரிசி -மத்தங்காய்ப் புல்லரிசி எனஉரைத்தது அறியத்தக் 
கது ; இது , தினை என்பது போல ,சிறுமைக்கு எடுத்துக் காட்டுவதோர் அள 
வை . இயைவ - பெயர் .அளபெடைகள் , செய்யுளோசைநிறைக்கவந்தன ; அல 
திட்டுக்காண்க . என்பர் - செயப்பாட்டு வினைப்பொருளில் வந்த செய்வினை . 
கரு . மறுமையு மிம்மையு நோக்கி யொருவர்க் 

குறுமா றியைவ கொடுத்தல் - வறுமையா 
த லிசையா தெனினு மிரவாமை 

த லிரட்டி யுறும் . 
( இ - ள் . ) மறுமையும் இம்மையும் நோக்கி - மேலுலகத்துப் பயனையும் 
இவ்வுலகத்துப் பயனையும் நன்றாக ஆராய்ந்து , ஒருவர்க்கு - ஒருவருக்கு , 
இயைங் கொடுக்கக்கூடியவற்றை , உறும் ஆறு - தக்கபடியே , கொடுத்தல் - 
கொடுக்கக்கடவர் ; வறுமையால் - இல்லாமையால் ,ஈதல்இசையாது எனினும் - 
கொடுத்தல் இசையாம் 
சையாமற்போனாலும் , இரவாமை 

ரவாமை - யாசியா திருத்தல் , ஈதல் 
இரட்டி உறும் - கொடுத்தலினும் இருமடங்கு நல்லதாகும் ; 


எ 


பால் ) க 0 - ஆம் அதிகாரம் . - ஈகை . 

வா 
மறுமையிற் சுவர்க்க இன்பமும் , இம்மையிற் புகழ்ப்பெருமையும் வரு 
வதை நோக்கி இயைந்தவளவு பிறர்க்குக் கொடுக்கவேண்டும் ; அவ்வாறு 
கொடுக்கக்கூடாமற் போனாலும் தான் பிறரை இரவாமலிருப்பது மிகவும் 
நல்லது என்பதாம் . 

மறுமை , இம்மை - ஆகுபெயர்கள் . உறுமாறு கொடுத்தல் - தக்ககாலத் 
தில் முகமலர்ந்து நல்மனத்தோடும் இன்சொல்லோடுங் கைம்மாறு கருதாது 
கொடுத்தல் . இயைவ - பெயர் . கொடுத்தல் - தல்லீற்று உடன்பாட்டு 
வியங்கோள் . இரட்டி - இரட்டுதலுடையது ; இரட்டுதல் - இரண்டாகுதல் . 
இ - பெயர் விகுதி . 
மூன்றாமடி - மற்றுமோனை . 

( ரு ) 
கூசு . நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோட் புக்க 

படுபனை யன்னர் பலர்நச்ச வாழ்வார் 
குடிகொழுத்தக் கண்ணுங் கொடுத்துண்ணா மாக்க 

ளிடுகாட்டு ளேற்றைப் பனை . 
( இ - ள் . ) பலர் நச்ச வாழ்வார் - பலரும் ( தம்மை ) விரும்பிவந்து அடுத் 
துப் பயன் கொள்ளும்படி வாழ்பவர் , - நடு ஊருள் - ஊர்நடுவில் , வேதிகை 
சுற்றுக்கோள் புக்க - மேடையினால் எல்லாப்புறமுஞ் சூழ்ந்துகொள்ளுதலைப் 
பொருந்திய , படு பனை அன்னர் - காய்த்தல் பொருந்திய பெண் பனைமரங் 
களை ஒப்பர் ; குடி கொழுத்தக்கண்ணும் - ( தமது ) குடித்தனம் ( செல்வத் 
கால் ) மிக்கவிடத்தும் , கொடுத்து உண்ணா மாக்கள் - (பிறர்க்குக் ) கொடுத் 
து ( த் தாமும் ) உண்ணாத மனிதர் , இடுகாட்டுள் ஏற்றை பனை - சுடுகாட்டி 
லுள்ள காய்க்காத ஆண்பனைமரங்களை ஒப்பர் ; ( எ - று . ) 

பரிசுத்தமான ஊர்நடுவிற் பழந்தரும் பனை மரம் ஒன்று இருந்து அதைச் 
சுற்றிலுந் திண்ணையு மிருந்தால் வேண்டியவர் வந்து பழம்பறித்துக்கொ 
ண்டு அத்திண்ணைமே லிருந்து புசித்தல்போல , உயர்குலத்துப்பிறந்த உப 
காரிகளையா வரும் வந்து அடைந்து அவரிடத்துத் தமக்கு வேண்டும் பயன் 
களைப் பெறுவர் ; அபரிசுத்தமான இடத்தில் தோன்றிப் பலனையுந் தராத 
மரத்தை எவரும் சேராதவாறுபோல , இழிகுலத்துப்பிறந்த லோபிகளாயி 
னாரை ஒருவரும் அடையார் என்றபடி . 

பயன்மர முள்ளூர்ப் பழுத்தற்றாற் செல்வம் , நயனுடை யான்கட் 
படின் என்ற திருக்குறளும் , " உதவுமாடுயர் , பார்கெழு பயன்மரம் பழுத் 
தற்றாகவும் " என்ற கம்பராமாயணமும் , " கற்றையஞ் சுடர்மணி கனக 
மேனைய , பிற்றையென்னா தருள் பெரியர் வண்மைபோன் , மற்றவணுள்ள 
பன்மரமும் தம்பய , னெற்றையு முலப்புறா தீகைசான்றவே என் 
புராணமும் காணத்தக்கன . 

ஊர்நடு என்பது ‘ நடுவூர் என முன் பின்னாகத் தொக்குவந்த ஆறா 
வேற்றுமைத்தொகை ; இலக்கணப்போலி எனவும்படும் . வேதிகை - வேதி 
கா என்னும் வடசொல் ஈறு திரிந்தது . சுற்றுக்கோள் - சுற்றுக்கொள் என் 
லும் முதனிலைதிரிந்த தொழிற்பெயர் . படுபனை- வினைத்தொகை . செல்வம் 


என்ற கந்த 


வு 


நாலடியார் 


[ அறத்துப் 


மிகுதியாக இருக்கவும் கொடுத்து உண்ணாதவரது இழிவு தோன்ற , மாக் 
கள் என்றார் . மாக்களெனப்படுவார் , மனவுணர்ச்சியில்லாமல் ஐம்பொறி 
யறிவுமாத்திரமேயுடைய விலங்கு போன்ற ஒருசார் மானிடங்கள்; மா என் 
பது விலங்கின் பெயராதலால் , அதன் பன்மையாகிய மாக்கள் என்பதுமிரு 
கப்ராயராகிய அவிவேகிகளைக்குறிக்குமென்க . மக்களாவார் - ஐம்பொறி 
புணர்வோடு மனவறிவு முடையவர் : விவேகிகளான மனிதர் : மாவு மாக் 
களு மையறி வினவே , மக்கள் தாமே ஆற்றி வுயிரே " என்ற தொல்காப் 
பியச் சூத்திரங்களைக் காண்க . இடுகாடு - (உயிர் நீங்கிய உடல்களை ) இடுங் 
காடு ; இடுதல் - கொண்டுபோகடுதல் . 

ஏற்றை - ஆண்பெயர் ; " ஆற்றலொடு புணர்ந்த ஆண்பாற் கெல்லாம் , 
ஏற்றைக் கிளவி யுரித்தென மொழிப் " என்னுந் தொல்காப்பியர் சூத்தி 
ரத்து எல்லாம் என்றதனால் , சிறுபான்மை ஆற்றலில்லாததற்கும் இது 
கொள்ளப்பட்டது . ஏற்றுப்பனை என்று பாடமோதுவாரும் உளர் . மேற் 
காட்டிய " ஆற்றலொடு புணர்ந்த " என்ற தொல்காப்பியச் சூத்திரத்தினுரை 
யில் , நச்சினார்க்கினியர் எல்லாம் என்றதனால் , சிறுபான்மை ஆற்றலில்லா 
தனவுங் கொள்க ; அது " இகோட்டு ளேற்றைப்பனை " என்பது போன்று வரு 
வன என்று இதனையே உதாரணங் காட்டியதனால் , அப்பாடங்கொள்ளப் 
படாது , 

ஏற்றைப்பனை என்ற பாடமே கொள்ளப்பட்டது . தொல்காப்பி 
யர் " ஏறும் ஏற்றையும் " என்று இரண்டு பெயர்களையும் உடன்வைத்துச் 
சூத்திரஞ்செய்துள்ளதனால் , ஏறு என்பதுபோல எற்றை என்பதும்தனி 
யே ஒரு பெயரென்றும் , ஏறு என்பது ஏற்றை என ஐகாரச்சாரியை பெற் 
நதன்றென்றும் அறிக . 

( சு ) 
கூஎ . பெயற்பான் மழைபெய்யாக் கண்ணு முலகஞ் 

செயற்பால செய்யா விடினுங் - கயற்புலால் 
புன்னை கடியும் பொருகடற் றண்சேர்ப்ப 

வென்னை யுலகுய்யு மாறு . 
( இ - ள் . ) கயல் புலால் - மீன்களின் புலால் நாற்றத்தை , புன்னை - புன்னை 
மலர்கள் , கடியும் -நீக்கப்பெற்ற , பொரு - அலைமோதுகின்ற , கடல் - கடலின் , 

ண் - குளிர்ச்சியான , சேர்ப்ப - கரையையுடையவனே ! - மழை - மேகங்கள் , 
பெய பால் - பெய்யப்படுந் தன்மையுடைய நீரை , பெய்யாக்கண்ணும் - ( கா 
லத்திற் ) பெய்யா விட்டாலும் , உலகம் உயர்ந்தோர் , செயல் பால- செய்யத் 
தக்க உதவிகளை , செய்யாவிடினும் - (காலத்திற்) செய்யாவிட்டாலும் , உலகு- 
உலகத்து உயிர்கள் , உய்யும் ஆறு - பிழைக்கும் வழி , என்னை - யாதோ ? 
( எ - று . ) - சேர்ப்பு - தரை , 

எல்லா வுயிர்களும் உய்வதற்கு மழைபொழிவது இன்றி யமையாத 
வா றுபோல , இல்லாதவரெல்லாம் உயிர்வாழ்வதற்கு உள்ளவர் ஈதல் இன்றி 
யமையாதென்பது கருத்து . 

பெயற்பால் - அன்மொழித்தொகை . இனி , பெயற்பால் பெய்தற்குஉரி 
ய காலத்தில் , மழை பெய்யாக்கண்ணும் - மழைபெய்யாவிட்டால் என்றும் 
உரைக்கலாம் . பெய்யாக்கண் என்பது - கண்ணீற்று எதிர்மறை வினையெச்ச 


பால் ) 


க 0 - ஆம் அதிகாரம் . - ஈகை. 


மாகியாருமொழி யென்றாவது , ஈறுகெட்ட எதிர்மறைப் பெயரெச்சத்தொட 
ரென்றாவது கொள்ளத்தக்கது . உலகமென்பது உயர்ந்தோர் மாட்டே " 
ஆதலால் உலகம் என்ற பொதுமொழிக்கு உயர்ந்தோர் எனச் சிறப்புப் 
பொருள் கொள்ளப்பட்டது . செயற்பால - செய்தற்கு உரியவையென்று நான் 
காம்வேற்றுமைத்தொகைநிலைத்தொடராகிய பெயர் . கயல் , புன்னை - 

-- இவை 
நெய்தனிலத்துக் கருப்பொருள்கள் . கயற்புலால் புன்னைகடியும் என்றத 
னால் , புன்னைப்பூவின் பரிமளமிகுதி விளங்கும் . என்னை , ஐ - சாரியை . 

பெயற்பால் மழைபெய்யாக் கண்ணும் என்ற உபமானமும் , உலகம் 
செயற்பால செய்யாவிடினும் என்ற உபமேயமும் உலகுய்யுமாறு என்னை 
என்ற ஒருதன்மையில் முடிக்கப்பட்டதனால் , இது , தீபகாலங்காரமாம் ;தமி 
ழில் விளக்கணி எனப்படும் . 

" கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட் , டென்னாற்றுங்கொல்லோ 
வுலகு என்ற திருக்குறளிலும் கைம்மாறுகருதாது மழைபொழியும் மேகம் 
கைம்மாறு கருதாது உயர்ந்தோர் செய்யும் உதவிக்கு உவமை கூறப்பட்ட 
வாறு உணர்க . 

( எ ) 
கூவு . ஏற்றகை மாற்றாமை யென்னானுந் தாம்வரையா 
ராற்றாதார்க் கீவதா மாண்கட - 

ட - னாற்றின் 
மலிகடற் றண்சேர்ப்ப மாட்வார்க் கீதல் 

பொலிகட னென்னும் பெயர்த்து . 
( இ - ள் . ) மலி கடல் தண் சேர்ப்ப -( வளங்கள் ) மிகுந்தகடலின் குளிர் 
ந்த துறையையுடையவனே ! - ஏற்ற கை- (யாசகன் ) இரந்து எந்தியகையை , 
மாற்றாமை -மறுக்காமல் , என் ஆனும் - ( தமக்கு உள்ளது ) யாதொன்றையா 
யினும் , தாம் வரையார்- தாம் (இன்னார்க்கு இன்னதைக் கொடுக்கலாமென் 
றும், கொடுக்கலாகாதென்றும் ) வரைந்து கொள்ளாதவராய் , ஆற்றாதார்க்கு - 
பிரதியுபகாரஞ்செய்யமாட்டாத வறியவர்க்கு , ஈவது - கொடுப்பதுவே, ஆண் 
கடன் ஆம் உத்தமபுருஷர்களுக்குக் கடமையாம் ;ஆற்றின் - ( தாம் ) கொடுப்ப 
தானால் , மாறு ஈவார்க்கு - கைம்மாறு கொடுக்கவல்லவர்க்கு , ஈதல் - கொடுத் 
தல் , - பொலிகடன் என்னும் பெயர்த்து கொழுத்த கடன் கொடுத்த லென் 
னும் பெயரையுடையது ; ( எ - று . ) 

இல்லையென்று மறுக்காமலும் உறவு நண்பு அயல் என்னும் வேறுபாடு 
நோக்காமலும் வறியோர்க்கு அவர் இரந்த பொருளைத் தமக்கு இயைந்த 
வளவு கொடுத்தல் வேண்டும் ; அதுவே தானமென்றுசிறப்புப்பெறும். அன்றி , 
பிரதியுபகாரஞ் செய்யவல்லவர்க்கு ( வறியரல்லாதார்க்குக் கொடுப்பது , 
கடன் கொடுத்தல் போலாகுமேயன்றித் தானமாக மாட்டாது என்பதாம் . இப் 
பாட்டின் கருத்தை " வறியார்க் கொன் றீவதேயீகை மற்றெல்லாங் , குறியெ 
திர்ப்பை நீர துடைத்து " என்ற திருக்குறளிலுங் காண்க . " ஆற்றுநர்க்கு அளி 
ப்போர் அறவிலை பகர்வோர் , ஆற்று மாக்க ளரும்பசி களைவோர் , மேற்றே 
உலகின் மெய்ந்நெறி வாழ்க்கை என்ற மணிமேகலையடிகளும் காணத்தக் 

12 


-0 


நாலடியார் 

[ அறத்துப் 
கன . வரையார் என்பதற்கு - தமக்கென்று ஒன்றையும் வரைந்து வைத்துக் 
கொள்ளாதவராய் என்றும் பொருள் கொள்ளலாம் . 

ஏற்ற , ஏல் - பகுதி , கை என்பது - இங்கு இரண்டாம் வேற்றுமைத் 
தொகை யாதலால் , " குறில்வழியத் தனியைத் நொதுமுன் மெலி மிகலு 
மாம் " என்றவிதிப்படி அதன் முன் மெலிமிகாமல் விகாரத்து இயல்பாயிற்று . 
மாற்றாமை - மையீற்று எதிர்மறைவினையெச்சம் . மாண்கடன் என்று எடுத்து , 
சிறந்தகடமை யெனினுமாம்.கடலுக்கு வளங்கள்- " ஓர்க்கோலை சங்கம்ஒளிர் 
பவளம் வெண்முத்தம் , நீர்ப்படு முப்பினோ டைந்து " என்பன . ( அ ) 
கூக . இறப்பச் சிறிதென்னா தில்லென்னா தென்று 

மறப்பயன் யார்மாட்டுஞ் செய்க - முறைப்பு தவி 
னையம் புகூஉந் தவசி கடிஞை 

ஞைபோற் 
பைய நிறைத்து விடும் . 
( இ - ள் . ) இறப்ப சிறுது என்னாது-( நமக்கு உள்ள பொருள்) மிகவுஞ்சிறி 
யது என்று எண்ணாமலும் , இல் என்னாது - இல்லையென்று சொல்லாமலும் , 
என்றும் - எப்பொழுதும் , அறம் பயன் - தானதருமமாகிய பயனை , யார் 
மாட்டும் - யாவரிடத்தும் , செய்க - செய்யக்கடவர் ; ( அங்ஙனஞ்செய்தால் , 

சிறிதாகச் செய்யப்பட்ட அசசெயல் ), முறை - கிரமமாக , புதவின் - வா 
யில் தோறும் , ஐயம் புகூஉம்- பிச்சைக்குச் செல்கின்ற, தவசி -சந்யாசியினது , 
கடிஞைபோல் - பிச்சைப் பாத்திரத்தைப்போல , பைய - மெல்லமெல்ல , 
நிறைத்துவிடும் - ( அறப்பயனைப் ) பூரணமாக்கும் ; ( எ - று . ) 
சிறிது கொடுத்தலிற் பயனென் னென்று ஆலோசித்து , 

லோசித்து , கொடுத்தலைத் 
தவிரலாகாது ; இயன்றவளவும் இல்லையென்னாமல் யார்க்கும் எப்பொழுதுங் 
கொடுத்தல் வேண்டும் ; அங்ஙனங் கொடுக்கப்பட்ட சிறுகொடைகளின் 
தொகுதியால் புண்ணியப்பயன் பூர்த்தி பெறும் ; வீடுதோறும் சிறிது சிறி 
தாக இடப்பட்ட பிச்சைகளால் பிச்சைக்காரன துபாத்திரம் நிறைந்துவிட 
வில்லையா ? என்பதாம் . உவமையணி . 

புதவின் , இன் - ஏழனுருபு . தவசி - தபஸ்வீ என்னும் வடசொல்லின் 
திரிபு ; தவஞ்செய்பவ னென்று பொருள் . சந்யாசிகள் அந்நபிக்ஷை வாங்கி 
யுண்டே சீவிக்க வேண்டுமென்பது நூல்துணிபாதலால் , தவசியென்பதற்கு - 
சந்யாசியென்று உரைக்கப்பட்டது . பைய - குறிப்புவினையெச்சம் . புகும் என் 
பது , செய்யுளோசைநிறைக்க நெடிலாகி அளபெடுத்தது ; மூன்று மாத்திரை ; 
இது இன்னிசையளபெடை யன்று . 

( க ) 
க 00 . கடிப்பிடு கண்முரசங் காதத்தோர் கேட்ப 

ரிடித்து முழங்கியதோர் யோசனையோர் கேட்ப 
ரடுக்கிய மூவுலகுங் கேட்குமே சான்றோர் 
கொடுத்தா ரெனப்படுஞ் சொல் . 


பால் ) 


கக - ஆம் அதிகார்ம்.- பழவினை . 


( இ - ள் . ) கடிப்பு இடு - குறுந்தடியால் அடிக்கப்படுகின்ற , கண் - கண் 
ணினையுடைய , முரசம் - பேரிகையின் ஒலியை , காதத்தோர் - ஒருகாதரரத் 
துளிருப்பவர் , கேட்பர் - ; இடித்து முழங்கியது- ( மேகம் ) இடியிடித்துக்கர் 
சித்த ஓசையை , ஓர் யோசனையோர் கேட்பர் - ஒரு யோசனை தூரத்து ளிருப் 
பவர்கேட்பர் ; சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் - பெரியோரால் 
( இவர்யாசகர்க்குக் ) கொடுத்தா ரெனப்பட்ட சொல்லையோ வென்றால் , 
அடுக்கிய மூஉலகும் -( ஒன்றன் மேல் ஒன்று ) அடுக்கு அடுக்காக அமைந்துள்ள 
மூன்று உலகத்தவரும் , கேட்கும் - கேட்பர் ; ( எ - று . ) 

முரசொலி காததூரத்தளவும் கேட்கப்படும் ; இடிமுழக்கம் யோசனை 
தூரத்தளவும் கேட்கப்படும் ; இவர் கொடுத்தா ரென்று பெரியோர் சொல் 
லுஞ் சொல் எல்லாவுலகங்களிலுங் கேட்கப்படும் என இங்ஙனம் மேன் 
மேலுயர்ச்சியணிபடக் கூறியதனால் , கொடுப்பவரது புகழ் எங்கும் பரவு 
மென்பதாம் . 

கடிப்பு-முரசடிக்குங் குறுந்தடி , " வாய்ப்பறையாகவும் , நாக்கடிப்பாக 
வும் " என்றார் பிறரும் . கண் - வாத்தியத்தில் அடிக்கப்படும் இடம் முரஜம் , 
யோஜநா என்ற வடசொற்கள் திரிந்தன . காதம் - ஏழரைநாழிகைவழி . 
காதம் யோசனையென்பன ஒரு பொருளன வென்பா ருளராயினும் , இங் 
கே , காதத்தினும் யோசனை பெரியதென்று கொள்ளுதலே பொருத்தம் : 
நான்குகாதத்தை யோஜனையென்பது , ஜைந்நூல் வழக்கு ; சீவகசிந்தாமணி 
யில் " ஓசனை கமழும் என்றதற்கு நச்சினார்க்கினியர் நாற்காதவெல்லை நா 
றும் என உரைத்தது இங்கு உணரத்தக்கது . முழங்கியது - வினையாலணையும் 
பெயர் . மூவுலகு-மேல் நடு கீழ் என்பன ; சுவர்க்க மத்திய பாதாளங்கள் . ஏ 
தேற்றம் . சான்றோர் - மூன்றாம் வேற்றுமைத் தொகை ; சான்றோரால் எனப் 
படும் என இயையும் . 

இச்செய்யுள் , " யோஜநம் பேரியப்தர்ச மேகபலப்தம்ச த்வாதம் , 
தாத்ரூணாம் தாநயாப்தர்ச த்ரைலோக்யம் ஸசராசரம் என்னும் வடமொழிச் 
சுலோகத்தை அடியொற்றியது . 

( க 0 ) 


ககா ஆம் அதிகாரம் . - பழவினை 
அஃதாவது - முற்பிறப்புக்களிற் செய்யப்பட்டதனாற் பழையனவாகிய 
நல்வினை தீவினைகள் தம்மைச்செய்த உயிர்க்குத் தம்பயன்களாகிய இன்ப 
துன்பங்களைப் பிற்பிறப்புக்களில் தவறாமல் தருமென்பதைப்பற்றிக் கூறு 
வது . பழவினை-ஜந்மாந்தரகர்மம் . இது ஊழ் என்றும் சொல்லப்படும் . நல் 
வினை தீவினை - புண்ணிய பாபங்கள் . இக்கருமந்தான் - ஸஞ்சிதம் , ப்ராரப் 
தம் , ஆகாம்யம் என மூன்று வகைப்படும் ; அவற்றுள் , ஸஞ்சிதம் - பிறப்பு 
அநாதியாய் வருதலின் உயிரால் அளவில்லாமற் செய்து சேர்க்கப்பட்ட 
வினைகளின் பயன்கள் பிராரப்தம் - அவற்றுள் இறந்த உடம்புகளால் அனுப 
வித்தன வொழியப் பிறந்த உடம்புகளால் அனுபவித்தற்கு எடுத்துக்கொள் 
ளப்பட்டன: ஆகாம்யம் - அவையன்றிப் பின்னும் அனுபவிக்கக் கடவன 


. 


நாலடியார் 


( அறத்துப் 


வாய்க் கிடந்தன ; இவையெல்லாம் அடங்குதற்கு , பொதுப்பட , பழவினை 
என்றார் . பழவினை பண்புத்தொகை ; பழமையாகிய வினையெனவிரியும் , 
தானம் முதலிய நல்வினைகளை முற்பிறப்புக்களிற் செய்தவர்கள் பிற்பிறப் 
புக்களிற் செல்வம் முதலியவற்றாற் பலநன்மைகளை அனுபவிப்பரென்பதை 
யும் அவற்றைச் செய்யாதவர் பசிபிணி முதலியவற்றாற் பலதீமைகளை அனு 
பவிப்பரென்பதையும் அறிவித்தற்கு , இவ்வதிகாரம் , ஈகையென்னும் அதி 
காரத்தின் பின் வைக்கப்பட்டது . 
க 0 க . பல்லாவு ளுய்த்து விடினுங் குழக்கன்று 

வல்ல தரந் தாய்நாடிக் கோடலைத் - தொல்லைப் 
பழவினையு மன்ன தகைத்தேதற் செய்த 

கிழவனை நாடிக் கொளற்கு . 
( இ - ள் . ) பல் ஆவுள் - பலபசுக்களின் நடுவில் , உய்த்துவிடினும் - தான் 
செலுத்திவிடப்பட்டாலும் , குழ கன்று இளங்கன்றானது , தாய் நாடிக்கோ 
டலை - ( தனது ) தாயைத் தானே தேடி யடைதலில் , வல்லது ஆம் - வல்லமை 
யுடையதாம் ; தொல்லை பழ வினையும்- மிகவும் பழமையாகிய கருமமும் , தன் 
செய்தகிழவனை நாடிக் கொளற்கு - (பலஜீவகோடிகளுள்ளும் ) தன்னைச்செ 
ய்த உரிமையுடையவனைத் தேடி யடைவதில் , அன்ன தகைத்தே- அப்படிப் 
பட்டதன்மையை ( வல்லமையை ) யுடையதேயாம் ; ( எ - று . ) 

மிகச் சிறியதாயிருப்பினும் கன்று தான் பசுமந்தையின் நடுவில் விடப் 
பட்டால் தன் தாயையே நாடி யடைவது போல , பழமையாக வருகிற வினை 
யும் ஜீவகோடிகளுள் தனக்கு உரியவனையே நாடியடையு மென்பதாம் ; உவ 
மையணி . ( யதா தேநுஸஹஸ்ரேஷ வத்ஸோ விந்ததி மாதரம் - ஏவம்பூர் 
வக்ருதம் கர்ம கர்த்தார மநுகசசதி என்ற மஹாபாரதத்து ஆநுபாஸ் நிக 
பர்வத்துச் சுலோகத்தை அடியொற்றியது , இச்செய்யுள் . 

பல்லா - பண்புத்தொகை ; பல் + ஆ : பலவென்பது , தன்முன் பிறவா 
அகரங்கெட்டது ; நன் - உயிர் - 20. ) பல்லா வொளித்து விடினும் என்கிற 
பாடத்துக்கு -( தாய்ப்பசுவைப்) பலபசுக்கூட்டத்தினிடையே மறைத்துவை 
த்துவிட்டாலு மென்று பொருள் . விடின் என்பது இவ்வுரையிற் செய்வினைப் 
பொருளையும் , முன்னுரையிற் செயப்பாட்டு வினைப்பொருளையும்உணர்த்தி 
ற்று , செயப்பாட்டுவினைப்பொருளுணர்த்தும் போது , அகரச்சாரியையும்படு 
விகுதியும் செய்யுள் விகாரத்தால் தொக்குகின்றன வென்று அறிக . உம் - 
சிறப்பும்மை . குழ - இளமையுணர்த்தும் உரிச்சொல் . வல்லது - பண்படியாப் 
பிறந்த ஒன்றன்பாற் குறிப்பு முற்று ; அ - சாரியை , து -- விகுதி . ஆம் - அசை ; 
ஆகுமெனப் பொருள் கொண்டால் , வல்லது - பெயராம் . தாய் -இருதிணைப் 
பொதுப்பெயர். 

கோடலை , கொளற்கு - : இரண்டனுருபும் நான்கனுருபும் ஏழாம் வேற் 
றுமை யிடப்பொருளில் வந்தமையால் , உருபுமயக்கம் . தொல்லை - பண்புப் 
பெயர் ; தொல் - பகுதி , ஐ.விகுதி : (இப்பகுதி மை விகுதிபெற்றுத் தொன் 
மையெனவும் , று விகுதி பெற்றுத் தொன்று எனவும் வரும் ) தொல்லை ,பழ 
ஒரு பொருட்பன்மொழி , விளையினது அநாதியாய் வருந்தன்மையை வற்பு 


பால் ) 


க்க - ஆம் அதிகாரம் .-- பழவினை . 


றத்துதற்பொருட்டு, இவ்வாறுகூறினா ரென்க : இனி , தொல்லையென்பதைப் 
பண்பாகுபெயராகக்கொண்டு , முற்பிறப்புக்களிற் செய்தலாற் பழமையாகிய 
வினை யென்னவுமாம் . உம் - இறந்தது தழுவிய எச்சம் . அன்ன - சுட்டடி 
யாப்பிறந்த குறிப்புப் பெயரெச்சம் ; அ - பகுதி , அ - விகுதி , ன் - சாரியை 
மற்றொரு ன் - சந்தி . தன் + செய்த = தற்செய்த ; னகரம் றகரமாயிற்று , 
கிழவன் - உரியவ னென்னும் பொருளில் , கிழமை, ஈறுபோன கிழ - பகுதி 
பெண் பால் - கிழத்தி . ( வயது முதிர்ந்தவனென்னும் பொருளில் , கிழம் - 
பகுதி ; பெண்பால் - கிழவி . ) 

( க ) 
கஉ . உருவு மிளமையு மொண்பொருளு முட்கு 

மொருவழி நில்லாமை கண்டு - மொருவழி 
யொன்றேயு மில்லா தான் வாழ்க்கை யுடம்பிட்டு 
நின்று வீழ்ந் தக்க துடைத்து . 

ள் . ) உருவும் - அழகும் , இளமையும் யௌவனமும் , ஒள் பொரு 
ளும் - மேலான செல்வமும் , உட்கும் - (பலரும் ) அஞ்சத்தக்க மதிப்பும் , ஒரு 
வழி - ஒரே தன்மையாக , நில்லாமை - ( ஒருபிறப்பில் ) நிலைபெற்றிராமையை , 
கண்டும் பார்த்திருந்தும் , ஒரு வழி - யாதாயினும் ஒருவழியால் , ஒன்றேயும் 
ஒருசிறிது நல்வினையையாயினும் , இல்லாதான் - செய்துவைத்தலில்லாதவ 
னது , வாழ்க்கை -உயிர்வாழ்தலானது , உடம்பு இட்டு நின்று வீழ்ம் தக்கது 
உடைத்து -உடம்பை(ச சிலகாலம் ) பெற்று நின்று ( அதனாலாகிய பயனைக் 
கொள்ளாமல் ) விழுந் தன்மையை யுடையது ; ( எ - று . ) 

ருவம் முதலியவற்றின் நிலையின்மையைக் கண்டும் நிலையான நல் 
வினையைச் செய்யாதவனது பிறப்பு வீணென்பது , கருத்து . எனவே , 
ஙனம் நல்வினை செய்யவொட்டாது ஒருவனது வாணாளை வீணாசாக்குவது 
பழவினையின் செயலே யென்றதாயிற்று . ஒரு வழி - ஒருவனிடத்தும் என 
யும் , ஒரு வழி ஒன்றேயும் - ஒப்பற்ற உயர்க தியைத் தரத்தக்க ஒருநற்செய் 
கையையும் எனவும் உரைப்பாரு முளர் . 

உட்கு - கருவிப்பொருள்விகுதி புணர்ந்து கெட்ட பெயர் ; முதனிலைத் 
தொழிலாகுபெய ரென்னவுமாம் . உட்குதல் -அஞ்சுதல் . நின்று - அசையுமாம் . 
வீழும் என்னும் எதிர்காலப்பெயரெசசம் , ஈற்றுயிர் கெட்டு வீழ்ம் என 
நின்றது ; " செய்யுமெனெசசவீற்றுயிர்மெய் சேறலும் " என்னுஞ் சூத்திரத் 
தின் உரையிற்கோடலால் இதனை அமைக்க . தக்கது என்பது - தகை 
தகுதி என்பன போல , குணத்தையுணர்த்துந் தொழிற்பெயர் . ( உ ) 
காங . வளம்பட வேண்டாதார் யார்யாரு மில்லை 

யளந்தன போக மவரவ ராற்றான் 
விளங்காய் திரட்டினா ரில்லைக் களங்கனியைக் 

காரெனச் செய்தாரு மில். 
( இ - ள் . ) வளம் பட வேண்டாதர் - ( செல்வம் முதலியவற்றாற் ) சிறப் 
பைப் பெற விரும்பாதவர் , யார் -(உலகத்தில் யாவர் உளர் ?யாரும் இல்லைNama 


நாலடியார் 


( அறத்துப் 


- 


( 
a 
) 


( ஆயினும் ) , போகம்- ( அவரவரது ) சுகானுபவங்கள் , அவர் அவர் ஆற்றான் 
அளந்தன - அவரவரது ஊழ்வினையால் ( முன்னமே ) அளவு செய்யப்பட்டுள் 
ளன ; விளகாய் திரட்டினார் இல்லை- விளங்காயைத் திரண்ட உருவினதாகச 
செய்துவைத்தவர் இல்லை ; கள கனியை கார் என செய்தாரும் இல் - களாப் 
பழத்தைக் கரிய உருவினதாகச் செய்து வைத்தவரும் இல்லை ; ( எ - று . ) 

விளங்காய் முதலியன தம்தம் இயற்கையால் அமைந்திருப்பது போல 
அவரவர் சுகமும் அவரவரது புண்ணியத்திற்குத் தக்கவாறாக அமைந்த 
தென்பதாம் ; எடுத்துக்காட்டுவமையணி .. 

அளந்தன போகமெல்லா மவரவர்க் கற்றைநாளே , யளந்தன வாழு 
நாளும் " என்ற சிந்தாமணி இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது . யார் ; யாரு 
மில்லை என வினாவும் விடையுமாக இருமுறை கூறியது , வற்புறுத்தற்கு ; 
" உண்டோ வுணர்ச்சி மற் றில்லாகும் என்றாற்போல . வளம்பட - தமக் 
குச் செல்வமுண்டாகுமாறு என்றுமாம் . யார்யாரும் என எடுத்து- எப்படிப் 
பட்டவரும் என்றும் உரைப்பர் , 

அளந்தன செயப்பாட்டுலினைப்பொருளில் வந்த செய்வினை . விளங் 
காய் , களங்கனி - மரப்பெயர் முன்னர் இனமென்மை தோன்றிற்று . போகம் - 
வடசொல் . 

இது - இருவிகற்ப இன்னிசைவெண்பா. 
கலச . உறற்பால நீக்க லுறுவர்க்கு மாகா 

பெறற்பா லனையவு மன்னவா மாரி 
வறப்பிற் றருவாரு மில்லை யதனைச் 

சிறப்பிற் றணிப்பாரு மில் . 
( இ - ள் . ) உறல் பால - (ஊழ்வினையால் ) நேரிடத்தக்க துன்பங்களை , 
நீக்கல்- விலக்குவது , உறுவர்க்கும் - ஆற்றல் மிக்க முனிவர்கட்கும் , ஆகா - 
கூடாததாம் ; பெறல் பால் அனையவும்-பெறத்தக்க தன்மையையுடைய அவ 
வின்பங்களைப் பெறுதல்களும் , அன்ன ஆம் - அப்படிப்பட்டனவேயாகும் 
( முனிவர்களாலும் தரமுடியாதனவாம் ) ; ( எவைபோலவெனில் ) , - மாரி 
வறப்பின் - மழைபெய்யா தாயின , தருவாரும்- ( அதனைப் ) பெய்து தருவிக்க 
வல்லவரும் , இல்லை- ; சிறப்பின் - ( அம்மழை ) மிகுதியாகப்பெய்தால் , 
அதனை --, தணிப்பாரும் - குறையச் செய்பவரும் , இல் - இல்லை ; ( எ - று . ) 

மழை பெய்யாமல் தவிர்ந்தால் அதனைப் பெய்வித்தல் எவர்க்கும் முடி 
யாதவாறுபோல , புண்ணியப்பயன் வாராதவிடத்து அதனைக் கொடுப்பவ 
ரும் இல்லை ; மழைமிகுதியாகப் பெய்யுமிடத்து அதனைத் தடுத்தல் முடியாத 
வாறுபோல , தீவினைப்பயன் மிகுதியாக நேருமிடத்து அதனைத் தவிர்த் 
தலும் முடியா தென்பதாம் ; எல்லாம் பழவினையின்படியே நடக்கு மென் 
பது , கருத்து . 

எடுத்துக்காட்டுவமையணி . மழை வேண்டியவளவாகப் பெய்வதுஉல 
கத்துக்கு நன்மைபயத்தல்பற்றி அதற்கு நல்வினையும் , மிகுதியாகப்பெய் 
வது நீமைவிளைத்தல் பற்றி அதற்குத் தீவினையும் உவமையாதல் ஏற்கும் , 


பால் ] 


கக - ஆம் அதிகாரம்.- பழவினை . 


மாரிவறப்பிற்றருவாருமில்லை , பெறற்பாலனையவுமன்னவாம் ; அத 
னைச்சிறப்பிற்றணிப்பாரு மில்லை , ( அதுபோல ) உறற்பால நீக்கலுறுவர்க்கு 
மாகா என மாறிச் சென்றியைதலால் , இச்செய்யுள் - எதிர்நிரனிறைப்பொ 
ருள்கோள் . 

இனி , உறற்பால - நேரிடக்கூடிய துன்பங்கள் , நீக்கல் ஆகா- நீக்குதற்கு 
முடியாதனவாம் என்றும் , பெறற்பால் அனையவும் - பெறக்கூடிய நல்வினைக 
ளும் , அன்ன ஆம் - அவ்வாறே நீக்க முடியா தனவாம் என்று உரைப்பாரு 
மார் . இவ்வுரைக்கு , முறைதிரனிறையாகவே இயைக்கலாம் . 

இதுவும் , அடுத்தகவியும் - ஒருவிகற்ப இன்னிசை வெண்பா. இவ்வதி 
காரத்து கூ , க ) - ஆஞ் செய்யுள்களும் அது . 

( ச ) 
காரு . தினைத்துணைய ராகித்தர் தோள் ளடக்கிப் 

பனைத்துணையார் வைகலும் பாடழிந்து வா 
நினைப்பக் கிடந்த தெவனுண்டா மேலை 

வினைப்பய னல்லாற் பிற . 
( இ - ள் . ) பனை துணையார் - பனையளவு பெரியவர்கள் , வைகலும் - நாள் 
தோறும் , பாடு அழிந்து-( தமது ) பெருமை கெட்டு , தினை துணையர் 
தினையளவு சிறியவர்களாய் , தம் தேசு உள் அடக்கி - தமது ஒளியை உள்ளே 
அடக்கிக்கொண்டு , வாழ்வர்-உயிர்வாழ்வார்கள் , (இதற்குக்காரணம் ), நினை 
ப்ப ஆலோசித்தால் , மேலை வினை பயன் அல்லால் - முற்பிறப்பிற் செய்த தீ 
வினையின் பயனே யல்லாமல் , பிற - வேறாக , கிடந்தது - பொருந்தியது , 
எவன் உண்டு ஆம் - யாது உள்ளதாம் ” ( எதுவுமில்லை யென்றபடி ) ; ( எ - று ) 

செல்வம் அதிகாரம் கல்வி முதலியவற்றால் உயர்ந்தவர்கள் பலர் விரை 
விலே அவ்வுயர் சசியொழிந்து தாழவையடைந்து ஒளிகுன்றி இரத்தல் முதலி 
யன செய்து வாழ்தற்குக் காரணம் பழவினையே யென்பது , கருத்து . 

தினை , பனை என்பன -சிறுமை பெருமைகட்கும் , தாழ்வு உயர்வுகட்கும் 
எடுத்துக்காட்டப்படும் சில அளவுகள் ; " தினைத்துணை நன்றி செயினும் 
பனைத்துணையாக் , கொள்வர் பயன் தெரிவாா ” என்ற திருக்குறளிலுங் கா 
ண்க . பனையென்பது , மரப்பெயராய்ப் பெருமைகுறிக்கும் . தேசு - தேஜஸ் 
என்ற வடசொல்லின் சிதைவு . தினைத்துணையர் , பனைத்துணையார் என்பன - 
இங்குத் தாழ் வடைந்தவர்கள் , கௌரவம்பெற்றவர்கள் என்ற பொருளைத் 
தந்தன . வைகலும் - நாளடைவிலே யென்றுமாம் . 

( ரு ) 
கலச . பல்லான்ற கேள்விப் பயனுணர்வார் வீயவுங் 

கல்லாதார் வாழ்வ தறிதிரேற் - கல்லா தார் 
சேதன மென்னுமச் சேற்கத் தின்மையாற் 
கோதென்று கொள்ளாதாங் கூற்று . 

ள் . ) பல் - பலவகைப்பட்ட , ஆன்ற சிறந்த , கேள்வி - நூற்கேள்வி 
களினால் , பயன் - (உயிர்வாழ்க்கையின் ) பயனை , உணர்வார் -அறிபவராகிய 


நாலடியார் 

[ அறத்துப் 
கற்றோர்கள் , வீயவும் - (பலர் விரைவிலே ) இறக்கவும் , கல்லாதார் - படியாத 
வர்கள் , வாழ்வது - ( பலகாலம் ) உயிர்வாழ்வதைப்பற்றி , அறிதிர் ஏல் - 
(காரணமென்னவென்று ) ஆலோசித்தறிவீரானால் , - கல்லாதார் - படியாத 
வர்கள் , சேதனம் என்னும் அ சேறு அகத்து இன்மையால் - அறிவென்கிற 
அந்தச்சாரத்தை ( த் தமது ) உள்ளே உடைத்தாகாமையால் , ( அவர்களை ) 
கூற்று- யமன் , கோது என்று - அசாரமென்று நினைத்து , கொள்ளாது- எடுத் 
துக்கொள்ளான் ; ( எ - று .) 

சாரத்தை விரைவிலே கிரகித்துக்கொண்டு அசாரத்தை விட்டிடுதல் 
எவர்க்கும் இயல்பாதலால் , யமனும் கல்வியுடையோரை இளமையிலேயே 
எடுத்துக்கொண்டு அஃதில்லாரை விட்டிடுகின்றா னென்பது , கருத்து . 

படித்தவர் விரைவிலிறத்தலும் படியாதவர் நெடுநாளிருத்தலு மாகிய 
மாறுபாட்டிற்கும் , சிலர் அறிவுடையராயிருத்தலும் சிலர் அறிவிலராயிருத் 
தலுமாகிய வேறுபாட்டிற்கும் காரணம் சன்மாந்தர கருமமேயென இப்பாட 
லுக்கு இவ்வதிகாரத்தோடு இயைபு காண்க . 

பாபீ சிராயுஸ் ஸுக்ருதீ கதாயு? என்றபடி உலகத்திற் பாவிகள் 
நெடு நாளிருத்தற்கும் , புண்ணியவான்கள் விரைவி லிறத்தற்கும் காரணங் 
கற்பித்துக்கூறியது - எதுத்தற்குறிப்பேற்றவணி ; வடநூலார் ஹேதூத்ப்ரே 
க்ஷாலங்காரம் என்பர் . 

சேறு -ஸாரம் என்னும் வடமொழியின் சிதைவு ; " சேறு படுமலர் சிந்த 
விரைந்தே எனசசிந்தாமணியிலும் , ஸ்ரீஸாரக்ஷேத்திரத்தைத் திருச சேறை 
யென வழங்கு மிடத்துங் காண்க , தேவர்களை இருதிணையாகவுஞ் சொல்ல 
லா மாதலால் , கூற்றுக் கொள்ளாது என அஃறிணையாக் கூறப்பட்டது . 
ஆம் - அசை . 
க 0 எ . இடும்பைகூர் நெஞ்சத்தா ரெல்லாருங் காண 

நெடுங்கடை நின்றுழல்வ தெல்லா மடம்பம்பூ 
வன்னங் கிழிக்கு மலைநடற் றண்சேர்ப்ப 

முன்னை வினையாய் விடும் . 
( இ - ள் . ) அடம்பம் பூ - அடம்பங்கொடியின் மலர்களை , அன்னம் 
அன்னப்பறவைகள் , கிழிக்கும் - ( மூக்கினாற் கொத்திக் ) கிழித்துவிளையாடு 
தற் கிடமான , அலை கடல் தண் சேர்ப்ப அலைகின்ற கடலினது குளிர்ந்த 
துறையையுடைய பாண்டியனே! - (உலகத்திற் சிலர் ) , எல்லாரும் காண - 
யாவரும் ( தம்மைப் பார்க்கும்படி , இடும்பை கூர் நெஞ்சத்தார் வறுமைத் 
துன்பம்மிக்க மனமுடையவர்களாய் , நெடுங் கடை நின்று- பெரிய பலவீட்டு 
வாயில்களிற் போய் நின்று , உழல்வது எல்லாம்- (பிசசைக்காக ) வருந்துஞ் 
செய்கையெல்லாம் , முன்னை வினை ஆய்விடும் - முற்பிறப்பிற்செய்த தீவினை 
யின் பயனேயாம் ; ( எ - று . ) 

கீழ் இவ்வதிகாரத்தின் ரு - ஆங்கவியில் உயர்ந்தவர் தாழ்வு அடைதற்கு 
து முன்னை வினையென்று கூறியது போல , இங்கு , இயற்கையிலேயே வறி 


சு 


பால் ) கக - ஆம் அதிகாரம் .-- பழவினை . 
ஞராயிருத்தலும் மூன்னை வினையினாலேயே யென்று கூறியவாறாம் ; " அகத் 
தாரே வாழ்வாரென் றண்ணாந்து நோக்கிப் , புகத்தாம் பெறாஅர் புறங்கடை 
பற்றி , மிகத்தாம் வருந்தியிருப்பரே மேலைத் , தவத்தாற் றவஞ்செய்யாதார் " 
என்றது , இங்குக் காணத்தக்கது . 

இனி , முதலடிக்கு - ( தமது தாழ்ந்த நிலைமையை நோக்கி ) யாவரும் 
மிக இரக்கம் பொருந்திய மனத்தையுடையவர்களாய்த் தம்மைக் காணு 
படி யென்றும் உரைக்கலாம் . நெடுங்கடை - வெகுகாலம் என்று உரைப்பாரு 
முளர் . மூன்றாமடி- அந்நாட்டின் நீர்வளத்தையும் , நெய்தனிலச்சிறப்பையும் 
விளக்கிற்று . 

கூர் -உரிச்சொல் . உழல்வதெல்லாம் - ஒருமைப்பன்மைமயக்கம் , அட 
ம்பு - ஓர்கொடியின் பெயர் ; அம் - சாரியை , ஆய்விடும் , விடு - துணிவுப்பொ 
ருளை உணர்த்திற்று . அன்னம் - ஹம்ஸம் என்னும் வடமொழி . தனிச்சொல் 
லும் மூன்றாம் அடியும் - ஆடுஉ முன்னிலை . அடுத்த செய்யுளிலும் இப்படியே 
க 04 . அறியாரு மல்ல ரறிவ தறிந்தும் 

பழியோடு பட்டவை செய்தல் - வளியோடி 
நெய்த னறவுயிர்க்கு நீள்கடற் றண்சேர்ப்ப 

செய்த வினையான் வரும் . 
( இ - ள் . ) வளி ஓடி காற்று வீசுதலினால் , நெய்தல் - நெய்தற்பூக்கள் , 
நறவு உயிர்க்கும் - (அசைந்து ) தேனைச்சொரிகின்ற, நீள் கடல் தண்சேர்ப்ப 
பெரிய கடலினது குளிர்ந்த கரையையுடைய பாண்டியனே ! - (சிலர் ) ,அறி 
யாரும் அல்லர் - அறியா தவரு மல்லர் : அறிவது அறிந்தும் - அறிதற்கு உரிய 
வற்றை அறிந்திருந்தும் , பழியோடு பட்டவை செய்தல் -உலகநிந்தையோடு 
பொருந்திய தீயதொழில்களைச செய்தல் , செய்த வினையான் வரும் - ( முற் 
பிறப்பிற் ) செய்த தீவினையினால் உண்டாகும் ; ( எ - று . ) 

அறிந்தும் பழிப்பன செய்தல் பழவினைப்பயனே யென்பது கருத்து . 
" தவமுந் தவமுடையார்க்காகும் " என்றபடி நல்வினைக்கு நல்வினையேகார 
ணமாதல்போல , தீவினைக்குந் தீவினையே காரணமாம் என்றவாறு . 

ஓடி = ஓட : எசசத்திரிபு ; இனி ; வளி ஓடி நெய்தல் நறவு உயிர்க்கும் - 
காற்றுத்தான் விரைந்து சென்று நெய்தல் மலரினது வாசனையை வீசுகின்ற 
எனவுமாம் . நெய்தல் - நீர்ப்பூங்கொடிகளுள் ஒன்று . அறிவது - சாதியொருமை . 
ஈறவு - நறா என்பதன் விகாரம் , 

வழியோடி என்று பாடமோதி , (காற்றின் ) வழியே போய் என்று 
உரைப்பாரு முளர் . நீள்கழித்தண்சேர்ப்ப என்பதும் பாடம் . 

முதலடி -ழற்று மோனை ; அதாவது - ஓரடியின் சீர்களிலெல்லாம்மோனை 
வருவது . இச்செய்யுளின் முன்னிரண்டடிகளில் உயிரெதுகை; அதாவது - 
இரண்டாமெழுத்து ஒன்றா தாயினும் இரண்டாமெழித்தின் மேலேறியஉயிர் 
ஒன்றி நிற்பது . 

( அ ) 
13 


நாலடியார் 


[ அறத்துப் 


அசை . 


காக . ஈண்டுநீர் வையத்து ளெல்லாரு மெத்துணையும் 

வேண்டார்மற் றீயவிழைப்பய னல்லவை 
வேண்டினும் வேண்டா விடினு முறற்பால 

தீண்டா விடுத லரிது . 
( இ - ள் . ) ஈண்டு நீர் வையத்துள்- நெருங்கிய கடலாற் சூழப்பட்ட நில 
வுலகத்தில் , எல்லாரும் - யாவரும் , எத்துணையும் - மிகச்சிறிதும் , தீய - கொடி 
யனவாகிய துன்பங்களை , வேண்டார் - ( பெற ) விரும்பார் ; விழை பயன் 
( யாவரும் ) விரும்பும் பயன் , நல்லவை- நல்லனவாகிய இன்பங்களே யாகும் ; 
( ஒருவர் ) , வேண்டினும் - விரும்பினாலும் , வேண்டாவிடினும் -விரும்பாவிட் 
டாலும் , உறற்பால - (பழவினையால் ) வந்து அடைதற்கு உரியனவாகிய இன் 
பங்களும் துன்பங்களும் , தீண்டா விடுதல் - ( அவரை ) அடையாமல் விடு 
வது , அரிது - இல்லை ; ( எ - று . ) 

நாம் எப்போதும் நன்மையொன்றனையே நாடினும் நல்வினைப்பய 
னும் தீவினைப்பயனும் பழவினைக்குத் தக்கவாறு அவ்வக்காலத்து வந்தே 
தீரு மென்பதாம் . 

விழைபயன் அல்லவை எனப் பிரித்து - விரும்பப்படும் பயனல்லாதன 
வாகிய தீயனவற்றை யென்றும் உரைக்கலாம் . நீர் - கடலுக்கு ஆகுபெயர் . 
இனி , ஈண்டு நீர் வினைத்தொகை யன்மொழியாகவுமாம் . மன் - 
" தனக்குவமை யில்லா தான் தாள்சேர்ந்தார்க் கல்லால் , மனக்கவலை மாற் 
மலரிது என்ற திருக்குறளிற்போல , இங்கு அருமை இன்மையின் மேல்நின் 
றது ; அங்குப் பரிமேலழகர் இந்நாலடியையே மேற்கோள் காட்டினர் . 

இச்செய்யுளின் பிற்பாதி , பழமொழியிலும் " கழுமலத்தில் யாத்த " 
என்ற செய்யுளின் பிற்பாதியாகப் பயின்றுள்ளது . 

எட்டுணையும் என்றும் , விழைப்பயனல்லது என்றும் பாடம் . ( க ) 
கக . சிறுகா பெருகா முறைபிறழ்ந்து வாரா 

வுறுகாலத் தூற்றாகா வாமிடத்தே யாகுஞ் 
சிறுகாலைப் பட்ட பொறியு மதனா 
லிறுகாலத் தென்னை பரிவு . 

ள் ) சிறகாலை -உயிர்உடம்பை யடையுங்காலத்தில் தானே , பட்ட - 
(அனுபவிக்கவேண்டுமென்று ) நியமிக்கப்பட்ட , பொறியும் - ஊழ்வினைக் 
ளெல்லாம் , -சிறுகா- குறையமாட்டா ; பெருகா - வளரமாட்டா ; முறைபிறழ் 
துவாரா -( முற்பிறப்பிற் செய்யப்பட்ட ) முறைதவறி முன்பின்னாக வரமாட் 
டா ; உறு காலத்து ஊற்று ஆகா - ( துன்பம் ) வருங்காலத்து ஊன்றுகோல் 
போல் உதவி அத்துன்பத்தை ஒழிக்கமாட்டா ; ஆம் இடத்தே ஆகும் - வர 
வேண்டியகாலத்திலேயே வரும் ; அதனால் -ஆதலால் , இரு காலத்து - ( தீவி 
னைப்பயனாற் ) கெடுதியடை.யுங்காலத்தில் , பரிவு - இரங்குவது , என்னை - என் . 

அனுபவித்தே தீரவேண்டுவதாகிய விதியின் பயனைக் குறித்துத் துக் 
சிப்பது ஏன் என்பது , கருத்து . 


பால் ] 


கஉ - ஆம் அதிகாரம் . - மெய்ம்மை . 


வருந்தி யழைத்தாறும் வாராத , வாரா ,பொருந்துவன போமினென் 
றாற் போகா - இருந்தேங்கி , நெஞ்சம்புண்ணாக நெடுந்தரர் தாரினைந்து , 
துஞ்சுவதே மாந்தர் தொழில் என ஒளவையார் கூறியதும் காண்க ." சாத 
லும் பிறத்தல் தானும் தம்வினைப் பயத்தினாகும் , ஆதலு மழிவு மெல்லாம் 
அவை பொருட்கியல்பு கண்டாய் , நோதலும் பரிவுமெல்லாம் நுண்ணுணர் 
வின்மை யன்றே " என்ற சிந்தாமணியும் இங்கு அறியத்தக்கது . ( 50 ) 


அமை 


கஉ - ஆம் அதிகாரம் - மெய்ம்மை ,. 
அஃதாவது - உண்மையை யுணர்த்துவது ; இங்கே , உண்மையென்றது . 
அந்தப்பொருள்களின் இயற்கையான தன்மை . இது ஊழ்வினையால் 
வதாதலின் , பழவினையின் பின் வைக்கப்பட்டது . 
ககக . இசையா வொருபொரு ளில்லென்றல் யார்க்கும் 
வசையன்று வையத் தியற்கை - நரை 

-நசையழுங்க 
நின்றோடிப் பொய்த்த னிரைதொடீஇ செய்ந்நன்றி 
கொன்றாரிற் குற்ற முடைத்து . 

ள் . ) நிரை தொடீஇ- ஒழுங்காகிய வளையல்களை யுடையவளே! 
சையா ஒரு பொருள்இல் என்றல் -(தம்மாற்கொடுப்பதற்குக் ) கூடாததொரு 
பொருளை (யாசகர்க்கு ) இல்லையென்று (இறந்த அப்பொழுதே ) சொல்லுதல் , 
யார்க்கும் வகை அன்று - எவர்க்கும் பழிப்பாகாது : வையத்து இயற்கை - 
உலகத்தாரின் இயல்பாம் , நின்று - ( கொடுப்பனென்பது தோன்ற ) நின்று , 
ஓ 4 - நெடுங்காலங்கழித்துச் சென்று , ( பின்பு ) , நசை அழுங்க- (இரப்பவரது 
ஆசை கெடும்படி , பொயத்தல்- (இல்லையென்று சொல்லிப் ) பொய்யனாதல் , 
செய்நன்றி கொன்றாரின் குற்றம் உடைத்து -(தமக்குப் பிறர் ) செய்தஉபக 
ரத்தை மறந்தவரது குற்றத்தினும் ( அதிகமான ) குற்றத்தையுடையது. 

உலகத்தில் யோக்கியர்கள் தம்மாற்கொடுத்தற்கு இசையாதபொருளை 
ஒருவர் யாசித்தால் அப்பொழுதே இல்லையென்று சொல்லி அனுப்பிவிடுவர் ; 
அது குற்றமன்று ; அயோக்கியர்களோ, யாசகர்க்குத் தாங்கள் கொடுப்பதாக 
நெடுங்காலம் ஆசைகாட்டிக் கடைசியில் இல்லையென்று பொய்யராவர் ; அது 
எல்லாக்குற்றங்களினும் பெரியதொரு குற்றமா மென்பது , கருத்து . 
னால் , யோக்கிய அயோக்கியர்களது இயற்கை சொல்லப்பட்டது . " கருதக்தே 
நாஸ்தி நிஷ்க்ருதி : " என்னும் வடநூன் மேற்கோளாலும் , " எந்நன்றி கொன் 
றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை, செய்ந்நன்றி கொன்ற மகற்கு என்னும் 
திருக்குறளாலும் , செய்ந்நன்றிமறத்தல் பிராயசித்தமில்லாததொரு பெரும் 
பாவமாதலை உணர்க . 

இனி , நின்று-(யாசகன் நெடுங்காலங்காத்து ) நின்று , நசை அழுங்க . 
( பின் ) ஆசை கெடும்படி , ஓடி பொய்த்தல்- ( கொடுப்பதற்கு இசைந்த பொரு 
ளைக்கொடாமல் ) ஓடிஒளித்தல் எனவும் பொருள் கொள்ளலாம் நிரை தொடி . 


பகா 


150 


4 ம் 


நாலடியார் . 


( அறத்துப் 


வினைத்தொகைப் புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகை ; ஈறு நீண்டு அள 
பெடுத்தது -விளியுருபு இது , மகடூஉ முன்னிலை . 

" இசைவ கொடுப்பதூஉ மில்லென்பதூஉம் , வசையன்று வையத்தியற் 
கையஃதன்றிப் பகை கொண்டவனிற்பப்பாத்துண்ணானாயின் , நசைகொன் 
ன் செல்லுலக மில் என்பது , பழமொழிச் செய்யுள் . 

( க ) 
ககஉ . தக்காருந் தக்கவ ரல்லாருந் தந்நீர்மை 

யெக்காலுங் குன்ற லிலராவ - ரக்காரம் 
யாவரே தின்னினுங் கையாதாங் கைக்குமாந் 

தேவரே தின்னினும் வேம்பு . 
( இ - ள் . ) தக்காரும் - தகுதியையுடைய யோக்கியரும் , தக்கவர் அல்லா 
ரும் - தகுதியைபுடையவரல்லாத அயோக்கியரும் , எக்காலும் - எப்பொழுதும் 
( பெரியவர்வந்தபொழுதும் சிறியவர்வந்தபொழுதும் ), தம் நீர்மை குன்றல் 
இலர் ஆவர் - தங்களது இயல்பான குணம் குறை கலில்லாதவராவர் ; ( எது 
போலவெனின் ) , - அக்காரம் - கருப்பஞ்சாற்றுக்கட்டி , யாவரே தின்னினும் 
கையாது - எவர் தின்றாலுங் கசவாது ; வேம்பு- வேப்பங்காய் , தேவரே தின்னி 
னும் - தேவர்களே தின்றாலும் கைக்கும் - கசக்கும் ; ( எ - று . ) 

அக்காரம் மிகத்தாழ்ந்தவர் தின்றாலும் இன்சுவையுடையதாவதுபோல 
தக்கார் எப்போதும் நற்குணமுடையவராவர் ; வேம்பு தேவர்கள் தின்றாலும் 
கைப்பையேயுடையதாவதுபோல , தக்கவரல்லாத அயோக்கியர் எப்போதும் 
துர்க்குணங்களையே யுடையவராவர் என்பதாம் ; எடுத்துக்காட்டுவமையணி . 

தக்கார் நீர்மை - உத்தம குணம் ; வாய்மை முதலியன . தக்கவரல்லார் 
நீர்மை - அகமகுணம் பொய்ம்மை முதலியன . அக்காரம் -இஷ்ஸாரம் என் 
னும் வடமொழியின் சிதைவு போலும் ; இங்கே வெல்லம் , சர்க்கரை , கற் 
கண்டு முதலியவற்றைக் குறித்தது . ஏகாரங்கள் - முறையே இழிவுசிறப்பும் , 
உயர்வுசிறப்பும் உணர்த்தும் . ஆம் - அசை . 

( உ ) 
கககூ . காலாடு போழ்திற் கழிகிளை ஞர் வானத்து 

மேலாடு மீனிற் பலராவ - ரேலா 
விடரொருவ ருற்றக்கா லீர்ங்குன்ற நாட 

தொடர்புடையே மென்பார் சிலர் . 
இ - ள் . ) ஈர்குன்றம் நாட - குளிர்ந்த மலைகளையுடைய நாட்டையுடைய 
வனே ! - கால் ஆடு போழ்தில் - ( ஒருவர்க்குச் ) செல்வம் வந்த காலத்தில் , 
வானத்து மேல் ஆடும் மீனின் பலர் - ஆகாயத்திலே உயரச் சஞ்சரிக்கின்ற 
நாஷத்திரங்களினும் அநேகர் , கழி கிளைஞர் ஆவர் -( அவர்க்கு ) மிக்கஉறவின் 
ராவர் ; ஒருவர் ஏலா இடர் உற்றக்கால்- அவ்வொருவரே தகாததுன்பத்தை 
அடைந்தால் , தொடர்பு உடையேம் என்பார் - ( அவரோடு யாம் ) உறவை 
யுடையோ மென்று சொல்லி முன்வந்து தவுபவர் , சிலர் சிலரே ; ( எ - று . ) 


பால் ] 


கஉ - ஆம் அதிகாரம் . - மெய்ம்மை 


கல 


செல்வமுள்ள காலத்துப் பலர் வந்துசூழ்ந்து பொய்யுறவு பாராட்டி 
நடித்தலும் , வறுமைவந்தகாலத்துச் சிலர் மாத்திரமே மெய்யுறவினராக வர் 
து உதவுதலுமாகிய உலகவியற்கை , இதனாற் சொல்லப்பட்டது . பொருள் 
கையுண்டாய்ச் செல்லக்காணிற் போற்றியென் றேற்றெழுவர் , இருள் 
கொள் துன்பத் தின்மை காணில் என்னே யென்பாரு மில்லை என்றஆழ் 
வார்பாசுரமும் , " அற்ற குளத்தி லறுநீர்ப்பறவைபோ, வற்றுழித் தீர்வா 
ருறவல்ல - ரக்குளத்திற் , கொட்டியு மாம்பலு நெய்தலும் போலவே , யொ 
ட்டியுறுவா ருறவு என்ற ஒளவையார்வாக்கும் காண்க . 

ஈர் என்ற அடைமொழி , பலநீரருவிகளையுடைமையாகிய குன்றத்தி 
னது வளத்தைத் தெரிவித்தது . நாட்டின் நிலவளத்துக்கு முக்கிய காரண 
மாகிய நீர்வளத்துக்கு இடமாகலின் , மலையின் செழிப்பைக் கூறினார் . சிலர் 
என்றது , அருமை குறித்து நின்றது . 

கால் ஆடுதல் -பாதம் நினைத்தஇடம் போதல் ; இது - இலக்கணையால் , 
செல்வம் பெறுதலைஉணர்த்திற்று; கைசாய்தல் , சாய்கால் , செல்வாக்கு " 
என்பன போலக் கொள்க : சீவகசிந்தாமணியில் " கண்ணாடி வென்று " என் 
பதற்கு - கண் எல்லாரிடத்தும் உலாவி வென்று என்று உரைகூறியது 
சிரியர் நச்சினார்க்கினியர் " காலாடுபோழ்தின் " என்றாற்போல என்று 
அதற்கு இதனை மேற்கோள் காட்டியவாறும் உணர்க . அன்றியும் , காலாடு 
தல் - செல்வச்செருக்குக்கு ஒரு குறியா மென்பர் . போழ்து - மரூஉமொழி . 
கழி-உரிச்சொல் ; இனி , கழிகிளைஞர்- இழிவான உறவினரென்றும் பொருள் 
கொள்ளலாம் . கிளைஞர் -மரத்தைக் கிளைபோல ஒருவரைத் தழுவுபவர் ; ஞ் 
பெயரிடைநிலை , மீன் - விண்மீன் . மின்னுவது மீன் எனக் காரணக்குறி ; 
வானமாகிய கரிய பெரிய கடலுக்கு மீன்போலுள்ளது என உவமை பற் 
றிய பெய ரென்றலு மொன்று . 

( ங ) 
ககச , வடுவிலா வையத்து மன்னிய மூன்றி 

னடுவண தெய்த விருதலையு மெய்து 
நடுவண தெய்தாதா னெய்தும் உலைப்பெய் 

தடுவது போலுந் துயர் . 
( இ - 

ள் . ) வடு இலா - குற்றமில்லாத , வைய்த்து - இவ்வுலகத்திலே , 
மன்னிய - பொருந்திய , மூன்றில்- ( அறம்பொருள் இன்பம் என்னும் ) மூன்ற 
னுள்ளே , நடுவணது - நடுவிற்சொல்லப்பட்ட பொருளை , எய்த - ( ஒருவன் ) 
அடைய , ( அதனால் ) , இரு தலையும் - முன்னும் பின்னுமுள்ள அறத்தையும் 
இன்பத்தையும் , எய்தும் - அடைவான் ; நடுவணது எய்தாதான் - இடையில் 
நின்ற அச்செல்வத்தை அடையா தவன் , உலை பெய்து அடுவது போலும் 
துயர் - ( கொல்லனது ) உலைக்களத்திலே இட்டுக்காய்ச்சப்படுவதனாலாகுந் 
துன்பத்தைப் போன்ற துன்பத்தை , எய்தும் - அடைவான் ; ( எ - று . ) 

னால் , செல்வவறுமைகளின் இயற்கை கூறப்பட்டது . செல்வத் 
தைப்பெற்றால் தான தருமங்களைச் செய்யவும் , இம்மை யின்பங்களை அனுப 
விக்கவுங்கூடும் , அதனைப் பெறாமற்போனால் இருத்தல் முதலியவற்றால் மிக்க 


கஉ 


நாலடியார் 


( அறத்துப் 


2 


துன்பத்தையடைவான் என்பதாம் . " ஒண்பொருள் காழ்ப்ப வியற்றியார்க் 
கெண்பொரு , ளேனை யிரண்டு மொருங்கு ,” “ பாரோர் சொலப்பட்ட மூன் 
றன்றே யம்மூன்று , மாராயிற் றானேயறம் பொருளின்பமென் , ராராரிவற்றி 
னிடையதனை யெய்துவார் , சீரா ரிருகலையு மெய்துவர் ," " இல்லா ரிருமையு 
நல்லவெய்தார் , " " வறியா ரிருமையறியார் என்பன காண்க , உவமையணி . 
ககரு நல்லாவின் கன்றாபி னாகும் விலைபெற உங் 

கல்லாரே யாயினுஞ் செல்வர்வாய்ச் சொற்செல்லும் 
புல்லீரப் போழ்தி னுழவேபோன் மீதாடிச் 
செல்லாவா நல்கூர்ந்தார் சொல் . 
( இ - ள் . ) நல் ஆவின் கன்று ஆயின் - உயர்ந்தசாதிப் பசுவினது கன்றா 
யிருக்குமானால் , நாகும் - இளங்கன்றும் , விலை பெறா உம் - ( மிக்க ) விலையை 
அடையும் ; ( அதுபோல ), கல்லாரேஆயினும் - படியாதவர்களானாலும் , செல் 
வர் வாய் சொல் - பொருளுடையோரது வாக்கிலிருந்து வருஞ் சொற்கள் , 
செல்லும் - ( தகாதனவாயினும் பலராலும் ) அங்கீகரிக்கப்படும் ; நல்கூர்ந் 
தார் சொல்- (படித்தவராயினும் ) வறுமைப்பட்டவரது சொற்கள் , ( நல்லன 
வாயினும் ), புல் ஈரம் போழ்தின் உழவே போல் - அற்பமான ஈரத்தை 
யுடைய காலத்தில் உழவு ( நிலத்திலிறங்காமல் மேலெழுந்தவாறாய்ச் செல் 
வது ) போல , மீது ஆடி - மேலே மாத்திரந் தோன்றி , செல்லா ஆம்-உள்ளே 
ஏற்றுக்கொள்ளப்படாதனவாம் ; ( எ - று . ) 

நல்ல சாதிப்பசுவினது கன்று மிக்க இளமையையுடையதா யிருப்பி 
னும் மிக்க விலை பெறுதல் போல , செல்வமுடையவர் மிக்க இளமையை 
யுடையராய்ப் படியாதவராயிருப்பினும் அவர்க்கும் மிக்க செல்வாக்கு 
ண்டாம் ; மேல்தோற்றத்தில்மாத்திரம் ஈரமுடையதாய்த் தோன்றுங் 
கழனியில் உழுதல் பயனற்றதாவது போல , தரித்திரனுடைய சொல் செல் 
லாது பயனற்றதாகும் என்பதாம் . இதனால் , செல்வத்தின் சிறப்பான இயற் 
கை கூறப்பட்டது , 

எடுத்துக்காட்டுவமையணியும் , முற்றுவமையணியும் சேர்ந்துவந்த 
சேர்வையணி . 

" கல்லானே யானாலுங் கைப்பொருளொன் றுண்டாயின் , எல்லாருஞ் 
சென்றங் கெதிர்கொள்வர் - இல்லானை , இல்லாளும் வேண்டாள் மற் றீன் 
றெடுத்ததாய்வேண்டாள் , செல்லா தவன் வாயிற் சொல் " என்றார் ஒளவை 
யாரும் , ஏழை வார்த்தை யம்பல மேறாது என்பது , பழமொழி . 

நாகு - இளமையையும் பெண்மையையும் உணர்த்தும் பெயர் ; " எரு 
மையுமரையும் பெற்றமு நாகே என்னுந் தொல்காப்பியச் சூத்திரத்தால் , 

பசுவிற்கு உரியதாதலை உணர்க . விலைபெறூஉம் -இன்னிசைநிறைத்தற் 
பொருட்டுக் குறில் நெடிலாய் அளபெடுத்தது . நல்கு ஊர்என்னும் இரண்டு 
சொற்கள் ஒருசொல்லின் தன்மைப்பட்டு நல்கூர் என நின்றன ; நல்கூர் தல் 

- 
பிறர்கொடுத்ததைப் பெற்றுக்கொள்ளச் செல்லுதல் ; இது வறுமையைக் 
குறித்தல் , காரியத்தைக் காரணமாகக் கூறிய உபசாரவழக்கு . நல்குதல் - 


பால் ) 


க 2 - ஆம் அதிகாரம் . - மெய்ம்மை . 


கங 


கககா . 


கொடுத்தல் , ஊர்தல் - செல்லுதல் . வாய்ச்சொல் என்றவிடத்து வாய் 
என வேண்டாதுகூறியது அதன் சிறப்பை உணர்த்தற்கு . புல்லீரம் - நமிட்டீ 
ரம் . உழவு - தொழிற்பெயர் ; உழு - பகுதி . 

( ரு ) 
இடம்பட மெய்ஞ்ஞானங் கற்பினு மென்று 
மடங்காதா ரென்று மடங்கார் - தடங்கண்ணா 
யுப்பொடு செய்பா மயிர்காயம் பெய்தடினும் 

கைப்பறா பேய்ச்சுரையின் காய் . 
( இ - ள் . ) தட கண்ணாய் - பெரிய கண்களை யுடையவளே! - அடங்கா 
தார் - (இயல்பாய் ) அடங்குந் தன்மையில்லாதவர்கள் , மெய் ஞானம் -தத்துவ 
ஞானத்தையுணர்த்தும் நூல்களை , இடம் பட - அதிகமாக , என்றும்- எப்பொ 
ழுதும் , கற்பினும் - படித்துவந்தாலும் , என்றும் அடங்கார் - எப்பொழுதும் 
அடங்க மாட்டார்கள் : (இயற்கையறிவினால் அடங்காதவர் செயற்கையறிவி 
ஏல் அடங்கமாட்டாரென்றபடி ) ; (எதுபோலவெனின் ) , - உப்பொடு - உப் 
பையும் , நெய் - கெய்யையும் , பால் - பாலையும் , தயிர் - தயிரையும் , காயம் - பெருங் 
காயத்தையும் , பெய்து -தனித்தனியே சேர்த்து , அடினும் சமைக்கப்பட்டா 
லும் , பேய்சசுரையின் காய் பேய்ச்சுரைக்காய்கள் , கைப்பு அரா- (தமது இயற் 
கையான ) கசப்பு நீங்காவாம் ; ( 7 - று . ) 

இதனால் , அடங்காதவரது தன்மை கூறப்பட்டது . 

ஞானம்- நூலுக்குக் காரியவாகுபெயர் . தட - உரிசசொல் . தடங்கண் 
உரிச்சொற்புணர்ச்சியா தலால் , இனமெலிமிக்கது . கண்ணாய் - கண்ணாள் என் 
பதன் விளி ; மகடூஉழன்னிலை . உப்பொடு என உப்பை ஒடு க் கொடுத்துப் 
பிரித்தது ,அறுசுவையுள்ளுந்தலைமை பொறுதலாகிய அதன்சிறப்புத்தோன்ற . 

பெய்தடினும் என்றவிடத்து , உம்மை - உயர்வு சிறப்புப் பொருளது ; 
இனி , எச்சவும்மையாகக் கொண்டு , அதனைக்கத்திகொண்டு துணிப்பதன்றி 
எனப்பொருள் காணலாம் ; ஆகவே , இப்பின்னிரண்டடி " யர்ச நிம்பம் பர 
UT நாயர்சைகம் மதுஸர்ப்பிஷா- யாசைநம் கந்தமால்யாத்யை ஸர்வத்ர 
கடுரேவ ஸ 

என்ற சுலோகத்தோடு ஒத்தகருத்துடையதாய், ஒப்புமைக் 
கூட்டவணியின் பாற்படும் ; நன்மைபுரிவா ரிடத்தும் , தீமைபுரிவாரிடத்தும் 
ஒத்ததொ 

தாழிலுடைமையைக் கூறுதல் , இதனிலக்கணம் . முன்னிரண்டடியில் 
அடங்காதார் அடங்கார் என ஒருவரிடத்துள்ள தன்மையையேவற்புறுத்து 
தற்பொருட்டு மீண்டும் விதித்தது , விதியணியாம் : முன்னிரண்டடியும் பின் 
னிரண்டடியும் பிம்பப்ரதிபிம்பபாவந்தோன்றநிற்பது , எடுத்துக்காட்டுவமை 
பணி . இவ்வாறுபல அணிகள் சேர்ந்து வருவது , சேர்வையணியெனப்படும் . 

இச்செய்யுளின் பின்னிரண்டடியை, பங்காரமிட்டு அரைத்துக் கரைத் 
தாலும் தன் நாற்றம் போகாதாம் பேய்ச்சுரைக்காய் என்ற பழமொழியோடு 
ஒப்பிட்டுக்காண்க, காரம் - ஸம்ஸ்காரம் 

( சு ) 


( OH 


- 


10 . 


நாலடியார் 


[ அறத்துப் 


ககஎ . தம்மை யிகழ்வாரைத் தாமவரின் முன்னிகழ்க 

வென்னை யவரொடு பட்டது - புன்னை 
விறற்பூங் கமழ்கானல் வீங்குநீர்ச் சேர்ப்ப 

வுறற்பால யார்க்கு முறும் . 
( இ - ள் . ) புன்னை - புன்னை மரங்களின் , விறல் - பெருமையையுடைய, 
பூ - மலர்கள் , கமழ் - வாசனை வீசுகின்ற, கானல் - சோலைகளையுடைய , வீங்கு 
நீர் - மிக்க நீரையுடைய கடலினது , சேர்ப்ப - துறையையுடையவனே ! -- 
தம்மை இகழ்வாரை -( காரணமின்றித் ) தம்மை நிந்திப்பவர்களை , தாம் அவ 
ரின் முன் இகழ் - அவர் நிந்திப்பதற்கு முன்னே ( நிந்தித்தவுடனே யென்ற 
படி ) தாம் சிந்திக்கக்கடவர் ; அவரொடுபட்டது என்னை -(தம்மை நிந்திக்கிற ) 
அவர்களோடு ( தமக்கு ) உண்டான தாஷிணியம் என்ன உறல் பால - வரத் 
தக்கனவாகிய இன்பதுன்பங்கள் , யார்க்கும் - எவர்க்கும் , உ றும் (தவறாமல் ) 
வந்தே தீரும் ; ( எ - று . ) 

வரவேண்டிய நன்மையோ தீமையோ விதியின்படி வந்தே தீருமாத 
லால் , பிறர் நம்மைப் பழிக்கும்போது இதனால் என்ன தீங்கு விளையுமோ ? 
என்று அஞ்சிப் பின்வாங்காது அவரைப்பழிப்பதே அவர் வாயை யடக்கும் 
விதமா மென்றவாறு . இங்ஙனங்கூறியது , காரணமின்றிப் பிறரைப் பழிப்ப 
வர்களது நிந்தையைக் குறைவுபடுத்தற்கு உபாயமா மெனனுங் கருத்தா 
லென்க ; " கதநன்று சான்றாண்மை தீது கழிய , மதான்று மாண்பில்லார் 
முன்னர் " எனப்பிறர் கூறியதுங் காண்க . 

இதனால் , கீழ்மக்களின் தன்மையும் , அவரையடக்கும் உபாயமுங்கூறப் 
பட்டன . 

உறற்பால யார்க்கு முறும் என்ற ஈற்றடி , தம்மையிகழ்வாரைத்தாம 
வரின் முன்னிகழ்க என்ற வாக்கியத்திற்கு ஏதுவாய் நின்று சாதித்து நிற் 
பது , தொடாநிலைச் செய்யுட்தறியணி ; இது , வடமொழியில் காவ்யலிங் 
காலங்காரம் எனப்படும் . 

அவரின் முன் என்பதற்கு - அவரது புறத்திலேயன்றி எதிரிலே யென் 
றும் பொருள் கொள்ளலாம் . விறல் என்றது , கடலுக்குஇயற்கையாயுள்ள துர் 
க்கந்தத்தையும் போக்குந் திறத்தை நெய்தல் நிலக் கருப்பொருளாதலால் , 
புன்னை கூறப்பட்டது . பூங்கமழ் " பூப்பெயர் முன் இன மென்மையுந் தோன் 
றும் " எனப்பொதுப்படக் கூறியதனால் , அல்வழி எழுவாய்த்தொடரில்மெலி 
மிக்கது . கானல்- கடற்கரைச்சோலை . வீங்குநீர் - வினைத்தொகை யன்மொழி .. 

இச்செய்யுளின் முன்னிரண்டடிகளில் இனவெதுகை ; அதாவது வல் 
லெழுத்துக்களுள் ஒன்றற்கு ஒன்றும் , மெல்லெழுத்துக்களுள் ஒன்றற்கு 
ஒன்றும் , இடையெழுத்துக்களுள் ஒன்றற்கு ஒன்றும் எதுகையாய் நிற்பது . 
இவை முறையே வல்லினவெதுகை, மெல்லினவெதுகை. டையின் வெது 
சை எனப்படும் , 

( எ ) 


பால் ) 


கஉ - ஆம் அதிகாரம் . - மெய்ம்மை . 


காரு 


ககவு . ஆவே றுருவின வாயினு மாபயந்த 

பால்வே றுருவின வல்லவாம் - பால்போ 
லொருதன்மைத் தாகு மறநெறி யாபோ 

லுருவு பலகொள் லீங்கு . 
( இ - ள் . ) ஆ வேறு உருவின ஆயினும் பசுக்கள் வெவ்வேறு நிறத்தை 
யுடையனவாயிருந்தாலும் , ஆபயந்த பால் - அப்பசுக்கள் தந்தபால்கள், வேறு 
உருவின் அல்ல ஆம்- ( வெண்ணிறத்தையேயன்றி ) வெவ்வேறான நிறத்தை 
யுடையவை யாகமாட்டா ; பால் போல் - அந்தப் பால்போல , - அறம் - தரும் 
மானது , ஒரு தன்மைத்து ஆகும்-ஒரேதன்மையையுடையதாம் ; நெறி - (அத் 
தருமத்தின் ) வழிகள் , ஈங்கு - இவ்வுலகத்தில் , உருவு பல கொளல் - பலரூபங் 
களைக்கொண்டிருத்தல் , ஆ போல் - அப்பசுக்கள் போல ( ஆகும் ) ; ( எ - று . ) 

இதனால் , அறத்தின்து தன்மை சொல்லப்பட்டது . பசுக்கள் பலநிறமா 
யிருத்தல் போலத் தருமத்தைச்சம்பாதித்தற்கு உரியவழிகள் பலவாயிருப்பி 
னும் , பசுவின்பால் ஒரேநிறமுடைய தாதல்போல அந்நெறிகளாற் செய்யப் 
படுந் தருமமும் ஒரேதன்மையையுடைய தென்பதாம் ; உவமையணி . என் 
றது- தானம் தவம் விரதம் வழிபடுகடவுள்வணக்கம் முதலாகத் தருமஞ் 
செய்யும் வழி பலவாதலையும் , தருமம் நன்மை யொன்றையே விளைப்பதா 
தலையும் நோக்கி யென்க . 

உருவே அட்டையும் வடிவும் நிறமும் என்பதனால் , உரு என்பது 
நிறத்தையும் வடிவையும் உணர்த்துமாறு அறிக . தெரு - தெருவு , நடு - நடுவு 
என்பனபோல , உரு - உருவு என உகரசசாரியை பெற்றது . ஈங்கு - சுட்டு 
நீண்டது . இனி , நெறி ஆ போல் உருவு பல கொளல் என்பதற்கு - தரும 
மார்க்கங்களைப் பசுக்களைப்போலப் பலவுருவமாகக்கொள்கஎன்றும் உரைக் 
கலாம் ; இவ்வுரைக்கு , கொளல் என்பது அல் ஈற்று உடன்பாட்டுவியங் 
கோள் வினைமுற்று : தொழிற்பெய ரன்று . 

ச்செய்யுளின் முன்னிரண்டடிகளில் லகாவொற்று இடைவந்த 
ஆசெதுகை ; அதாவது - முதலெழுத்துக்கும் இரண்டாமெழுத்துக்கும் 
இடையே யரல ழ என்ற மெய்களுள் ஒன்று ஒரோவிடத்து வருவது .( அ ) 
கககூ யா அ ருலகத்தோர் சொல்லில்லார் தேருங்கால் 

யா அ ருபாயத்தின் வாழாதார் - யா அ 
ரிடையாக வின்னாத தெய்தா தார் யா அர் 

கடைபோகச் செல்வமுய்த் தார் . 
( இ - ள் . ) தேரும் கால் - ஆராயுமிடத்து , உலகத்து-உலகத்தில் , ஓர்சொல் 
இல்லார் -ஒரு நிந்தைச் சொல்லை யுடையராகாதவர் , யார் - எவர் ? ( எவருமில 
ரென்றபடி ) ; உபாயத்தின் வாழாதார் - தந்திரத்தால் வாழாதவர் யார் - எவர் ? 
இடை ஆக - ( தமது ஆயுளின் ) இடையிலே , இன்னாதது எய்தாதார் - துன் 
பத்தை அடையாதவர் , யார் - கடை போக - வாழ்நாளின் முடிவுவரையில் , 
செல்லும் உய்த்தார் - செல்வத்தை அனுபவித்தவர் , யார் - ? ( எ - று , ) 

11 


- 


804 


நாலடியார் 


[ அறத்துப் 


உலகத்தில் எல்லாரும் ஏதாவதொரு நிந்தையை அடைதலும் , யாதா 
யினுமோர் உபாயத்தால் வாழ்தலும் , இடையிலே துன்பத்தை அடைதலும் , 
செல்வத்தையிழத்தலும் இயற்கை யென்பது கருத்து , 

முதல்வாக்கியத்திலுள்ள உலகத்து ," தேருங்கால் என்ற சொற்கள் மற் 
றை வாக்கியங்களிலுஞ்சென்று இயைவது , முதனிலைத்தீவகம் . யார் என்ற 
சொல் ஒன்றே ஒருபொருளிற் பலமுறை வ 

வந்தது , 

சொற்பொருட்பின் வரு 
நிலையணி . 

சொல் என்பதற்கு - புகழ்ச்சொல் என்றும் உரைக்கலாம் . அளபெடை 
கள் - செய்யுளோசை நிறைக்க வந்தன . உபாயம் என்றது - சாம பேத தான 
தண்டங்களை . சாமம் - இனிதாகக்கூறல் ; பேதம் - மென்மையானும் வன்மை 
யானும் மனத்தினைப்பேதித்தல் ; தானம்- பகைவர் மனமகிழக் கொடுத்தல் ; 
தண்டம் - பகைவரைப் போர்செய்து அழித்தேவிடுதல் . இனி , உழவு வர்த்த 
கம் சேவகம் பிச்சை முதலியன என்னவுமாம் . கடைபோக என்பது இப் 
பொருளில் வருதலை , " ஈறு கடைபோக வெனக்கரு ளென்றலும் " என்ற 
மணிமேகலையிலுங் காண்க . 

இச்செய்யுளில் அளபெடைகள் பல வந்தது , அளபுத் தொடையாம் . 

இச்செய்யுள் , கஸ்யதோஷ குலே நாஸ்தி வயாதிநாகோட்டித:- வய 
ஸநம்கே நநப்ராப்தம் கஸ்பஸௌக்யம் நிரந்தரம் என்னும் சுலோகத்தைப் 
பெரும்பாலும் ஒத்தது . 

வாழாதாரியார் என்றும் , செல்வமுற்றார் என்றும் பாடம் . 
க 20 . தாஞ்செய் வினையல்லாற் றம்மொடு செல்வதுமற் 

றியாங்கணுந் தேரிற் பிறிதில்லை - யாங்குத்தாம் 
போற்றிப் புனைந்த வடம்பும் பயமின்றே 

கூற்றங்கொண் டோடும் பொழுது . 
( இ - ள் . ) தேரின் - ஆலோசித்துப்பார்த்தால் , - தம்மொடு செல்வது - 
(உடம்பைவிட்ட பின்பு ) தமது உயிரோடு வருவது , தாம் செய்வினை அல்லால் 
அவரவர் செய்த கருமமே யல்லாமல் , பிறிது- வேறொன்று , யாங்கணும் - எவ 
விடத்தும் , இல்லை - : கூற்றம் கொண்டு ஓடும் பொழுது - யமன் (உயிரைக் ) 
கொண்டு விரைந்து போகும்போது , ஆங்கு தாம் போற்றி புனைந்த உடம் 
பும் - அவ்வாறு தாம் பாதுகாத்து ( ஆடையாபரணமுதலியவற்றால் ) அலங் 
கரித்த சரீரமும் , பயம் இன்றே பிரயோசனமில்லாததேயாம் ; ( எ - று . ) 

இதுதான் உயிர் என்று தேகத்தினிடத்தில்மிக்க அபிமானங்கொண்டு 
உணவுமுதலியவற்றாற் பலவகையாகப்பிரயாசைப்பட்டு வருந்திவளர்த்த இவ் 
வுடம்பேயமன் உயிரைக் கொண்டும் போம் போது நமக்குப் பயன்படுவதில்லை 
யென்றால் , மற்று எதுதான் நமக்குப் பயன்படப்போகின்றது எதுவுமில்லை ; 
ஆகவே , நம்மோடு வருவன இருவினைகளே யென்பதைத் தெளிவாகவுணர் 
ந்து தீவினைகளை நீக்கி நல்வினைகளைச் செய்யவேண்டு மென்று கருத்து . 


பால் ) 


க 2 - ஆம் அதிகாரம் .-- 

மெய்ம்மை . 


40 எ 


இச்செய்யுளில் , ஒரு பொருளைக் கூறுவதனால் மற்றொருபொருள் எனி 
திற் சித்தித்தலாகிய கைமுதிகநியாயத் தோன்றி , தொடர்நிலைச்செய்யுட் 
பொருட் பேறணி தொனித்தல் காண்க . 

நீதி நூல்களி லெங்கும் , நன்மைதீமையான காரியங்களின் தன்மையை 
மாத்திரங் கூறுமிடங்களில் , நன்மையைச் செய்யவேண்டும் தீமையைத் 
தவிரவேண்டும் என்று கூறியதாகக் கருத்துக் கொள்க 

உடம்பும் பயமின்றே என்றது , அது இவ்வுலகத்தே கழிந்துவிடு , 
லால் உடம்பும் என்ற உயர்வுசிறப்பும்மை , மற்றைச செல்வம் இளமை சுற் 
றம் கல்வி முதலியவற்றின் பயனின்மையையும் உணர்த்திற்று. 

இப்பாட்டினால் , வினை உடம்பு இவற்றின் தன்மை கூறப்பட்டது . 

ஈட்டிய வொண்பொருளு மில்லொழியும் சுற்றத்தார், காட்டுவாய் 
ரேரே கலுழ்ந்தொழிவர் -மூட்டும் , எரியி னொழியு முடம்பு ஈர்ங்குன்ற நாட , 
தெரியி னறமே துணை , " மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன்வா 
சல்மட்டே , இனமான சுற்றம் மயான மட்டே வழிக்கு எது துணை , தினையா 
மளவு எவ்வளவாகினும் முன்பு செய்த தவம் , தனையாள என்றும்பரலோக 

கஞ் 
சித்திக்கும் சத்தியமே , " " அத்தமும் வாழ்வும் அகத்திமட்டே விழியம்பு 
ஒழுத , மெத்திய மா தரும் வீதி மட்டே விம் பிலிம் பி யிரு , கைத்தலை மேல் 
வைத்தழு மைந்தருஞ் ஈடு காமெட்டே , பற்றித் தொடரும் இருவினைப் புண் 
ணியபாவமுமே " என்ற செய்யுள்கள் இங்குக் காணத்தக்கன , " அர்த்தாக 
ருமே வெர்த்தந்தே மாாநேமித்ரபாந்தவா - ஸ க்ருதம் துஷ்க்ருதஞ் 
சைவ கசசந்த மநுகசசதி " என்னும் வட நான் மேற்கோளுங் காண்க . 

மற்று - அசை . யாங்கண் - யாக்கண் என்பதன் மெலித்தல் . முடிப்ப 
முடித்துப் பின் பூசுவ பூசி உடுப்ப உடுத்து உண்ப உண்டு பாதுகாக்கப்படு 
தலினால் , ஆங்குத் தாம்போற்றிப்புனைந்த உடம்பு எனப்பட்டது . இங்கே 
ஆங்கு என்றது , உலகறிசுட்டு , மற்றியாங்கண் - குற்றியலிகரம் . குற்றியலிக 
ரம் , இங்கு அலகுபெறவில்லை. ஏ - தேற்றம் , 

இசசெய்யுளின் முன்னிரண்டடிகளில் இனவெதுகை, (50 ) 


ககூ - ஆம் அதிகாரம் . - தீவினையச்சம் . 
அஃதாவது - பாவத்தைத் தருகின்ற கொடிய தொழில்களைச் செய்வ 
தற்கு அஞ்சி யொழுகவேண்டு மென்பதைப்பற்றிச் சொல்வது . பொருள் 
களின் உண்மையான தன்மையை உணர்ந்தா லல்லது தீவினை தருபவை 
இவை யென அறிந்து அவற்றினின்று அஞ்சி அவற்றைச் செய்யாதொழுகு 
தல் கூடாமையால் , இது மெய்ம்மை யென்னும் அதிகாரத்தின் பின் வைக் 
கப்பட்டது . 
கஉக துக்கத்துட் டுங்கித் துறவின்கட் சேர்கலா 
மக்கட் பிணத்த சுடுகாடு 

சுடுகாடு - தொக்க 
விலங்கிற்கும் புள்ளிற்குங் காடே புலங்கெட்ட 
புல்லறி வாளர் வயிறு . 


- 


ராத , 


( இ - ள் . ) சுடுகாடு மயானங்கள் , - துக்கத்துள் - சம்சாரத்துன் பங்களி 
லே , தூங்கி -தங்கியிருந்து , துறவின்கண் 

துறவறத்திலே, சேர்கலா - சே 
மக்கள்- மனிதர்களுடைய , பிணத்த-பிணங்களையுடையன ; புலம் கெ 
ட்ட - நல்லறிவில்லாத ( மாம்சபோஜனன் செய்கிற , புல் அறிவு ஆளர் -அற்ப 
அறிவையுடையவர்களது , வயிறு- வயிறுகளோவென்றால் , - தொக்க விலங் 
கிற்கும் புள்ளிற்கும் காடே - தொகுதியான மிருகங்களுக்கும் பறவைகளுக் 
கும் உரிய இடுகாடுகளேயாம் ; ( எ - று . ) 


ப 


அரிதரிது மானிட ராத லரிது ” என்றபடி பிறவிக்குள் உயர்ந்தமனி 
தரது பிணத்தையுடைய சுடுகாட்டினும் , மக்களினும் பலமடங்கு இழிந்த 
மிருகபலிகளின் பிணங்களையுடைய அற்பர்களது வயிறு மிகவும் இழிவான 
தாம் என்பது போதருதலால் , குறிப்பால் வந்த வேற்றுமையணி , உபமான 
உபமேயங்களுள் ஒன்றற்குச சிறப்புக்கூற தல் , இவ்வணியின் இலக்கணம் :: 
இதனை வடநூலார் வ்யதிரேகாலங்காரம் என்பர் . இங்கே உபமானத்தினும் 
உபமேயத்து விசேஷம் கூறினார் . 

புலங்கெட்ட என்றது , உயிர் உய்வதற்கு உபாயமாகிய தத்துவஞான 
த்தை உடைத்தாகாமையால் . புல்லறிவாளர் என்றது , உண்ணல் உடுத் 
தல் உறங்கல் முதலியவற்றுக்கு உரிய சாதாரண அறிவை யுடைமையால் . 
துறவிகளது தூய உடல் சுடுகாட்டிற் சேர்த்துச் சுடப்படாமற் சிறந்ததோ 
ரிடத்திற் சேமஞ்செய்து புனிதமாகப் போற்றப்படுதலால் , அதனை ஒழித்து 
துக்கத்துட்டுங்கித் துறவின் கட்சேர்கலா மக்கட்பிணத்த சுடுகாடு என்றார். 

இப்பாட்டால் , மாம்சபோஜனம் தீவினை யென்பது கூறப்பட்டது . 

சுடுகாடு- பால்பகா அஃறிணைப் பெயர்: ( இறந்தவரைச் ) சுட்டு எரிக்குங் 
காசேள் , பிணத்த- அன் சாரியை பெறாத பலவின்பால் முற்று . ( க ) 


பால் ] ககூ - ஆம் அதிகாரம் . - தீவினையச்சம் . க்க் 
கஉ உ . இரும்பார்க்குங் காலரா யேதிலார்க் காளாய்க் 

கரும்பார் கழனியுட்சேர்வர் - சுரும்பார்க்குங் 
காட்டுளாய் வாழுஞ் சிவலுங் குறும்பூழுங் 

கூட்டுளாதக் கொண்டுவைப் பார் . 
( இ - ள் . ) சுரும்பு- வண்டுகள் , ஆர்க்கும் - ஆரவாரிக்கின்ற , காட்டுள் 
வனத்திலே , ஆய் - பொருந்தி , வாழும் - வாழ்கின்ற , சிவலும் குறும்பூழும் - 
கவுதாரி காடை முதலான பறவைகளை , கூட்டுள் - கூட்டினுள்ளே , ஆய் 
ஆகும்படி , கொண்டு வைப்பார் - கொண்டுபோய் வைத்து வளர்ப்பவர்கள் , - 
மறுபிறப்பில் ), இரும்பு ஆர்க்கும் காலர் ஆய்- இருப்புவிலங்குகள் ஒலிக்கின்ற 
கால்களை யுடையவர்களாய் , ஏதிலார்க்கு ஆள் ஆய் - அயலார்க்கு அடிமை 
களாய் , கரும் பார் - வட்டைநிலங்களிலும் , கழனியுள் - விளைநிலங்களிலும் 
சேர்வர் - ( வேலை செய்தற்குப் ) போய்ச் சேர்வர்கள் ; ( எ - று . ) 

பறவைகளைக் கொன்று தின்பதேயன்றி அவற்றைப்பிடித்துக் கூட்டி 
லடைத்து வருத்துவதும் தீவினையென்பது , இதனாற் கூறப்பட்டது . 

( தசகுமாரசரிதத்துள் அன்னப்பார்ப்பை நூலிட்டுக் காலைக்கட்டிய 
பாவத்தாற் பின்பு வெள்ளிவிலங்கு காலிற் கிடந்ததென்று ஆசிரியர்கூறுவா 
றும் , வகசிந்தாமணியுள் முற்பிறப்பில் அன்னப்பார்ப்பைச் சுற்றத்தினின் 
றும் பிரித்துச் சிறைவைத்த தீவினையாற் சீவகன் சுற்றத்தினின்றும் பிரிந்து 
சிறைப்பட்டானென்று சாரணர்கூறியவாறும் உணர்க . " பூவைகிளிதோகை 
புண மன்னமொடுபன்மா , யாவையவைதங்கிளையி னீங்கியழவாங்கிக்,காவல் 
செய்து வைத்தவர்கள் தங்கிளையி னீங்கிப் , போவர் புகழ்நம்பி யிதுபொற் 
பிலது கண்டாய் " என்னுஞ் சிந்தாமணிச் செய்யுளையுங் காண்க .) 

கரும் பார் - கருமையான பார் ; இங்கே , கருமை - வலிமை ; அதாவது - 
வட்டையா யிருத்தல் ; பயனில்லாத நிலம் . இனி , இருளுலகமாகிய தாமிஸ் 
ரம் என்னும் நரக விசேடமென்று உரைப்பாருமுளர் . கரும்பு ஆர் எனப் 
பிரித்து - கரும்புகள் விளைகிற கழனியென்றும் உரைப்பர் . சுரும்பு - வண்டு 
களில் ஓர்சாதி . ஆய் என்ற சொல் நான்கனுள் , பின்னது - ஆக என்னும் 
எச்சத்தின் திரிபு . வைப்பார் - பெயர் . சிவல் , குறும்பூழ் மற்றைப்பறவைகட் 
கும் உபலக்ஷணம் . இரும்பு - விலங்குக்குக் கருவியாகு பெயர் . இரும்பு ஆர்க் 
கும்- இரும்புவிலங்கினாற் கட்டப்பட்ட என்றலுமாம் . ஏதிலார் = எது இலார் - 
யாதொரு சம்பந்தமு மில்லாதவர் ; பகை வருமாம் . 
கஉங . அக்கேபோ லங்கை யொழிய விரலழுகித் 

துக்கத் தொழுநோ யெழுபவே - யக்கா 
லலவனைக் காதலித்துக் கான்முரித்துத் தின்ற 

பழவினை வந்தடைந்தக் கால் . 
( இ - ள் . ) அ கால் - முற்பிறப்பில் , அலவனை - நண்டை , காதலித்து - 
விரும்பி , கால் முரித்து-அதன்காலை ஒடித்து , தின்ற தின்றதனாலாகிய, பழ 


க்க 


நாலடியார் 


( அறத்துப் 


வினை - பழைய தீவினை , வந்து அடைந்தக்கால்- (பிற்பிறப்பில் ) வந்து சேர்ந் 
தால் , - ( அத்தீவினை செய்தவர் ) , - அக்கே போல் - சங்குமணிபோல , அகம் 
கை ஒழிய - அகங்கை மாத்திரம் நிற்க , விரல் அழுகி -விரல்கள் அழுகிப்போய், 
துக்கம் தொழு நோய் எழுப- ( மிக்க ) துன்பத்திற்கு இடமான குஷ்டவியாதி 
உண்டாகப்பெறுவர் ; ( எ - று . ) 

அலவன் என்றது - பிறபிராணிகட்கும் உடலக்ஷணம் . நண்டு முதலிய 
பிராணிகளை முரித்துத் தின்றவர்க்குக் குட்டநோயுண்டா மாதலால் , அது 
வுந் தீவினை யென்பது , கருத்து . 

அகம் + கை = அங்கை எனப் புணர்ந்தது. தொழுநோய் - தொழுவாகிய 
நோய் ; இருபெயரொட்டுப் பண்புத்தொகை, " உயர் திணைதொடர்ந்த பொ 
ருள் முதலாறும் , அதனொடு சார்த்தினத்திணை முடிபின " என்னுள் சூத்தி 
ரத்தால் , நோய் என்னும் அஃறிணையெழுவாய் எழுப் என்னும்உயர் த, சோ 
யெழுவாயின் முற்றைக் கொண்டது ; திணை வழுவமைதி . தின்ற பழவினை - 
சங்குசுட்ட சுண்ணாம்பு என்பதிற்போல , பெயரெச்சம் காரணப்பொ 
ளதாய்க் காரியப்பெயரைக் கொண்டது . பின்னிரண்டடி - இனவதுகை. 
கஉசு . நெருப்பழற் சேர்ந்தக்கா னெய்போல் வதூஉ 

மெரிப்பச்சுட் டெவ்வநோ யாக்கும் - பரப்பக் 
கொடுவினைய ராகுவர் கோடாருங் கோடிக் 

கடுவினைய ராகியார்ச் சார்ந்து . 
( இ - ள் . ) பொய் போல்வ தூடம் செய்யும் , நெருப்பு அழல் சேர்ந்தக் 
கால் - நெருப்பினது வெப்பத்தைத் தான் சேர்ந்தால் , எரிப்ப சுட்டு - 
( உடம்பை ) எரிக்கும்படி காய்ந்து , எவ்வம் நோய் ஆக்கும்- ( தன்னைச்சார்ந்த 
வர்க்குத் ) துன்பந்தரும் நோயை உண்டாக்கும் ; ( அதுபோலவே ,) கோடா 
ரும் - (நல்லொழுக்கத்தில் ) தவறாத யோக்கியர்களும் , - கடு வினையர் ஆகி 
யார் சார்ந்து - கடுமையான பாதகச்செயல்களையுடைய அயோக்கியரைச் 
சேர்ந்தால் , கோடி- (அச்சேர்க்கையால் தம் ஒழுக்கத்தில் ) தவறி ,பப்பகொடு 
வினையர் ஆகுவர் கெவுங் கொடிய தொழில்களைச் செய்பவராவர் ; (எ - று . ) 

பலவகையாலும் உடம்புக்கு உறுதி தருவதாகிய நெய்யும் நெருப்பைச் 
சேர்ந்தால் தான் அவ்வுடம்பையே யெரிப்பது போல , தீவினையுடையாரைச் 
சேர்ந்தால் நல்லவரும் அத்தீவினையே யுடையராவரென்பதாம் ; த்ருஷ்டாந் 
தாலங்காரம் ( எடுத்துக்காட்டுவமையணி . ) 

< தீயகந்த முள்ளதொன்றைச் சேர்ந்திருப்ப தொன்றற்குத் , தீயகந்த 
மேறுந்திறமதுபோல்- தீய , குணமுடையோர் தங்களுடன் கூடி யிருப்பா 
ர்க்குக் , குணமதுவே யாஞ்செறிவு கொண்டு என்பது காண்க . 

தீயோர் சேர்க்கையினால் வருந் தீமை இதனாற் கூறப்பட்டது . 

நெய்யும் என்ற உயர்வுசிறப்பும்மை - அதனது தன்மையையும் , எத்தன் 
மையான புண்களையும் ஆற்றுமியல்பையும் , " ஆயுர்வை க்ருதம் " என்று வேத்த 


பால் ) 


ககூ - ஆம் அதிகாரம் . - தீவினையச்சம் . 


திலுங் கூறும்படி ஆயுளளிக்கவல்ல தாதலையுங் காட்டிற்று . போல்வது -ஒப் 
பில்போலி ; " ஒப்பில் போலியு மப்பொருட் டாகும் " என்னும் தொல்காப் 
பியர் சூத்திரத்தின் உரையில் , ஒன்றற்கொன்று ஒக்குமென்னும் பொருள் 
தன்கண் இன்றி வரும் போல் என்னுஞ் சொல் சிறிது பொருளணர்த் 
உரையசையாய் நிற்பதற்கு இதனை உதாரணங்காட்டியிருத்தல் காண்க . 
இனி , கோடிக்கடுவினையர் என எடுத்து மிகப்பலவாகிய தீவினைகளை 
யுடையவர் என்றுமாம் . 
கஉரு . பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் 

வரிசை வரிசையா நந்தும்-- வரிசையால் 
வானூர் மதியம்போல் வைகலுந் தேயுமே 

தானே சிறியார் தொடர்பு .. 
( இ - ள் . ) பெரியவர் கேண்மை- ( அறிவினாற் ) பெரியோர்களது சினே 
சம், - பிறைபோல - இளஞ்சந்திரன் போல , நாளும் - தினந்தோறும் , வரி 
சை வரிசை ஆ - முறையே , நந்தும் வளரும் ; சிறியார் தொடர்பு- ( அறிவினாற் ) 
சிறியவரது சினேகமோ, - வான் ஊர் மதியம் போல் - ஆகாயத்திற் செல் 
லும் பூர்ணசந்திரன் போல . வைகலும் நாள்தோறும் , வரிசையால் - முறை 
யாக , தானே - தனக்குத்தானே (பிறருடைய முயற்சியில்லாமலே) , தேயும் - 
குறைந்து விடும் ; ( எ - று . ) 

அறிவுடையார் தமக்குட் செய்துகொண்ட நட்பு முன் சுருங்கிப் பின் 
பெருகு கற்கும் , அறிவிலார் தமக்குட் செய்துகொண்ட நட்பு முன்பெருகிப் 
பின் சுருங்குதற்குங் காரணம் , தமக்குள் ஒருவர் ஒருவருடைய குணத்தை 
முன் அறியாமலிருத்தலும் பின் அறிதலுமா மென்க . " நிறைநீர நீரவர் கேண் 
மை பிறைமதிப் , பின்னீர பேதையார் நட்பு " என்னுந் திருக்குறளை நோக் 
குக . " ஆரம்ப குர்வீ.டியிணோக்ரமேண லக்வீபுராவ்ருத்தி மசீசபர்சாத் - 
தநஸ்யபூர்வார்த்த பரார்த்தபிந்நா சாயேவ மைத் கஸஜ்ஜநா நாம் என் 
னும் பத்யமும் இங்குக் கவனிக்கத் தக்கது . இவ்வாறு இருதிறத்தாரது நட் 
பையும் உணர்ந்து சிறியார் தொடர்பை அஞ்சி விடவேண்டுமென இவ்வதி 
காரத்திற்கு ஏற்பக் கருத்துக்கொள்க . 

இதனை , கக அ - ஆங் கவியோடு ஒப்பிடுக . 
குன்றமார் பரிந்து வெள்வேற் குடுமிமா மஞ்ஞை யூர்ந்து " என்ற சிந் 
தாமணியினுரையில் , ஊர்தல் - ஈண்டுப் போதல்மேற்று : வானூர் மதி 
யம் - போல என்று நச்சினார்க்கினியர் உரைத்தது இங்கு உணரத்தக்கது . 
கஉசு . சான்றோ ரென மதித்துச் சார்ந்தாய்மற் சார்ந்தாய்க்குச் 

சான்றாண்மை சார்ந்தார்க ணில்லாயிற்- சார்ந்தோய்கேள் 
சாந்தகத் துண்டென்று செப்புத் திறந்தொருவன் 

பாம்பகத்துக் கண்ட துடைத்து . 
( இ - ள் . ) ( நீ ) , சான்றோர் என மதித்து- (இவர் எல்லா நற்குணங் 
லும் ) நிறைந்தவ ரென்று நன்குமதித்து , சார்ந்தாய் - (சிலரைச் ) சிநேகித் 


நாலடியார். 


[ அறத்துப் 


யது ; 


தாய் ; சார்ந்தாய்க்கு - ( அவ்வா று ) சினேகித்த உனக்கு , சான்றாண்மை - அந் 
நற்குண நிறைவுடைமை , சார்ந்தார்கண் - (உன்னாற் ) சேரப்பட்ட அவரிட 
த்து , இல் ஆயின் - இல்லாமற்போனால் , ( அது ), - ஒருவன்- , சாந்து அக 
த்து உண்டு என்று - வாசனைத் திரவியம் இதனுள்ளே இருக்கிற தென்று 
எண்ணி , செப்புதிறந்து - ஒரு சிமிழைத் திறந்து , அகத்துள்ளே - அதனுள் 
ளே , பாம்பு கண்டது - பாம்பைக் கண்ட தன்மையை , உடைத்து - உடை 

சார்ந்தோய் - சினேகஞ்செய்தவனே ! கேள் - ( இதனைக் ) கேட்டறி 
வாயாக ; ( எ - று . ) 

இதனாலும் , மேலிரண்டுசெய்யுள்களாலும் , அஞ்சப்படுவதாகியதியோர் 
தொடர்பா லுண்டாகுந் தீமை கூட றப்படுகின்றது . 

நன்கு ஆராயாமல் ஒருவரோடு நட்புச்செய்தல் பெருந் தீமை வருதற் 
குக் காரணமா மென்பதை உபமானமுகத்தால் விளக்கினார் . சான்றோரென 
மதித்துச் சார்தலுக்கு - சாந்தகத்துண்டென்று செப்புத்திறத்தலும் , அங் 
குச் சான்றாண்மையின்மையைக் காணுதற்கு - பாம்பை அதனகத்துக் காணு 
தலும் உபமானமெனக் காண்க . 

கண்டாற்போன்ற தன்மையையுடையது எனக் கூறது கண்டது 
உடைத்து என உபமேயத்தை உபமானமாகவே கூறியது , காட்சியணி 
ஒருகாரியத்தைச் செய்யத்தொடங்கி இஷ்டத்தை யடையாது அதிஷ்டத் 
தை யடைதலாகிய தததியின்மையணியையும் இச்செய்யுளிலே காண்க . 
இவ்வாறு இரண்டணி சேர்ந்தது - சோவையணி . 

மன் அசை ; மிகவும் என்றும் பொருள் கொள்ளலாம் : ஒழியிசைப் 
பொருள தென்றலுமாம் . சான்று ஆண்மை என்ற வினையெச்சத்தொடர் 
( நற்குணங்களால் ) நிறைந்து அவற்றை ஆளுந்தன்மை என்று பொருள் 
படும் . சாந்து - சந்தநம் என்னும் வடமொழியின் விகாரம் ; சிறப்புப்பெயர் 
பொதுப்பொருள் குறித்தது . 

இச்செய்யுளின் பின்னிரண்டடி இனவெதுகை . 
கஉ எ . யா அ ரொருவ ரொருவர்த முள்ளத்தைத் 

தேருந் துணைமை யுடையவர் ரற் 
கனமணி நின்றிமைக்கு நாடகேண் மக்கண் 

மனம்வேறு செய்கையும் வேறு . 
( இ - ள் . ) சாரல் - மலைப்பக்கங்களிலே , கனம் மணி-பெருமை பொருந் 
திய இரத்தினங்கள் நின்று - நிலைபெற்று , இமைக்கும் - விளங்குகின்ற , நாட - 
நாட்டையுடைய அரசனே ! - கேள் - கேட்பாயாக : - ஒருவர் தம் உள்ளத்தை - 
வேறொருவருடைய மனத்தை , தேரும் - ஆராய்ந்தறியக்கூடிய , துணைமை- 
வல்லமையை , உடையவர் - உடையவராகிய , ஒருவர் ஒருத்தர் , யார் - எவ 
ருளர் ? ( ஒருவரு மில்லை ); (ஏனென்றால் ) , - மக்கள் மனம்வேறு செய்கையும் 
வேறு - மனிதர்களது எண்ணமும் வேறு செய்யுந் தொழிலும் வேறு ;( எ- று .) 


( 
சு 
) 


-சார 


பால் ] 


கூ - ஆம் அதிகாரம் . - தீவினையச்சம் . 


4 


உலகத்தில் மனிதர் பலர்க்கு மனமுஞ் செயலும் ஒற்றுமைப்பட்டிரா 
மல் வேறுபட்டிருக்கு மாதலால் , ஒருவரது உள்ளம் இத்தன்மையதென்று 
அவர் செய்கையைக்கொண்டு தெளியலாகாது என்பது கருத்து . எனவே , 
பலநாள் பலவழியால் ஆராய்ந்து ஒருவரை நட்புக்கொள்ள வேண்டுமே 
யன்றி , ஆராயாது நட்புக்கொள்ளின் தீயரோடும் நட்பு நேர்ந்துவிடு மாத 
லால் , அத்தீவினைக்கு அஞ்சி நடக்கவேண்டு மென்பதாம் . 

மக்கள் மனம்வேறு செய்கையும் வேறு என்பது முன்னிரண்டடியைச் 
பாதித்து நிற்பது - தொடர் நிலைச் செய்யுட் குறியணி . 

மாஸ்யேகம் வசஸ்யேகம் கர்மண்யேகம் மஹாத்மநாம் - மாஸ்யந்யத் 
வசஸ்யந்யத் கர்மண்யந்யத் துரத்மநாம் " என்னும் வடநூல் மேற்கோள் 
கவனிக்கத் தக்கது . 

கேள் - முன்னிலையசையுமாம் . வேறு - ஐம்பால் மூவிடத்துக்கும் பொது 
வான குறிப்புவினைமுற்றுப் பகாப்பதம் . 

( எ ) 
கஉ வு . உள்ளத்தா னள்ளா துறுதித் தொழிலராய்க் 

கள்ளத்தா னட்டார் கழிகேண்மை - தெள்ளிப் 
புனற்செதும்பு நின்றலைக்கும் பூங்குன்ற நாட 

மனத்துக்கண் மாசாய் விடும் . 
( இ - ள் . ) புனல் - அருவிநீர் , தெள்ளி - தெளிவுடையதாய் , செதும்பு - 
சேற்றை , நின்று அலைக்கும் இடைவிடாது ஒழித்துநிற்கின்ற, பூ குன்றம் - 
அழகிய மலையையுடைய , நாட - நாட்டையுடையவனே - உள்ளத்தால் நள் 
ளாது - மனப்பூர்வமாகச சினேகஞ்செய்யாமல் , உறுதி தொழிலர் ஆய்- (பிற 
ரது நன்மையிற் சிறிதுங்கருத்துவையாது தமது ) நன்மையையே தேடுந் 
தொழிலை யுடையவராய், கள்ளத்தால் கட்டார் - வஞ்சனையாற் சினேகஞ் 
செய்தவரது , கழிகேண்மை மிகு தியான நட்பு , மனத்துக்கண் மாசு ஆய் 
விடும் - மனத்திற் குற்றமாய் முடியும் ; ( எ - று . ) 

ஆதலால் , அதற்கு அஞ்சவேண்டு மென்பதாம் . 

மனத்துக்கண் மாசாய்விடும் என்றது , பின்பு பல தீமையை விளைக்கு 
மென்றபடி . பூங்குன்றம் - பண்புத்தொகை ; அழகாகிய குன்ற மென்க . 
கழிகிழமை என்றும் பாடம் . 

( அ ) 
கஉ க . ஒக்கிய வொள்வாடன் னொன்னார்கைப் பட்டக்கா 

லூக்க மழிப்பதூஉ மெய்யாகு - மாக்க 
மிருமையுஞ் சென்று சுடு தலா னல்ல 

கருமமே கல்லார்கட் டீர்வு . 
( இ - ள் . ) ஓக்கிய - ( போரிற் பகைவரைக்கொல்லுதற்பொருட்டு ஒரு 
வன் ) உயரஎடுத்த , ஒள் வாள் - பிரகாசமான வாளாயுதமானது , தன் ஒன் 
னார் கை பட்டக்கால் - அவனது பகைவரது கையில் அகப்பட்டுவிட்டால் , 
ஊக்கம் அழிப்பதும் - ( பகைவரை அழியாமையோடு தன் ) வலிமையை 

15 


நாலடியார். 


[ அறத்துப் 


நாசப்படுத்துவதும் , மெய் ஆகும்- ( இம்மையில் ) உண்மையாம் ; ( அதுபோல 
வே ), - ஆக்கம் - ( மூடர்க்குத் தாம் செய்யும் ) உபகாரம் , இருமையும் சென்று 
சுடுதலால் - (இம்மைமறுமை யென்கிற ) இரண்டிடத்துந் தொடர்ந்து ( தம் 
மை ) வருத்துவதனால் , கல்லார்கண் தீர்வு - அறிவில்லாதவரிடத்தினின்றும் 
நீங்குதல் , நல்ல கருமமே - நல்ல காரியமேயாம் ; ( எ - று . ) 

பகைவர் கையில் தவறி அகப்பட்ட தமது வாளினால் உண்டாகுர் தீ 
மையினும் , அறிவில்லார்க்குத் தாம் செய்த உபகாரத்தாலுண்டாகுந் தீமை 
க்கு மிகவும் அஞ்சவேண்டுமென்பது , கருத்து : ஏனெனில் , பகைவர்கையிற் 
பட்ட வாள் இம்மையில் தம் உயிர்வாழ்க்கையை யொழித்தாலும் மறுமை 
யில் வீர சுவர்க்க வின்பத்துக்குக் காரணமாம் : அறிவிலார்க்குச் செய்த உ 
காரமோ செய்தவர்க்கு இம்மையிற் பழியையும் மறுமையிற் பாவத்தையும் 
தந்து அவரை இருமையுங் கெடுக்கு மாதலி னென்க . 

வேற்றுமையணியை உட்கொண்டு வந்த எடுத்துக்காட்டுவமையணி . 

ஓக்கிய என்னும் இறந்தகாலப் பெயரெச்சத்தில் , ஓங்கு என்பதன் பிற 
வினையாகிய ஒக்கு - பகுதி ; மெலி வலியானது - பிறவினைக்குறி . ஒன்னார் - 
ஒன்றார் என்பதன் மரூஉ ; சேராதவ ரென்று பொருள் . 

ஆக்க மிருமையுஞ் சென்று சிதைத்தலால் என்று பாடங்கொண்டு , 
தம்முடைய நன்மையை இம்மை மறுமை யென்ற இரண்டிடத்துங் கெடுத்த 
லால் என்று பொருளுரைத்தலு மொன்று . 

( க ) 
ககூ .. மனைப்பாசங் கைவிடாய் மக்கட்கென் றேங்கி 

யெனைத் தூழி வாழ்தியோ நெஞ்சே - யெனைத்துஞ் 
சிறுவரையே யாயினுஞ் செய்தநன் றல்லா 

லுறுபயனோ வில்லை யுயிர்க்கு . 
( இ - ள் . ) நெஞ்சே - மனமே ! -- மனை பாசம் 

பாசம் கைவிடாய் - மனையா 
ளிடத்து உள்ள அன்பை விடாமல் , மக்கட்கு என்று ஏங்கி - பிள்ளைகளுக் 
காகவும் இரங்கி , எனைத்து ஊழி வாழ்தியோ- எத்தனைகாலம் வாழ்வாயோ ? 
எனைத்தும் சிறு வரையே ஆயினும் - எவ்வளவு சிறிதாயினும் , செய்த- (ஒரு 
வன் ) செய்துள்ள , நன்று அல்லால் - நற்காரியமே யல்லாமல் , உயிர்க்கு - 
( அவனது ) உயிர்க்கு , உறு பயனோ -அடையும்படியான நற்பயனோ, இல்லை - 
வேறில்லை ; ( எ - று . ) 

உயிர்க்கு உறுதியாகிய நல்வினையைத் தேடாது ஸம்ஸா ரபாசபந்தத்தி 
லகப்பட்டுஉழன்று வீண்காலங்கழித்தலாலாகுந் தீவினைக்கு அஞ்சவேண்டு 
மென்பது , இதனாற் கூறப்பட்டது . 

எனைத்தூழி வாழ்தியோ என்றதனால் , யாக்கைநிலையாமையைக்குறிப் 
பித்தவாறு . முதலடியினால் , பெண்டு பிள்ளைகள் மறுமைக்கு உதவாமையை 
உணர்த்தினார் , 


பால் ) கசி - ஆம் அதிகாரம் .-- கல்வி . 

க்கக 
இச்செய்யுளின் பின்னிரண்டடியை , கீழ் க 2 0 - ஆஞ் செய்யுளின் முன் 
னிரண்டடியோடு ஒருசார் ஒப்பிடுக . 

இச்செய்யுளில் , பாத்திரஸம் தோன்றுமாறு காண்க . 

ஸம்ஸாரத்தினின்று அப்பாற்செல்லவொட்டாது கயிறு போலக்கட்டுப் 
படுத்தலால் , அன்பை பாசம் என்றே கூறினார் : உவமையாகுபெயராகிய 
காரணக்குறி . கைவிடாய் - முற்றெச்சம் ; கை -உபசர்க்கம் : தனக்கென்று ஒரு 
பொருளில்லாமல் வினையையடுத்து வந்தது . சிறுவரை - சிறிய அளவு . ( க 0 ) 

இல்லறவியல் முற்றிற்று 


. 


அறத்துப்பால் முற்றுப்பெற்றது . 


இரண்டாவது 

பொருட்பால் . 
அஃதாவது - இல்லறத்தின் வழிப்படுவனவாகிய பொருளின் பங்களுள் 
பொருளை உணர்த்தும் பாகம். இரண்டாம் வேற்றுமையுருபும்பயனுமுடன் 
தொக்கதொகை. பொருளின் பங்களிற்பற்றுவிடுதலே துறவாதலால் , இவை 
துறவறத்தின் வழிப்படுவனவல்ல. பொருளாவது - தனது அனுபவத்தால் 
இம்மையையும் தானம் முதலியவற்றால் மறுமையையுந் தருவதாகித் தரும 
வழியிற் சேர்க்கப்பட்ட பொன் மணி நெல் முதலியன . உலகத்திற்கு உயிர் 
போலச் சிறந்த அரசனது நீதி பொருளுக்குத துணைக்காரண மா தலால் , 
அவ்வரசனீதி கூறவே பொருளின் தன்மை கூறியதா மெனக் கொண்டு , 
இப்பொருட்பா லிருபத்து நான்க திகாரங்களாலும் அதனைக்கூறுகின்றார் . 

இப்பொருட்பால் -பதினான்காம் அதிகாரம் முதல் எழு அதிகாரங்கள் 
அரசியலென்றும் , அதன்பின் நான்கு அதிகாரங்கள் நட்பியலென்றும் , அதன் 
பின் மூன்று அதிகாராகள் இன்பவியலென்றும் , அதன்பின் நான்கு அதி 
காரங்கள் துன்பவியலென்றும் , அதனபின் ஓர் அதிகாரம் பொதுவியலென் 
றும் , அதன்பின் நான்கு அதிகாரங்கள் பகையியலென்றும் , அதன்பின் ஓர் 
அதிகாரம் பன்னெறியியலென்றும் எழு உட்பிரிவுகளை யுடையதாய் அமைக் 
கப்பட்டது ; பொருளியல் வகையேழபுலப்படக்கிளப்பின் , அரசியலே ழம் 
காரமாகு , நட்பியல் நான்கதிகாரமின்ப , மூன்றே துன்பவியல திகாரநான்கே 
ஒன்றே பொதுவியல் பகையியல் , கூறதிகார நான்கே பன்னெறி ,கூறதிகார 
மொன்றே " என்ற பழைய உரைசசூத்திரத்தை உணர்க , (இதனால் , ஓரியல் 
தானே ஓர திகாரமாக வருதலுமுண்டு என்பதும் போதரும் .) அவற்றுள் , 

முதலாவது 

அரசியல் . 
அஃதாவது - அரசனது தன்மையைக்கூறும் பாகம் என்றவாறு அரசனி 
தியைக் கூறும் பொழுது முதலில் அரசனது தன்மையைக் கூறியேபின் வேறு 


நாலடியா 


[ பொருட் 


கூறவேண்டியிருத்தலால் , அதனைத்தெரிவிக்கும் அரசியல் முதலில்வைக்கப் 
பட்டது : அரசு இயல் - இராச தருமம் ; அதாவது - காவலை நடாத்தும் முறைமை. 


கச- ஆம் அதிகாரம்.- கல்வி . 
அஃதாவது - அவ்வரசன் தான் கற்பதற்கு உரிய நூல்களைக் கற்றலைப் 
பற்றிச் சொல்வது . அவை - அறநூலும் , நீதி நூலும் , தேர் யானை குதிரை 
படைக்கலம் என்னப்பட்ட இவற்றின் நூல்களும் முதலியன . பொருள் 
பெறுதற்கு முதற்காரணமாயும் , பெற்ற பொருளைக் காத்தற்கும் பிறர்க்குச் 
செலவழித்துத் தானும் அனுபவித்தற்குந் துணைக்காரணமாயும் , இருத்தல் 
பற்றி , கல்வி முதலில் வைக்கப்பட்டது . அரசன் அறிவுடையவனாயிருந்தால் 
தனது உயிர்க்கேயன்றி உலகத்து உயிர்கட்கும் பயன்படுதல் நோக்கிஇஃது 
அரசியலுள் வைக்கப்பட்டதாயினும் ,யாவர்க்கும்உறுதியைத்தருஞ்சிறப்பை 
புடைமையாற் பொதுப்படக் கூறப்படுகின்றது . கல்வியாவது - தத்தங் குல 
த்திற்கேற்ப ஓதுதலும் , பொருள்களை விளங்கக்கேட்டறிதலும் , பின்பு 
அவற்றைத் தான் வகுத்துக்கூற வல்லனாதலுமாம் என்பது , பழையவுரை , 
கல்வி - தொழிற்பெயர் ; வி - விகுதி . 
கஙக . குஞ்சி யழகுங் கொடுந்தானைக் கோட்டழகு 

மஞ்ச ளழகு மழகல்ல - நெஞ்சத்து 
நல்லம்யா மென்னு நடுவு நிலைமையாற் 

கல்வி யழகே யழகு . 
( இ - ள் . ) குஞ்சி அழகும் - மயிர்முடியின் அழகும் , கொடுந்தானைகோடு 
அழகும் - மடிப்புள்ள ஆடையினது கரையின் அழகும் , மஞ்சள் அழகும் - 
கலவைப்பூச்சினது அழகும் , அழகு அல்ல -அழகாக மாட்டா ; நெஞ்சத்து நல் 
லம்யாம் என்னும் நடுவுவிலைமையால் - மனத்தில் யாம் நற்குணமுடை 
மென்று காண்கின்ற கோணுதலில்லாத தன்மையால் ,கல்வி அழகே அழகு 
படிப்பினாலுண்டாகும் அழகே அழகாம் ; ( எ - று . ) 

குஞ்சியழகு முதலியன தம்மைப்பார்க்கும் பிறர்க்கேயன்றித் தமக்கு 
இன்பந்தருவன அல்ல , கல்வி யொன்றே தம்மனத்துக்கு இன்பந் தருவது 
என்பதாம் . இனி , பின்னிரண்டடிக்கு மனத்தில் நல்லவர்களா யிருக்கக் 
கடவோம் யாமென்று எண்ணுகிற பஷ்பாதமில்லாத தன்மையோடு கூடிய 
கல்வியினது அழகே அழகென்று உரைப்பாரு முளர் . 

ஆடவர்க்கு உரிய குஞ்சியை முதலிலும் , மகளிர்க்கு உரியமஞ்சளை இறுதி 
யிலும் , இருவர்க்கும் பொதுவாகிய தானையை இடையிலும் வைத்துக்கூறிய 
நாகக்கொண்டு இப்பாட்டை ஆண்கல்விக்கும் பெண்கல்விக்கும் பொது 
வென்பர் சிலர் . 

" மயிர்வனப்புங் கண்கவரு மார்பின் வனப்பும் , உகிர்வனப்புங் காதின் 
வளப்புஞ் - செயிர்தீர்ந்த பல்லின் வனப்பும் வனப்பல்ல சற்தியைந்த , 


பால் ] 


க # - ஆம் அதிகாரம்.- கல்வி . 


சொல்லின் வனப்பே வனப்பு " என்னுஞ் சிறுபஞ்சழலச் செய்யுளையும் , 
" இடைவனப்புந் தோள் வனப்பு மீடின் வனப்பு , நடை வனப்பு நாணின் 
வனப்பும் - புடைசால் , கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல வெண்ணோ, டெ 
ழித்தின் வனப்பே வனப்பு " என்னும் ஏலாதிச் செய்யுளையும் இங்கு ஒப்பு 
நோக்குக . " கேயூராணி ந பூஷயந்தி புருஷம் ஹாரா ந சந்த்ரோஜ்வலா 3 , 
நஸ்நாநம் நவிலேபநம் ந குஸுமம் நாலங்க்ருதா மூர்த்தஜா: வாண்யேகா 
ஸமலங்கரோதி புருஷம் யா ஸம்ஸ்க்ருதா தார்யதே , ஜீயந்தே கலு பூஷ 
ணா ஸததம் வாக்பூஷணம்பூஷணம் , " வித்யைவபூஷணம் பும்ஸாம் 
என்னும் வடநூல் மேற்கோள்கள் இங்கு ஒப்பிடத்தக்கன . 

குஞ்சி - ஆண்மயிர் ; பங்கி , குடுமி , சிகை என்பனவும் இவ்வாறே: ( அள 
கம் , ஓதி , கூந்தல் , ஐம்பால் , கோதை என்பன - பெண்மயிரின் பெயராம் . ) 
கொடுமை - வளைவு; கொடுங்கோல் , கொடுவாள் , கொடுமரம் , கொடும்புறம் 
என்றவிடங்களிலும் காண்க ; இங்கே மடிப்புக்குக் கொள்ளப்பட்டது . மஞ் 
சள்- மற்றும் பலவகைப்பட்ட மேற்பூச்சுக்களுக்கும் , கொடுந்தானைக்கோடு - 
ஆபரணங்களுக்கும் , குஞ்சி -பிறவுறுப்புக்களுக்கும் உபலக்ஷணம் , நல்லம் - 
தன்மைப் பன்மைக் குறிப்புமுற்று ; அம் - விகுதி . ஏ - பிரிநிலை . ( 5 ) 
ககூஉ . இம்மை பயக்குமா லீயக் குறைவின்றாற் 

றம்மை விளக்குமாற் றாமுளராக் கேடின்றா 
லெம்மை யுலகத்தும் யாங்காணேங் கல்வி போன் 

மம்ம ரறுக்கு மருந்து . 
( இ - ள் . ) ( கல்வியானது ), - இம்மை - இப்பிறப்பின் பயனாகிய தத்துவ 
நானத்தை , பயக்கும் - (தன்னையுடையானுக்குத் ) தரும் ; ஈய- (பிறர்க்குக் ) 
கொடுக்க . ( போதித்தலால் என்றபடி ), குறைவு இன்று (செல்வம்போலக் ) 
குறைவுபடாது ( மேன்மேல் வளரும் ) ; தம்மை விளக்கும் - தம்மை ( ப் புக 
ழால் நெடுந்தூரமட்டும் ) விளங்கச்செய்யும் ; தாம் உளர் 
கள் உயிருள்ளவராக வாழுமளவும் அழிதலில்லை ; ஆல்- ஆதலால் , - யாம் -- , 
கல்விபோல் மம்மர் அறுக்கும் மருந்து - கல்விபோல அறியாமையாகிய நோ 
யையொழிக்கின்ற தொரு மருந்தை , எம்மை உலகத்தும் - எத்தன்மையான 
உலகத்திலும் , காணேம் - காண்கின்றோமில்லை ; ( எ - று .) - மம்மர் - மயக்கம் . 

கல்விப்பொருளானது செல்வப்பொருள் போலவே இம்மையைப் பயர் 
தும் ஈயக்குறைவதில்லை ; அன்றியும் , தம்மை விளக்குவதாயிருந்தும் தா 
முள்ள போது கெடுவதில்லை , அதுவன்றியும் , செல்வமோ அவிவேகத்தை 
வளர்க்கின்றது ; இக்கல்வியோ அதனை 

க்கல்வியோ அதனை அடியோடு ஒழிக்கின்றது எனச் 
செல்வத்திற்கும் கல்விக்கும் வேற்றுமை தோன்றக் கூறியுள்ளது காண்க . 

கல்வியை மருந்தாகக் கூறியதற்கு ஏற்ப , மம்மரை நோயாகக்கூறாத 
தனால் , இஃது - ஏகதேசவுருவகவணி , கல்விபோல் என உவமையணியும் 
சலந்துவந்தது . 


கேடு இன்று- தாங் 


நாலடியார் 


(பொருட் 


உடற்பிணி தீர்க்கும் மருந்தினும் உயிர்ப்பிணிதீர்க்குங் கல்வி பலவகை 
யாலுஞ் சிறந்ததென்பது , இதனாற் கூறப்பட்டது . 

இச்செய்புள் , தொல்காப்பியப் பொருளதிகார நசசினார்க்கினியருரை 
யில் ஓதற்சிறப்புக்கு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது . அறம்பொரு ளின்ப 
மும் வீடும் பயக்கும் , புறங்கடை நல்லிசையுநாட்டு - முறுங்கவலொன் , றுற் 
அழியுங் கைகொடுக்குங் கல்வியி னூங்கில்லை , சிற்றுயிர்க் குற்ற துணை " என 
பின்னோர் கூறியதுங் காண்க . 

இம்மை - பயனுக்கு ஆகுபெயர் . மை விகுதி - இம்மை யென்பதில் இடப் 
பொருளையும் , எம்மை யென்பதில் தன்மைப் பொருளையும் உணர்த்திற்று. 
தேவலோகத்து மருந்தாகிய அமிருதமும் மம்மரறுக்கா தாதலால் அதனி 
னுஞ்சிறந்ததென்பது தோன்ற , எம்மை யுலகத்தும் யாங்காணேங் கல்வி 
போன் மம்மரறுக்கு மருந்து எனப்பட்டது . இம்மை - செல்வம் எனவுமாம் , 
முதலிலுள்ள மூன்று ல் - அசை ; நான்காவது ஆல் ஆதலால் என் 
பதன் விகாரம் . 

( உ ) 
ககூகூ . களர்நிலத் துப்பிறந்த வுப்பினைச் சான்றோர் 

விளைநிலத்து நெல்லின் விழுமிதாக் கொள்வர் 
கடைகிலத்தோ ராயினுக் கற்றறிந் தோரைத் 

தலைநிலத்து வைக்கப் படும் . 
( இ - ள் . ) களர் நிலத்து பிறந்த - (இழிவாகிய ) உவர்நிலத்தில் உண் 
டான , உப்பினை -உப்பை, சான்றோர் - பெரியோர் , விளை நிலத்து நெல்லின் 
விழுமிது ஆ - விளைகின்ற (நல்ல ) நிலத்தில் தோன்றிய நெல்லினுஞ் சிறந்த 
தாக , 

கொள்வர் - கொள்வார்கள் ; ( அதுபோலவே ), கடை நிலத்தோர் 
னும் - இழிவானசாதியிற் பிறந்தவர்களானாலும் , கற்று அறிந்தோரை -( நூல் 
களைக் ) கற்று ( அவற்றின் பொருளை ) அறிந்தவர்களை , தலை நிலத்து வைக் 
கப்படும் - மேன்மையான இடத்தில் வைத்து கௌரவிக்கவேண்டும் ; 

பிறப்புப்பற்றி உயர்வு தாழ்வு பாராட்டாமற் கல்விச்சிறப்பால் நன்கு 
மதிக்கவேண்டுமென்பது , கருத்து . நாற்பாற் குலத்தின் மேற்பா லொரு 
வன் , கற்றிலனாயிற் கீழிருப்பவனே , " " எக்குடிப் பிறப்பினும் யாவரேயாயி 
னும் , அக்குடியிற் கற்றோரை உருக வென்பார் , " " ஆக்கு மறிவானலது 
பிறப்பினான் , மீக்கொ ளுயர் விழிவுவேண்டற்க ," மெய்த்த திருவள்ளுவனார் 
வென்றுயர்ந்தார் கல்வி நலந் , துய்ந்த சங்கத்தார் தாழ்ந்தார் சோமேசா 
வுய்த்தறியின் , மேற் பிறந்தா ராயினுங் கல்லாதார் கீழ்ப்பிதந்துங் , கற்ற 
ரனைத்திலர் பாடு , வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளுங் , கீழ்ப்பாலொரு 
வன் கற்பின் , மேற்பாலொருவனு மவன்கட் படுமே என்பன காண்க . உப் 
பின்சுவை உணவுக்கு இன்றியமையாதது போலக் கல்வியறிவு மக்கட்கு 
இன்றியமையாததென்பது தோன்ற , உப்பைத் திருஷ்டாந்தமாக எடுத்துக் 
கூறினார் . உப்பு விழுமிதாக் கொள்ளப்படுதலை, " ஒண்ணாம் ரஸாநாம் லவ 
ணம் ப்ரதாரம் என்னும் வடநூல் மேற்கோளைக்கொண்டும் , " உப்பில்லாப் 
பண்டம்குப்பையிலே " என்னும் பழமொழியைக் கொண்டும் உணர்க .இனி , 
நெல்லின் - சொல்லைப் போல எனவும் உரைப்பர் . 


ஆயி 


பால் ] 


கச - ஆம் அதிகாரம் . - கல்வி . 


காக 


விழுமிது - விழும மென்னும் உரிச்சொல்லினடியாகப் பிறந்த ஒன்றன் 
பாற் குறிப்புவினையாலணையும் பெயர் . வைக்கப்படும் - ஒருவகை வியங்கோள் 
வினைமுற்று : செய்வினை : செயப்பாட்டுவினையன்று . அன்றி , வைக்க என்ப 
தைச் செயவெனெச்சம் தொழிற்பெயர்த்தன்மைப்பட்டு வந்ததாகக்கொ 
டு , வைக்க - வைத்தல் , படும் - தகும் என்றும் உரைக்கலாம் . 

இச்செய்யுளில் வருக்கவெதுகையோடு உயிரெதுகை ; அதாவது - இர 
ண்டாமெழுத்து ஒன்றாதாயினும் இரண்டாமெழுத்தின்மே லேறிய உயிர் 
ஒன்றி நிற்பது . 
க ங ச . வைப்புழிக் கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை 

மிக்க சிறப்பி னரசர் செறின்வவ்வா 
ரெச்ச மெனவொருவன் மக்கட்குச் செய்வன 

விச்சைமற் றல்ல பிற . 
( இ - ள் . ) (விச்சை ) - கல்விகள் , வைப்பு உழி - வைக்கப்பட்ட இடத் 
தில் , கோள் படா- (பிறராற்)கவரப்படமாட்டா ; வாய்த்து- (கொள்பவர் தக்க 
வராகக் ) கிடைத்து , ஈயின் - (அவர்க்குக் ) கொடுத்தால் , கேடு இல்லை- குறைத்த 
லில்லை ; மிக்க சிறப்பின் - மிகுதியான சிறப்பினாலே , அரசர் - அரசர்கள் 
செறின் - ( பொறாமைகாரணமாகக் ) கோபித்தாலும், வவ்வார்- அபகரிக்கமாட் 
டார்கள் ; ( ஆதலால் ), ஒருவன் - , எசசம் என - ஆக்கமென்று , மக்கட்கு - 
( தனது ) பிள்ளைகளுக்கு , செய்வன - சேர்த்துவைக்கத்தக்கவை , விச்சை கல் 
விப்பொருள்களேயாம் ; பிற அல்ல - மற்றைச் செல்வப் பொருள்களல்ல . 

செல்வப்பொருள்கள் கள்ளராலும் ஞா தியர் முதலியோராலுங்கவர்ந்து 
கொள்ளப்படும் , பிறர்க்குக் கொடுத்தாற் செலவழிந்துபோம் , கொடுங்கோன் 
மன்னராற்கொள்ளை கொள்ளப்படும் ; கல்விப்பொருளுக்கு இத்தன்மையான 
அபாயங்கள் ஒன்றும் இல்லை ; ஆதலால் , செல்வப்பொருளினுங் கல்விப் 
பொருளே சிறந்த தென்பது கருத்து . வேற்றுமையணி . 

" கேடில் விழுச்செல்வங் கல்வி யொருவற்கு , மாடல்ல மற்றையவை , 
" தந்தை மகற்காற்று நன்றிய வையத்து , முர்தி யிருப்பச செயல் " என்ற 
திருக்குறள்களையும் , அழிவின்மையாவது- தாயத்தார் கள்வர் வலியர் அரசர் 
என்றிவராற் கொள்ளப்படாமையும் , வழிபட்டார்க்குக் கொடுத்துழிக் 
குறையாமையுமாம் என்ற பரிமேலழகருரையையும் இங்கே அறிக . 

செல்வத்தினுங் கல்வி சிறந்ததென்பதற்குக் காரணங்காட்டி , அதனை 
மக்கட்குச் செய்யவேண்டுவது கடமையென்பது , இதனாற் கூறப்பட்டது . 

வைப்பு உழி - வைத்தலையுடைய இடம் . கோள்-கொள்ளுதல் ; முதனிலை 
திரிந்த தொழிற்பெயர் . எச்சம் - ( சம்பாத்தியத்தில் ) மிச்சப்பட்டு நிற்பது ; 
ஆஸ்தி . எஞ்சு - பகுதி , அம் - கருத்தாப்பொருள் விகுதி , வலித்தல் - விகாரம் . 
விச்சை-வித்யா என்னும் வடமொழியின் சிதைவு , மற்று-அசை; வினை மாற்று 
மாம் , மற்று , பிற - ஒருபொருட்பன்மொழி யெனவுங் கொள்ளலாம் . 


O 


நாலடியார் 


[ பொருட் 


" ரசோரஹார்யம் நசராஜஹார்யம் விதேயாரேநசபாரகாரி ஏதத்தாம் 
ஸர்வதநாத் ப்ரதாநம் வித்யாதாம் யத் புருஷா வஹந்தி " என்ற சுலோகம் 
இங்கு ஒப்பிடத்தக்கது . 

இந்நாலடிநானூற்றில் ஒவ்வொரு செய்யுளும் ஒவ்வொரு புலவரால் 
தனித்தனி பாடப்பட்டதாதலால் , இச்செய்யுளில் ஈயிற்கேடில்லை என்றது 
கீழ் " ஈயக்குறைவின்று என்றதனோடு கூறியது கூற லென்னுங் குற்ற 
மாகாதென அறிக ; மற்றும் இங்ஙனம் வருவனவற்றிற்கெல்லாம் இஃது 
ஒக்கும் . இச்செய்யுளில் இனவெதுகை. 

( ச ) 
ககூரு . கல்வி கரையில கற்பவர் நாள்சில 

மெல்ல நினைக்கிற் பிணிபல - தெள்ளிதி 
னாராய்ந் தமைவுடைய கற்பவே நீரொழியப் 

பாலுண் குருகிற் றெரிந்து . 
( இ - ள் . ) கல்வி கரை இல - வித்தைகளாகிய கடல்களோ கரையை 
யுடையனவல்ல ; கற்பவர் நாள் சில- ( அவற்றைப் ) படிப்பவரது வாழ்நாட் 
களோ சிலவாம் ; மெல்ல நினைக்கின் பிணி பல -விரைவின்றி ஆலோசித்துப் 
பார்த்தால் ( அவ்வாழ்நாள் சிலவற்றுள்ளும் ) நோய்களோ பல உள்ளன ; 
(ஆதலால் ), நீர் ஒழிய பால் உண் குருகின் - நீர் ஒழியப் பிரித்துவிட்டுப் 
பாலைமாத்திரமே உண்கின்ற அன்னப்பறவைபோல , தெரிந்து- ( நூல்களின் 
தன்மைகளைப் பகுத்து - அறிந்து , தெள்ளிதின் ஆராய்ந்து - தெளிவாகஆராய் 
ச்சி செய்து , அமைவு உடைய - சாரமாகவுள்ள 

சாரமாகவுள்ள ஞான நூல்களையே , கற்ப - 
( விவேகிகள் ) படிப்பார்கள் ; ( எ - று . ) 

கல்வி கடல்போற் பரந்தும் , ஆயுள் நாள் மிகக்குறுகியும் , அவ்வாழ் 
நாளிலும் கற்கவொட்டாது தடைசெய்யும் பலவகையாகிய பிணிகள் மிக் 
கும் இருத்தலால் , பெறுதற்கரிய மனிதசனனமெடுத்தோர் சாரமானவற் 
றைப்படித்து உய்யக்கடவரென்பதாம் . ( " அநந்தபாரம் மஹவேதிதவ்யம் 
அல்பம்சகாலோபஹவச்சவிக்நாயேத்ஸாரபூதம்தது பாததீத ஹம்ஸோயதா 
ஜீரமிவாம்புமிச்ரம் " என்ற வடநூல் மேற்கோளும் இப்பொருளுடையதே .) 

அமைவுடைய என்றது , வேதாந்த நூல்களை , பாலையும் நீரையுங்கலந்து 
வைத்தால் அன்னப்பறவை நீரைப்பிரித்துவிட்டுப் பாலை உண்ணுமென்பது 
நூற்றுணிவு ; "பானிறக்குருகினாய்ந்து " என்றார் சிந்தாமணியாரும் .இதுபற் 
றியே , அன்னம் தலைமாணாக்கர்க்கு உவமை கூறப்படும் . கரை- எல்லைமுடிவு. 

இச்செய்யளின் பின்னிரண்டடிகளில் இனவெதுகையோடு வருக்க 
வெதுகை. 

( ரு ) 
ககூ . தோணி யியக்குவான் சொல்லை வருணத்துக் 

காணிற் கடைப்பட்டா னென்றிகழார் - காணா 
யவன் றுணையா வாறுபோ யற்றே நூல் கற்ற 
மகன் றுணையா நல்ல கொளல் . 


பால் ] 


கச - ஆம் அதிகாரம் . - கல்வி . 


கஉக 


னது 


னாது 


( இ - ள் . ) (கீழ்ப்பட்ட சாதியிற் பிறந்தவனாயினும் ) , நூல் கற்ற மகன் - 
சாஸ்திரங்களைப்படித்த மனிதனை , துணை ஆ - ( ஒருவன் ) துணையாகக்கொ 
ண்டு , நல்ல - சிறந்த நூற்பொருள்களை , கொளல் - அறிந்துகொள்ளுதலா 

-தோணி இயக்குவான் - மரக்கலத்தைச் செலுத்துபவன் , தொல்லை 
வருணத்து- பழமையான சாதிகளுள் , கடைப்பட்டான் என்று - இழிவான 
சாதியிற்பிறந்தவனென்று , காணின்- (யாவரும் ) அறிந்திருந்தும் , இகழார் - 
( அவனை ) இகழ்ச்சி செய்யாதவர்களாய் , அவன் துணை ஆ - அவனைத் துணை 
யாகக்கொண்டு , ஆறுபோய் அற்றே - ஆற்றுவெள்ளத்தைக் கடந்து போனாற் 
போன்ற தாம் ; ( எ - று . ) 

தாழ்ந்தசாதியனாயினும் மீகாமனைக்கொண்டே வெள்ளத்தைக்கடப் 
பது இன்றியமையாதிருத்தல்போல , தாழ்ந்தசாதியயிைனுங் கற்றவனைக் 
கொண்டே அவசியமானபொழுது நூல்களைக் கற்கவேண்டு மென்பதாம் . 
உவமையணி . 

பிறப்பினாலுண்டாகும் பெருமையினும் கல்வியினாலுண்டாகும் பெருமை 
சிறந்ததென்றவாறு வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் , கீழ்ப்பாலொரு 
வன்கள்பின் , மேற்பாலொருவனு மவன் கட்படுமே ” என்றார் பிறரும் . கற்ற 
வன் என் கற்றமகன் என்றது , கல்லாதவன் மனிதருள் வைக்கப் 
படாது விலங்குகளோடு ஒப்ப மதிக்கப்படுவா னென்பது விளங்குதற்கு . 

தோனி - த்ரோணீ என்னும் வடமொழியின் சிதைவு . சாதிவிகற்பஞ் 
சிருஷ்டி காலத்தே ஏற்பட்ட தன்றி இடையிலே வந்ததன்றென்பது தோ 
ன்ற , தொல்லை வருணம் எனப்பட்டது . காளும்- முன்னிலையசை; நீ அறி 
என்றுமாம் . போய் -போனா லென்னும் எசசத்தின் திரிபு ; இளி , போயற்று 
என்பதை - போயதற்று என்பரன் கொரமாகவுங் கொள்ளலாம் . 

இச்செய்யுளின் பின்னிரண்டடிகளின் உயிரெதுகையோடு ஒன்றுமே 
ழத் தொன்றெதுகை. மூன் றாமெழுத்தொன்றெதுகையாவது இரண்டா 
மெழுத்து ஒன்றாது நிற்க மூன்றாமெழுத்து ஒன்றிநிற்பது . 

( சு ) 
ககூ எ . தவலருந் தொல்கேள்வித் தன்மை யுடையா 

ரிகலில் ரெஃகுடையார் தம்முட் குடி இ 
நகலி னினிதாயிற் காண்பா மகல்வானத் 

தும்ப ருறைவாா பதி . 
( இ - ள் . ) தவல் அரு- தவறுதலில்லாத , தொல் - பழமையால் ( தொ 
ன்றுதொட்டுப் பரம்பரையாக வருகின்ற ) கேள்வி - நூற்கேள்விகளினது , 
தன்மை - தன்மையை , உடையார் -உடையவர்களும் , இகல் இலர் - பகைமைக் 
குணமில்லாதவர்களும் , எஃகு உடையார் தம்முள் - புத்திக்கூர்மையுடைய 
வர்களும் ஆகிய கற்றவர்களுடைய குழாத்தினுள்ளே , குழீஇ-கூடி யிருந்து , 
நகலின் - மகிழ்தலைக்காட்டிலும் , இனிது ஆயின் - இன்பந்தருவதாமானால் , 
அகல் வானத்து உம்பர் உறைவார பதி - பரந்த விண்ணுலகத்தில் வாசம் 
செய்கின்ற தேவர்களது நகரமாகிய அமராவதியை , காண்பாம் - ( யாம் ) 
காணக்கடவோம் ; ( எ - று . ) 

கற்றோர் நேசத்தைப்போலச் சுவர்க்கா நுபவம் தத்துவஞானத்துக்கும் 
முத்திபெறுவதற்கும் ஏதுவாகாததனால் , கற்றவர்களோடுசினேகித்து அனு 

16 


நாலடியார் 

[ அறத்துப் 
பவிக்கும் ஆனந்தம் சுவர்க்கா நுபவத்தா லுண்டாகும் ஆனந்தத்தினுஞ் சிற 
ந்ததென்பது , கருத்து . அறிவுடையோருடன் கூடி மகிழ்தலினும் இனிய 
தன்றாதலின் தேவர்பதியை யாம் காணக்கடவேமல்லேம் எனக் கற்றறிர் 
தோரது கூட்டுறவின் அருமை பெருமைகளைத் தெரிவித்தபடி , தேவர்கட் 
கும் வித்துவான்கட்கும் வடமொழியில் விபுதர் என்ற பெயரும் , தென் 
மொழியில் புலவர் என்ற பெயரும் உள்ளது , இங்குக் காணத்தக்கது . 

ஒவ்வொருவனும் பெரும்பாலும் தன்னைப்பற்றித்தான்பன்மையாகவே 
எண்ணுதல் இயல்பாதலால் , காண்பாம் எனப்பட்டது ; தனித்தன்மைப் 
பன்மை . தவல் - தொழிற்பெயர் ; தபு என்பதன் மரூவாகிய தவு - பகுதி . 
கேள்வியாவது - கேட்கப்படும் நூற்பொருள்களைக் கற்றறிந்தார் கூறக் 
கேட்டல் ; இது , கற்றவர்க்குக் கல்வியறிவைவலியுறுத்துதலாலும் , கல்லாத 
வர்க்கும் அவ்வறிவை உண்டாக்குதலாலும் சிறந்ததா மென அறிக . கேள்வி 
தொழிற்பெயர் . எஃகு - ஆயுதம் : கூர்மை ; இங்கே , புத்தி நுட்பம் . குழுமி 
அல்லது குழுவி என்பது , குழீஇ என விகாரப்பட்டு அளபெடுத்தது ; இது , 
சொல்லிசையளபெடையின் பாற்படும் . உம்பர் - மேலிடம் ; இங்கே , சுவர்க் 
கம் . அகல் வானம் - 

வினைத்தொகை . 
தொல்காப்பியப் பொருளதிகாரநச்சினார்க்கினியருரையில் , இப்பாட்டு , 
அறிவுபொருளாக உவகைபிறந்ததற்கு உதாரணங் காட்டப்பட்டுள்ளது . 
ககூவு கனை 

கடற் றண்சேர்ப்பக் கற்றறிந்தார் கேண்மை 
நுனியிற் கரும்புதின் றற்றே - நனிநீக்கித் 
தூரிற்றின் றன்ன தகைத்தரோ பண்பிலா 

வீர மிலாளர் தொடர்பு . 
( இ - ள் . ) கனை - ஒலிக்கின்ற , கடல் -கடலினது , தண் -குளிர் சசியான , 
சேர்ப்ப - துறையையுடையவனே - கற்று - (நல்ல நூல்களைப் ) படித்து , 
அறிந்தார் - ( அவற்றின் பொருள்களை ) அறிந்தவர்களது , கேண்மை - சினேக 
மானது , நுனியின் கரும்பு தின்று அற்று - நுனியிலிருந்து (அடிவரையிற் ) 
கரும்பைத் தின்றாற்போன்றது ( வரவர இனிமை மிகும் ) ; பண்பு இலா - 
( அக்கற்றறிவாகிய ) குணமில்லாத , ஈரம் இலாளா அன்பில்லாதவர்க 
ளுடைய , தொடர்பு - சினேகம் , நுனி நீக்கி - ( அக்கரும்பை ) நுனியிலிருந்து 
தின்னுதலை ஒழித்து, தூரின் தின்று அன்ன - அடியிலிருந்து தின்றாற் போ 
ன்ற , தகைத்து -தன்மையையுடையது ( வரவர இனிமைகுறையும் .) ( எ 

பயனுவமையணி . இதனை , கஉரு , கசுக - ஆங் கவிகளோடு ஒப்பிடுக . 
" கருத்துணர்ந்து கற்றறிந்தார் கேண்மை யெஞ்ஞான்றுங் , குருத்திற்கரும் 
புதின் றற்றே - குருத்திற் கெதிர்செலத் தின்றனன் தகைத்தரோ வென் 
றும் , மதுர மிலாளர் தொடர்பு ” என மேல் நட்பாராய்தலில் வருவதும் 
காண்க . அரோ - ஈற்றசை . 

" இஷோரக்ராத் க்ரமா பர்வணிபர்வணி யதா ரஸவியேஷ தத் 
வத் ஸஜ்ஜநமைத்ரீ விபரீதாநாந்து விபரீதா என்னும் வட நூல்மேற்கோளை 
அடியொற்றியது இச்செய்யுள் , 

( அ ) 


று .) 


பால் ] 


கச - ஆம் அதிகாரம் . - கல்வி . 


உன் 


வ 
ல 


" நல்லமண 


ககூகூ . கல்லாரே யாயினுங் கற்றாரைச் சேர்ந்தொழுகி 

னல்லறிவு நாளுந் தலைப்படுவர் - தொல்சிறப்பி 

ண்ணிறப் பாதிரிப்பூச் சேர் தலாற் புத்தோடு 
தண்ணீர்க்குத் தான் பயந் தாங்கு . 
இ - ள் . ) தொல் சிறப்பின் - பழமையான ( இயற்கையாகவுள்ள ) சிறப் 
பையும் , ஒள் நிறம் பிரகாசமான நிறத்தையும் உடைய , பாதிரி பூ - பாதிரி 
மரத்தின் மலரை , சேர்தலால் - அடைதலினால் , புது ஓடு - புதிதான பானை 
யோடானது , தண் நீர்க்கு - ( தன்னிடமுள்ள ) குளிர்ந்த நீர்க்கு , தான் பயந்து 
ஆங்கு - தான் ( வாசனையைக் ) கொடுத்தாற்போல , -கல்லாரே ஆயினும் - 
( தாம் ) படியாதவர்களேயானாலும் , கற்றாரை சேர்ந்து ஒழுகின் - படித்தவர் 
களைச் சேர்ந்து நடந்தால் , நல்அறிவு நாளும் தலைப்படுவர் - ( அச்சேர்க்கை 
யால் ) நல்ல அறிவு நாள்தோறும் உண்டாகப்பெறுவர் ; ( எ - று . ) . 

புத்தோடு - கல்லார்க்கும் , பாதிரிப்பூ -கற்றார்க்கும் , நல்ல பரிமளம் 
நல்லறிவுக்கும் உவமை யெனக்காண்க . புத்தோடு தண்ணீர்க்குத்தான்பயர் 
தாங்கு என்ற உவமையால் , முன்னே கல்லா தவர் பின்பு கற்றோரதுசேர்க் 
கையால் தாம் அடைந்த அறிவைத் தம்மைச்சார்ந்தவர்க்குந் தருவரென்பது 
பெறப்பட்டது . புதுப்பானையிற் பாதிரிமலர்களையும் நீரையும் பெய்துவைத் 
தால் அந்நீர் நல்லமணத்தைப் பெறுமென அறிக , பூவோடு சேர்ந்தாாரும் 
மணம் பெறும் ” என்ற பழமொழியோடு ஒத்தது இவ்வுவமை 
முள்ளதொன்றை நண்ணியிருப்பதற்கு , நல்ல மணமுண்டாம் நலமது 
போல் - நல்ல , குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப் பார்க்குக் , குண 
மதுவே யாஞ்சேர்வு கொண்டு " என்ரூர் பெரியாரும் , 

அறிவு தலைப்படுவர் - திணைவழுவமைதி : ( நன்- பொது - உசு . ) புதுமை 
யென்னும் பண்புப்பெயர் , ஈறுபோய்த் தன்னொற்றிரட்டி , புத்தோடு எனப் 
புணர்ந்தது . ஆங்கு - உவமவுருபாகிய இடைச்சொல் . 
கச 0 அலகுசால் கற்பி னறிவு நூல் கல்லா 

துலக நூ லோ துவ தெல்லாங் - கலகல 
கூஉந் துணையல்லாற் கொண்டு தடுமாற்றம் 

போஒந் துணையறிவா ரில் . 
( இ - ள் . ) அலகு சால் - அளவு மிக்க , கற்பின் - வித்தைகளுள்ளே ,, 
அறிவு நூல்-தத்துவஞானத்தைத் தருகின்ற சாஸ்திரங்களை , கல்லாது 

படி 
யாமல் , உலகம் நூல் - இவ்வுலகத்துக்கே பயன்படுகின்றவேறு நூல்களை , ஓது 
வது எல்லாம் படிப்பது முழுவதும் , கலகல கூஉம் துணை அல்லால் -கலகல 
வென்று கூவுமளவேயல்லாமல் , கொண்டு - ( அவ்வுலக ளலோ துவதைக் ) 
கொண்டு , தடுமாற்றம் போம்துணை அறிவார் -( பிறவித்துன்பங்களில் ) தடு 
மாறுதல் நீங்குந் தன்மையை அறிபவர் , இல்- இல்லை ; ( 

அறிவு நூல் - ஞான சாஸ்திரங்கள் . உலக நூல்- தருக்கம் ,வியாகரணம் 
லியன . அறிவு நூல்கல்லா துலக நூ லோதுவது என்றதனால் , தத்துவ நூத் 


- 


R. 


நாலடியார் 


( பொருட் 


பயிற்சிக்கு வேண்டிய அளவு மற்றைய நூல்களையுங்கற்றல் வேண்டுமென்க ; 
கீழ்த்து றவென்னும் அதிகாரத்தில் தொலைவில்லாச் சத்தமுஞ்சோதிடமு 
மென்றாங் கிவைபிதற்றும் , பித்தரிற் பேதையா ரில் என்றதிலும் இச்செய் 
யுளின் கருத்து இருத்தல் காண்க . 

இச்செய்யுளினால் , இன்னது கற்கவேண்டுமென்று கூறியவாறு . 

அறிவனூலோதாது என்ற பாடத்துக்கு ஞான சொரூபியான கடவு 
ளைப்பற்றிய நூல்களைப் படியாமலென்று பொருள் ; அன்றி , இறைவனாற் 
கூறப்பட்ட ஆகமளல்களை ஓதாமல் என்றுங் கொள்ளலாம் . 

கற்பு - கல்வி ; தொழிற்பெயர் : பு - விகுதி , இன் - ஏழனுருபு . கலகல - 
அநுகரணம் ; இரட்டைக்கிளவி ; இங்கே , பொருளில்லாமையைக்குறித்தது . 
அளபெடைகள் - செய்யுளோசை நிறைத்தன . கூம் , போம்-கூவும் , போகும் ; 
செய்யுமெனெச்சத்து ஈற்றுயிர்மெய் கெட்டது . சால்-உரிச்சொல் . 
பின்னிரண்டிகளில் அவபுத்தொடை காண்க . 

( 50 ) 


மரிமா 


ை 


கரு : ஆம் அதிகாரம் .-- குடிப்பிறப்பு . 
அஃதாவது - உயர்ந்த குலத்திற் பிறத்தலினது சிறப்பைக்கூறுவது . 
உயர் குடியிற்பிறந்தார்க்கே பெரும்பாலும் கல்வி கேள்விப்பயன்கள் அமைத 
லால் , இது கல்வியின்பின் வைக்கப்பட்டது ; அன்றியும் , கல்வி ஒருவன் 
பிறந்த குடியை உயர்த்துதலை அதிகாரமுறைமைக்குக்காரணமென்னலாம் . 
கசக . உடுக்கை யுலறி யுடம்பழிந்தக் கண்ணுங் 

குடிப்பிறப் பாளர் தங் கொள்கையிற் குன்றா 
ரிடுக்கண் டலை வந்தக் கண் 
கொடிப்புற் கறிக்குமோ மற்று . 

-ள் .) உடுக்கை உலறி-உடுக்கப்படும் ஆடையுங்கெட்டு , உடம்பு அழிந் 
தக்கண்ணும் (உணவில்லாமையால் )உடம்பும் மெலிந்து அழிந்து போவதானா 
லும் , குடி பிறப்பு ஆளர் - உயர்ந் தகுடியிற்பிறத்தலையுடையவர்கள் , தம்கொள் 
கையின் குன்றார் - தமது குலத்துக்குஉரிய ஒழுக்கத்திற் குறைவு படார் ; ( எது 
போலவெனின் ) ,- இடுக்கண் தலைவந்தக்கண்ணும் ( பசியினாலாகிய ) துன்பம் 
மிகுதியாய் உண்டாம்பொழுதும் , அரிமா - சிங்கமாகிய மிருகம் , கொடி புல் 
றிக்குமோ - கொடியாகப் படர்ந்திருக்கும் புல்லைத் தின்னுமோ!( தின்னாது .) 

மிருகேந்திரனாகிய சிங்கத்துக்குப் புல்லைத்தின்னாமை போல , சிறந்தவ 
ராகியகுடிப்பிறப்பாளர்க்கு ஒழுக்கங் குன்றாமை இயல்பென்பதாம் . இதனால் , 
புல்லைத் தின்னுதல் பசுமுதலியவற்றிற்கு இயல்பாதல்போல ஒழுக்கங் 
குறைதல் , தாழ்குடிப்பிறந்தார்க்கு இயல்பா மென்பதும் பெறப்படும் . எடுத் 
துக்காட்டுவமையணி . 

இரண்டு வாக்கியங்களிறுமுள்ள இழிவுசிறப்பும்மைகளால் , பிறகாலங்க 
களில் நிலை வேறுபடாமை கூறாதே குறிப்பிக்கப்பட்டது . " புலி பரித்தாலும் 


பால் ] 


கரு - ஆம் அதிகாரம் . - குடிப்பிறப்பு . 


உரு 


மா 


புல்லைத்தின்னாது , " நல்லாறொழுக்கின் றலைநின்றார் நல்கூர்ந்தும் , அல்லன 
செய்தற் கொருப்படார் - பல்பொறிய , செங்கட் புலியே ற்றப்பசித்துந்தின் 
னாவாம் " பைங்கட் புனத்தபைங் கூழ் " என்பனகாண்க . தலைவந்தக்கண் 
ணும்வரிமா என்ற பாடத்துக்கு கோடுகளையுடைய புலியென்று பொருள் . 

உடுக்கை உலறி - பொல்லாவுடுக்கையாற் பொலிவிழந்து என்றுமாம் . 
உடுக்கை -உடுக்கப்படுவது என ஆடைக்குக் காரணப்பெயர் ; இதனைத்தொழி 
லாகுபெய ரென பாரு முளர் . பிறப்பாளர்- பிறப்பை ஆள்பவர் . ஒடுக்கண் 
என்பது -மலர்ந்த நோக்கமின்றி மையல்நோக்கம் பட வரும் இரக்கம் என 
ஆசிரியர் நச்சினார்க்கினியர் கூறியிருத்தலைக் கொண்டு , இடுங்குகண் என் 
பது இடுக்கண் எனவிகாரப்பட்ட தென்றும் , துன்பம் நேருங்காலத்திற் கண் 
இடுங்குதலால் துன்பத்திற்கு இடுங்கண் எனப் பெயரென்றும் உணர்க . அரி 

இருபெயரொட்டுப் பண்புத்தொகை . ஓ - எதிர்மறை ; மற்று - அசை . 
கசஉ . சான்றாண்மை சாய லொழுக்க மிவைமூன்றும் 

வான்றோய் குடிப்பிறந்தார்க் கல்லது - வான்றோயு 
மைதவழ் வெற்ப படாஅ பெருஞ்செல்வ 
மெய்தியக் கண்ணும் பிறர்க்கு . 

ள் . ) வான் தோயும் - ஆகாயத்தை அளாவிய , மை தவழ் - மேகங் 
கள் தவழ்கின்ற, வெற்ப - மலையையுடைய அரசனே ! -- சான்றாண்மை - நற் 
குணங்களால் நிறைந்து ( அவற்றை ) ஆளுதலும் , சாயல்-மென்மையும் , ஒழுக் 
கம் - நல்லொழுக்கமும் , இவை மூன்றும் - வான் தோய் குடி பிறந்தார்க்கு 
பல்லது - ( கீர்த்தியால் ) மேலுலகத்தை அளாவிய (உயர்ந்த ) குடியிற் பிறந் 
தவாக்கே யல்லாமல் , பிறர்க்கு - மற்றையோர்க்கு , பெருஞ் செல்வம் எய்தி 
யக்கண்ணும் - மிக்க செல்வம் உண்டானாலும் , படா - உண்டாகாவாம் .. 

சாயல் மென்மை என்னுந் தொல்காப்பியச் சூத்திரத்தால் , சாயல் 
என்பது ஐம்பொறிகளாலும் நுகரப்படும் பலவகைமென்மைகளையும் உணர் 
த்துவதோர் உரிச்சொல்லாதலை உணர்க . வான்தோய் குடி - " வானுயர் 
தோற்றம் " என்றாற்போல , உயர்ந்தகுடியென்னும் பொருள்பட நின்றது . 

வான்தோயுமை தவழ்வெற்ப என்றவிடத்து , மலைக்கும் மேகத்துக் 
குஞ் சம்பந்தமில்லாமலிருக்கவுஞ் சம்பந்தத்தைக் கற்பித்துக் கூறியதனால் , 
தொடர்புயர்வு நவிற்சியணி . வடநூலார் ஸம்பந்தாதிசயோக்தி என்பர் : 
இதனால் , மலையினது உயர்வு தொனிக்கின் 

முதலடியில் , பெயர்ச்செவ்வெண் ஈற்றில் தொகை பெற்றது . ஆண் 
மை - பண்புப்பெயர் ; வினைப்பகு தியடியாப்பிறந்தது : தொழிற்பெயரெனி 
னும் இழுக்காது . 
கசங . இருக்கை யெழலு மெதிர்செலவு மேனை 

விடுப்ப வொழிதலோ டின்ன - குடிப்பிறந்தார் 
குன்றா வொழுக்கமாக் கொண்டார் கயவரோ 
டான்றா வுணரற்பாற் றன்று . 


கஉக் 


காலடியார் 


( பொருட் 


குபுலனா 


( இ - ள் . ) (பெரியோரைக்கண்டால் ) , இருக்கை எழலும் - (உடனே 
தமது ) ஆசனத்தை விட்டு எழுந்து நிற்றலும் , எதிர் செலவும் - ( அவர்களை ) 
எதிர்கொண்டு சென்று அழைத்து வருதலும் , ஏனை - இன்னமும் , விடுப்ப 
ஒழிதலோடு -(அவர்கள் மீளும்பொழுது ) விடைகொடுக்கத் தாம் ( அவரை 
விட்டுப் ) பிரிதலும் , இன்ன - இத்தன்மையான செய்கைகளை , குடிபிறந்தார் - 
உயர்ந்தகுடியிற் பிறந்தவர்கள் , குன்றா ஒழுக்கம் - - ( என்றுங் ) குறைவு 
படாத (இயற்கையான ) ஒழுக்கமாக , கொண்டார் வைத்துக்கொண்டார் 
கள் ; (ஆதலால் , அவர்களை ) , கயவரோடு மூடர்களுடனே , ஒன்று ஆ - ஒரு 
தன்மையாக , உணரல்பாற்று அன்று - மதித்தல் தக்கதன்று ; ( எ - று . ) 

நற்குடிப்பிறந்தாரும் பிறவாதாரும் மேல்நோக்கில ஒத்திருப்பினும் 
இவ்விருவர்க்குமுள்ள வேறுபாடு அவவவருடைய ஒழுக்கத்தால் நன் 
மென்பதாம் . இன்ன என்றதனால் , இவைபோன்ற மற்றும் பலநல்லொழுக் 
கங்களும் கொள்ளப்படும் . இவையெல்லாம் இழிகுலத்தாரிடத்து இயற் 
கையாக அமைந்திராவாதலால் , கயவரோடொன்றா வுணரற்பாற்றன்று 
என்றார் . 

இருக்கை - தை விகுதி பெற்ற தொழிலாகு பெயர் . ஏனை - வினைமாற் 
றுப்பொருளில் வந்த இடைச்சொல் . ஓடு - எண்ணிடைச்சொல் . கயமையா 
வது - நற்குணங்கள் யாவும் இல்லாத தன்மை : அதனையுடையவராகிய , 
நீழோர் , கயவர் . முதலடி - முற்று மோனை . 
கச- நல்லவை செய்யி னியல்பாகுந் திய 

பல்லவர் தூற்றும் பழியாகு - மெல்லா 
முணருங் குடப்பிறப்பி னூதிய மென்னோ 

புணரு மொருவர்க் கெனின் . 
( இ - ள் . ) (உயர்குடியிற் பிறந்தவர்கள் ), நல்லவைசெய்யின் - நல்ல காரி 
யங்களைச் செய்வராயின் , இயல்பு ஆகும் - ( அஃது அவர்கட்கு ) இயற்கை 
யென் 

ற எண்ணப்படும் சிறப்பாகககொள்ளப்படாது ) , தீயவை ( செய்யின் ) 
கெட்டகாரியங்களைச செய்தாலோ , பல்லவர் தூற்றும் பழி ஆகும் - ( அது ) 
பலரும் எடுத்துச் சொல்லும் பழிப்புக்குக் காரணமாம் , (ஆதலால் ) , ஒருவர் 
க்கு - , புணரும் எனின் - உயர்குடிப்பிறப்பு முன்னைய நல்வினையாற் ) கூடி 
னால் , எல்லாம் உணரும் குடி பிறப்பின் எல்லாவற்றையும் அறியவல்ல 
அவ்வுயர்குடியிற் பிறத்தலினால் , ஊதியம் - பயன் , என்னோ - யாதோ. 

உயர்குடிப்பிறந்தார்க்கு மிக்க நல்லொழுக்கத்தாலும் பெரும்புகழுண் 
டாதலில்லை ; சிறிய தீயொழுக்கத்தாலும் பெரும்பழி உண்டாகின்றது ; 
தாழ்குடியிற் பிறந்தார்க்கோ இங்ஙனமில்லை : சிறிது நல்லொழுக்கத்தாற் 
பெரும்புகழும் , பெருந்தீயொழுக்கத்தாற் சிறுபழியும் உண்டாகின்றன ; 
ஆதலால் , உயர்குடிப்பிறந்தார்க்கு அக்குடிப்பிறப்பால் நஷ்டமேயொழிய 
லாபமில்லை என , வஞ்சப்புகழ்ச்சி (நிந்தாஸ்துதி ) வகையாற் குடிப்பிறப் 
பின் மேன்மையை விளக்கியபடி . இனி , நல்லவை செய்தலை இயல்பாகவும் 
தீயவை செய்தலைப் பலருந் தூற்றும் பழியாகவுங்கொண்டு யாவராலும் அறி 


யெவை 


. 


பால் ] 


கரு - ஆம் அதிகாரம் .-- குடிப்பிறப்பு . 


டோ 


ந்து நன்குமதிக்கப்படுகின்ற உயர் குடிப்பிறப்பு ஒருவர்க்குக் கூடுமாயின் 
அதனினும் இலாபம் வேறுயாதோ (எதுவுமில்லை ) என்று உரைப்பினும் 
அமையும் . முந்தின பொருளுக்கு இன் என்ற ஐந்தனுருபு - ஏதுப்பொரு 
ளதும் , பிந்தின பொருளுக்கு , எல்லைப் பொருளதுமாம் . வெள்ளாடைக்கு 
மாசுபடிதல்போல , உயாந்தோர்க்குப் பழியுண்டாவது எளிதாம் ; குடிப் 
பிறந்தார்கண் விளங்குங்குற்றம விசும்பின் , மதிக்கண் மறுப்போ லுயர்ந்து , 
ஒன்றாய்லிடினு முபர்ந்தார்ப் படுங்குற்றங் , குன்றின் மேலிட்ட விளக் 
என்பன காண்க . 

முதலடியில் நல்லவை , சீயவை என மாறுபட்ட சொற்கள் வந்தது - 
மாண் தொடை . 
கசரு . கல்லாமை யர்சங் கயவர் கொழிலர் 

சொல்லாமை யுள்ளுமோர் சோர்வர்ச - மெல்லா 
மிரப்பார்க்கொன் யாமை யார பாரத்தாரிம 

மாணாக் குடிப்பிறந் தார். 
( இ - ள் . ) கல்லாமை அசசம் - தாம் படியாமைக்கு அஞ்சுதலும் , கய 
வர் தொழில் அசசம் -கீழோர்செய்யும் இழிதொழில்களைச செய்தற்கு அஞ் 
சுதலும் , சொல்லாமையுள்ளும் ஓர் சோா - அசசம் - ( பொய் கோள் கடுஞ் 
சொல் பயனில்சொல் என்னுந் தீசசொற்களைச ) சொல்லாமலிருப்பதிலும் 
( எர்த இடத்தில் தவறிப்போமோ என்று ) ஒரு களாச்சிக்கு அஞ்சுதலும் , 
எல்லாம் இரப்பர்க்கு ஒன்று ஈயாமை அசசம் - (தமககுவேண் டுவன ) பல 
வற்றை இரப்பவர்களுக்குப் ( அப்பொருள்கள் ) பலவற்றுள் யாதாயினுமொ 
ன்றைக் கொடுக்கக்கூடாமற்போனால் அதரகு அசுதலும் , ( இத்தன்மை 
யான பல அச்சங்கள் , உயிர் குடிப்பி சந்தராக்கே உள்ளன ) ; (ஆதலால்), இ 
மாணா குடி பிறந்தார் - மாட்சிமைப்படாத இவவுயர்குடியிற் பிறந்தவாகள் . 
மரததார் - மரக்கலத்திலுள்ளாாபோல எப்பொழுதும அசசமுடையாா . 

இதுவும் - வஞ்சப்புகழ்ச்சியணியமைய குடிப்பிறப்பின் மேன்மை 
யைத் தெரிவித்தது . 

" ஒன்றானுந் தீசசொற் பொருட்பயனுண்டாயின் , நன்றாகா தாகி 
விடும் ) ஆதலால் , சொல்லாமையுள்ளுமோாசோர்வசசம் எனப்பட்டது . 
தம்மிடத்து உள்ளதை எல்லாங்கொடுத்து இல்லாததைக்குறித்து இரங்குவ 
தென்பார் , எல்லாமிரப்பார்க்கு ஒன்று ஈயாமை அசசம என்றா. உயர் 
குடியை மாணாக்குடி என்றது , எப்பொழுதும் பல அசசத்திற்கு இடமா 
யிருத்தல்பற்றி ; இனி , மாண் ஆகுடி எனப் பிரித்து , மாட்சிமையாதலை 
யுடையகுடியென்று உரைத்தலும் பொருந்தும். 

மரக்கல மென்பது சில இடங்களிற் கலமென நிற்றல் போல , இங்கே 
மரமென நின்றது ; இடவாறு வருவதனை , வடநூலார் நாமைகதேக சேதா 
மகரஹணம் என்பர் . இனி , மரமென்பதை - அதனாலாகிய தோணிக்குக் 
கருவியாகுபெயரெனக் கொள்ளலுமாம் . இனி , மாணாககுடிப்பிறந்தார மாட் 
சிமையில்லாத தாழ்ந்தகுடியிற் பிறந்தவாகள் , மரத்தார் - (இப்படிப்பட்ட 
அசசத்திற்குக் காரணமான உணர்ச்சி சிறிதும் இல்லாமையால் ) மரததோ 
டொப்பர் என்றும் உரைத்தல் கூடும் ; மரத்தார் - மரத்தினாற செய்த பாவை 
போன்றவ ரென்றும் உரைப்பர். 


நாலடியார் 

[ பொருட் 
கசசு . இனநன்மை யின் சொலொன் றீதன்மற் றேனை 

மனநன்மை யென்றிவை யெல்லாங் - கனமணி 
முத்தோ டிமைக்கு முழங்குவரித் தண்சேர்ப்ப 

விற்பிறந்தார் கண்ணே யுள . 
( இ - ள் ) கனம் - சிறந்த , மணி - இரத்தினங்கள் , முத்தோடு - முத்துக் 
களுடனே , இமைக்கும்- பிரகாசிக்கின்ற , முழங்கு உவரி - ஆரவாரிக்கின்ற 
கடலினது , தண் சேர்ப்ப - குளிர்ச்சியான கரையையுடையவனே ! - இனம் 
நன்மை - நல்ல சினேகிதரை யுடைத்தாயிருந்தாலும் , இன்சொல் - இனிய 
சொற்களைச் சொல்லுதலும் , ஒன்று ஈதல் - இரப்பதொரு பொருளை ( இரந் 
தோர்க்குக் கொடுத்தலும் , ஏனை மனம் நன்மை - மற்றும் மனத்தினது 
தூய்மையும் , என்ற இவை எல்லாம் - என்று சொல்லப்பட்ட இந்நற்குண 
ங்களெல்லாம் , இல் பிறந்தார் கண்ணே - உயர் குடியிற் பிறந்தவரிடத்தே ,, 
உள - (இயல்பாக ) உள்ளன ; ( எ - று . ) 

இற்பிறந்தார்கண்ணே என்னும் பிரிநிலை எகாரத்தால் , தாழ்குடிப் 
பிறந்தாரிடத்து இவை 

வை இல வென்பது பெறப்படும் . மற்று - அசை . என் 
றிவை - பெயரெச்சவிகாரம் ; இனி , என்று இவை எனப் பிரித்து , எண்ணி 
டைச்சொல்லாகக் கொண்டு , பிறவிடத்துங் கூட்டி யுரைத்தலும் ஒன்று . 
ரத்நாகாரம் என்னும் வடமொழிப்பெயரின் பொருள் விளங்க , கனமணி 
முத்தோ டிமைக்கு முவரி எனப்பட்டது . உவரி - உவர்ப்புச்சுவையுடை 
யது ; உவர் - உப்பு , இ - பெயர் விகுதி. 

நகை யீகை யின்சொ லிகழாமை நான்கும் , வகையென்ப வாய்மைக் 
குடிக்கு " என்பது , திருக்குறள் . 
முதலடி - முற்று மோனை . 

( * ) 
கசஎ . செய்கை யழிந்து சிதன் மண்டிற் றாயினும் 

பெய்யா வொருசிறை பேரி விடைத்தாகு 
மெவ்வ முழந்தக் கடைத்துங் குடிப்பிறந்தார் 

செய்வார் செயற்பா லவை . 
( இ - ள் . ) பேர் இல் - பெரிய வீடாயிருந்தால் அது , செய்கை அழிந்து 
கட்டுக் குலைந்து , சிதல்மண்டிற்று ஆயினும் - செல்லால் அரிக்கப்பட்டதா 
னாலும் , பெய்யா ஒரு சிறை உடைத்து ஆகும்- (மழைநீர் ) உள்ளே ஒழுகாத 
ஒருபக்கத்தையுடையதாம் ; ( அதுபோல ), குடிபிறந்தார் - உயர்குடியிற் பிறந் 
தவர் , எவ்வம் உழம் தக்கடைத்தும் - (வறுமை கோய் முதலியவற்றால் ) 
துன்ப மனுபவிக்கும் பொழுதும் , செயல் பாலவை - தாம் செய்தற்கு உரிய 
கடமைகளை , செய்வர் - ( விடாமற் ) செய்வார்கள் ; ( எ - று . ) 

எடுத்துக்காட்டுவமையணி . 

சிதல் - கறையான் . சிதல்மண்டிற்று ஆயினும் - சிதல்கள் நெருங்கிய 
தானாலும் என்றுமாம் . சிதல் - சாதியொருமை , பாலவை - பான்மையென் 

பகுதியினடியாப்பிறந்த பலவின்பாற் குறிப்பு வினையாலணையும் பெயர் 
ரெண்டனுருபு தொக்கது , 


1.) 


பால் ) 


கடு - ஆம் அதிகாரம்.- 

குடிப்பிறப்பு : 


கசவு . ஒருபுடை பாம்பு கொளினு மொருபுடை 

யங்கண்மா ஞாலம் விளக்கு றூஉந் - திங்கள் போற் 
செல்லாமை செவ்வனேர் நிற்பினு மொப்புரவிற் 

கொல்கார் குடிப்பிறந் தார் . 
( இ - ள் . ) ஒரு புடை- ( தனது ) ஒருபாகம் , பாம்பு கொளினும் - பாம்பி 
னாற் பிடிக்கப்பட்டிருந்தாலும் , ஒரு புடை - மற்றொருபாகத்தால் , அம் கண் 
மா ஞாலம் - அழகிய இடத்தையுடைய பெரிய பூமியை , விளக்குறூஉம் - பிர 
காசிப்பிக்கின்ற , திங்கள் போல் - பூரண சந்திரன் போல , - குடி பிறந்தார் . 
உயர்குடியிற் பிறந்தவர்கள் , செல்லாமை - வறுமை, செவ்வன் நேர் நிற்பினும் - 
நன்றாகத் தம்மிடம் ) நேர்ந்துநின்றாலும் , ஒப்புரவிற்கு - (பிறர்க்கு ) உப 
காரஞ் செய்வதற்கு , ஒல்கார்- தளரார் ; ( எ - று . ) - உவமையணி . 

கிரகணகாலங்களிற் சந்திரனை மறைக்கின்ற பூமியின் சாயையை இராகு 
கேதுக்களைன்னுங் கரும்பாம்பு செம்பாம்புகளாகக் கூறுகின்ற புராண நூல் 
வழக்குப்பற்றி , இங்ஙனங் கூறியது . இதனை கசக-ஆஞ் செய்யுளோடு ஒப் 
பிடுக . செல்லாமை எண்ணமும் சொல்லும் தொழிலும் ஆகிய திரிகரணங் 
களின் செயல்கள் சித்தி பெறாமை ; எனவே , வறுமையாம் . செவ்வன் - பண் 
புப்பெயர் ; அன் - விகுதி . நேர் - நேர்ந்து என்னும் வினையெச்சத்தின் விகா 
ரம் : " வரிப்புனை பந்து என்பதில் , வரி என்பது போல . ஒப்புரவு உலக 
நடையை அறிந்து அதற்கு ஏற்பப் பிறர்க்கு தவிசெய்தல் ; ஒப்பு உரவு என்று 
பிரிக்க : உலகத்தாரோடு ஒத்துச செய்யுஞ் சிறந்ததொழி லென் றபடி . ( அ ) 
கசக . செல்லாவிடத்துங் குடிப்பிறந்தார் செய்வன 

செல்லிடத்துஞ் செய்யார் சிறியவர் - புல்வாய் 
பருமம் பொறுப்பினும் பாய்பரி மாபோற் 

பொருமுடணாற்றுத லின்று . 
( இ - ள் . ) செல்லா இடத்தும் - (வறுமை முதலியவற்றாற் ) செய்யமுடி 
யாதகாலத்திலும் , குடி பிறந்தார் . உயர்குடிப்பிறந்தவர் , செய்வன - செய்யும் 
நற்கருமங்களை , சிறியவர்- தாழ்குடிப்பிறந்தவர் , செல் இடத்தும்- (செல்வம் 
முதலியவற்றாற் ) செய்யக்கூடிய காலத்திலும் , செய்யார் - செய்யமாட்டார் ; 
புல்வாய் - மானானது , பருமம் பொறுப்பினும் - சேணம் முதலிய போர்க் 
கோலத்தைத் தாங்கினாலும் , பாய் பரிமா போல் - ( இயற்கையாகப் ) பாய்ந் 
தோடுந்தன்மையையுடைய குதிரைபோல , பொரு முரண் ஆற்றுதல் 
இன்று - போர் செய்யுந் தன்மையை யுடைத்தாதலில்லை ; ( எ - று . ) 

த்ருஷ்டாந்தாலங்காரம் . 

புல்வாய் - புல்லைத்தின்னும் வாயையுடையது என மானுக்குக் காரணப் 
பெயர் ; வேற்றுமைத்தொகைப்புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகை . பரு 
மம் -குதிரைமேற்றவிசு . பருமம் பொறுப்பினும் பருத்திருத்தலை யுடைத்தா 
யிருந்தாலும் என்று மாம் . பிறவற்றைக் கூறாது புல்வாயையும் பரிமாவையுங் 

17 


O 


நாலடியார் 


[ அறத்துப் 


சாண்க . 


கூறியது , இரண்டுக்கும் மானென்று ஒரு பெயர் பொதுவாக உள்ளதனால் ; 
அன்றியும் , ஒருவகைமான் குதிரைபோலப் பருத்திருக்கும் . பொருமுரண் 
வினைத்தொகை. பெருமுரண் எனவும் பாடம் . 
இச்செய்யுளோடு மேல் கஅச , கூ ரு அ - ஆஞ் செய்யுள்களை ஒப்பிட்டுக் 

( க ) 
கரு 0 . எற்றொன்று மில்லா விடத்துங் குடிப்பிறந்தா 

ரற்றுத்தற் சேர்ந்தார்க் கசைவிடத் தூற்றாவ 
ரற்றக் கடைத்து மகல்யா றகழ்ந்தக்காற் 

றெற்றனத் தெண்ணீர் படும் . 
( இ - ள் . ) குடிப்பிறந்தார் - எற்று ஒன்றும் இல்லா இடத்தும் - யாதொரு 
பொருளு மில்லாதகாலத்தும் , அற்று தன் சேர்ந்தார்க்கு - வேறுகதியில்லா 
மல் தம்மை அடைந்தவர் கட்கு , அசைவு இடத்து மாற்று ஆவர் - தளர்ச்சி 
நேர்ந்தவிடத்து வான்றுகோல்போல உதவுவர் ; (எதுபோல எனின் ), 
அகல் யாறு - பெரிய நதியானது , அற்றக்கடைத்தும் நீர் வற்றிய பொழுதும் , 

ழ்ந்தக்கால் - (தன்னைத் ) தோண்டினால் , ( தோண்டின அவ்விடத்தில் ), 
தற்றென - விரைவாக , தெள் நீர் படும் - தெளிவான நீர் உண்டாகப் பெறும் . 

ஆறானது வெள்ளமுள்ள காலத்துத் தன்னை எவருந் தோண்டுதல் 
வேண்டாமலே தானே எங்குஞ் சென்று நீரை உதவி நீர்வறண்டகாலத் 
திலே தோண்டினமாத்திரத்தில் நீரை உதவுதல்போல , குடிப்பிறந்தார் 
செல்வமுள்ள காலத்தே எவருந் தம்மைச் சேர்ந்து யாசிக்க வேண்டாமலே 
தாமே எங்குஞ் சென்று பல உதவிகள் செய்து செல்வமில்லா தகாலத்திலே 
தம்மையடைந்த மாத்திரத்தில் உதவி செய்வர் என்பதாம் ." ஆற்றுப் பெருக் 
கற் றடி சுடுமந் நாளுமவ்வா , றூற்றுப் பெருக்கா லுலகூட்டும் - ஏற்றவர்க்கு , 
நல்ல குடிப்பிறந்தார் நல்கூர்ந்தா ரானாலு , மில்லையென மாட்டா ரிசைந்து 
என்பதனோடு இதனை ஒப்பிடுக . 

இதுவும் , த்ருஷ்டாநீதாலங்கார் . 
மேல் கஅரு -ஆஞ் செய்யுளோடு இதனை ஒப்பிட்டுக் காண்க . 

எற்று - வினாவடியாகப் பிறந்த ஒன்றன்பாற் குறிப்புவினையாலணையும் 
பெயர் . தற்சேர்ந்தார் - ஒருமைப்பன்மைமயக்கம் ; தஞ்சேர்ந்தார் எனின் , 
வழா நிலையாம் . தெற்றென -விரைவுக்குறிப்பு . தண்ணீர்ப்படும் என்றபாட 
த்துக்கு , தெற்றென - தெளிவாக என்க . யா றுநீர்படும் : - இடத்து நிகழ் பொ 
ருளின் தொழில் இடத்தின் மேலேற்றிக் கூறப்பட்ட உபசாரவழக்கு.(க 0 ) 


க * - ஆம் அதிகாரம் .-- மேன்மக்கள் . 
அஃதாவது - செய்தற்கரியன் செய்தல் பிறர் குற்றங்கூறாமை செருக் 
இன்மை என்ற வை முதலிய நற்குணங்களாற் பெரியார்களது தன்மை 
யைப்பற்றிக் கூறுவது . மேன்மக்களாவதற்கு உயர் குடிப்பிறப்பு ஒருதலை 
யான காரணமாதவின் , இவ்வதிகாரம் குடிப்பிறப்பென்னும் அதிகாரத்தின் 
பின் வைக்கப்பட்டது . 


பால் ] 


கசா - ஆம் அதிகாரம் . - மேன்மக்கள் . 


ககூ 


கருக . அங்கண் விசும்பி னகனிலாப் பாரிக்குந் 

திங்களுஞ் சான்றோரு மொப்பர்மற் - றிங்கண் 
மறுவாற்றுஞ் சான்றோரஃ தாற்றார் தெருமந்து 

தேய்வ ரொருமா சுறின் . 
( இ - ள் . ) அம் - அழகிய , கண் - இடத்தையுடைய, விசும்பின் - ஆகா 
யத்திலே இருந்து , அகல் நிலா பாரிக்கும் பரந்த நிலாவை வீசுகின்ற, திங் 
களும் -சந்திரனும் , சான்றோரும் - பெரியோரும் , மன் ஒப்பர்- பெரும்பாலும் 
தம்மில் ஒத்திருப்பர் ; ( ஆனால் ) , திங்கள் - சந்திரன் , மறு ஆற்றும் - களங்கத் 
தைத் தான் பொறுக்கும் ; சான்றோர் - பெரியோர்களோ , அஃது ஆற்றார் - 
களங்கத்தைப் பொறுக்கமாட்டார்கள் : ( பின்னை என்னாவ ரெனின் ) , - ஒரு 
மாசு உறின் - சிறிது களங்கம் (தம்மை ) அடையுமாயின் , தெருமந்து - வரு 
ந்தி , தேய்வர் - அழிந்தேவிடுவர் ; ( எ - று . ) 

திங்களுஞ் சான்றோரு மொப்பர் என்றது - சந்திரன் புறவிருளையொ 
ழித்தலும் தண்மையுடைத்தாதலும் , சான்றோர் அகவிருளையொழித்தலும் 
தண்ணளியுடைத்தாதலுமாகிய பொதுத்தன்மைபற்றி யென்க . மறு என் 
பதற்கு - களங்கம் என்றும் , பங்கம் என்றும் , இரண்டு பொருள் . திங்களும் 
சான்றோரும் சிலகுணங்களால் ஒப்பராயினும் மறுவாற்றாமையால் திங்களி 
னுஞ் சானறோர் சிறந்தவர் என்பது போதருதலால் , இது , குறிப்பால்வந்த 
வேற்றுமையலங்காரம் ; இவ்வலங்காரத்தினது லக்கணம்- உபமான உப 
மேயங்களுள் யாதாயினுமொன்றை வெளிப்படையாகவாவது குறிப்பாகவா 
வதுவிசேஷமுடையதாகச் சொல்வது ; இதனை வடநூலார் வ்யதிகோலங் 
காரம் என்பர் . இங்கே உபமானமாகிய சந்திரனினும் உபமேயமாகிய சான் 
றோர்க்குமா சுசிறிதும் ஆற்றாமையாகியவிசேடம் சொல்லப்பட்டது காண்க . 
திங்களினுஞ் சான்றோர் சிறந்தவரென்னுங் கருத்தைப் பின்னிரண்டடியி 
னது குறிப்பினாற் பெறவைத்ததனால் , குறிப்பால்வந்த வேற்றுமையலங் 
காரம் எனப்பட்டது ; இதற்கு , மறு என்பதிலுள்ள சிலேடையணி அங்க 
மாக நின்றது . 

திங்கள் மறுவாற்று தலையும் சான்றோர் அஃதாற்றாமையையும் முறை 
யே (நன்னெறி ) " திங்கள் , கறையிருளை நீக்கக் கருதாதுலகில் , நிறையிருளை 
நீக்கும் மேல்நின்று . ( திருக்குறன் ) மயிர்நீப்பின் வாழாக் கவரிமாவன்னார் , 
உயிர் நீப்பர் மானம் வரின் ” என்றவற்றில் அறிக . திங்களுக்கு அங்கண் 
விசும்பி னகனிலாப்பாரிக்கும் என்ற அடைமொழியைக் கொடுத்ததற்கு 
ஏற்ப , சான்றோர்க்கு அழகிய இடைத்தையுடைய நிலவுலகத்திலே இருந்து 
பெரியகீர்த்தியை எங்கும் பரவச்செய்கின்ற என்னும் விசேஷணத்தை அமை 
த்துக்கொள்க . திங்களை அங்கண்விசும்பின் என்று உயர்ந்த இடத்தைக்கூறி 
விசேடித்த அதனால் , மேன்மக்கள் உயர்குடியிற் பிறந்தவரென்பது தொ 
னிக்குமாறு அறிக . சான்றோர்தேய்வர் என்ற தனால் , சந்திரன் தேய்த்தா 
லும் மறுபடி வளர்கிறான் , சான்றோர் அங்ஙனம் பங்கப்பட்ட பின் பெருமிதம் 
காட்டார் என்பது குறிப்பிக்கப்படுகின்றது . 


நாலடியார் 

( பொருட் 
அகல் நிலா - வினைத்தொகை . மன் என்ற இடைச்சொல் , இங்கே , 
மிகுதியென்ற பொருளில் வந்தது . திங்கள் என்னும் அஃறிணையும் சான் 
றோர் என்னும் உயர் திணையுங் கலந்து சிறப்பினால் ஒப்பர் என்னும் உயர் 
திணைமுடிபைப் பெற்றன ; திணை வழவமைதி . சான்றோர் திங்கள் போல 
மறுத்தாங்கமாட்டாமை , இங்கேசிறப்பு ; அன்றியும் , உயாதிணையாயிருத்தலை 
யே அஃறிணையினுஞ் சிறப்பாகக் கொள்ளலாம் . திங்கள் என்பது - பொரு 
ளால் இருதிணைப்பொதுவாயினும் , சொல்லால் அஃறிணையெனக்கொள்க . 
தேவர்களை உயர்திணையாகவும் அஃறிணையாகவுஞ் சொல்லலாம் என்னும் 
விதியையே நோக்கின் , திங்களுஞ் 

திங்களுஞ் சான்றோரு மொப்பர் என்னும் முடிபு 
வழா நிலையாம் . 

எஞ்ஞான்றும் தம்நிலையில் தாழாமையும் ஊழ்வினையால் தாழ்வுவந்த 
விடத்து உயிர்வாழாமையு மாகிய மேன் மக்களது மானமுடைமை , இச்செ 
ய்புளாற் கூறப்பட்டது ; " குடிப்பிறந்தார்கண்விளங்குங் குற்றம் விசும்பின் , 
மதிக்கண் மறுப்போ லுயர்ந்து " என்ற திருக்குறளும் . " வந்து தோன்றிய 
மலர்கதிர் மண்டிலம் , சான்றோர் தங்க ணெய்திய குற்றம் , தோன்றுவழி 
விளங்குந் தோற்றம்போல , மாசறுவிசும்பின் மறுநிறங்கிளா " என்ற மணி 
மேகலையும் இங்கு நினைக்கத் தக்கன . 

அஃதாற்றார் என்றவிடத்து ஆய்தம் மெய்போல் ஒலித்தது ; சான்றோ 
ரஃதாற்றார் எனப் பிரித்து அலகிட்டு , தேமாங்காய்முன் நேர்வந்தமை கா 

உயிர்போலொலித்ததாகக்கொண்டு அஃதாற்றார் எனப் பிரித்துப் 
புளிமாங்காயாக அலகிட்டால் , அதற்கு முன் தெரு என்னும் நிரை வருவது 
வெண்டளைக்கு இயையாமை அறிக . 
கரு 2 . இசையு மெனினு மிசையா தெனினும் 

வசைதீர வெண்ணுவர் சான்றோர் - விசையி 
னரிமா வுளங்கிழித்த வம்பினிற் றீதோ 

வரிமாப் பிழைப்பெய்த கோல் . 
( இ - ள் . ) சான்றோர் - பெரியோர்கள் , இசையும் எனினும் - ( தமக்கு 
எளிதில் ) முடியுமாயினும் , இசையாது எனினும் - ( எளிதில் ) முடியாதாயி 
னும் , வசை தீர - பழிப்பில்லாதபடி , எண்ணுவர் - ( பெருங்காரியங்களையே 
செய்ய ) நினைப்பர் ; (ஏனெனில்) , - அரி மா -சிங்கமானது, பிழைப்ப குறித்த 
இலக்குத்தவறி உய்யும்படி , எய்த - ( அதன்மேல் ) பிரயோகித்த , கோல் - அம் 
பானது , - விசையின் - வேகத்தோடு சென்று ), நரி மா - நரியினது , உளம் - 
மார்பை , கிழித்த - பிளந்து ஊடுருவிச் சென்ற , அம்பினில் - அம்பைக் காட் 
டிலும் , தீதோ - தீமையுடையதோ ! ( அனறு , நன்று என்றபடி ) ; ( எ - று . ) 

சிங்கத்தின்மேல் அம்புஎய்து அதுதவறினாலும் பெருமையுண்டு நரி 
யின்மேல் அம்பு எய்து அதன் மாாபைப்பிளந்தாலும் பெருமையில்லை; அது 
போல , செய்தற்கரிய பெரியகாரியத்தைத் தொடங்கி முயன்று அது முடிவு 
போகாதாயினும் பெருமையுண்டு , இழிவான தொழிலைத் தொடங்கி முடித் 
தாலும் பெருமையில்லை: ஆதலால் , பெரியோர் தம்மிடத்தில் பழிப்புஉண் 
டாகாதபடி மேலான காரியத்தையே செய்ய நினைப்பர் என்று கருத்து . 


ண் 


பால் ] 


கீசு - ஆம் அதிகாரம் .--மேன்மக்கள் . 


கம் 


( 
உ 
) 


பெரியகாரியம் முடிவுபோகாமற்செய்தமுயற்சி விரைவோடுசிறியகாரி 
யத்தை முடித்த முயற்சியினும் நன்றென்னும் பொருள் தோன்ற நின்றத 
னால் , பின்னிரண்டடி பிறிதுமொழிதல் என்னும் அலங்காரம் : இச்செய்யுளில் 
பின் வாக்கியத்திற்கூறிய கருத்து முன் வாக்கியத்திற் கூறியபொருளுக்குக் 
காரணமென அறிக ;இங்ஙனம் ஒன்றைக் காரணங்காட்டிச் சாதித்தல் , ஏது 
வலங்காரம் . 

கான முயலெய்த வம்பினில் யானை ,பிழைத்தவே லேந்த லினிது " என் 
னுந் திருக்குறலோடு இக்கவியின் பின்னடிகளை ஒப்பிடுக . பெருமையுடை 
யவராற்றுவா ராற்றின் , அருமையுடைய செயல் " என்ற திருக்குறளையும் அறிக . 
மேன்மக்களது செயற்கரியன செய்யுந் தன்மை இதனாற் கூறப்பட்டது . 

விசையின் - உடனிகழ்ச்சிப் பொருளில் வந்த மூன்றாம் வேற்றுமைத் 
தொகை ; இன் - சாரியை . இனி , விசையால் என உரைத்து , எதுப்பொருளில் 
வந்த ஐந்தாம் வேற்றுமைவிரி யெனினும் ஒக்கும் . நரியாகிய மா , அரியாகிய 
மா என இருபெயரொட்டு , உளம் - இருதயம் ; உளமென்னும் மனத்தின் 
பெயர் , அது உள்ள இடமாகிய மார்புக்கு இங்கே தானியாகு பெயர் . அம் 
பினில் - ஐந்தனுருபு , உறழ்பொருவு ; இது எல்லைப்பொருளில் அடங்கும் . 
பிழைப்ப என்னுஞ் செயவெனெச்சம் ஈறுதொக்கது . ஓ , எதிர்மறை . உம் 
மைகள் - முறையே உயர்வு சிறப்பும் , இழிவுசிறப்பும் , 
முதலடி - தொடைழாண் . 

( 
கருங . நநரம்பெழுந்து நல்கூர்ந்தா ராயினுஞ் சான்றோர் 

குரம்பெழுந்து குற்றங்கொண் டேறா- ருரங்கவறா 
வுள்ளமெனு நாரினாற் கட்டி யுளவரையாற் 

செய்வர் செயற்பா லவை . 
( இ - ள் . ) சான்றோர் - மேன்மக்கள் , நரம்பு எழுந்து -(உணவின்மைபற்றி 
உடம்பு மெலிதலால் ) நரம்புகள் மேலே தோன்றப்பெற்று , நல்கூர்ந்தார் 
ஆயினும் - வறுமையடைந்தவர்களானாலும் , குரம்பு எழுந்து - ( தமது நல்லொ 
ழுக்கத்தின் ) வரம்பினின்றுங் கடந்து , குற்றம் கொண்டு- குற்றமான செய் 
கையை மேற்கொண்டு , எறார் - ( அச்செய்கையில் ). அதிகப்பட்டுரடவாமல் , 
உரம்- (தமது ) அறிவையே , கவறு ஆ - கருவியாகக்கொண்டு , உள்ளம் எனும் 
நாரினால் - முயற்சியென்கிற கயிற்றினாலே , கட்டி- ( மனத்தைக் ) கட்டி , உள 

( பொருள் தமக்கு ) உள்ள அளவிற்கு ஏற்ப , செயற்பாலவை - 
செய்யத்தக்க நற்காரியங்களை , செய்வர் - , ( எ - று . ) 

மேன்மக்களது வரம்புக்கடவாமையும் உதாரகுணமுங் கூறப்பட்டன . 

கவறு -- பிளப்புள்ள பனை மட்டை ; இது - ஒன்றைப்பிடித்துக் கயிற்றாற் 
கட்டிவைத்தற்கு ஆதாரமாம் . உரம் - வலிமை ; தேகபலம் முதலியன நல் 
லொழுக்கத்திற்குக் கருவியாகாமையால் , உரமென்பது - இங்கே , சிறப்பாய் , 
புத்தி பலத்துக்கு வந்தது . உரங்கவறா உள்ளமெனும் நாரினாற் கட்டி 
வறுமையால் தளராதபடி மனத்தை அறிவினாலும் முயற்சியினாலும் உறுதிப் 


நாலடியார் 

[ பொருட் 
படுத்திக்கொண்டு என்றபடி . உருவகவணி . செயற்பாலவை - செய்தற்கு 
உரிய பான்மையையுடையவை . 

(நீதிநெறிவிளக்கம் ) “ நல்லா றொழுக்கின் றலைநின்றார் நல்கூர்ந்து , மல் 
லன செய்தற் கொருப்படார் , " ( திருக்குறள் ) சலம்பற்றிச் சால்பில செய் 
யார் மாசற்ற , குலம்பற்றி வாழ்துமென் பார் " என்பவற்றோடு இக்கவியை 
ஒப்பிடுக . இங்கே குரம்பெழுந்து குற்றங்கொண்டேறார் என்றதை" கொதித் 
தவுள்ளமொடு குரம்புகொண்டேறி " என்ற மணிமேகலையோடு ஒப்பிடுக . ( ) 
கருச . செல்வுழிக் கண்ணொரு நாட் காணினுஞ் சான்றவர் 

தொல்வழிக் கேண்மையிற் றோன்றப் புரிந்தியாப்பர் 
நல்வரை நாட சிலநா ளடிப்படிற் 

கல்வரையு முண்டா நெறி . 
( இ - ள் . ) நல்வரை நாட நல்ல மலைகளையுடைய பாண்டிய நாட்டை 
யுடையவனே! செல்வுழிக்கண் - போகிறவிடத்திலே, ஒருநாள் - காணினும் - 
(ஒருவரைப் ) பார்த்தாலும் , சான் றவர்- பெரியோர்கள் , தொல் வழி கேண் 
மையின் தோன்ற பழைய வழியால்வந்த சினேகம்போலக் காணப்படும்படி , 
புரிந்து - அன்பு செய்து , யாப்பர் -(சினேகிதராகத் தம்மோடு அவரைக் ) கட்டு 
வர் ; சில நாள் அடிபடின் -சிலகாலம் காலடி பட்டுவருமாயின் , கல்வரையும் - 
கல்மலையிலும் , நெறி உண்டு ஆம்- வழி உண்டாகும் ; ( எ - று . ) 

எறும்பூரக் கல்லுந் தேயும் என்றவாறு சிலகாலங் காலடிபட்டுவந்தாற் 
கல்லிலும் வழி உண்டாவது போல , வல்நெஞ்சர்க்கும் பழகினாற் சினேக 
முண்டாகும் : அது சிறப்பன்று : சான்றோர்களோ" ஒருநாட் பழகினும் பெரி 
யோர் கேண்மை , யிருநிலம் பிளக்க வேர்வீழ்க் கும்மே ( நறுந்தொகை ) 
என்றவாறு கண்டவுடனே சினேகித்துச் சிறுபழக்கத்தால் அச்சினேகத்தை 
உருதிப்படுத்துவர் என்பது கருத்து . “ புணர்ச்சி பழகுதல் வேண்டா 
ச்சிதான் , நட்பாங் கிழமை தரும் என்றார் திருவள்ளுவனரும் , 

இதனால் , மேன்மக்களது நட்பின் தன்மை கூறப்பட்டது . 

செல் + உழி = செல்வுழி ; மெய்யீற்றின் முள் உயிர்வர உடம்படுமெய் 
யல்லாத வகரமெய் பெற்றது . இதனை மெய்யிற்றுடம் படுமெய் என்பர் , 
ஆசிரியர் நச்சினார்க்கினியர் . தொல்வழி - தொன்று தொட்டு வந்த ; பரம் 
பரையாய்வந்த . வரைக்கு நன்மை - மிளகு கோட்டம் அகில் தக்கோலம் 
குங்குமம் முதலிய பொருள்களோடு நீரருவியையும் உடைத்தாதல் . சில 
நாளடிப்படின் கல்வரையு முண்டா நெறி - பிறிதுமொழிதல் என்னும் அலங் 
காரம் . கல் என வேண்டாது கூறினார் ,மலையினது திண்மையை உணர்த்து 
தற்கு . உம்மைகள் - இழிவுசிறப்பு . புரிந்தியாப்பர் - குற்றியலிகரம் . ( ச ) 
கருரு . புல்லா வெழுத்திற் பொருளில் வறுங்கோட்டி 

கல்லா வொருவ னுரைப்பவுங் கண்ணோடி 
நல்லார் வருந்தியுங் கேட்பரே மற்றவன் 
பல்லாரு வாணல் பரிந்து , 


வு 


பால் ] 


கசு - ஆம் அதிகாரம் . - மேன்மக்கள் .. 


கூட 


( இ - ள் . ) புல்லா - பொருந்தாத , எழுத்தின் - இலக்கண நூல்களை 
யுடைய , பொருள் இல் - அருத்தஞானமில்லாத , வறுங் கோட்டி - வீண் 
கூட்டத்தினிடையிலே , கல்லா ஒருவன் - ( படித்தற்கு உரிய நூல்களைப் ) 
படியாத ஒருத்தன் , உரைப்பவும் - (தனக்குத்தோன்றிய தொரு பொருளை 
எடுத்துச ) சொல்லவும் , நல்லார் - மேன்மக்கள் , வருந்தியும் - ( குற்றமுடைய 
அதனைக் கேட்டற்கு ) வருத்தப்பட்டும் , அவன் பல்லாருள் நாணல் பரிந்து 
அக்கல்வியறிவில்லாதவன் பலபேர் முன்னிலையில் அவமானப்படுதற்கு 
மனம் இரங்கி , கண் ஓடி - ( அவனிடத்துத் ) தாட்சிணியம்வைத்து , கேட்பர் - 
(காதுகொடுத்துச் ) கேட்டிருப்பர் ; ( எ - று . ) 

நற்குணமுடையோர் தமது உள்ளத்திற்கு உவப்பு இன்றாயினும் , கல் 
லாதவன் பேசும்பேசசுக்களையும் புறத்தேசெவிகொடுத்துக் கேட்பர் ; அறிவு 
டையதாம் த போைடி செய்தால் அதுநோக்கிப் பிறராலும்உபேணிக்கப்பட்டு 
அவன் பலர் முன் அவமானப்படுவனே யென்பதற்கு இரங்கி யென்றபடி . 
இதனை பாடமேயோதி - பரிந்து என்னும் hus hr - 

என்னும் க * - ஆஞ் செய்யு 
ளோடு ஒப்பிடுக . 

புல்லா எழுத்தின் கோட்டி என்பதற்கு - எழுத்தினைப்புல்லாத கோட்டி 
என்று கருத்து ; இதனை " அருங்கேடன் (திருக்குறள் ) என்பதுபோலக் 
கொள்க ; இது வடமொழிநடை . எழுத்து - அ.ஷரம் ; எழுதப்படுவது ; இது , 
இங்கு இலக்கணத்திற்கு ஆகுபெயர் . எழுத்தின் - இன்சாரியை நிற்க இரண்ட 
னுருபு தொக்கது . கோட்டி - கோஷ்டீ என்னும் வடமொழியின் திரிபு . 
உம்மைகள் - இழிவுசிறப்பு . மற்று - அசை ; நற்குண பில்லாத அவ னென் 
றுங் கொள்ளலாம் . உரைப்ப என்பதைப் பெயராகககொண்டு , இரண்டாம் 
வேற்றுமைத் 

றுமைத் தொகையாக்கி உரைப்பவற்றை என உரைப்பினுமாம் . 
இதனால் , மேன்மக்களது பொறுமை கூறப்பட்டது . 

இங்கு " புல்லாவெழுத்திற் பொருளில் வறுங்கோட்டி " என்றதை 
வெள்ளைக் கோட்டி என்ற சிலப்பதிகாரத்தோடும் , " வம்பக்கோட்டி " 
எனற மணிமேகலையோடும் , " நிரம்பிய , நூலின்றிக்கோட்டி கொளல் என்ற 
திருக்குறளோடும் ஒப்பிடுக . 
கருசு . கடித்துக் கரும்பினைக் கண்டகர ஏறி 

யிடித்துரீர் கொள்ளினு மின் சுவைத்தே யாகும் 
வடுப்பட வைதிறந்தக் கண்ணுங் குடிப்பிறந்தார் 

கூறார் தம் வாயிற் சிதைந்து . 
( இ - ள் . ) கரும்பினை - கரும்பை , கடித்து - ( வாயாற் ) கடித்தும் , கண் 
தகர -கணுக்கள் நொருங்கும்படி , நூறி - ( ஆலையிற்போகட்டுச ) சிதைத்தும் , 
இடித்து - (உலக்கை கல் முதலியவற்றால் ) நொருக்கியும் , நீர் கொள்ளினும் 
இரசத்தைக் கொண்டாலும் , இன் சுவைத்தே ஆகும்-( அக்கருப்பஞ்சாறு ) 
இனிய உருசியை யுடையதேயாம் ,( அதுபோல ) , - வடு பட - 

ட - குற்றந்தோன் 
றும்படி , வைது இறந்தக்கண்ணும் - ( தம்மைப் பிறர் ) திட்டிப்போனவிடத் 


நாலடியார் 

[ பொருட் 
தும் , குடி பிறந்தார் - உயர்குடியிற்பிறந்தவர்கள் , சிதைந்து - ( தமது நல்ல 
நிலைமை ) கெட்டு , தம் வாயின் - தங்கள் வாயினால் , கூறார் - ( தீயசொற்க 
ளைச் ) சொல்லமாட்டார்கள் ; ( எ - று . ) 

இதனால் , பிறர் வருத்தியகாலத்தும் மிக்குவிளங்குகின்ற மேன்மக்க 
ளது நற்குணம் கூறப்பட்டது . 

இது - எடுத்துக்காட்டுவமையணி . 

வாயின் என வேண்டாது கூறினார் , நல்லசொற்கள் பயின்றது எனத் 
தாம் வேண்டியதன் சிறப்பு முடித்தற்கு ; அடுத்த செய்யுளிலும், கஉ - ஆம் 
செய்யுளிலும் இது கொள்க . சுவைத்து - ஒன்றன்பாற் குறிப்புவினையாலணை 
யும் பெயர் . உம்மைகள் - இழிவுசிறப்பு . ஏ - தேற்றம் . சிதைந்து , என்றத 
னால் , தீயசொற்களை என்பது பெறப்பட்டது . 

( சு ) 
கரு எ . கள்ளார்கள் ளுண்ணார் கடிவ கடிந்தொரீஇ 

யெள்ளிப் பிறரை யிகழ்ந்துரையார் - தள்ளியும் 
வாயிற்பொய் கூறார் வடுவறு காட்சியார் 

சாயிற் பரிவ திலர் . 
( இ - ள் . ) வடு அறு காட்சியார் - குற்றமற்ற அறிவையுடைய மேன் 
மக்கள் , கள்ளார் - ( பிறர் பொருளைக் ) களவு செய்யமாட்டார் ; கள்உண்ணார் - 
மதுபானஞ்செய்யார் ; கடிவ கடிர்து ஒரீஇ - ( நூல்களால் ) விலக்கப்பட்ட 
தீச்செயல்களை வெறுத்துச் செய்யாதொழிந்து , பிறரை எள்ளி இகழ்ந்து 
உரையார் - அயலாரை அவமதித்து நிந்தித்துப் பேசார் ; தள்ளியும் - மறந் 
தும் , வாயின் பொய் கூறார் - வாயினாற் பொய்சொல்லார் ; சாயின் பரிவது 
இலர்-( தமக்கு வறுமை முதலியவற்றால் ) தளர்சசிநேர்ந்தகாலத்தும் வருந்து 
தலையுடைத்தாகார் ; ( எ - று . ) 

இதனால் , மேன்மக்களது தீச்செயலின்மை கூறப்பட்டது . 

கடிவ - பலவின்பாற்பெயர் . தள்ளியும் - பிறரால் ஏவப்பட்டும் என்று 
மாம் . பிரதியக்ஷமாகக்காணுதல்போல அறிவினாற் காணுதல் கூடுமாதலால் , 
அறிவுக்கு காட்சி என்று ஒரு பெயர் . அறிவுக்குக் குற்றம் - ஐயந் திரிபு 
அறியாமைகள் . சாயின் என்றதில் இழிவுசிறப்புஉம்மை தொக்கது . தள்ளி 
யும் , உம் - இழிவு சிறப்பு . 
இப்பாட்டில் சான்றோர் தன்மையைக் கூறியதனால் , தன்மைநவிற்சியணி 
கருவு . பிறர்மறை யின்கட் செவிடாய்த் திறனறிந் 

தேதிலா ரிற்கட் குருடனாய்த் தீய 
புறங்கூற்றின் மூங்கையாய் நிற்பானேல் யாது 

மறங்கூற வேண்டா வவற்கு . 
( இ - ள் . ) ( ஒருவன் ), திறன் அறிந்து - நல்லொழுக்கத்தின் வகையை 
உணர்ந்து , பிறர் மறையின்கண் செவிடு ஆய் - அயலாரது இரசியங்களைக் 
கேட்பதிற்செவிடனாகியும் , ஏதிலார் இல்கண் குருடன் ஆய் - அயலாரது மனை 


பால் ] கசு - ஆம் அதிகாரம் . - மேன்மக்கள் . BAG 
வியரைக் காதலோடு காண்பதிற் குருடனாகியும் , தீய புறம் கூற்றிற் மூங் 
கை ஆய்- ( ஒருவர்மேல் ) தீயசொற்களை அவர்களைக் காணாதவிடத்துச் சொல் 
லுவதில் தாமையாகியும் , நிற்பான் எல் - நிற்கமாட்டுவனாயின் , அவற்கு - அவ 
னுக்கு , யாதும் அறம் கூற வேண்டா - எந்தத் தருமமும் ( பிறர் ) உபதே 
சிக்கவேண்டியதில்லை ; ( எ - று . ) 

அவனிடத்து எல்லாத்தருமங்களும் நிரம்பியுள்ளனவென்றும் , இம்மூன் 
றுமே எல்லாத் தருமங்களுள்ளுஞ் சிறந்தனவென்றும் , இவற்றையுடையான் 
தருமத்தைப் பிறர்க்கெல்லாம் உபதேசிக்கவல்லா னென்றுங் கருத்து . 

இதனால் , மேன்மக்களது ஒழுக்கங்களின் சிறப்புக் கூறப்பட்டது . 

மறை (வெளிப்பட்டாற் குற்றம் வருமென்று அஞ்சிப் பிறர்க்கு ) மறை 
த்து ஒருவன் சொல்லுஞ் சொல் ; செயப்படுபொருள் விகுதி புணர்ந்து 
ட்டபெயர் . செவிடு பண்பாகுபெயர் . கிறன் -ஈற்றுப்போலி. இல் - வீடு , வீட் 
டிலிருந்து சம்சாரகாரியங்களை நிர்வகிக்கின்ற மனைவியர்க்கு இடவாகுபெ 
யர் . தீய - பலவின்பாற்பெயர் ; பெயரெசசமாகக்கொண்டும் உரைக்கலாம் . 
கூற்று கூறு என்னும் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . மூங்கை - மூக என் 
னும் வடமொழியின் திரிபு ; இது , மூகை எனவும் நிற்கும் . நிற்பானேல் என் 
றது , அங்ஙனம் நிற்றலின் அருமையை விளக்கிற்று . வேண்டா என்றது . வே 
ண்டும்என்பது ன் எதிர்மறையாதலின் , ஒருவகை வியங்கோளெனக் கொள்க . 

பிறர்மறையின்கட்செவிடாய் , தீயயுறங்கூற்றின்மூங்கையாய் , யாது 
மறங்கூறவேண்டாவவர்கு 

என்பவற்றை பல்லர் மறையிற் செவியி 
லன் , நீசசொற்கண்மூங்கை , அயல அயலவர் நூல் என்னும் ஏலாதி 
யோடு ஒப்பிடுக. பாரந்த்ரேய 1 ஜாதயந்தா பரதாரேஷ்வபும்ஸகா: - பரீ 
வாதேஷ ! யேமூகாதேவதயிதாமாமி " என்னும் வடமொழிமேற்கோள் 
இங்கே உணரத்தக்கது . 

( அ ) 
கருக . பன்ஞைஞ் சென்றக்காற் பண்பிலார் தம்முழை 

யென்னானும் வேண்டுப வென்றிகழ்-வென்னானும் 
வேண்டி னு நன்றுமற் றென்று விழுமியோர் 

காண்டொறுஞ் செய்வர் சிறப்பு . 
( இ - ள் . ) பண்பு இலார் - மேன்மைக்குண பில்லா தவர்கள் , தம்உழை 
தம்மிடத்து, பல் நாளும் - பல தினமும் , சென்றக்கால்-( ஒருவர் ) வருவாரா 
யின் , என் ஆனும் வேன 

ப என்று - ( இவர் ) யாதாயினும் ஒரு பொருளைத் 
( தம்மிடத்துப் பெற ) விரும்புவரென்று கருதி , இகழ்ப- ( அவர்களை ) இகழ் 
சசி செய்வார்கள் ; விழுமியோர் - மேன்மக்கள் , என் ஆனும் வேண்டினும் 

று என்று - ( இவர் ) யாதாயினும் (நம்மிடத்துப் பெற ) விரும்பினாலும் 
நல்லதே யென்று கருதி , காண்தொறும் - ( அவர்களைப் ) பார்க்கும் பொழு 
தெல்லாம் , சிறப்பு செய்வர் - உபசாரங்களைச் செய்வார்கள் ; ( எ - று . ) 

இதனால் , மேன் மக்களது மன மாட்சி கூறப்பட்டது . 

தாறு என்பது - இடைச்சொல்லாயினும் , பெயர்ப்பொருளைத்தருத 
லால் , பெயரெச்சத்திரிபாகிய காண் என்னும் வினைத்தொகை அதனைக் 

18 


நாலடியார் 


[ பொருட் 


கொண்டு முடிந்தது . நாளும் , உம்மை - முற்று . ஆனும் , உம்மை - இழிவு 
சிறப்பு . நன்று என்றது , அங்கீகாரப் பொருளது . சென்றக்கால் என்றதில் , 
செல் என்ற பகுதி “ தரல் வரல் கொடை செலல் சாரும் படர்க்கை , எழு 
வாயிரண்டும் எஞ்சிய வேற்கும் ” (நன்னூல் ) என்ற விதிக்கு மாறாக இங்கே 
தன்மைக்கு வந்தது , இடவழவமைதி: இங்ஙனம் வருதல் சிறுபான்மை . தம் 
முழை , உழை - ஏழனுருபு . 
கசு 0 . உடையா ரிவரென் பொருதலையாப் பற்றிக் 

கடையாயார் பின் சென்று வாழ்வ - ருடைய 
பிலக்கலைப் பட்டது போலாதே நல்ல 

குலந்கலைப் பட்ட விடக்து . 
( இ - ள் . ) (உலகத்திலே சிலர் ), - உடையார் இவர் என்று - செல்வ 
முடையார் இவரென்று கருதி , ஒருதலை ஆ பற்றி - ஒரே துணிவாகப் பிடித்து , 
கடை யாயார் பின் சென்று - கீழ்மக்கள் பின்னே போய்க்கொண்டு, வாழ் 
வர் -உயிர் வாழ்வார்கள் ; ( அதனாற் பயனென்ன ? ) ( அங்ஙனம் வாழ்பவர்கள் ) , 
நல்ல குலம் தலைப்பட்ட இடத்து - சிறந்த குலத்திற் பிறந்தவர்களைச் சேர் 
ந்தவிடத்து , உடைய பிலம் தலைப்பட்டது போலாதே - ( வேண்டும்பொ 
ருள்க ளெல்லாவற்றையும் ) உடையதொரு சுரங்கத்தைச் சேர்ந்தது போ 
லாகாதா ? ( ஆகுமென்றபடி ; ( எ - று . ) 

இதனால் , மேன் மக்களது சேர்க்கையின் பெரும்பயன் கூறப்பட்டது . 

செல்வரை உடையார் என்றது , உலகவழக்குப்பற்றி . தலையாயார் , 
இடையாயார் என்பன -கடையாயார் என்பதன் எதிர்மொழிகள் ; உத்தமர் , 
மத்தியமர் , அதமர் 

எனக் காண்க . வாழ்தல் - ஓவித்தல் . தலைப்படுதல் ஒரு 
சொல் ; தலை - தமிழுபசர்க்கம் . குலம் - அதிற் பிறந்தார்க்கு இடவாகுபெயர் . 
தலைப்பட்டவிடத்து - ஒருவகைவினையெச்சம்போலும் , போலாது - இடைச் 
சொல்லடியாப்பிறந்த எதிர்மறைமுற்று ; ஏகாரம் - வினாவகையால் , எதிர் 
மறைகாட்டிற்று . இங்கு இரண்டு எதிர்மறை , உடன்பாடு உணர்த்திற்று .. 


கள - ஆம் அதிகாரம் .--பெரியாரைப்பிழையாமை . 

அஃதாவது - பெரியராயினாரை அவமதித் ஒழுகாமை . இபட்டுற 
மொழிதலென்னும் உத்தியால் , பெரியார் என்பது - வலியாற் பெரியராகிய 
அரசர் மேலும் , தவத்தாற்பெரியராகிய முனிவர் மேலும் நின்றது ; அன்றி 
யும் , பொதுப்படப் பெரியா ரென்றதனால் , அறிவு பருவம் ஒழுக்கம் இம் 
மூன்றினாலும் பெரியவராகிய ஞானவ்ருத்தர் , வயோவ்ருத்தர் , சீலவ்ருத்தர் 
என்னும் இவரையும் உணர்த்தும் : அன்றியும் , குலத்திற்பெரியோருமாம் . 
பிழையாமை - பிழைசெய்யாமை ; எதிர்மறைத் தொழிற்பெயர் , மேன்மக்க 
ளது சிறப்பை அறிந்து அவருடன்பழகுவார்க்கு இன்றியமையா தாதலின் , 
இஃது , 

மேன்மக்களென்னும் அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது , 


பால் ) கா - ஆம் அதிகார்ம் .-- பெரியாரைப்பிழையாமை . க்கூக் 


கசுக . பொறுப்பரென் றெண்ணிப் புரைதீர்ந்தார் மாட்டும் 

வெறுப்பன செய்யாமை வேண்டும் - வெறுத்தபி 
னார்க்கு மருவி யணிமலை நன்னாட 
பேர்க்குதல் யார்க்கு மரிது . 

ள் ) ஆர்க்கும் - பேரொலிசெய்கின்ற , அருவி - நீரருவிகளையுடைய , 
அணி - அழகிய , மலை - மலையையுடைய , நல் நாட - சிறந்த பாண்டிய நாட்டை 
யுடையவனே ! - பொறுப்பர் என்று எண்ணி - ( இவர் நாம் செய்யும் பிழை 
களைப் ) பொறுத்து விடுவரென்று நினைத்து , புரை தீர்ந்தார் மாட்டும் குற்றம் 
நீங்கிய பெரியோர்களிடத்தும் , வெறுப்பன செய்யாமை- அவர் வெறுக்கத் 
தக்க கொடுஞ்செய்கைகளைச் செய்யா திருத்தல் , வேண்டும் - தகுதி ; (ஏனெ 
னில் ) , - வெறுத்த பின் - ( அவர் பொருமல் ) வெறுப்பாராயின் அதன்பின்பு, 
பேர்க்குதல்-(அதனால் வருந் தீங்கை ) நீக்குதல் , யார்க்கு - எவ்வகை மேம்பட் 
டோர்க்கும் , அரிது - முடியாது ; ( எ - று ) 

சிறியோர் செய்த சிறுபிழை யெல்லாம் பெரியோராயிற்பொறுப்பது 
கடனே " (நறுந்தொகை ) என்ற நீதியையே முக்கியமாகக்கொண்டு , பெரி 
யோர் பக்கல் எவ்வகைப்பிழையையுஞ் செய்யற்க ; செய்யின் , சிறியோர் 
பெரும்பிழை செய்தனராயின் , பெரியோ ரப்பிழை பொறுத்தலு மரிதே " 
( நறுந்தொகை ) என்றவாறு ,பிழையின் கொடுமையால் அவர்கள் மனம் பொ 

கோபித்தால் அக்கோபம் தன்பயனைத்தராது நீங்காதாதலால் , அதனால் 
வருந்தீங்கைவிலக்குதல் எவராலுமாகாது என்பது கருத்து " குணமென்னு 
குன்றேறிநின்றார் வெகுளி,கணமேயுங் காத்தலரிது என்றார் திருக்குறளிலும் 

புரைதீர்ந்தார் மாட்டும் , மாடு- ஏழனுருபு . உம்மை உயர்வுசிறப்பு இதனை 
எச்சவும்மையாகக் கொண்டால் , எவரிடத்தும் வெறுப்பன செய்யலாகா 
தென்பது போ தரும் . நாட்டுக்கு நன்மை நலவளம் நீர்வளம் முதலிய பல 
வளங்களையும் உடைமை , வெறுத்தபின் என்றது . எதிர்காலவினையெசசத் 
தின் தன்மையது . போக்குதல் என்றும் படிக்கலாம் . 

( க ) 
பொன்னே கொடுத்தும் புணர்தற் கரியாரைக் 
கொன்னே தலைக் கூடப் பெற்றிருந்து- மன் 
பயனில் பொழுதாக் கழிப்பரே நல்ல 
நயமி லறிவி னவர் . 

ள் . ) நல்ல நயம் இல் அறினவர் - சிறந்த மேன்மை யில்லாத 
அறிவையுடைய கீழ்மக்கள் , பொன்னே கொடுத்தும் புணர்தற்கு அரியாரை 
(அதிகமாகப் ) பொன்னையே (காணிக்கையாகக் கொண்டுபோய்க் ) கொடுத் 
தாலும் சினேகித்தற்கு அரியரான பெரியோர்களை , 

கொன்னே - ஒன்றுந் 
தாராமலே , தலைக்கூட பெற்றிருந்தும் 

சிநேகிக்கப் பெற்று வைத்தும் , 
அன்னோ- ஐயோ ! பயன் இல் பொழுது ஆ கழிப்பரே-( அக்காலத்தை நல்ல 
பயன் தருவதாகச் செய்வித்துக்கொள்ளாமல் ) பிரயோசனமில்லாத வீண் ] 
காலமாகக் கழிப்பார்களே ! ( எ - று . ) 


கசும் . 


வ 


1 


கசா 


நால்டியார். 


( பொருட் 


அருமையான பெரியோர் வலியத் தம்மிடம் வந்து கூடிய பொழுது 
அவர்களைக்கொண்டு நன்மை பெறாமற் காலங்கழிப்பதும் பெரியாரைப் 
பிழைத்தலாம் ; ஆதலின் , அவ்வாறு செய்யலாகாது என்பது கருத்து . 

பொன்னே , ஏ - உயர்வுசிறப்பு . கொடுத்தும் , பெற்றிருந்து என்பவற் 
றில் உள்ள உம்மைகளும் இப்பொருளனவே . அன்னோ - அந்தோ , ஐயோ 
என்பன போல , இரக்கப்பொருள் குறிக்கும் இடைச்சொல் ; கழிப்பரே 
என்பதில் , ஏகாரமும் - இப்பொருளது . 

( உ ) 
ககூகூ . அவமதிப்பு மான்ற மதிப்பு மிரண்டு 

மிகைமக்க ளான் மதிக்கற் பால - நயமுணராக் 
கையறியா மாக்க ளிழிப்பு மெடுத்தேத்தும் 

வையார் வடித்த நூ லார் . 
( இ - ள் . ) அவ மதிப்பும்- தாழ்ந்த மதிப்பும் , ஆன்ற மதிப்பும் - உயர்ந்த 
மதிப்பும் , இரண்டும் - , மிகை மக்களால் பெருமையையுடைய மேன்மக்க 
ளினால் , மதிக்கல் பால - மதிக்கத்தக்க 

மதிக்கத்தக்க தன்மையையுடையனவாம் ; நயம் 
உணரா - நற்குணத்தை அறியமாட்டா ர , கை அறிய -நல்லொழுக்கத்தை 
யும் ( தாம்ஒழுக ) அறியாத , மாக்கள் - கீழ்மக்கள் செய்கின்ற , இழிப்பும் - 
அவமதிப்பையும் , எடுத்து ஏத்தும் - சிறப்பித்துப் புகழ்தலையும் வடித்த 
நூலார் தெளிந்தெடுத்த நூல்களை உணர்ந்த பெரியோர்கள், வையார்-( ஒரு 
பொருளாக மனத்திற் ) கொள்ள மாட்டார்கள் ; ( எ - று . ) 

நாயின்மேலேறி வையாளிவிட்டாலென்ன , வீழ்ந்தாலென்ன ? என்ற 
பழமொழிப்படி , அப்பர் புகழ்ந்தாலும் இகழத்தாலும் அதனாற் பிரர்க்கு 
வருவதோர் உயர்வும் தாழ்வும் இல்லை யென்பதாம் . பெரியாரது மதிப்பின் 
சிறுப்புக்கூறுவார் ,சிறியாரது மதிப்பின்சிறப்பின்மையையும் உடன் கூறினார் . 

ஆன்ற என்பதில் , சால்என்பதன் மருஉவாகிய ஆல் - பகுதி ; அகன்ற 
என்பதன் மரூஉ என்னவுமாம் . முதலடியில் , உம்மைபெற்ற சொற்கள் ,ஈற் 
றில் இரண்டுஎன்னும் தொகை பெற்றன. மதிப்பு தொழிற்பெயர் ; அவ - 
இன்மை யுணர்த்துவதொரு வடமொழி உபசாக்கம.பிகை- விகுதி; தொழிற் 
பெயர் , ஐ-- விகுதி . 

கையறியா மக்கள் என்னாது ‘ மாக்கள் என்றது - அவர்கள் விலங்கின் 
நன்மையரென்னும் இழிவு தோன்றற்கு . உணரா , உறியா என்னும் எதிர் 
மறைப் பெயரெச்சங்கள் அடுக்கி , ‘மாக்கள் என்னும் ஒருபெயரைக்கொண் 
டன ; “ மூவா முதலா வுலகம் " என்ற சிந்தாமணியிற் போல , எத்து - முத 
னிலைத் தொழிற்பெயர் . 
இச்செய்யுளை ,மேல்வரும்உசுசீ -கஞ் செய்யுளோடு ஒப்பிட்டுக்காண்க.( . ) 
கசுச . விரிநிற நாகம் விடருள தேனு 

முருமின் கடுஞ்சினஞ் சேணின்று முட்கு 
மருமை யுடைய வரண்சேர்ந்து முய்யார் 
பெருமை யுடையார் செறின் . 


பால் ) கஎ - ஆம் அதிகாரம் .-- பெரியாரைப்பிழையாமை. சிக் 

ள் .) விரி நிறம் நாகம் படம்விரிக்குந் தன்மையையுடையாளியை 
யுடைய பாம்பானது , விடர் உளது எனும் - வெடிப்புநிலத்தினுள்ளே இருந்தா 
லும் , உரு பின் கடுசினம் - இடியினது மிக்ககோபத்தாலாகியது போன்ற ஒலி , 
சேண்நின்றும் வானத்தில்நெடுந்தூரத்திலிருக்கவும் ,உட்கும்- ( அதற்கு )அஞ் 
சும் ; ( அதுபோல ), பெருமை உடையார்செறின் - பெருமைக்குணமுடையவர் 
கள் கோபிப்பாராயின் , ( அவர்க்குப் பிழைசெய்த பிறர் ) , அருமை உடைய 
அரண் சேர்ந்தும் - ( பிறரால் அழித்தற்கும் புகுதற்கும் ) அரிய காவலிடத் 
தைச சேர்ந்திருந்தாலும் , உய்யார் - ( அவர் கோபத்துக்குத் தப்பி ) உயிர் 
வாழமாட்டார் . 

எடுத்துக்காட்டுவமையணி . பெரியாரைப் பிழைத்தலினா லுண்டாகிற 
கேட்டைத் திருஷ்டாந்தமுகமாய் விளக்கினார் . “ இறந்தமைந்த சார்புடையா 
ராயினு முய்யார், சிறந்தமைந்த சீரார் செறின் " என்றார் திருக்குறளிலும் 

கடுஞ்சினம் - இடியோசைக்கு இலக்கணை , " வானின் றுலகம் வழங்கி வருத 
லால் என்ற திருக்குறளிற்போல , நிற்ப என்பது - நின்று எனத் திரிந்து 
நின்றது : தன் கருத்தாவின்வினையைக் கொண்டு முடிதற்கு ஏற்ற செய்தென் 
னும் வாய்பாட்டு வினையெச்சம் , உட்கும் எனனும் பிறகருத்தாவின் வினை 
யைக் கொண்டு முடிதற்கு ஏலாமையால் ,அதனை அதற்கு ஏற்ற செயவெனெச் 
சத்தின் திரிபாகக் கொள்ளவேண்டியதாயிற்று . பாம்பு இடியோசைக்கு 
அஞ்சிவருந்துதல் ,இயல்பு . நாகம் வடசொல் ; நகத்தில் வாழ்வது : தத்திதாந்த 
நாமம் ; நகம் - மலையும் , மரமும் , அரண் - சரணமென்ற வடசொல்லின் திரிபு . 
கசுரு . எம்மை யறிந்திலி ரெம்போல்வா ரில்லென்று 

தம்பைத்தாங் கொள்வது கோளன்று - தம்மை 
யரியரா நோக்கி யானறியுஞ் சான்றோர் 

பெரியராக் கொள்வது கோள் . 
( இ - ள் . ) .எம்மை அறிந்திலிர் - எமது சிறப்பை ( நீவீர் ) அறிந்தீரல்லீர் 
எம்போல்வார் இல் - எம்மைப்போன்றவர் (உலகத்தில் ) இல்லை , என்று - , தம் 
மை தாம்கொள்வது கம்மைத் தாமே சிறப்பித்துக்கொள்வது , கோள் அன்று - 
ஒரு பெருமையா காது , அறன் அறியும் சான்றோர்- தருமங்களை அறிந்தமேன் 
மக்களால் , தம்மை அரியர் ஆ நோக்கி -தம்மை ( உலகத்தில் பிறர்க்கு ) அருமை 
யான குணங்களை யுடையவராகப் பார்த்து , பெரியர் கொள்வது - பெரி 
யோர்களாக அங்க்கரித்து மதிக்கப்படுவதே, கோள்- (ஒருவர்க்குப் பெருமை 
யாம் ; ( எ - று . ) 

இதனால் , பெரியார் தம்மைத்தாமே நன்கு மதித்துக்கொள்ளா ரென்ப 
தும் , பெரியாரால் மதிக்கப்படுவதே பெருமையென்பதும் கூறப்பட்டன . 

முதலடியில் எம் என்றது , செருக்குப்பற்றிவந்த தன்மைப்பன்மை : 
அறிந்திலிர் -முன்னிலைப்பன்மை யெதிர்மறை யிறந்தகாலமுற்று . கோள் 
கொள்ளப்படுவது ; செயப்படுபொருள் விகுதி செட்டு முதல் நீண்ட பெயர் : 
முதனிலை திரிந்ததொழிலாகுபெய ரென்பாரு முளர் , 


) 


கச் 


காலடியார் 


( பொருட் 


இச்செய்யுளை , மேல் ந . ச 0 -ஆஞ் செய்யுளோடும் " வியவற்கவெஞ்ஞான் 
றுந் தன்னை என்ற திருக்குறளோடும் , " தன்னை வியப்பிப்பான் தற்புகழ்தல் 
என்று தொடங்கும் நீதிநெறிவிளகத்தோடும் ஒப்பிட்டுப் பார்க்க . 
கசுகா . நளிகடற் றண்சேர்ப்ப நாணிழற் போல 
விளியுஞ் சிறியவர் கேண்மை - வி 

விளிவின்றி 
யல்கு நழற்போ லகன்றகன் றோடுமே 
தொல்புக ழாளர் தொடர்பு . 

- ள் . ) நளி- பெரிய , கடல் - கடலினது , தண்-குளிர்ந்த , சேர்ப்ப - 
துறையையுடையவனே ! சிறியவர் கேண்மை - கீழோரது நட்பு , நாள் நிழல் 
போல -உதயகாலத்துச் சாயைபோல , வியும் - வரவரச் சுருங்கும் ; தொல் 
புகழ் ஆளர்- தொன்றுதொட்டு ( பரம்பரையாக வருகிற கீர்த்தியையுடைய 
பெரியோரது , தொடர்பு - சிநேகம் , விளிவு இன்றி- ( அங்ஙனஞ்) சுருங்குதி 
லில்லாமல் , அல்கு நிழல் போல் - சாயங்காலத்துச் சாயை போல , அகன்று 
அகன்று ஓடும் - மிகவும் வளர்ந்து நீளும் ; ( எ - று . ) 

இச்செய்யுளில் உபமானம் உபமேயம் உவமவுருபு பொதுத்தன்மை 
என்னும் நான்கும் அமைந்திருப்பதால் , முற்றுவமையணி ; வடநூலார் பூர் 
ஜொபமா லங்காரம் என்பர் . 

இச்செய்யுளால் , பெரியார் நட்பின் சிறப்பும் ,சிறியார் நட்பின் சிறப்பின் 
மையும் ஒருங்கு கூறப்பட்டன. நிரை நீர நீரவர் கேண்மை பிறைமதிப் , பின் 
னீரபேதையார் நட்பு என் றார் திருக்குறளிலும் . பெரியவர் கேண்மை 
பிறைபோல நாளும் , வரிசை வரிசையா நந்தும் - வரிசையால் , வானூர் மதி 
யம்போல் வைகலுந்தேயுமே ,தானே சிறியார் தொடர்பு " என்ற நாலடியா 
ரோடு இதனை ஒப்பிடுக . " ஆரப்யகுர்வீக்ஷயிணீக்ரமேண லம்பிபுராவ்ருத்தி 
மதீசபர்சாத்-திநஸ்யபூர் வார்த பரார்தபிந்நா சாயேவமைத்ரீ கலஸஜ்ஜா 
நாம் " என்னும் வட எல்மேற்கோளும் கவனிக்கத்தக்கது . 

பிற்பகற்பொழுது கழியுந்தோறும் நிழல் நீண்டுகொண்டே வருதல் 
போலப் பெரியார் நட்பு அவர் முடியுமளவும் மிகுந்து கொண்டே வரும் ; ஆத 
லால் , அவர் திறத்துப் பிழைசெய்யாமல் அவரைத் துணைக்கொள்க : சிறி 
யோர் நட்பு முதலில் அதிகமாயிருப்பினும் வரவரக் குறைந்து விடுமாதலால் , 
அவர்கள்நட்பைக் கொள்ளற்க என்பது கருத்து . 

பெரியாரைப் பிழையாமைக்கு அவர்நட்பின் பெருமையையறிதல் ஏது 
வாகுமாதலால் , இப்பாட்டு இவ்வதிகாரத்தில் வைக்கப்பட்டது . 

நளி- பெருமையுணர்த்தும் உரிச்சொல் ; தடவுங் கயவும் நளியும் பெரு 
மை என்னுந் தொல்காப்பியத்தால் உணர்க . சேர்ப்பன் - நெய்தல் நிலத் 
தலைவன் பெயர் . ஒருவர்க்கொருவர் க்ஷேம சமாசாரங்களைக் கேட்பதனால் , 
கேண்மையென்று நட்புக்குப் பெயர் , இது - பண்புச்சொல் . அல்கு என்னும் 
பகுதிக்கு - சுருங்கு என்று பொருள் ; இது , பகற்பொழுது சுருங்குதற்கு 
இங்கு ஆயிற்று . அகன்று அகன்று -மிகுதிபற்றிய அடுக்கு . 


பால் ) கஎ - ஆம் அதிகாரம்.-- பெரியாரைப்பிழையாமை . கசக . 
கசுஎ . மன்னர் திருவு மகளி ரெழினலமுந் 

துன்னியார் துய்ப்பர் தகல்வேண்டா - துன்னிக் 
குழைகொண்டு தாழ்ந்த குளிர் மர மெல்லா 

முழைதங்கட் சென்றார்க் கொருங்கு . 
( இ - ள் . ) மன்னர் திருவும் - அரசர்களது செல்வத்தையும் , மகளிர் 
எழில் நலமும் - பெண்களது வளர்ச்சியோடு கூடிய அழகையும் , துன்னியார் - 
( அவரை இடைவிடாது ) சேர்ந்தவர்கள் , துய்ப்பர் - அனுபவிப்பார்கள் ; தகல் 
வேண்டா - ( அவற்றிற்கு இன்னார் ) தகுதியடையவரென்பது வேண்டுவ 
தில்லை ; (எதுபோலவெனில் ) , - குழை கொண்டு தாழ்ந்த - தளிர்களை ( த்தம் 
மிடத்தே ) கொண்டு தாழ்ந்துள்ள , குளிர் மரம் -குயிர்ந்த மரங்கள் , தங்கண் 
துன்னி சென்றார்க்கு எல்லாம் - தம்மிடத்து நெருங்கி வந்தவர்களுக் கெல் 
லாம் , ஒருங்கு - வேறுபாடில்லாமல் ஒரு தன்மையாக , உழை - இடமாம் . 

" பயன்மா முள் ரூர்ப் பழுத்தற்றாற் செல்வம் , நயனுடை யான்கட் 
படின் (திருக்குறள் ) என்றவாறு எல்லார்க்கும் எளிதில் தவறாமற் பயன் 
கொடுத்து உதவுகின்ற அரசர்களது சிறப்பு இதனாற்கூறப்பட்டது ; படவே , 
ஆற்றலாற் பெரியராய அவர்களைப் பிழையா மற் பலரும் பயன்பெற வே 
ண்டு மென்பது கருத்து . 

இதில் மன்னர் கிரு , மகளிரெழினலம் என்னும் இரண்டு பொருள் 
களையும் , தன்னியார் துய்ப்பர் சகல்வேண்டா என்னும் பொதுவாகிய 
ஒருதருமத்தில் முடித்ததனால் , பெபுமை கூட்டவணி , வடநூலார் துல்ய 
யோககாயங்கா | மென்பர் . பின்னிரண்டடி எடுத்துப் பாட்டுமையணி ; 
இவ்விரண்டும் , சேர்ந்து வந்ததனால் , கோவையணி ; வட நூலார் பங்கரம் 
என்பர் . 

மகளிர் - பொது மகளிர் எனக் கொள்ளல் , தகுதி . தாழ்ந்தோர் உயர்ந் 
தோர் என்னும் வரம்பு இன்றி வந்தவரையெல்லாந் தம் பிடஞ்சேர்க்கின்ற 
அறிவில்லாத மரங்கள் போலவும் வேசையர் போலவும் அரசர் பெரியாரைச் 
சிறியாரோடு வாசியறச சேர்த்தலும் பெரியாரைப் பிழைத்தலாம் என்று 
இப்பாட்டுக்குக் கருத்துக் கூறுவாரு முளர் . 

இச்செய்யுளை ஸந்நமேவந்ருபதிர் பாஜதேம நஷ்யம் வித்யாவிநம 
குலீந மஸங்க தம்வா ப்ராயேண பூமிபதய ப்ரமதாலதாய்ச யத்பார்ர்வ 
தோபவதிதத் பரிவேஷ்டயந்தி " என்னும் வடநூல் மேற்கோளோடு ஒப் 
பிட்டுக் காண்க . 

( எ ) 
கசுவு தெரியத் தெரியுந் தெரிவிலார் கண்ணும் 

பிரியப் பெரும்படர் நோய் செய்யும் - பெரிய 
வலவா விருங்கழிச் ரேப்பபயார் மாட்டுங் 

கலவாமை கோடி யுறும். 
இ - ள் .) பெரிய - உலவா - நீர் வற்றாத , இருங் கழி- மிக்க கழியை 
யுடைய, சேர்ப்ப - கடல் துறைபையுடையவனே! தெரிய தெரியும் தெரிவு 
இலார்கண்ணும் விளங்க ஆராயும் ஆராய்ச்சி யில்லாதவரிடத்தும் , பிரிய 


காலடியார் 


[ பொருட் 


( ஒருவன் கூடிப் ) பிரிய , ( அப்பிரிவு அவலுக்கு ), பெருபடர் நோய் செய்யும் - 
மிக்க நினைவிற்கு ஏதுவான துன்பத்தைச் செய்யும் ; (ஆதலால் ), யார்மாட் 
டும் கலவாமை - எவரிடத்தும் சிநேகஞ்செய்யாமை , கோடி உறும் - (சிநே 
கஞ்செய்து பிரிதலினும் ) பலமடங்கு நல்லது ; ( எ - று . ) 

அறிவிலாரிடத்துக் கூடிப்பிரியினும் பெருந்துக்க முண்டா மாதலால் , 
அறிவுடைய பெரியோரைக் கூடிப்பிரிதலா லுண்டாகுந் துக்கத்துக்கு ஒரு 
வரையறை யில்லை ; ஆதலால் , சினேகஞ்செய்து பிரிதலினும் சிநேகஞ்செய் 
யாமைநல்லது என்பதாம் . சிநேகித்தற்கு முன்பே செவ்வையாக ஆராய்ந்து 
ஒருவரோடு கூடவேண்டும் ; கூடினபின்பு பிரிதலாகாது என்பது கருத்து . 
" கூடிப் பிரியேல் என்ற ஔவையா !! அமுதமொழி உணரத்தக்கது . 
இதனால் , பெரியாரைக் கூடிப்பிரிதல் பிழையாமெனக் குறிப்பித்தவாறாம் . 

படர் . பிரிவாற்றாமையாலுண்டாகுந் துன்பத்தை எப்பொழுதும் 
நினைத்தல் : சிந்தை ; இப்பொருளை , (திருக்குறள் ) படர்மெலிந் தி பகல் " 


தனிப்படர்மிகுதி என்ற இடங்களிற் காண்க: படரே யுள்ளல் செலவுமா 
கும் , என்ற தொல்காப்பியத்தால் , இது ஓர் உரிசசொல்லாமென அறிக . 
உம்மை இரண்டனுள் , முன்னது இழிவுசிறப்பு . பின்னது - முற்று . 
கோடி - வடசொல் : நூறுலட்சம் ; மிகப்பலவான எண்ணிற்கு ஒன்று எடுத் 
துக்காட்டியது . 

இச்செய்புளின் முதலடியோடு மேல் 2. " எ - ஆஞ் செய்யுளின் மூன்றா 
மடியை ஒப்பிடுக . 

( 4 ) 
கக க . கல்லாது போகிய நாளும் பெரியவர்கட் 

செல்லா வைகிய வைகலு - மொல்வ 
கொடாஅ தொழிந்த பகலு முரைப்பிற் 
படா அவாம் பண்புடையார் கண் . 

ள் . ) கல்லாது - ( படித்தற்கு உரிய நூல்களைப் ) படியாமல் , போ 
கிய - கழிந்த, நாளும் - தினமும் , - பெரியவர் கண் - பெரியோர்களிடத்து , 
செல்லாது - ( அந்நூற்பொருள்களை அறியும் பொருட்டுப் ) போகாமல் , வை 
கிய - கழிந்த, வைகலும் - தினமும் , - ஒல்வ - ( தம்மாற்கொடுக்கக் ) கூடிய 
பொருள்களை , கொடாது - தானஞ்செய்யாமல் , ஒழிந்த - கழிந்த, பகலும் - 
தினமும் , - உரைப்பின் - சொல்லுமிடத்து , - பண்பு உடையார்கண் - நற் 
குண நற்செய்கையுடையாரிடத்து , படா ஆம் உண்டாகாவாம் : ( எ 

( எ - று . ) 
இதனால் , பெரியாரது நற்குண நற்செய்கைகள் கூறப்பட்டது . இத 
ல் - கல்லாமையும் பெரியோரிடத்துச் செல்லாமையும் ஈயாமையும் தீக் 
குணங்க ளென்பது பெறப்படும் . 

நாள் , வைகல் , பகல் என ஒரு பொருளையேகுறிக்கின்ற பலசொற்கள் 
அடுத்துவந்ததனால் , பொருட்பின் வருநிலையணி . கல்லாது போகிய நாள் , 
பெரியவர்கண் செல்லா துவைகிய வைகல் , ஒலவகொடா து ஒழிந்த பகல் 
என்ற மூன்றுக்கும் இயையும்படி இறுதியில் பண்புடையார்கண்படாவாம் 
என்ற வினையை, வைத்தது , கடைநிலைத்தொழில்தீவகவணி . 


பால் ) 


கவு - ஆம் அதிகாரம் . - நல்லினஞ்சேர்தல் . 


கஎ 0 பெரியார் பெருமை சிறு தகைமை யொன்றிற் 

குரியா ருரிமை யடக்கந் - தெரியுங்காற் 
செல்வ முடையாருஞ் செல்வரே தற்சேர்ந்தா 

ரல்லல் களைப வெனின் . 
( இ - ள் . ) தெரியும்கால் - ஆராயுமிடத்து , பெரியார் பெருமை - பெரி 
யோர்களது பெருமைக்குணமாவது , சிறு தகைமை - ( பெருமைபாராட்டா 
மல் ) வணங்கியிருத்தலாம் ; ஒன்றிற்கு உரியார் உரிமை - ( கல்வி முதலியவற் 
றுள் யாதாயினும் ) ஒன்றற்கு உரிமையுடையவர்களுக்கு உரிய குணமாவது , 
அடக்கம் - ( மனமொழிமெய்கள் ) அடங்கியிருத்தலாம் ; செல்வம் உடையா 
ரும் - தனவான்களும் , தன் சேர்ந்தார் அல்லல் களைப எனின் - தம்மை 
அடுத்தவர்களது துன்பங்களை நீக்குவார்களாயின் , செல்வரே செல்வ 
முடையோரே யாவர் ; ( எ - று . ) 

இதனால் , பெரியோர்களது வணக்கமும் அடக்கமும் பிறர்க்கு உதவி 
செய்தலும் கூறப்பட்டன . 

( நீதிநெறிவிளக்கம் ) “ கல்வியுடைமை பொருளுடைமையென்றிரண்டு , 
செல்வமுஞ் செல்வ மெனப்படு - மில்லார் , குறையிரந்து தம்முன்னர் நிற்ப 
போல் தாமுந் , தலை வணங்கித்தாழப் பெறின் , ” (திருக்குறள் ) " தாளாற்றித் 
தந்த பொருளெல்லாந் தக்கார்க்கு , வேளாண்மை செய்தற் பொருட்டு , " 
நயனுடையா னல் கூர்ந்தா னாதல் செயுநீர , செய்யா தமைகலா வாறு " 
என்பவற்றை இங்கே அறிக . 

சிறுதகைமை - சிறுமையாகிய தகைமை யென விரியும் . செல்வமுடை 
யார் என்ற பன்மைக்கு ஏற்ப தஞ்சோந்தார் என்னாமல் தற்சேர்ந்தார் என் 
றது , ஒருமைப்பன்மைமயக்கம் ; நடுக்குற்றுத் தற்சேர்ந்தார் துன்பர் 
துடையார் , " அற்றுத்தற் சேர்ந்தார்க் கசைவிடத் தூற்றாவர் ” என்ற இடங் 
களிற்போல . 

( 50 ) 


கஅ - ஆம் அதிகாரம் .-- நல்லினஞ்சேர்தல் . 
அஃதாவது - தாம் நன்னெறியில் ஒழுகுதலேயன்றித் தம்மைசசேர்ந் 
தவர்களையுந் தீநெறியினின்று விலக்கி நல்நெறியிற் செலுத்தவல்ல பெரி 
யோர்கள து சேர்க்கை . பெரியோர் பக்கற் பிழையாம லொழுகுதலேயன்றி 
அவரைப் பிரியாமல் நட்புக் கொள்ளவும் வேண்டும் என உணர்த்துகின்ற 
மையால் , இது பெரியாரைப் பிழையாமையின் பின் வைக்கப்பட்டது . 
நல்ல இனத்தைச் சேர்தல் என விரியும் . 
கஎக . அறியாப் பருவத் தடங்காரோ டொன்றி 

நெறியல்ல செய்தொழுகி யவ்வு - நெறியறிந்த 
நற்சார்வு சாரக் கெடுமே வெயின் முறுகப் 

புற்பனிப் பற்றுவிட் டாங்கு . 
( இ - ள் . ) அறியாபருவத்து - அறிவுடையராகாதிருந்த இளம்பிராயத் 
திலே, அடங்காரோடு ஒன்றி - அடக்கமில்லாத அயோக்கியர்களோடு சேர் 

19 


நாலடியார் 


[ பொருட் 


ந்து , நெறி அல்ல செய்து ஒழுகியவும் - சந்மார்க்கமல்லாத பாவகாரியங்க 
ளைச் செய்து நடர்த குற்றங்களும் , நெறி அறிந்த நல் சார்வு சார - நல்வழி 
யைஉணர்ந்த நல்லபெரியோர்களைச் சேர்தலால் , புல் பனி வெயில் 

முறுக 
பற்று விட்டு ஆங்கு - புல்லைச் சேர்ந்திருந்த பனித்துளி வெயில்மிகுதலால் 
( அதனைப் ) பற்றுதலை விட்டாற்போல , கெடும் - அழியும் ; ( எ - று . ) 

இதனால் , நல்லினஞ்சேர் தலின் பயன் கூறப்பட்டது உவமையணி . 

அல்ல , ஒழுகிய - பெயர் . முன்பின்னாக மாற்றி , செய்து ஒழுகிய 
யாகிய நெறியல்லவையும் என்றும் உரைக்கலாம் . ஒழுகியவ்வும் , வகரமெய் - 
விரித்தல்விகாபம் . நெறி - சாஸ்திர ஏற்பாடு . சார்வு - சாரத்தக்கவர்க்குத் 
தொழிலாகுபெயர் . சார - காரணப்பொருள தாதலால் , இறந்தகாலங்காட் 
டிய செயவென்னும் வினையெச்சம் . விட்டால் என்பது - விட்டு எனத் 

எனத் திரி 
ந்து , ஆங்கு என்னும் உவமையிடைச்சொல்லோடு சேர்ந்தது . ( க ) 
கஉ . அறிமி னறநெறி யஞ்சுமின் கூற்றம் 

பொறுமின் பிறர்கடுஞ் சொற் போற்றுமின் வஞ்சம் 
வெறுமின் வினை தீயார் கேண்மையெஞ் ஞான்றும் 

பெறுமின் பெரியார்வாய்ச் சொல் . 
( இ - ள் . ) எஞ் ஞான்றும் - எப்பொழுதும் , அறம் நெறி - தருமமார்க் 
கத்தை , அறிவின் - அறியுங்கள் ; கூற்றம் - யமனுக்கு , அஞ்சுமின் - பயப் 
படுங்கள் ; பிறர் கடு சொல் - அயலார் சொல்லும் வன்சொற்களை , பொறு 
மின் - பொறுத்துக்கொள்ளுங்கள் ; வஞ்சம் - வஞ்சனையாகிய குணத்தை, 
போற்றுமின் - ( உம் மிடம் வாராதபடி தடுத்துப் ) பாதுகாத்துக்கொள்ளுங் 
கள் ; வினைதீயார் கேண்மை - தீச்செயல்களையுடையவரது சினேகத்தை , 
வெறுமின் - வெறுத்து விடுங்கள் : பெரியார் வாய் சொல் - பெரியோரது வார் 
த்தையை , பெறுமின் - கேட்கப்பெற்று அங்ஙனமே ஒழுகுங்கள் ; ( எ - று . ) 

அறிமின் முதலிய ஆறும் - ஏவற்பன்மை . அஞ்சுமின் கூற்றம் என் 

- மரணம் வருவது இன்னபோதென்று நிச்சயிக்கப்படாமையால் 
ற்கு அஞ்சிவிரைந்து அறஞ்செய்யவிரும்புங்கள் என்றவாறு ; தீவினைசெய் 
தல்பற்றி யமனால் விதிக்கப்படுந் தண்டனையினின்று பயந்து நல்வினை செய் 
யுங்களென்றுங் கருத்துக்கொள்ளலாம் . போற்றுமின் வஞ்சம் என்றவிடத் 
திலுள்ள போற்றுதலென்பதை" செல்லிடத்துக் காப்பான் சினங்காப்பான் 
என்ற திருக்குறளில் காத்தல் என்பது போலக் கொள்க . இனி , இவ்வாக்கி 
பத்திற்கு - பிறர்செய்யும் வஞ்சனையி னின்றும் உம்மை இரட்சித்துக்கொ 

நமென்றும் பொருள் கொள்ளலாம் . வினை தீயார் -தீவினையார் என விகுதி 
பிரித்துக் கூட்டப்பட்டது ; வினையில் தீயவ ரென்றுமாம் . பெரியார்வாய்ச் 
சொல் - பெரியோர்களது ஆசீர்வா தமுமாம் . 

நல்லினஞ்சேர்தற்கு எதிர்மறையாகிய தீயினஞ்சேர் தலை விலக்கவே 
ண்டுமென்பார் , அது போல இன்றியமையாத பிறவற்றையும் இனமாக 
உடனெடுத்துக் கூறினார் , 

( உ ) 


பால் ] 


கவு - ஆம் அதிகாரம் - நல்லினஞ்சேர் தல் . 


ககூ . அடைந்தார்ப் பிரிவு மரும்பிணியுங் கேடு 

முடங்குடம்பு கொண்டார்க் குறலாற் - றொடங்கிப் 
பிறப்பின்னா தென்றுணரும் பேரறிவி னாரை 

யுறப்புணர்க வம்மாவென் னெஞ்சு. 
( இ - ள் . ) தொடங்கி- ( நூல்களை ) ஆராயத்தொடங்கி , அடைந்தார் பிரி 
வும் - தம்மோடுசேர்ந்த பந்துக்கள் சினேகிதர் முதலியோரை நீங்குதலும் , 
அரு பிணியும் - (தீர்தற்கு ) அருமையான நோய்களும் , கேடும் - ( மற்றும் பல 
வகைத் ) தீங்குகளும் , உடம்பு கொண்டார்க்கு இவ்வுடம்பைப்பெற்ற மனி 
தர்களுக்கு , உடங்கு - ஒருசேர , உறலால் - தேர்தலால் , பிறப்பு இன்னாது- சன் 
மம் இனிமையைத்தருவதன்று , என்று- , உணரும் - அறிகின்ற, பேர் அறி 
வினாரை - சிறந்த புத்தியையுடைய நல்லோர்களை , என் நெஞ்சு - எனது 
மனம் , உற புணர்க -உறுதியாகச சேரக்கடவது ; ( எ - று . ) 

அம்மா - அசை ; இப்படிப்பட்ட நற்கருத்து அருமையாகத் தனக்கு 
உண்டாகியதைப்பற்றி அம்மா என வியந்ததாகவுங் கொள்ளலாம் . 

பிறப்பின் துன்பங்களைக் கண்டு அதனை வெறுத்திருக்கின்ற ஞானி 
யரைச்சேர்தல் நன்மைக்கு ஏதுவா மென்பது கருத்து . 

அடைந்தார்ப்பிரிவு இரண்டாம் வேற்றுமைத்தொகையாதலால் , உயர் 
திணைப்பெயர் முன் வல்லெழுத்துமிக்கது : " இயல்பின் விகாரம் ". உடங்கு - 
ஒருங்கு என்பது போல , ஒருவகை இடைச்சொல் உரலால் என்னும் மூன் 
றாம் வேற்றுமைக்கு இன்னாது என்பது முடிக்குஞ்சொல் . இனி . புணர்க 
என்பதை முடிக்குஞ் சொல்லாகக் கொண்டு , பிறப்பிற் பல துன்பங்கள் 
பேர்தலால் ( அப்பிறப்பையொழிக்கும் பொருட்டு ) என் மனம் அதன் தன் 
மையை யறிந்தோரைச சேர்கவென்றும் பொருள் கொள்ளலாம் . தொடங்கி 

ரும் என்று இயையும் . தொடங்கி உறலால் என்று இயைப்பினுமாம் . 
தாடங்கு இப்பிறப்பு என எடுத்து ஊழ்வினை தொடர்தற்கு இடமான 
இந்தப்பிறவி யெனவுங் கொள்ளலாம் . 

( ங ) 
கஎசு . இறப்ப நினையுங்கா லின்னா தெனினும் 

பிறப்பினை யாரு முனியார் - பிறப்பினுட் 
பண்பாற்று நெஞ்சத் தவர்களோ டெஞ்ஞான்று 
நண்பாற்றி நட்கப் பெறின் . 

ள் . ) பிறப்பினுள் - தான் பிறந்த மனிதசன்மத்திலே , பண்பு ஆற் 
றும் நெஞ்சத்தவர்களோடு நண்பு ஆற்றி - நற்குணமுடையவற்றைச் செய்ய 
வேண்டுமென்னும் மனமுடைய நல்லோர்களுடனே சினேகத்தைச் செய்து , 
எஞ்ஞான்றும் - எப்பொழுதும் , நட்க பெறின - (பிரியாமல் ஒருவர் அவர்க 
ளோடு ) கூடி வாழப்பெற்றால் , - இறப்ப நினையுங்கால் - க்கவும் ஆலோசிக்கு 
மிடத்து , இன்னாது எனினும் - ( பிறப்புத் ) துன்பந்தருவதாயினும் , பிறப் 
பினை- ( அவனது ) சன்மத்தை ,யாரும் - எவரும் ,முனியார் - வெறுக்கமாட்டார் . 


-- 


காலடியார் 

( பொருட் 
பிணி பசி மூப்புத் துன்பங்களையும் சில்வாழ்நாளையு முடையமனிதப் 
பிறப்புக்குச் சிறப்பைத்தரும் பெரும்பயனாவது , நல்லினஞ்சேர்தலே 
என்பதாம் . 

பெறின் என்றது , அங்ஙனம் சிநேகித்தலினது அருமையைக் குறித் 
தது . நினையுங்கால் இறப்ப இன்னாது என்றும் இயைக்கலாம் . ( ச ) 
கஎரு . ஊரங் கண நீ ருரவு நீர்ச் சேர்ந்தக்காற் 

பேரும் பிறிதாகித் தீர்த்தமா - மோரும் 
குலமாட்சி யில்லாருங் குன்றுபோ னிற்பர் 
நலமாட்சி நல்லாரைச் சார்ந்து . 

ள் . ) ஊர் அங்கணம் நீர் -ஊரிலுள்ள சலதாரைபினது நீரானது , 
உரவு நீர் சேர்ந்தக்கால் - சிறப்புப் பொருந்தியதொரு ( நதி குளங்களின் ) 
நீரைச் சேர்ந்தால் , பேரும் பிறிது ஆகி - ( அதற்குப் ) பெயரும் வேறாய் , 
தீர்த்தம் ஆம் - ( அது ) புண்ணியதீர்த்தமாய்விடும் ; ( அதுபோலவே ), - குலம் 
மாட்சி இல்லாரும் - (தாம் பிறந்த ) குலத்தின் பெருமை யில்லாதவர்களும் , 
நலம் மாட்சி நல்லாரை சார்ந்து - நற்குணங்களையுடைய உயர்குடிப்பிறந் 
தோரை அடைந்து , ( அதனால் ) , குன்று போல் நிற்பர் - மலைபோலப் பெரு 
மையுடையராய் நிற்பர் ; ( எ - று . ) 

எடுத்துக்காட்டுவமையணி . ஒரும் என்பது - அசைநிலை ; " அஞ்சுவ 
தோரு மறனே யொருவனை , வஞ்சிப்ப தோரு மவர் " என்ற திருக்குறளிற் 
போல . இனி , எதிர்காலப்பெயரெச்சமாகக் கொண்டு , (யாவரும் ) அறியும் 
என்றும் பொருளுரைக்கலாம் . ஒரும் - ஏவற்பன்மையுமாம் ; (நீங்கள் ) அறி 
யுங்கள் என்று பொருள். அங்கணம் , தீர்த்தம் - வடசொற்கள் . 

குன்று போல் என்ற உவமையால் , அளவு செய்யப்படாத கல்விப் 
பொருளும் , பிறராற் குற்றஞ்சொல்லப்படாத அசைவின்மையும் , கல்வி 
யறிவு ஒழுக்கங்களால் யாவரும் அரிய நிற்றலும் , பொருள் வரும்படி இல் 
லாக்காலத்தும் பிறர்க்கு உபகாரஞ்செய்தற்கு உடன்படுதலும் முதலிய 
ணங்களையுடைய ரா வரெனக் கொள்க . 

" நல்லமணமுள்ள தொன்றை நண்ணி யிருப்பதற்கு , நல்லமண 
முண்டா நயமதுபோல் - நல்ல , குணமுடையார் தங்களுடன் கூடியிருப் 
பார்க்குக் , குணமதுவே யாஞ்சேர்வு கொண்டு என்னும் உபதேகாத்தின 
மாலையோடும் , " ஸத்ஸங்காத்பவதிஹி ஸாதுதாகலா நாம் என்னும் வட 
தூல் மேற்கோளோடும் இதனை ஒப்பிடுக . 

பேரும் பெரிதாகி என்றும் பாடம் . 
கஎசு . ஒண்கதிர் வாண்மதியஞ் சேர்தலா லோங்கிய 

வங்கண் விசும்பின் முயலுந் தொழப்படு உங் 
குன்றிய சீர்மைய ராயினுஞ் சீர்பெறுவர் 
குன்றன்னார் கேண்மை கொளின் . 


பால் ] கவு - ஆம் அதிகாரம்.-- நல்லினஞ்சேர்தல் 

( இ - ள் . ) ஒங்கிய உயர்ந்த , அம் கண்- அழகிய இடத்தையுடைய ,விசும் 
பின் - காயத்திலே , --ஒள்- விளக்கமாகிய , கதிர் - கிரணங்களையுடைய , வாள் 
பிரகாசமான , மதியம் - சந்திரனை , சேர் தலால் - அடைந்திருத்தலினால் , - முய 
லும் - முசலும் ,தொழப்படூஉம் - (யாவராலும் ) வணங்கப்படும் ;(அதுபோல ) , - 
குன்றிய சீர்மையர் ஆயினும் - குறைந்தசிறப்புள்ளவர்களானாலும் , குன்று அள் 

ர் கேண்மை கொளின் - மலையையொத்த பெரியோர்களது சினேகத்தைக் 
கொண்டால் , சீர் பெறுவர் - ( அதனால் தாமும் ) சிறப்புப்பெறுவர் ; (எ - று . ) 

இதுவும் - எடுத்துக்காட்டுவமை . முயலுக்கு அஞ்சலி செய்தல் தொழு 
வார் கருத்தி லில்லையாயினும் , அவ்வஞ்சலியைச் சந்திரனிடத்தே யிருந்து 
முயல் தானும் பெறுதல்போல , சீர்மை குன்றினார்க்குச சிறப்புச்செய்தல் 
செய்பவரது கருத்திலில்லையாயினும் அச்சிறப்பை நல்லோரினத்திலே 
யிருந்து தாமும் பெறுவரென்பது , கருத்து . " மிக்காரைச்சேர் தன் மிக 
மாண முன்னினிதே என்றார் , இனியவை நாற்பதிலும் . வயபதேமோ 
நமஹ தாம் வித்திஸ்ஸ ஜாயதேபரா - UT ஸ்ரீகோவ்யபதேபேலாவஸந்தியா 
காஸ்ஸகம் " என்பது நோக்கத்தக்கது . 

சந்திரனைத் தோன்றுங்காலத்துத் தொழுதல் இயல்பு . சந்திரனிடத் 
திலுள்ள களங்கத்தை முயலென்றும் , மானென்றும் , மறுவென்றும் , மலை 
யென்றும் , பூமியின் சாயை யென்றும் , மரமென்றும் கூறுவது , கவிசமயம் . 

சதுர்தந்தனென்னும் அரசயானைக்கு ஒருமுயல்சர் திரமண்டலத்தைக் 
காட்டி அதனை த தூரத்திவிட்டுத் தன்னினத்தோடு சுகித்திருந்தது என் 
னும் பஞ்சதந்திரகதை , இங்கே நினைக்கத் தக்கது . 

ஒள்கதிர் என்பதில் , ளகரம் முன் டகரமாகி , பின்பு ணகரமாக மெலி 
ந்ததெனக் கொள்வர் . 

வான் மதியம் என்றும் பாடம் . 
இச்செய்யுள் , இனவெதுகையால் வந்தது . 

( சு ) 
பாலோ டளாயதிர் பாலாகு மல்லது 
நீராய் நிறந்தெறிந்து தான்றாதாந் - தேரிற் 
சிறியார் சிறுமையுந் தோன்றாதா நல்ல 

பெரியார் பெருமையைச் சார்ந்து : 
( இ - ள் . ) பாலோடு அளாய நீர் - பாலுடனே கலந்த நீரானது, பால் 
ஆகும் அல்லது - அந்தப்பாலாய்த் தோன்றுமேயல்லாமல் , நீர் ஆய்நிறம் தெரி 
ந்து தோன்றாது - நீராய்த தன் நிறம் விளங்கிக் காணப்படாது ,(அதுபோல ) , 
தேரின் - ஆராயு மிடத்து , நல்ல பெரியார் பெருமையை சார்ந்து - நற்குண 
முடைய பெரியோர்களது மகிமையைச் சேர்தலினால் , சிறியார் சிறுமையும் 
தோன்றாது - அற்பர்களது கீழ்மைக்குணமும் வெளிப்படாது ; ( எ - 

இதுவும் , எடுத்துக்காட்டுவமையணியே . “ தெருண்ட மேலவர் சிறிய 
வர்ச்சேரினு மவர்தம் , மருண்ட தன்மையை மாற்றுவ ரெனுமி துவழக்கே " 
எனக் கவிச்சக்கரவர்த்தியாகிய கம்பர் கூறியதும் இச்சருந்துப் பற்றியே, 


கஎன் . 


இ 


நாலடியார் 


( போருட் 


அளாவிய என்னும் இறந்தகாலப் பெயரெச்சம் , அளாய என மருவி 
யாது ; அளாவு என்னும் முதனிலையில்ஈற்றுயர்மெய் குறைந்து இறந்தகாலங் 
காட்டும் யகர இடைநிலையும் அகரவிகுதியுஞ்சேர்ந்து உண்டானதென்றுஞ் 
சொல்லலாம் . நிறந் திரிந்து என்னும் பாடத்துக்கு - வருணம் வேறுபட்டு 
என்க . ஆம் என்பது - இரண்டு வாக்கியத்திலும் அசை . 
களவு . கொல்லை யிரும்புனத்துக் குற்றி யடைந்தபு 

லொல்காவே யாகு முழவ ருழுபடைக் 
மெல்லியரே யாயினு நற்சார்வு சார்ந்தார் மேற் 
செல்லாவாஞ் செற்றார் சினம் . 

ள் . ) கொல்லை -( காட்டிலுள்ள ) கொல்லைகளிலும் , இரு புனத்து - 
பெரிய வயல்களிலும் , குற்றி - மரக்கட்டையை , அடைந்த - அடுத்துள்ள 
புல் - புற்கள் , உழவர் உழுபடைக்கு -உழுபவர்களது கலப்பைக்கு , ஒல்காவே 
ககும் - அசையா தனவேயாம் ; அதுபோல ), மெல்லியரே ஆயினும் - (இயற் 
கையில் ) வலியில்லாதவர்களே யானாலும் , நல் சார்வு சார்ந்தார் மேல் - ால் 
லினத்தாரைச் சேர்ந்தவர்களின் மேல் , செற்றார் சினம் - பகைத்தவர்களது 
கோபம் , செல்லா ஆம் - பயன்படாவாம் ; ( எ - று . ) 

இதுவும் , திருஷ்டாந்தவணி . குற்றி பெயர்க்கப்படாமையால் , அதை 
யடுத்த புல்லும் பெயர்க்கப்படாது ; அதுபோல , பகைவர்சினம் வலியாரி 
டத்துச் செல்லாமையால் அவரையடுத்த எளியாரிடத்துஞ் செல்லாது என் 
பது கருத்து " தக்காரினத்தனாய்த் தானொழுக வல்லானைச் செற்றார் செயக் 
கிடந்ததில் என்றார் , திருவள்ளுவனரும் , மெலியோர் வலியவிரவலரை 
யஞ்சார் , வலியோர் தமைத்தாம் மருவின் " என்ற நன்னெறியையுங்காண்க . 

குற்றி - குறுமையையுடையதென மரக்கட்டைக்குக் காரணப்பெயர் ; 
று என்னும் பண்படி , தன் ஏற்று இரட்டிற்று : இ பெயர் விகுதி . புல், சினம் 
என்பவை - பால்பகா அஃறிணைப் பெயர்களாதலால் , பன்மைவினைகொன் 
டன . ஒல்கா , செல்லா - எதிர்மறைப் பலவின்பால் முற்றுக்கள் ; ஆவே 
யெதிர்மறைக் கண்ண தாகும் " ( நன்னூல் ) என்றதனால் , ஆ விகுதி பல 
வின்பாலோடு எதிர்மறைப் பொருளையுங் காட்டும் . படை - கருவி ,உழுபடை - 
வினைத்தொகை நிலைத்தொடராய் , கலப்பைக்குக் காரணப்பெயராயிற்று 
வினைத்தொகையா தலின் , வலி மிகவில்லை . நற்சார்வு என் நது-தம்பகைவரி 
னும் மிக்க வலிமையுடையாரை. 

( அ ) 
கஎக . நிலநலத்தா னந்திய நெல்லேபோற் றத்தங் 

குலநலத்தா லாகுவர் சான்றோர் - கலநலத்தைத் 
தீவளி சென்று சிதைத்தாங்குச் சான்றாண்மை 
தீயினஞ் சேரக் கெடும் . 
ள் . ) நிலம் நலத்தால் - விளைநிலத்தினது நல்லவளத்தால் , நந்திய 

நெல்லேபோல்- நெற்பயிர்போல , (மனிதர்கள் ),தம்தம் குலமரலத் 
தால் - தாங்கள் தாங்கள் சேர்கிற கூட்டத்தின் நன்மையால் , சான்றோர் இரு 
ர் - மேன்மக்களாவர் ; கலம் நலத்தை - மாக்கலத்தினது வலிமையை , வளி 


அனாகத் , 


பால் ] கவு - ஆம் அதிகாரம் - நல்லினஞ்சேர்தல் . 

8 
கடுங்காற்று , சென்று - போய் , சிதைத்து ஆங்கு - கெடுத்தலால் ( அக்கலம் 
கெடுவது ) போல , சான்றாண்மை - ( ஒருவரது ) மேன்மை , தீ இனம் சேர 
துர்க்குணமுள்ள கூட்டத்தைச் சேர்தலினால் , கெடும் - அழியும் ; ( எ - று . ) 

உபமாலங்காரம் . நிலநலத்தால் நந்திய நெற்போல் என்பதற்கு- நெல் 
நிலநலத்தால் நந்து தல்போல என்று கருத்து . கலம் - பொதுப்பெயர் , இங் 
கே சிறப்பாய்க் கப்பலைக் குறித்தது ; அணிகலம் , உழுகலம் , படைக்கலம் , 
அளவுகலம் , உண்கலம் முதலாகப் பலவற்றிற்குப் பொதுவாகுமாறு காண்க . 
கலநலத்தைத் தீவளிசென்று சிதைத்தாங்கு என்பதற்கு - கலநலம் தீவளி 
செல்லுதலாற் சிதைந்தாற்போல என்று கருத்து . சான்றண்மையாவது . 
(பலகுணங்களாலும் ) நிறைந்து ( அவற்றை ) ஆளுதல் தன்மை ; சான்று ஆண் 
மை எனப் பிரியும் பலகுணங்களாலும் என்பது சாலுதற்றொழிலாற் பெ 
றப்பட்டதனால் , அவற்றை என்பது வருவிக்கப்பட்டது ; ஆண்மை - 
என்னும் வினைப்பகுதியின் மேற் பிறந்த பண்புப்பெயர் . 

நல்லினஞ்சேர்தலின் சிறப்புக் கூறுவார் , தீயினஞ்சேர்தலின் இழிப் 
பும் உடன் கூறினார் . 

( க ) 
கவு 0 . மனத்தான் மறுவில ரேனுந்தாஞ் சேர்ந்த 

வினத்தா லிகழப் படுவர் - புனத்து 
வெறிகமழ் சந்தனமும் வேங்கையும் வேமே 

யெறிபுனந் தீப்பட்டக் கால் . 
( இ - ள் . ) மனத்தால் மறு இலர் எனும் மனத்தின் நிலைமையால் 
குற்றமில்லாதவர்களாயினும் , தாம் சேர்ந்த இனத்தால் - தாங்கள் சேர்ந்த 
கூட்டத்தின் தீமையால் , இகழப்படுவர் - நிந்திக்கப்படுவார் , ( மனிதர்கள் ) ; 
( அது எதுபோல எனின் ), - எறி புனம் - வெட்டப்பட்ட மரச்செறிவில் , 
பட்டக்கால் - நெருப்புப் பற்றினால் , புனத்து - அக்காட்டிலுள்ள , வெறி 
கமழ் - வாசனை வீசுகின்ற , சந்தனமும் - சந்தனமரமும் , வேங்கையும் - வேங் 
கைமரமும் , வேம் - வெந்துபோம் ; ( எ - று . ) 

இயற்கையிற் குற்றமிலராயினுஞ் சேர்க்கைக்குற்றத்தாற் கெடுவரென் 
பது ருத்து . 

இதனால் , தீயினஞ்சேர்வதனாலாகுங் கேடு விளக்கப்பட்ட 
இது , திருஷ்டாந்தவலங்காாம் . 

சந்தனத்தைச் சார்தருவுந் தக்க மணங்கமழுஞ், சந்தனத்தைச் சார் 
வேய் தமல்பற்ற - வந்தவனர் , தானு மச்சந்தனமுந் தன்னினமு மாள்வ 
தன்றித் , தானுங் கெடச சுடுமே தான் என்னும் நீதிவெண்பாவை 
னோடு ஒப்பிடுக . " மனத்தானா மாந்தர்க் குணர்ச்சி யினத்தானா, மின்னானெ 
னப்படுஞ் சொல் . " மனநல நன்குடைய ராயினுஞ் சான்றோர்க்கு , இனால 
மேமாப் புடைத்து " என்றார் திருக்குறளிலும் . 

மனத்தா லென்பதற்கு - உருபுமயக்கமாக , மனத்தில் என்றும் பொ 
ருள் கொள்ளலாம் , ஏகாரம் , பிரசித்தியை விளக்கிற்று , 

( 50 ) 


கரும் 


நாலடியார் 


[ பொருட் 


ககூ - ஆம் அதிகாரம் .--பெருமை . 
அஃதாவது - எவ்வழியும் மனக்கலக்கமின்றித் தாம் செய்யவேண்டிய 
வற்றை இயன்றவளவு செய்யும் உறுதிப்பாட்டா லாகிய பெருந்தன்மையை 
உணர்த்துவது . பெருமை மகிமை ; பண்புப்பெயர் . இப்பெருமை நல்லினத் 
தின் தன்மையாதலால் , அதன்பின் வைக்கப்பட்டது ; அன்றி , நல்லினஞ் 
சேர்தலாற் பெருமை யுளதா மென்பதுபற்றி , அதன்பின் - இது வைக்கப் 
பட்ட தெனினுமாம் . 
கவுக . ஈத லிசையா திளமைசே ணீங்குதலாற் 

காத லவருங் கருத்தல்லர் --காதலித் 
தாதுநா மென்னு மவாவினைக் கைவிட்டுப் 
போவதே போலும் பொருள் . 

ள் . ) ஈதல் சையாவது - ( பொருளின்மையாற் பிறர்க்கு ஒன் 
றைக் ) கொடுத்தலும் முடியாமல் , இளமை சேண் நீங்குதலால் - யௌவன 
மும் நெடுந்தூரத்தில் நீங்கிவிட்டதனால் , காதலவரும் - (நம்மேல் முன்பு ) 
அன்புடைய மகளிரும் , கருத்து அல்லர் - (இப்பொழுது நம்மை ) எண்ணு 
தலும் இல்லாராயினார் : ( ஆதலால் ) , காதலித்து - ( அம்மகளிரை விரும்பி , 
நாம் - ஆதும் - வாழக்கடவோம் , என்னும் - என்கிற , அவாவினை -ஆசை 
யை , கைவிட்டு - முழுவதும் நீக்கி , போவதே - ( துறவுக்குச் ) செல்வதே , 
பொருள் போலும் - நல்ல காரிய மாகும் ; ( எ - று . ) 

ஒருவர்க்கு ஒன்று கொடுத்து உபகாரஞ்செய்யக்கூடாமலும் போகங் 
களை அனுபவிக்கக்கூடாமலும் போனபின்பும் சிற்றின்பத்தில் ஆசையைத் 
துத் தடுமாறுவதைவிட்டு ஆத்துமானுபவசுகத்தைப் பெற மனந்துனிவதே 
பெருமை என்பது கருத்து . 

ச்செய்யுள் ஒருவன் தன்மனத்தை நோக்கி உபதேசித்ததாகச் செய் 
யப்பட்டதென அறிக . 

காதலவரும் , உம்மை உயர்வு சிறப்பு . கருத்து - முதனிலை திரிந்த தொ 
ழிற்பெயர் . ஆதும் - மேலாகக்கடவேம் ; தன்மைப்பன்மையெதிர்காலமுற்று . 
போலும் - ஒப்பில்போலி , " ஒப்பில் போலியு மப்பொருட் டாகும் " என்ற 
தொல்காப்பியத்தால் , இங்கு உரையசைப்பொருள தாய் நின்றது . ( க ) 
கவுஉ . இற்சார்வி னேமாந்தே மீங்கமைந்தே மென்றெண்ணிப் 

பொச்சாந் தொழுகுவர் பேதையா - ரச்சார்வு 
நின்றன போன்று நிலையா வெனவுணர்ந்தா 

ரென்றும் பரிவ திலர் . 
( இ - ள் . ) பேதையார் - அறிவில்லாதவர்கள் , இல் சார்வின் - இல் 

கையை அடைந்ததனால் , ஏமாந்தேம் - இன்பமடைந்தோம் , ஈங்கு - 
இவ்வுலகத்தில் , அமைர்தேம் - எல்லாவற்றாலும் நிறைந்தோம் , என்று 
எண்ணி என்று நினைத்து , பொச்சாந்து ஒழுகுவர் - (பின் வருத்துன்பத்தை ) 


பால் ) ககூ - ஆம் அதிகாரம் . - பெருமை 

கருக 
மறந்து நடப்பார்கள் ; அ சார்வு - ( இல்வாழ்க்கையாகிய ) அப்பற்றுக்கள் , 
நின்றன போன்று - நிலை பெற்றன போற் காணப்பட்டு , நிலையா - நிலைத்திரா 
வாய் அழிந்து போய்விடும் , என உணர்ந்தார் - என்று அறிந்த பெரியோர்கள் , 
என்றும் - எப்பொழுதும் , பரிவது இலர் - வருந்துதலில்லா தவராவர் . 

எல்லாவற்றின் தன்மைகளையும் உள்ள படியறிந்த தத்துவஞானிகள் 
ழியயாத வீட்டுல்கத்தில் நிரதிசயவின்பம் பெற்று வாழ்வர் என்று கருத்து . 

ஏமாந்தேம் , ஏமா - பகுதி ; அலமா , இறுமா, அல்லா, சோகா என்பன 
போல ஒருசொல் இனி, ஏமம் யா அல்லது ஏமம் ஆ என்னும் இரண்டு சொல் 
ஒரு சொல்லின் தன்மைப்பட்டு ஏமா என்று நின்றதெனவுங் கொள்ளலாம் . 
பொசசாந்து , பொசசா - பகுதி . ஈங்கு - இங்கு என்னும் சுட்டின் நீட்சி . பரி 

லர் - ( அந்த இல்வாழக்கையை ) விரும்புதலிலராவர் என்னலுமாம் . 
கவுங . மறுமைக்கு வித்து மயலின்றிச் செய்து 

சிறுமைப் படாதேநீர் வாழ்மி - னறிஞராய் 
நின்றுழி நின்றே நிறம்வேறுங் காரண 

மின்றிப் பலவ முன் . 
( இ - ள் ) நீர் -நீங்கள் , அறிஞர் ஆய் - அறிவுடையவர்களாய் , மறுமைக்கு 
த் - மறுமையின்பத்துக்குக் காரணமான நற்காரியத்தை , மயல் இன்றி - 
மயங்கு தலில்லாமல் , செய்து - துணிந்து செய்து , சிறுமை படாதே -சிறியோ 
ரது தன்மையிற் பொருந்தாமல் , வாழமின - வாழுங்கள் ; ( ஏனெனில் ). - நின் 
வழி நின்றே நிறம் வேறு ஆம் - இருந்தவிடத்திலிருந்து கொண்டே நிறம் 
வேறுபட்டுப்போம் , காரணம இன்றி பலம் உள - ஒருகாரணமுந்தெரியா 
மர் பலவேறுபாடுகளும் உண்டாம் . ( எ - று . ) 

மறுமை -இறந்தபின்பு அடையுங் கதி நின்றுழி நின்றே நிறம் வேறாம் 
என்றது - உடம்பு நின்ற நிலையில் நிற்கையிலேயே விரைவில் இளமை முத 
லிய அசன் தன்மைகள் வேறுபடு மென்றபடி காரணமின்றிப்பலவுமுள் 
என்றது நமக்குக் காரணமின்னதென்று தெரியாமல் வருத்தந்தருவதற் 
குரிய பல இடையூறுகள் நோவன என்றவாறு. 

இதனால் , பெருமைப்படுதற்கு உபாயங் கூறப்பட்டது . ( ங ) 
கவுச . உறைப்பருங் காலத்து மூற் றுநீர்க் கேணி 

யிறைத்துணினு மூராற்று மென்பர் - கொடைக்கடனுஞ 
சா அய , கண்ணும் பெரியார் போன் மற்றையா 

ரா அயர் கண்ணு மரிது . 
( இ - ள் . ) உறைப்பு அரு காலத்தும் - மழைபெய்தல் அருமையான கா 
லத்திலும் , ஊற்று நீர் கேணி - ஊற்றினால் நீரையுடைய குளம் , இறைத்து 
உணினும் - இறைத்துக்குடித்தாலும் , ஊர் ஆற்றும் -ஊரிலுள்ளாரைக் காப் 
பாற்றும் , என்பர் - என்று சொல்லுவார்கள் ; கொடை கடனும் - தானஎஞ்செய் 
தலாகிய கடமையும் , சாயக்கண்ணும் - (வறுமையால் ) தளர்ந்த விடத்தும் , 

20 


நாலடியார் 

[ பொருட் 
பெரியார் போல் பெரியவர்கள் போல , மற்றையார் - சிறியோர் , ஆயக்கண் 
ணும் - செல்வமுடையோரானவிடத்தும் , அரிது - உண்டாதலில்லை . 

சுரப்புள்ள தொருகுளம் மழையில்லாத பொழுதும் ஊற்றுநீராற் பல 
ரைக் காப்பாற்றுவது போல , பெருமையுடையார் , செல்வந் தங்களுக்கு இல் 
லாதபொழுதும் யாதோ ஒருவகையாற் பிறர்க்கு உதவி செய்வர் ; சிறியாரோ 
செல்வ மிகுதியிலும் அப்படிச்செய்யார் என்பது கருத்து . 

முன்னிரண்டடியிற் கூறிய உபமானம் பெரியோர்களது தன்மையா 
கிய உபமேயத்தைக் குறித்ததனால் , பிறிதுமொழித லென்னும் அணி 

ஊற்று - ஊறுவது . குளத்தைக் கேணி யென்பது , அருவாநாட்டார் 
வழங்குந்திசைச்சொல் . ஊர்ஊரிலுள்ளார்க்கு இடவாகுபெயர் ; ஊருணி 
ஊரடங்கிற்று என்றவற்றிற் போல . கடனும் , உம்மை - அசை; உயர்வு சிற 
ப்பு என்றலும் ஒன்று , சாயக்கண் , ஆயக்கண் - கண் விகுதி பெற்ற எதிர் 
கால வினையெச்சங்கள் : இரண்டிலும் , அளபெடை-செய்யுளோசை நிறைத் 
தற்பொருட்டு வந்தது . மற்றையார் - மற்றையென்னும் இடைச்சொல் , வேறு 
என்னும் பொருளது . அரிது என்பதற்குக் கடனும் என்பது எழுவாய் . 

சா அ அயக்கண் , ஆ அ அயக்கண் என ஈரளபெடையான பாடத்துக்கு 
ஒரு அளபெ !ை- இன்னிசை நிறைக்க வந்ததெனக் கொள்க . 

பின்னிரண்டடிகளில் அளபெடை வந்தது , அளபுத்தொடை. ( ச ) 
கவுரு . உறுபுன றந்துல கூட்டி யறுமிடத்துங் 

கல் லூற்றுழியூ ) மாறேபோற் - செல்வம் 
பலர்க்காற்றிக் கெட்டுலந்தக் கண்ணுஞ் சிலர்க்காற்றிச் 

செய்வர் செயற்பா லவை 
( இ - ள் . ) உறு புனல் தந்து - ( செழித்தகாலத்தில் ) மிகுந்த நீரைக் 
கொடுத்து , உலகு ஊட்டி - உலகத்தாரை உண்ணச்செய்து , அறும் இடத் 
தும் - நீர் அற்றகாலத்திலும் , கல் ஊற்று உழி - தோண்டப்படுகிற ஊற்றுக் 
குழிபிலே ,, ஊறும் - நீர் சுரக்கின்ற , ஆறே போல் - நதியே போல , - (பெரி 
யோர்கள் ), செல்வம் - ( தமது ) பொருளை , பலர்க்கு ஆற்றி ( செழித்துள்ள 
காலத்தில் ) பல பேர்க்குந் தானஞ்செய்து , கெட்டு உலந்தக்கண்ணும் - அழி 
ந்து வறந்தவிடத்தும் , சிலர்க்கு - சிலர்க்காயினும் , ஆற்றி - தானஞ்செய்து , 
செயற்பாலவை - செய்யத்தக்க உபகாரங்களை , செய்வர் - செய்வார்கள் . 

ஆறானது வெள்ள முள்ள காலத்துத் தன்னை எவருக் தோண்டுதல் 
வேண்டாமலே தானே எங்கு சென்று நீரைஉதவிநீர்வறண்டகாலத்திலும் 
தோண்டினமாத்திரத்தில் நீரை உதவுதல் போல , குடிப்பிறந்தார் செல்வ 
முள்ள காலத்தே எவரு தம்மைச் சேர்ந்து யாசிக்கவேண்டாமலே தாமே 
எங்குஞ்சென்று உதவிகள் செய்து செல்வமில்லாதகாலத்திலும் தம்மை 
அடைந்தமாத்திரத்தில் உதவிசெய்வர் என்பதாம் . எற்றொன்று மில்லா 
விடத்துங் குடிப்பிறந்தார் , அற்றுத்தற் சேர்ந்தார்க் கசைவிடத் தூற்றாவர், 


பால் ] 


கக - ஆம் அதிகாரம் . - பெருமை. 


- 


அற்றக் கடைத்து மகல்யா றகழ்ந்தக்கால் , தெற்றெனத்தெண்ணீர் படும் " 
என இந்நூற்பதினைந்தாம் அதிகாரத்தில்வந்ததையுங் காண்க . உவமையணி . 

" ஆற்றுப் பெருக்கற் றடிசுடு மந்நாளு மவ்வா , றூற்றுப்பெருக்கா அல 

டும் - ஏற்றவர்க்கு , நல்ல குடிப்பிறந்தார் நல்கூர்ந்தாரானாலும் , இல்லை 
யென மாட்டா ரிசைந்து " என்ற நல்வழிச்செய்யுளோடு இதனை ஒப்பிடுக . 

டனில் பருவத்து மொப்புரவிற் கொல்கார் , கடனறி காட்சி யவர் " என் 
னுந் திருக்குறளிலும் இக்கருத்தே விளங்குகின்றது . 

கல்ஊற்று - வினைத்தொகை . 

இச்செய்யுளின் ஈற்றடி போலவே கசஎ , கருங - ஆஞ் செய்யுள்களில் 
ஈற்றடியுமிருத்தல் காண்க . 

( 6 ) 
கவுசு . பெருவரை நாட பெரியார்கட் டீமை 

கருநரை மேற் ரூடேபோற் றோன்றுங் கருநரையைக் 
கொன்றன்ன வின்னா செயினுஞ் சிறியார்மே 
லொன்றானுந் தோன்றாக் கேடும் , 

ள் . ) பெரு வரை நாட - பெரிய மலையையுடைய நாட்டை யுடைய 
பாண்டியராசனே ! - பெரியார்கண் - பெரியோரிடத்து உண்டான , தீமை - 
குற்றமானது , கரு நரை மேல் சூடே போல் - பெரிய வெள்ளையெருதின் 
மேற் போகட்ட சூட்டின் வடுப்போல , தோன்றும் - ஈன்கு விளங்கும் ; கரு 
நரையை கொன்று அன்ன - பெரிய எருதைக் கொன்றது போன்ற , இன்னா 
நீச்செயல்களை , செயினும் - செய்தாரானாலும், சிறியார்மேல் - கீழ்மக்களி 
டத்து , ஒன்றானும் - ஒரு குற்றமாயினும் , தோன்றா - விளங்கிக்காணாமல் , 
கெடும் - அழியும் ; ( எ - று . ) 

இதனால் , பெருமையுடையோர் சிறிதுங் குற்றஞ்செய்யாது தம்மைக் 
காக்கவேண்டு மென்பது பெற்றாம் ; “ கன்றி முதிர்ந்த கழியப்பன்னாள் செயி 
னும் , ஒன்றுஞ் சிறியார்க ணென்னானுந் தோன்றாவாம் , ஒன்றாய் விடினு 
முயர்ந் தார்ப்படுங்குற்றங் , குன்றின் மே லிட்ட விளக்கு ( பழமொழி ) எனப் 
பிறர் கூறியதுங் காண்க , உவமையணி . பெரும்பா தகமாகிய பசுக்கொலை 
யைக் குறிப்பித்தற்கு , நரையைக்கொன் றன்ன என்றார் . 

நரை- வெண்மை ; வெள்ளெருதுக்குப் பண்பாகுபெயர் . சூடு - சுடப்படு 
வது ; முதனிலை திரிந்தது . கருநரைமேல் சூடேபோல் என்பதற்கு - கரிய 
எருதின் மேலுள்ள முசுப்புப்போல என்றும்உரைப்பர் . தோன்றா- ஈறுகெட்ட 
எதிர்மறை வினையெச்சம் ; இதன் முன் வல்லொற்று மிகுவதே தகுதி . தோ 
ன்றாகெடும் என ஒற்று மிகாமற் பாடங்கொண்டு , அஃறிணைப் பன்மை முற் 
றெச்சமென்பார்க்கு , ஒன்றானும் என்ற ஒருமையோடு வழுவாமெனமறுக்க . 
கவுஎ . இசைந்த சிறுமை யியல்பிலா தார் கட் 

பசைந்த துணையும் பரிவா - மசைந்த 
நகையேயும் வேண்டாத நல்லறிவி னார்கட் 
பகையேயும் பாடு பெறும், 


கே 


நாலடியார் 


( பொருட் 


( இ - ள் . ) சிறுமை-கீழ்மைக்குணம் , இசைந்த - பொருந்திய , இயல்பு 
இலா தார்கண் - நற்குண மில்லாதவரிடத்து , பசைந்த துணையும் -சினேகித்த 
வளவும் , பரிவு ஆம் - துன்பமேயாம் ; அசைந்த- நிலைதடுமாறிய தீச்செயல்களை , 
நகையேயும் - விளையாட்டிலேயும் , வேண்டாத - விரும்பாத , நல் அறிவினார் . 
கண் - நல்ல அறிவையுடைய பெரியோரிடத்து , பகையேயம் - விரோதமும் , 
பாடு பெறும் - பெருமையடையும் ; ( எ - று . ) 

ஒருவன் பெரியோரிடத்துப்பகைமை கொண்டால் , பெரியோர்கள் 
மிக்க பொறுமையை யுடையவரா தலால் , அதனால் அவனுக்குத் தீங்கு 
வாராது ; வந்தாலும் ஒருவாற்றால் உய்தல் கூடும் . தீயோர் சேர்க்கையால் 
உண்டாகும் தீமைகளுக்கு ஒருவாற்றாலும் தப்பமுடியாது என்பது கருத்து . 

பதை பெருங்கெழீஇ நட்பி னறிவுடையார் , ஏ தின்மை கோடி யுறும் " 
என்றார் திருக்குறளிலும் . 

றுமை - நற்குணங்கள் யாவு மின்மை . அசைந்த - பெயர் . இதற்கு 
பிறர் நடுங்குதற்குக் காரணமான கொடுந்தொழில்கள் என்றும் உரைப்பர் . 
நகை - சிரித்தல் ; நகு - பகுதி , ஐ - விகுதி : நகை- பகுதியாயின் , முதனிலைத் 
தாழிற்பெயர் ; பரிகாசமென்றபடி . இனி , நகையேயும் என்பதற்கு - களிக் 
குங்காலத்தும் என்றும் உரைக்கலாம் . 

பரிகாசத்திலும் தகாததைக் கொள்ளலாகாதென்பதை " பரிஹாஸே 
ப்யநௌசித்யம் " என்னும் வடநூல் மேற்கோளாலும் அறிக . ( எ ) 
의의 

மெல்லிய நல்லாருண் மென்மை யதுவிறந் 
தான்னாருட் கூற்றுட்கு முட்குடைமை யெல்லாஞ் 
சலவருட் சாலச் சலமே நலவரு 

ணன்மை வரம்பாய் விடல் . 
( இ - ள் . ) மெல்லிய - வலிமையில்லாத , நல்லாருள்- 

நல்லாருள் - பகையல்லாதவரிட 
து , மென்மை - (தானும் ) நிருதுவாயிருத்தற்கும் , - ஒன்னாருள் - ( வலிய ) 
பகைவர்களிடத்து , அது இறந்து - அம்மென்மைத்தன்மையைவிட்டு , கூற்று 
உட்கும் உட்கு உடைமை - யமனும் அஞ்சும்படியான பயங்கரத்தன்மையை 
உடைத்தாயிருத்தற்கும் , - எல்லாம் சலவருள் எல்லாக்காரியங்களிலும் 
பொய்யுடையோரிடத்து , சால சலமே - மிகவும் பொய்பேசுதற்கும் , - நல 
வருள் - நற்குணமுடையோரிடத்து , நன்மை - நற்குணமுடைமைக்கும் , - 
வரம்பு ஆய்விடல் - ( ஒருவன் ) எல்லையாயிருக்கக்கடவன் ; ( எ - று . ) 

அயோக்கியரிடத்து அயோக்கியமாயும் யோக்கியரிடத்து யோக்கிய 
மாயும் நடப்பது பெருமை யென்பது கருத்து . 

மெல்லிய என்றதனால் ஒன்னார் வலியவரென்றும் , ஒன்னார் என்றத 
னால் நல்லார் பகையில்லா தவரென்றுங் கொள்ளப்பட்டது . சலமுடை 
யோர் , சலவர் , நலமுடையோர் , நலவர் . சலம் - தணியாக்கோபமுமாம். 
சால - உரிச்சொல்லடியாப் பிறந்த செயவெனெச்சம் . 

மென்மை , உடைமை , சலம் என்றவிடங்களில் வேண்டுக என்றாவது 
செறுத்துக என்றாவது வினைவருவித்துத் தனித்தனிவாக்கியமாக முடிப் 


பால் ) 


க்க - ஆம் அதிகாரம் . - பெருமை. 


கரு 


பதடி 


பாருமுளர் . ஆய்விடல் - அல் விகுதிபெற்றுவந்த உடன்பாட்டு வியங்கோள் 
வினைமுற்று ; 

மக்கட் யெனல் " என்ற திருக்குறளில் எனல் என்பது 
போல : இதில் , விடு - துணிவுப்பொருளுணர்த்திற்று . இனி , வரம்பாய் - 
எல்லையாகி , விடல் - செலுத்துக என்றும் உரைக்கலாம் . 
இச்செய்யுளில் வரம்பாய்விடல் என்பது ; கடைநிலைத் தொழிற்றீவகம் . 
கவுகா . கடுக்கி யொருவன் கடுங்குறளை பேசி 

மயக்கி விடினு மனப்பிரிப்பொன் றின்றித் 
துளக்க மிலாதவர் தூய மனத்தார் 

விளக்கினு ளொண்சுடரே போன்று 
( இ - ள் . ) ஒருவன் - ஒருத்தன் , கடுத்தி - ( முகத்தைக் ) கடுமையாக வைத் 
துக்கொண்டு , கடு குறளை பேசி -( பிறர்மேல் ) கொடிய கோட்களைச் சொல்லி , 
மயக்கி விடினும் - ( தமது அறிய ) மயங்கும்படி செய்தாலும் , மனம் பிரிப்பு 
ஒன்று இன்றி- மனத்தில் வேறுபடுதல் சிறிதும் இல்லாமல் , துளக்கம் இலா 
தவர் - கலக்கமில்லாதவர்கள் தாமே , விளக்கினுள் ஒள் சுடரே போன்று - 
தீபத்தினிடத்துள்ள பிரகாசமான சுவாலையையே யொத்து , தூய மனத் 
தார் - பரிசுத்தமான மனத்தை யுடையவ ராவர் ; ( எ - று . ) 

ஒருவனிடத்துத் தாமாகக் குற்றங்கண்டன்றிப் பிறர்சொல்லுங் கோட் 
சொற்களைக் கேட்டு அவற்றைக்கொண்டு தூபிப்பிராயப்படுவது பெருமை 
யன்றென்பது கருத்து . 

குறளை - பழிமொழி ; புறங்கூறல் , ஒன்று என்பது , இங்கே , சிறிதென்ப 
தைக்காட்டி நின்றது . சுடரே , ஏ -உயர்வு சிறப்பு . இன்றி என்னுங் குறிப்பு 
வினையெச்சம் , இலாதவர் என்னுங் குறிப்பு வினையாலணையும் பெயரைக் 


கொண்டது . 


க கூப . முற்றுத்துந் துத்தினை நாளு மறஞ்செய்து 

பிற்றுத்துத் துத்துவர் சான்றவ- ரத்துத்து 
முக்குற்ற நீக்கி முடியு மளவெல்லாந் 

துக்கத்து ணீக்கி விடும் . 
( இ - ள் . ) சான்றவர் - பெரியோர்கள் , முன் துத்தும் துத்தினை - முன்னே 
உண்ணுதற்கு உரிய உணவை , நாளும் - தினந்தோறும் , அறம் செய்து - (பிற 
ர்க்குத்தானஞ்செய்தலாகிய ) தருமமாகச் செய்துவிட்டு , பின் துத்து - பின்பு 
உண்ணுதற்கு உரிய உணவை , துத்துவர்- ( பின்புதாம் ) உண்பர் ; அதுத்து 
அங்ஙனம் பிறர்க்குக்கொடுத்ததும் தானுண்டதுமாகிய உணவு, - ( அவர்க 
ளது ), மு குற்றம் நீக்கி -( காமம் வெகுளி மயக்கம் என்னும் ) மூன்று குற்றங் 
ளையும் போக்கி , முடியும் அளவு எல்லாம்- ( அவர்கள் ) வீடுபெறுமளவும் ,துக் 
கத்துள் நீக்கிவிடும்-( அவர்களைப் ) பல துன்பங்களினின்றும் நீங்கச்செய்யும் . 

தமக்கு அருமையாகக்கிடைத்த உணவு இரண்டு கவளமேயானாலும் 
அவற்றுள் முதலிலெடுக்கும் கவளத்தை விருந்தினர் சுற்றத்தார் முதலி 


கருவு 


நாலடியார் 


( பொருட் 


யோர்களுள் நேர்பவர்க்குக் கொடுத்து மற்றொரு கவளத்தையே தாம் உண் 
பது , நெடுங்கால மட்டுந் துன்பங்களை நீக்கி இன்பங்களைத்தரும்படியான பெரு 
மைக்குணமாம் என்பது கருத்து . இங்ஙனஞ்செய்வது , ஐம்பெருவேள்வி 
களுள் ஒன்றாகிய மநுஷ்யஜ்ஞம் ( விருந்தோம்பல் ) எனப்படும் .(மற்றவை - 
பிரமயஜ்ஞம் ( வேதமோதுதல் ), தேவயஜ்ஞம் ( ஓமம் வளர்த்தல் ) , பித்ருயஜ் 
ஞம் ( தர்ப்பணஞ்செய்தல் ), பூதயஜ்ஞம் ( பலியீதல் ) என்பனவாம் . ) 

துத்தும் எதிர்காலப்பெயரெச்சம் ; து - பகுதி , த் - சந்தி , து - சாரியை , 
உம் - விகுதி . துத்து - வினையாலணையும் பெயர் ; உண்ணத்தக்க தென்பது 
பொருள் : து பகுதி , து - ஒன்றன்பால் விகுதி ; து - தொழிற்பெயர் விகுதி 
யெனக்கொண்டு , தொழிலாகுபெய ரென்றலுமாம் . இனி , துற்றும் , துற் 
றினை , துற்று , தூற்றுவர், துற்று எனப்பாடங்கொள்வாரு முளர் ; அப் 
பாடத்திற்கு , துற்று - பகுதியென்க . முடியுமளவு - இறக்குமளவு என்றுமாம் . 
எல்லாம் என்பதை அத்துத்து என்பதனோடு கூட்டலுமாம் . 

அனாதியாகிய அவிச்சையும் , அதுபற்றி யான் என மதிக்கும் அகங்கார 
மும் , அதுபற்றி எனக்கு இது வேண்டுமென்னும் அவாவும் , அதுபற்றி அப் 
பொருளின் கண் செல்லும் ஆசையும் , அதுபற்றி அதன்மறுதலையின்கண் 
செல்லுங்கோபமும் எனவடநூலார் குற்றம் ஐந்தென்றார் ; இவை - அவித்யா , 
அஸ்மிதா , ராகம் , அபி.பி வேசம் , த்வேஷம் என்னும் பஞ்சக்லேச மெனப் 
படும் : அவற்றுள் அகங்காரம் அவிச்சையிலும் , அவாவுதல் ஆசையிலும் அட 
ங்குதலால் , தமிழ் நூலார் குற்றம் மூன்றென்பர் ; " காமம் வெகுளி மயக்க 
மிவைமூன்றன் , நாமங்கெடக் கெடு நோய் " என்றார் திருவள்ளுவனரும் . 


20 - ஆம் அதிகாரம் . - தாளாண்மை . 
அஃதாவது - இடைவிடாத மெய்ம் முயற்சியை ஆளுந்தன்மை , எல்லா 
நற்காரியங்களையுங் கைகூடுவிக்கின்ற இக்குணம் , பெருமையுடையோர்க்கு 
ன்றியமையாதாதலின் , அதன்பின் வைக்கப்பட்டது . முயற்சியுடையார் 
க்கே பெருமை சித்திக்குமென்பது அதிகாரமுறைமைக்குக் காரணமெனி 


னுமாம் . . 


ககக . கோளாற்றக் கொள்ளாக் குளத்தின் கீழ்ப் பைங்கூழ் போற் 

கேளீவ துண்டு கிளைகளோ துஞ்சுப 
வாளாடு கூத்தியர் கண்போற் றடுமா றுந் 
தாளாளர்க் குண்டோ தவறு . 
( இ - ள் ) கோள் - கொள்ளுதற்கு உரிய நீரை , ஆற்ற - மிகுதியாக , 
கொள்ளா - கொள்ள மாட்டாத , குளத்தின் கீழ் -நீர் நிலையின் கீழுள்ள , பைங் 
கூழ் போல் - பசிய பயிர்போல , கேள் ஈவது உண்டு - அன்பர்கள் கொடுப் 
பதைப்புசித்து , கிளைகளோ - ( அக்கொடுப்பவர்களுக்கு ) உறுப்பாயுள்ளவர்க 
ளோ , அஞ்சுப- (அவனுக்கு வறுமைநேர்ந்தவிடத்துத் தாமும் ) வருந்துவர் 


பால் ) 


20 - ஆம் அதிகாரம் . - தாளாண்மை . 


( அங்ஙனமன்றி ),வாள் ஆடுகூத்தியர் கண் போல் - வாளின் மேலிருந்து ஆடுகி 
ன்றகூத்தையுடைய மகளிரது கண்கள் போல , தடுமாறும் - (பலவிஷயங்களி 
லும் ஏககாலத்தில் ) ஒழியாமல் விரைந்து செல்கின்ற , தாள் ஆளர்க்கு முய 
ற்சியைக் கையாளுகின்றவருக்கு , தவறுஉண்டோ-(நினைத்துந் தொடங்கியு 
முள்ள காரியம் ) கைகூடாமற்போவது உண்டோ ? (இல்லை யென்றபடி .) 

மிக்க நீரைக் கொள்ள மாட்டாத ஏரியின்கீழ்ப் பயிர் அவ்வேரி செழித் 
திருக்கு மளவுஞ் செழித்திருந்து அது வறண்டால் தானும் அழிவதுபோல , 
ஒரு முயற்சியுஞ் செய்யாமல் அன்பர்கள் கொடுக்கத் தின்று கொண்டு கா 
லங்கழிக்குஞ் சோம்பர்கள் அவர் செல்வம் வறளும்போது தாமும் அழிவர் ; 
கத்திமுனையின் மேலிருந்து கூத்தாடுகிறவள் அவ்வாட்டத் தவறாமலும் தன 
க்கு அபாயம் வராமலுங் கவனமாய்க் கண்ணை நாற்புறமுஞ்செலுத்துவது 
போலக் கவனமாய் முயற்சி செய்பவர்களுக்கு எக்காரியமுந் தவறிப்போகா 
தாதலால் அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு குறைவும் இல்லை என்பது கருத்து . 

ஆற்ற - ஆற்று என்னும் பகுதியின்மேற் செயவெனெசசம் . கூழ் என் 
னும் உணவின் பெயர் , அதற்குக்காரணமான பயிருக்குக் காரியவாகுபெயர் . 
கிளைகளோ, ஓ இரக்கத்தில் வந்தது . வாளாடு கூத்தியர் -இரண்டு கையிலும் 
வாளை எடுத்துச் சுழற்றிக்கொண்டு தாமுஞ் சுழன்று ஆடும் இளமங்கைய 
ரென்றலும் ஒன்று ; இவர்கள் , மதங்கியரெனப்படுவர் . வாள் ஆடு என்பதற்கு - 
ஒளிபொருந்திய எனப் பொருளுரைத்து , கண்ணுக்கும் அடைமொழியாக்கு 
வர் . கூத்தாடும்மகளிரது வாள்போலுங் கண் எனினுமாம் . கூத்து - பகாப்பத 
மாகிய தொழிற்பெயர், த - தம்பித் திருத்தல் , அதுமாறுதல் - தடுமாற்றம் . 
துஞ்சுக என்றும் , துஞ்சுவ என்றும் , துஞ்சுவர் என்றும் பாட 

( க ) 
ககூஉ . ஆடுகோ டாகி யதரிடை நின்ற தூஉங் 

காழ்கொண்ட கண்ணே களிறணைக்குங் கந்தாகும் 

ழ்தலு மன்ன தகைத்தே யொருவன்றான் 
றாழ்வின்றித் தன்னைச் செயின் . 
இ - ள் . ) ஆடு கோடு ஆகி - துவளுகின்ற சிறுகொம்பாகி , அதரிடை 
வழியிலே , நின்ற தூஉம் - நின்ற இளமரமும் , காழ் கொண்ட கண்டண உள் 
வயிரங்கொண்டவிடத்தே ,களிறு அணைக்கும் கந்து ஆகும் - யானையைக்கட்டு 
வதற்கு ஆதாரமான தறியாகிவிடும் ; ஒருவன்- , தான் - ,தன்னை 

, தாழ்வு 
இன்றி - (நின்ற நிலையினின்றுங் ) கீழ்ப்படு தலில்லாதபடி , செயின் - ( முயற்சி 
யால் ) விருத்தி செய்வானாயின் , வாழ்தலும் - ( அவனுடைய) வாழ்க்கையும் , 
ன்ன தகைத்தே - அப்படிப்பட்ட தன்மையை யுடையதேயாம் ; ( எ - று . ) 
முதலில்மிகமெல்லியதாயிருந்தாலும் முடிவில் நிரம்பவலியதாம் என்க . 

கொண்ட கண் - பெயரெசசத்தொடர் . கொண்டக்கண் என்னும் 
பாடத்திற்கு - கண்ணீற்று எதிர்கால வினையெசச மென்க , களி 

ண் 


முண்டு, 


. 


A.0 நாலடியார் 

[ பொருட் 
பாற்பெயர் ; வேழக் குரித்தே விதந்து களி றென்றல் " என்னுந் தொல் 
காப்பியத்தால் , இது யானைக்கு உரியதாதலை அறிக . ( பெண்பால் - பிடி ; 
" பிடியென் பெண்பெயர் யானை மேற்றே " என்றார் தொல்காப்பியனார் .) 
களிறு - களிப்புடையது ; களி - பகுதி , று - பெயர் விகுதி . மதத்தாற் கதஞ் 
சிறந்த ஆண்யானையைக் கட்டுர் தறி மிகவலியதாயிருத்தல் வேண்டு மாத 
லின் , களிறணைக்குங் கந்தாகும் என்றார் . கந்து- ஸ்கந்தம் என்னும் வட 
மொழியின் திரிபு . நின்ற து உம் என்றதனால் , போற்றி வளர்ப்பாரில்லா 
மல் தானே வளர்வ தென்றவாறு ; இது , பிறருதவியில்லாமல் தானே முய 
ன்று சிறப்படைதற்கு உவமை . 
உவமையணி . இரண்டாமடி - முற்று மோனை .. 

( உ ) 
கக கூ . உறுபுலி யூனிரை யின்றி யொருநாட் 

சிறுதேரை பற்றியுந் தின்னு - மறிவினாற் 
காற்றொழி லென்று கருதற்க கையினான் 
மேற்றொழிலு மாங்கே மிகும் . 

ள் . ) உறு புலி - வலிமை மிகுந்த புலியானது , ஊன் இரை இன்றி - 
( தான் உண்ணுதற்கு உரிய மிக்க ) இறைசரியாகிய உணவு இல்லாமல் , ஒரு 
நாள் - ஒரு தினத்தில் , சிறு தேரை பற்றியும் தின்னும் - சிறிய தவளையைப் 
பிடித்தும் புசிக்கும் ; ( அதுபோலவே , ஒருவன் ) , அறிவினால் - தன் அறிவினா 
லே , கால்தொழில் என்று கருதற்க- (கிடைத்ததொரு தொழிலைக் ) காலாற் 
செய்தற்குரிய சிறுதொழி லென்று நினைத்து அலவிய , செய்யாதிருக்கக் 
கடவன் ; ( ஏனெனில் ) ஆங்கே அச சிறுதொழில் செய்து வருகையிலேயே . 
கையினால் மேல் தொழிலும் கையாற் செய்தற்குரிய மேலான செய்கையும் , 
மிகும் - உண்டாகும் ; ( எ - று . ) 

புலியும் ஒருசமயத்தில் தேரையைத் தின்னும்படி நேரிடும் ஆதலால் , 
நாமும் சமயத்துக்கு ஏற்றபடி ஒரு அற்பகாரியஞ் செய்ய வந்தால் அதை 
அற்பமென்று நினையாமல் முயன்றால் மேலான காரியம் அப்படியே கை 
கூடும் என்பது கருத்து . எடுத்துக்காட்டுவமையணி . 

பேரிறைச்சி கிடையா தகாலத்துப் புலி கிடைத்த சிற்றிறைச்சியையும் 
இழந்து தின்னாதொழிந்தால் இறந்துவிடுமன்றோ அங்ஙனம் இறவாமற் 
கிடைத்ததை உண்டு ஜீவித்ததனால் மறுநாளாயினும் பேரிரை கிடைக்கப் 
பெறுதல்கூடும் ; அதுபோலவே , பெருந்தொழில் கிடையாதகாலத்து ஒரு 
வன் கிடைத்த சிறுதொழிலையும் இழந்து செய்யாதொழிந்தால் அழிந்து 
விடுவ னன்றோ? அங்ஙனம் அழியாமல் , கிடைத்த தொழிலைச் செய்து வாழ்வ 
தனால் மற்றொரு காலத்தாயினும் பெருந்தொழில்கிடைக்கப்பெறுதல் கூடும் . 

சையா தெனினு மியற்றியோ ராற்றா 
லசையாது நிற்பதா மாண்மை - யிசையுங்காற் 
கண்ட றிரையலைக்குங் கானலந் தண்சேர்ப்பு 
பெண்டிரும் வாழாரோ மற்று 


ககச . 


பால் ] 


20 - ஆம் அதிகாரம் - தாளாண்மை . 


கசு 


( இ - ள் . ) கண்டல் - தாழையை , திரை - அலைகள் , அலைக்கும் - அலை 
யசசெய்கின்ற, கானல் - கரைசசோலையையுடைய , அம் - அழகிய , தண் - 
குளிர்ந்த , சேர்ப்ப - கடல் துறையையுடைய பாண்டியனே ! - இசையாது 

னினும் -(செய்யத்தொடங்கியதொருதொழில் எளிதில் ) முடியாதாயினும் , 
இயற்றி - (இடையூற்றின் மிகுதிக்கு அஞ்சி ) விடாமல் அரிதின் முயன்று 
செய்து , ஓர் ஆற்றால் அசையாது - ஒருவகையாலுர் தளராமல் , சிற்பது - 
( அம்முயற்சி வழியிலேயே ) நிலைத்துநிற்பது , ஆண்மை ஆம் - ஆண் தன்மை 
யாம் ; இசையும் கால் - ( அங்ஙனமன்றி மிக எளிதில் ஒவ்வொரு காரியமுங் ) 
கைகூடுவதானால் , பெண்டிரும் - பெண்களும் , வாழாரோ - ( ஆடவர்போல ) 
மேன்மை பெறமாட்டார்களோ? ( எ - று . ) 

மகளிரினும் ஆடவர்க்கு உள்ள சிறப்பு , எத்துணைச்செய்தற்கரிய செய 
லையுந்தொடங்கி இடையூற்றினை நோக்கி இடையில் விட்டிடாமல் முடிவு வரை 
யிலும் முயன்று செய்து போவதேயாம் என்று கருத்து . " அருமையுடைத்தென் 
றசாவாமை வேண்டும் , பெருமை முயற்சி தரும் என்றார் திருவள்ளுவரும் . 

மற்று - வினை மாற்று . அம் - அழகைக்குறிக்கும் உரிச்சொல் ; சாரியை 
யாகவுமாம் . ஆண்மை , மை - தன்மைப்பொருளுணர்த்தும் விகுதி . ஓர் ஆற் 
றால் இயற்றி என இபைத்து , ஒருவாறாகச செய்து என்றுமாம் . வாழாரோ 
ரண்டு எதிர் மறை உடன்பாடு கானல் - க - ற்கரைசசோலை . ( ச ) 
ககூரு . நல்ல குலமென் றுந் தீய குலமென்று 

சொல்லள வல்லாற் பொருளில்லைத் - தொல்சிறப்பி 
னொண்பொரு ளொன்றே தவங்கல்வி யாள்வினை 

யென்றிவற்ற னாதங் குலம் . 
( இ - ள் . ) நல்ல குலம் என்றும் - உயர்ந்த குடி யெனவும் , தீய குலம் 
என்றும் - தாழ்ந்த குடியெனவும் , சொல் அளவு அல்லால்- சொல்மாத்திரமா 
யிருப்பதே பல்லாமல் , பொருள் இல்லை - ( அச்சொற்களுக்குச் சிறந்த ) பொ 
ருள் இல்லை ; (ஏனெனில் ), தொல் சிறப்பின் -பழமையான சிறப்பையுடைய , 
ஒள்பொருள் ஒன்றோ-சுத்தமான செல்வமொன்று மாத்திரத்தாலோ, தவம் - 
தவமும் , கல்வி - படிப்பு ம் , ஆள் வினை - முயற்சியும் , என்ற இவற்றான் - 
என்று சொல்லப்பட்ட இக்குணங்களால் , குலம் - , ஆகும் - மேன்மையடை 
யும் ; ( எ - று . ) 

இயற்கையாய் நல்லகுலமென்றும் தீயகுலமென்றும் இல்லை , நற்குண 
நற்செய்கையுடைமையால் நல்லகுலமென்றும் அவையின்மையால் தீயகுல 
மென்றும் ஆகும் என்று கருத்து . 

ஒண் பொருள் - ஒளியையுடைய பொருள் ; பொருளுக்கு ஒளியாவது - 
நல்வழியாற் சம்பாதிக்கப்படுதல் அப்படிப்பட்ட பொருளுக்குச் சிறப்பு 
அறம் இன்பம் என்னும் இரண்டு புருஷார்த்தங்களையுந் தருவதால் , இச்சிற 
ப்பு மனு முதலிய பழைய நூல்களிற் கூறப்பட்டது என்பது தோன்ற , 

21 


சுட் 


நாலடியார் 


[ பொருட் 


தொல் சிறப்பு என்றார் . ஒன்றோ என்பதை எண்ணிடைச் சொல்லாகவுங் 
கொள்ளலாம் ; " அறனொன்றோ வான்ற வொழுக்கு என்ற திருக்குறளிற் 
போல , என்றிவற்றான் - பெயரெச்சத்தின் ஈறு தொகுத்தல் ; இனி , என்று 
என்பதை எண்ணிடைச்சொல்லாகக் கொண்டு , நின்றவிடத்துப்பிரித்துப் 
பிறவிடத்துங்கூட்டி உரைத்தலும் ஒன்று . ஆள் வினை - ஆளும் வினையென 
வினைத்தொகை ; 

தொழிலை நடத்துதற்குக் காரணமான முயற்சியை ஆள் 
வினையெனக் காரியத்தின் பெயராற் கூறினார் . 

" ஆக்கு மறிவா னலது பிறப்பினான் , மீக்கொ ளுயர் விழிவு வேண்ட 
ற்க " என்னும் நன்னெறியை உணர்க . " சாதி யிரண்டொழிய வேறில்லை 
சாற்றுங்கால் , நீதிவழுவா நெறிமுறையின் - மேதினியில் , இட்டார் பெரி 
யோர் இடாதார் இழிகுலத்தோர் , பட்டாங்கி லுள்ள படி என்றால் வழிச் 
செய்புளோடு ஒத்த வாய்பாடுடையது செய்யுள் . குணைருத்துங்க தாம் 
யாதிந்துஜாதிப்ரபாவத என்ற வடமொழிமேற்கோளும் காண்க . 
கக.சு. ஆற்றுந் துணையு மறிவினை யுள்ளடக்கி 

யூக்க முரையா ருணர்வடையா - ரூக்க 
முறுப்பினா லாராயு மொண்மை யுடையார் 

குறிப்பின் கீழ்ப் பட்ட துலகு . 
( இ - ள் . ) ஆற்றும் துணையும் -( ஒருகாரியத்தைச் ) செய்து முடிக்கு மள 
வும் , அறிலினை - (அது செய்தற்குத் தமக்குள்ள ) அறிவை , உள் அடக்கி 
(வெளிப்படுத்தாமல் ) மனத்திலேயே அடடங்கவைத்து , ஊக்கம் - ( தமது ) 
முயற்சியை, உணர்வு உடையார் - அறிவுடையவர்கள் , உரையார்- (பிறர்க்குச் ) 
சொல்லார் ; ஊக்கம்- (பிறர் ) மனவலியை , உறுப்பினால்- (அவர்களது முகம் 
கண் முதலிய) அவயவங்களின் குறிப்பினால் , ஆராயும் ஆராய்ந்தரிகிற எண் 
மை உடையார் -அறிவையுடையவர்களது குறிப்பின்கீழ் புத்தி நுட்பத்தில் , 
உலகு - உலகம் , பட்டது - அடங்கியிருக்கின்றது ; ( எ 

புத்திமான்கள் தமது முயற்சி பயன்படுமளவும் தமது கருத்தைக் குறிப் 
பினால் பிறர் அறியவொண்ணாதபடி அடக்குவர் ;பிறர் கருத்தை அவர்களுறு 
ப்புக்க ளிருக்கும் தன்மையால் அறிந்து கொள்வர் : அப்படிப்பட்டவர்களது 
குறிப்பில் உலகமெல்லாம் அடங்கியுள்ளது என்பது கருத்து . 

ஊக்கம் உறுப்பினா லாராயப்படுதலை , " அடுத்தது காட்டும் பளிங்கு 
போல் நெஞ்சங் , கடுத்தது காட்டும் முகம் , " பகைமையுங் கேண்மையுங் 
கண்ணுரைக்குங் கண்ணின் , வசைமை யுணர்வார்ப் பெறின் என்ற திருக் 
குறள்களா லறிக . குறிப்பின்கீழ் என்பதற்கு குறிப்பாலேவுகின்ற குற்றேவ 
லில் என்றும் உரைக்கலாம் . 
இரரண்டாமடி - முற்று மோனை , 
யஸ்யக்ருத்யம் நஜாநந்தி மந்த்ரம் வா மந்த்ரிதம்பரே - க்ருகமேவாஸ்ய 
ஜாநந்தி ஸவைபண்டிதஉச்யதே என்னும் வடநூன் மேற்கோளை ஒப்பு 
சோக்கு , 

( ச ) 


பால் ] 


உ O - அதிகாரம் . - தாளாண்மை . 


ந்தன் 


ககூஎ . சிதலை தினப்பட்ட வால மரத்தை 

மதலையாய் மற்றதன் வீ "மூன்றி யாங்குக் 
குதலைமை தந்தைகட் 

தந்தைகட் டோன்றிற்றான் பெற்ற 
புதல்வன் மறைப்பர் கெடும் . 

- ள் . ) சிதலை - செல்லினால் , தினப்பட்ட - அரிக்கப்பட்ட , ஆல 
மாத்தை - ,அதன் வீழ்- அதனினின்று இறங்கிய விழுதானது , மதலை ஆய் 
தாங்குந் தூணாய் நின்று ,ஊன்றி ஆங்கு- தாங்கிநின்றாற்போல , - தந்தைகண் - 
பிதாவினிடத்தில் , குதலைமை தளர்ச்சி , தோன்றின் - உண்டானால் , ( அது ) , 
தான் பெற்ற புதல்வன் மறைப்ப - அவன் பெற்ற புத்திரன் ( தன் முயற்சியால் ) 
மறைக்க , கெடும் - நீங்கிப்போம் ; ( எ - று .) 

செல்லரித்து வீழ்ந்துபோகத்தக்க ஆலமரத்தை அதன் விழுது தாங்கு 
தல்போலத் தந்தை செய்யும் தொழிலுக்கு நேருந்தளர்ச்சியைமைந் 

முய 
ற்சியால் நீக்கவேண்டும் என்பது கருத்து இதனால் , தன்னையேயன்றித்தன் 
முன்னோரையும் பெருமைப்படுத்தவல்ல முயற்சியின்சிறப்புக்கூறப்பட்டது . 

ஆலமரம் , அம் சாரியை . மற்று அசை ; பின்பு எனினுமாம் . வீழ் விழுந் 
துள்ளது ; கருத்தாப்பொருள் விகுதி புணர்ந்துகெட்ட பெயர் . மதலை என் 
பதில் மகனென்னும் பொருளும் தோன்றும் , உவமையணி . 

நைந்தடியற்றவாலம் நடுங்கி வீழ்கின்றதென்று , வந்தவீ w ன்றி வீழா 
வகை நிலைவிளைக்குமாபோல் , மைந்தர்கள் தமக்குள் நல்ல அறிவினால்ம 
ந்து சேர்ந்து , தந்தையைத் தளராவண்ணம் தாங்குவர் தவத்தினென்றான் 
என்ற ஒட்டக்கூத்தருத்தாகாண்டச் செய்யுள் இச்செய்யுளை அடியொற்றி 

தூங்கு சிறைவாவலுறை தொன்மரா.க ளென்ன . ஓங்குகுலறையவத 
பிறந்த வீரர் , தாங்கல் கடனாகும் என்றார் சிந்தாமணியாரும் . ( எ ) 
ககூவு 

ஈனமா யில்லிருந் தின்றி விளியினு 
மானந் தலவருவ செய்யவோ - யானை 
வரிமுகம் புண்படுக்கும் வள்ளுகிர் நோன்றா 
ளரிமா மதுகை யவர் . 

ள் . ) யானை - யானையினது , வரி - புள்ளிகளையுடைய , முகம் - முகத் 
தை , புண் படுக்கும் - விரணப்படுத்துகின்ற, வள் - கூர்மையான , உகிர் - நகங் 
களையும் , நோன் தாள் - வலிமையுடைய கால்களையுமுடைய, - அரிமா - சிங் 
கத்தினது , மதுகையவர்- வலிமை போன்ற வலிமையுடையவர்கள் , ஈனம் ஆய் 
( தம் தொழில் முயற்சி ) குறைப்பட்டு , இல் இருந்து - வீட்டிலேயே இருந்து , 
இன்றி - ( ஒருபொருளும் ) இல்லாமல் , விளியினும் - இறக்க நேர்ந்தாலும் , 
மானம் தலை வருவ - இழிவு நேரும்படியான காரியங்களை , செய்பவோ 
செய்வார்களோ . ( செய்யார் ); ( எ - று . ) 

நல்ல சாமர்த்தியமுள்ளவர்கள் ஒருகால் தங்கள் முயற்சி இடையூறுற் 
றுத் தொடங்கிய தொழில் முடியாமல் வறுமையால் இறக்கும்படி நேரிட்ட 


. 


நாலடியார் 


( பொருட் 


லும் பொறுத்திருந்து அம்முயற்சியை மீண்டுங் கைகூடப் பார்ப்பார்களே 
யன்றி இழிதொழில்களைச் செய்யார் என்பதாம் . (நீதிநெறி விளக்கம் ) நல் 
லாறொழுக்கின் றலைநின்றார் நல்கூர்ந்தும் , அல்லன செய்தற்கொருப்படார் 
பல்பொறிய , செங்கட்புலியே ற்றப்பசித்துர் தின்னாவாம் , பைங்கட்புனத்த 
பைங்கூழ் " எனவும் , ( திரிகடுகம் ) " தோல்வற்றிச , சாயினுஞ்சான்றாண்மை 
குன்றாமை " எனவும் பிறர் கூறுமாறுங் காண்க . 

உபடிேயத்தில் இல்லிருந் தின்றி விளியினும் என்பதற்கு ஏற்ப , உப 
மானத்தில் குகையிலிருந்து உணவின்றி இறக்கினும் என்றும் ; உபமானத் 
தில் யானை வரிமுகம் புண்படுக்கும் வள்ளுகிர் நோன்றாள் என்பதற்கு 
ஏற்ப , உபமேயத்தில் பெருமுயற்சியைச் செய்து முடிக்குங் கூரறிவுந் தக்க 
வுபாயமுமுடையார் என்றும் வருவித்து உரைக்க . 

தலைவருவ - பெயர் . முகத்திற் செம்புள்ளிகளை யுடைத்தாயிருத்தல் ,உத் 
தம கஜலக்ஷணம் . விமானமென்பது மானம் என முதற்குறை விகாரப் 
பட்டு வருதல் போல , இங்கே அவமானமென்பது மானம் எனக்குறைந்து 
நின்றது ; இனி , மானந் தலைவருவ - பெருமை கெடுபவை என்றும் உரைக்க 
லாம் ; இவ்வுரையில் , தலையென்னும் உபசருக்கம் , வா என்னும் பகுதியின் 
பொருளை வேறு படுத்தியதென்க . 

( அ ) 
கக க . தீங்கரும் பீன்ற திரள்கா லுளை யலரி 

தேங்கமழ் நாற்ற மிழந்தா அங் கோங்கு 
முயர்குடி யுட்பிறப்பி னென்னாம் பெயர்பொறிக்கும் 

பேராண்மை யில்லார் கடை 
( இ - ள் . ) தீம் - மதுரமாகிய , கரும்பு - கரும்பானது , ஈன்ற - பெற்ற , 
திரள் கால் திரண்- தாளையுடைய , - 21 -(குதிரை சிங்கம் முதலியவற்றின் ) 
பிடரி மயிர் போன்ற , அலரி - பூவானது , தேன் கமழ் நாற்றம் - தேனோடு 
கூடிப் பரிமளிக்கின்ற வாசனையை , இழந்து ஆங்கு - இழந்தாற்போல , - 
பெயர் பொறிக்கும் போ ஆண்மை இல்லாக்கடை -தன் பெயரை நிலைநிறுத்து 
தற்கு ஏதுவான பெரிய முயற்சித்திறமை இல்லாதவிடத்து , ஓங்கும் உயர் 
குடியுள் பிறப்பின் - க உயர்ந்த குலத்திற் பிறந்ததனால் , என் ஆம் - யாது 
பயன் உண்டாம் ? ( ஒன்று மில்லை யென்றபடி ) ; ( எ - று . ) 

மிக்க இன்சுவையுள்ள கரும்பிற் பிறந்தும் அதன் நுனியிலுள்ள மலர் 
க்குச் சிறப்பில்லாமைபோல , உயர் குலத்திற் பிறந்தாலும் முயற்சியில்லா 
தார்க்குச சிறப்பில்லை யென்பதாம் உவமையணி . 

திரள்கால-பூவிற்கு விசேடணம் . கால் என்றது , அதன் அடியிடத்தை 
மெதுவாய்ச் செறிந்து குஞ்சம் போலிருத்தலால் , உாை , கரும்பின் மலருக்கு 
உவமையாயிற்று . அலர்வது , அலரி , இ -கருத்தாப்பொருள்விகுதி . தேன் + 
கமழ் = தேங்கமழ் ; தேன்மொழி இறுதியழிந்து வலிவர மெலிமிக்கது . தேம் 
நமழ் எனப்பிரித்தால் , இனிமைமிகுந்த என்று பொருளாம் . இழர்தாழங்கு 


பால் ) 


20 - ஆம் அதிகாரம் . - தாளாண்மை . 


ககக 


செய்யுளோசைநிறைக்க வந்த அளபெடை , அளபெடையில்லாக்கால் ,புளிமா 
வின்முன் நேர்வருவது வெண்டளைக்கு வழுவாம் . ஓங்கும் ,உயர் - ஒருபொருட் 
பன்மொழி . பிறப்பின் , ஐந்தனுருபு - எதுப்பொருளது . பொறித்தல் - அறி 
வுடையோரால் எழுதும்படி யிருத்தல் . பேராண்மை - அருமையான முயற்சி 
களைச் செய்யுந் திறம் . இல்லாக்கடை- எதிர்மறை எதிர்காலவினையெச்சம் . 
200 பெருமுத் தரையர் பெரிதுவந் தீயுங் 

ருனைச்சோ றார்வர் கயவர் - கருனையைப் 
பேரு மறியார் நனிவிரும்பு தாளாண்மை 

நீரு மமிழ்தாய் விடும் . 
இ - ள் . ) கயவர் - கீழ்மக்கள் ( ஒருமுயற்சியுமில்லாத சோம்பேறிகள் ), 
பெருமுத்தரையர் - பெருமுத்தரையர் என்பவர் , பெரிது உவந்து - மிகவும் 
விரும்பி , ஈயும் அளிக்கிற , கருனை சோறு - பொரிக்கறியோடு கூடிய சோற் 
றை , ஆர்வர் -உண்பார்கள் ; கருனையை பேரும் அறியார் - பொரிக்கறியைப் 
பேரினாலும் அறியாமல் , நனிவிரும்பு தாளாண்மை - மிகவும்விரும்பிச் செய்த 
தம்முயற்சியாற் பெற்று உண்ட , நீரும் - நீர் மாத்திரமும் , அமிழ்து ஆய்விடும் - 
(சிறப்பினால் ) அமிருதத்தை ஒத்ததாகும் ; ( எ - று . ) 

தன் முயற்சியில்லாமற் பிறர் முயற்சியால் தான் பெற்ற நல்லுணவினும் 
பிறர் முயற்சியா லன்றித் தன் முயற்சியாற்பெற்று உண்ட புந்கை நீர் மாத் 
ரமும் மேலானதென்பது கருத்து . தெண்ணீ ரடுபுற்கை யாயினுந் தான் 
தந்தது , உண்ணலி னூங்கினிய தில் என்றார் திருக்குறளிலும் 

இச்செய்யுள் செய்த ஆசிரியர் காலத்துப் பெருஞ் செல்வத்தினராய் 
அன்னதானஞ்செய்தலிற் சிறந்த பெருமுத்தரையரென்பவரொருவர் இருந் 
தனராதல் வேண்டும் , இப்பெயர் ,இந்நூலின் முப்பதாம் அதிகாரத்தில் ஆறா 
வது செய்யுளிலும் " நல்கூர்ந்தக்கண்ணும் பெருமுத்தரையரே, செல்வரைச் 
சென்றிரவாதார் " எனக் காணப்படுகின்றது . ஸ்ரீரங்கத்துக்குச் சமீபத்தி 
ள்ள முத்தரசநல்லூரில் முத்தரசன் என ஓரரசன் இருந்ததாகவும் , அவன் 
ஸ்ரீ ரங்கநாதனுக்கு முத்துக்களாலேயே குடை சாமரம் சுருட்டி முதலிய 
எடுபிடிகளையும் சில திருவாபரணங்களையுஞ் செய்வித்ததாகவும் ஐதிகியமிரு 
ப்பதால் , இப்பாட்டிற் சொல்லப்பட்டவன் அவ்வரசனாகவிருப்பினும் இருக் 
கலாமென்றும் மோதிக்கப்படுகிறது . பெருமுதது அரையர் - பெரிய முத்துக் 
களையுடைய பாண்டியவரசர்கள் எனவும்உரைக்கலாம் ; அந்நாட்டிலே முத்து 
மிகுதியும் உண்டாவது பிரசித்தம் ; அன்றி , பெருமு தரையர் எனப்பிரித்து , 
பெரிய மூன்று தேசங்களுக்குத்தலைவர் எனக்கொண்டு , சேர சோழ பாண் 
டியர் என்னுந் தமிழ்நாட்டு மூவேந்தரெனவும் உரைகூறலாம் . தமது காட் 
டிலுள்ள பிரபுக்களின் பெயரை எடுத்துத் தாம் செய்யும் நூலிற் சிறப்பித் 
துக் கூறுதல் , கவிகளது இயல்பு ; கம்பர் இராமாயணத்தில் திருவெண்ணெய் 
நலலூர்ச் சடையப்ப முதலியாரையும் , புகழேந்திப்புலவர் நளவெண்பாவில் 
முரணைநகர் சந்திரன் சுவர்க்கியையும் , வில்லிபுத்தூரார் மகா பாரதத்தில் 
வக்கபாகை வரபதியாட்கொண்டானையும் , மண்டலபுருஷன் சூடாமணிங்க 
ண்டில் கிருஷ்ணதேவராயனையும் புகழுமாறு அறிக . 

கருனை - மற்றைத்தின் பண்டங்களுக்கும் உபலக்ஷ ணம் . நீரும் ,உம்மை 
இழிவுசிறப்பு . திருப்தியையும் பெருமையையுந்தருவதனால் , அமிருதத்தோடு 
ஒப்பிடப்பட்டது . 

( 50 ) 
அரசியல் முற்றிற்று . 


இரண்டாவது 


நட்பியல். 


உற்றுழி உதவுபவராகிய நண்பரின் தன்மையைக் கூறும் பாகம் என் 
பதாம் . அரசலுக்குப் படைபோல யாவர்க்கும் தொழிலிடத்து உதவுவதா 
கிய நட்பின் இயல்பை விதிமுகத்தாலும் எதிர்மறைமுகத்தாலும் இவ்வதி 
காரம் முதல் நான்கு அதிகாரங்களாற் கூறுகின்றார் . ஒருவனுக்கு இன்பதுன் 
பங்கள் நேர்ந்தவிடத்து வந்து உதவுபவர் உறவினரும் நண்பரு மாதலால் 
அவ்விருதிறத்தாரது தன்மையும் இவ்வியலிற் கூறப்படுதல் அறிக . 


உக - ஆம் அதிகாரம் - சுற்றந்தழால் . 


க 


அஃதாவது தனது உறவினரைத் தன்னிடத்தினின்றும்விட்டு வேகாத 
படி அணைத்தல் , செல்வம் அதிகாரம் முதலியவற்றால் தாம் தகுந்த மேம் 
பாட்டை அடையும் பொருட்டுப் பலவகை முயற்சிகளையும் இடைவிடாது 
செய்தொழுகும் பெருமைபுடையாருக்கு , சமயத்தில் வந்து உதவும் இவ்வுற 
வினரைத் தழுவுதலும் அம்முயற்சிகளின் இனமானதொன்றாமா தலின் , இவ் 
திகாரம் தாளாண்மையென்னும் அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது 
பலவதை முயற்சிகளாலும் பொருள் படைத்தார்க்குப் பந்துஜனவருக்கத் 
தைத் தழுவிப் பாதுகாத்தல் தருமவழியாதலால் , இவ்வதிகாரம் தாளாண் 
மையென்னும் அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டதென்றுங் கொள்ளலாம் : 
தாளாண்மை கருவியும் , சுற்றந்தழுவுதல் பயனுமாமெனக் காண் சுற்றத் 
தாரைப் பேணியோம்புவது அறநெறியாதலை " தென்புலத்தார் தெய்வம் 
விருந்து ஒக்கல் தானென்றாங்கு , ஐம்புலத்தாறோம்பல்தலை என்னுந் திருக் 
குறளாலும் அறிக . கீழதிகாரத்தில் “ சிதலைதினப்பட்ட லமரத்தை , மதலை 
யாய் மற்றதன் வீழுன்றியாங்கு , குதலைமை தந்தைகட்டோன்றின் தான் 
பெற்ற , புதல்வன் மறைப்பக் கெடும் எனத் தோற்றுவாய் செய்த மாட்சி 
யயே விளக்கிக் கூறுதலாலும் , அதிகாரவடைவுமுறைமையை அறிக . 
முயற்சி செய்து செல்வம் சேர்த்தவர்க்கல்லது பிறர்க்கு நெருங்கிய சுற்றம் 
உண்டாகாது என்பது பற்றி , தாளாண்மையின் பின் சுற்றந்தழால் நிறுத்தப் 
பட்டதென்பாரும் உளர் . சுற்றம் - பந்துவர்க்கம் ; சுப அசுபகாலங்களில் வந் 
ஒருவனைச் சுற்றிதிற்குத் தன்மையராகலின் , சுற்றமென்று உறவினர்க்குக் கார 
ணப்பெயர் ; சுற்று - பகுதி , அம் -கருத்தாப்பொருள் விகுதி : இதனைத்தொழி 
லாகுபெயராகக் கொள்ளினும் அமையும் . தழால் - தழுவுதல்;தொழிற்பெயர்: 
தழுவுஎன்னும் பகுதி ஈறுகெட்டு ஈற்றயலுகரமும் போய் ஆல் என்னுந் தொ 
ழிற்பெயர் விகுதியோடு புணர்ந்தது, வால் என்பதும் இவ்வாறே நிற்கும் . 


உக - ஆம் - அதிகாரம் . -- சுற்றந்தழால் . 


கே 


கவா அ 


ஈனுங் 


உ 0 க வயாவும் வருத்தமு மீன்றக்கா னோவுங் 

ன் மகற்கண்டு தாய்மறந் தா அங் 
கசா அத்தா னுற்ற வருத்த முசா அத்தன் 

கேளிரைக் காணக் கெடும் . 
( இ - ள் . ) வயாவும்-கருப்பந்தரித்திருக்கிறதனாலுண்டான நோயையும் ,, 
வருத்தமும் - அதுபற்றி வரும் பல துன்பங்களையும் , ஈன்றக்கால் நோவும் - 
பிரசவிக்குங்காலத்து உண்டாகும் நோவையும் , ( எல்லாவற்றையும் ), தாய் 
தாயானவள் , கவான் மகன் கண்டு - தனது மடியின்மேல் புத்திரனைப்பார் 
த்து அம்மாத்திரத்தில் மறந்து ஆங்கு - மறந்து போனாற்போல . - அசா தான் 
உற்ற வருத்தம் - ( பலவகைத் ) தளாச்சிகளாலும் ( ஒருவன் ) தான் அடைந்த 
துன்பமெல்லாம் , உசா தன் கேளிரை காண - க்ஷேமவிசாரணை செய்யும் 
தன்மையுள்ள தனது உறவினரைப் பார்த்தமாத்திரத்தில் , கெடும் - இருந்தது 
தெரியாமல் நீங்கும் ; ( எ - று . ) 

முற்றுவமையணி . வயா - கருவுற்ற நோய் . வருத்தம் - அக்காலத்துத் 
தக்க உணவையேற்றுக்கொள்ளாமையும் , உடம்பு மெலிந்து தன்வசந்தப்பு 
தலும் முதலியவற்றாலுண்டாவன . ஈன்றக்கால் நோவு - பிரசவவேதனை . 
வயா என்பது கருக்கொள்ளுங் காலத்து வருவதொரு நோவு : இதனை மசக் 
கையெனவுஞ் சொல்லுவார்கள் ; வருத்தமென்பது - கருவைப்பொறுத்துத் 
திரியுங்காலத்து வருவதொரு நோவு ; ஈன்றக்கால்நோவு என்பது 
காலத்து வருவதொரு நோவு என்பது , பழையவுரை, 

ஈன்றக்கால் - கருவுயிர்க்கையில் ; இது , எதிர்காலவினையெச்சம்: இங் 
கே நிகழ்காலத்துக்கொள்ளப்பட்டது ; " சொல் திரியினும் பொருள் திரியா 
வினைக்குறை " என்ற பொதுவிதியால் , பொருளமைதிக்கு ஏற்ப . கவான் - 
கவீநீ என்னும் வடமொழியின் சிதைவென்பர் ; அது வேதத்தில் வழங்கு 
வது : அதற்கு - தொடையென்று பொருள் . மகற்கண்டு - உயர்திணை பில் 24 
ருபு தொக்கது ; உயர்திணைப்பெயாறு விகாரப்பட்டது , இரண்டாம் வேற்று 
மைத் தொகையா தலின் ; " இயல்பின் விகாரம் , பலராலும் நன்கு விரும்பப் 
படுஞ்சிறப்புப்பற்றி மகன் என ஆண்பாலினையேகூறினாராயினும் , உபலக்ஷ 
ணத்தால் பெண்பாலையுங் கொள்க . மகன் என்பதில் , மக பகுதி : இளமை ; 
உரிச்சொல் ; ன் ஆண்பால் விகுதி ; இதன் பெண்பால் , மகள் : மக்கள் என் 
பது - இவற்றின் பன்மையெனக் கொள்ளலாம் . சுட்டிடைச்சொல்லடியாப் 
பிறந்த அங்கு என்பதன் விகாரமான ஆங்கு என்பது - இங்கே உவமவுருபு .. 
அசா,உசா- முதனிலைத்தொழிற்பெயர்கள் ; இவற்றின் மேல் எதிர்மறைத்தொ 
ழிற்பெயர்கள் அசாவாமை , உசாவாமை என வரும் . காண - செயவெனெச் 
சம் காரணப் பொருளதாதலின் , இறந்தகாலம் ; நிகழ்காலத்துக்கு உரிய 
செயவெனெச்சத்தாற் கூறினது , விரைவையுணர்த்தற்கு இப்பாட்டிலுள்ள 
அளபெடை நான்கும் - செய்யுளோசை நிறைத்தற்கு வந்தன ; அலகிட்டுப் 
பார்த்து அறிக . 

இச்செய்யுளோடு " பொன்னனான் பிறந்தபோழ்தே , மருளுடைமாத 
ருற்ற மம்மர் நோய் மறைந்ததன்றே என்னும் சிந்தாமணியும் , " ஈன்றபொ 
ழுதிற் பெரிதுவக்கும் ...... தாய் " என்ற திருக்குறளும் ஒப்புநோக்கத்தக்கன . 


கசுவு 


காலடியார் 

[ பொருட் 
சுற்றந்தழுவுதல் தனது பல வருத்தங்களும் ஒழிதற்குக் காரணமென 
இச்செய்புளால் சுற்றந்தழாலினது பயன் கூறப்பட்டது . 
202. அழன்மண்டு போழ்தி னடைந்தவர்கட் கெல்லா 

நிழன் மரம்போ னேரொப்பத் தாங்கிப்- பழுமரம்போற் 
பல்லார் பயன்றுய்ப்பத் தான் வருந்தி வாழ்வதே 

நல்லாண் மகற்குக் கடன் . 
( இ - ள் . ) அழல் மண்டு போழ்தின் - வெயில் வெப்பம் நெருங்கிய கா 
லத்தில் , அடைந்தவர்கட்கு எல்லாம்- (தன்னிடம் வந்து ) சேர்ந்தவர்யாவர்க் 
கும், நிழல் மரம்போல் - நிழலையுடையமரம் ( பட்சபா தமின்றி வெப்பந்தணி 
த்து உதவுதல் ) போல , நேர் ஒப்பதாங்கி-( துன்பம்கேர்ந்தகாலத்துத் தன்னி 
டம் வந்து சேர்ந்த சுற்றத்தார்யாவரையும் ) ஒரேசமமாக ( அத்துன்பத்தினின் 
றும் ) எடுத்துக்காத்து , பழு மரம் போல் - பழுத்துள்ள மரம்போல , பல்லார் 
பயன் துய்ப்ப - பலருந் தன்னிடத்துப்பயனை அனுபவிக்கும்படி , தான் வரு 
ந்தி வாழ்வதே - தான் வருத்தப்பட்டுக்கொண்டாயினும் உயிர்வாழ்ந்திருப்ப 
தே , நல் ஆண் மகற்குகடன் - ஆண் தன்மையுள்ள நல்ல மனிதனுக்குக்கடமை 
யாம் . (எ - று . ) 

இதுவும் உவமையணி . முதலடியை உபமானம் உபமேயம் என்னும் 
இரண்டுக்கும் கூட்டும் . பழுமரம் - ஆலமரமென்றுங் கொள்ளலாம் ; " தெள் 
ளிய , ஆலின் சிறுபழத்தொருவிதை , தெண்ணீர்க்கயத்துட் சிறுமீன் சினையி 
னும் , நுண்ணிதே யாயினு மண்ணல் யானை , யணி தேர் புரவி யாட்பெரும் 
படையொடு , மன்னர்க் கிருக்க நிழலாகும்மே " என்ப வாதலால், 

காய் பழம் முதலிய தனது உறுப்புக்களில் தம் தமக்கு வேண்டு 
வனவற்றை வேண்டியபொழுது அவரவர் கொய்து கொள்ளத் தான் இடங் 
கொடுத்துப் பொறுத்திருத்தலையே வருந்து தலாகக் கூறினது ; உபமேயத் 
துக்கும் இங்கனமே ஏற்றபடி கொள்க , “ பயன்மா முன் ரூர்ப் பழுத்தற்றாற் 
செல்வம் , நயனுடையான் கட் படின் " எனவும், மருந்தாகித் தப்பா மாத்தற் 
றாற் செல்வம் , பெருந்தகையான்கட் படின் " எனவும் திருக்குறளிலும் ; மன் 
னர் திருவும் , மகளிரெழினலமும் , துன்னியார் துய்ப்பர் தகல்வேண்டா - 
துன்னிக் , குழைதொண்டுதாழ்ந்த குளிர் மரமெல்லாம் , உழை தங்கட்சென் 
றார்க்கு ஒழுங்கு எனவும் , நடுவூருள் வேதிகை சுற்றுக்கோட் புக்க , படு 
பனை யன்னர் பலர்நச்ச வாழ்வார் , குடிகொழுத்தக் கண்ணுங் கொடுத்து 

ணா மாக்கள் , இடுகாட்டுலேற்றைப் பனை எனவும் இந்நூலிலும் ; " பார் 
கெழு பழுமரம் பழுத்தற்றாகவும் ...... வார்புனல்பெருகவு மறுக்கின்றார்கள் 
யார் எனக் கம்பராமாயணத்திலும் வருகின்ற செய்யுள்களின் பொருள் 
இதனோடு ஒத்ததாம் . 

பயன் , கடன் - பயம் , கடம் என்பவற்றின் ஈற்றுப்போலிகள் , வாழ் 
வதே என்னும் ஏகாரம் - பிரிநிலை . நல் ஆண் மகன் - நற்குண நற்செய்கை 
களையுடைய புருஷன் . ஆள் மகன் - ஆளும் மகனுமாம் . நல்லாண்மகன் - 
உயர் குலத்திற் பிறந்தவனுமாம் , நல்லாள் மகன் எனப்பிரித்தால் , நல்லவ 
து மகனென்று கும் . 


பூ 


பால் ) 


உக - ஆம் அதிகாரம் - சுற்றந்தழால் . 


இச்செய்யுளை , சாயாமந்யஸ்யகுர்வந்தி ஸ்வயந் திஷ்டந்தி சாதபே . 
பலந் திச பரார்த்தேச நாத்மஹேதோர் மஹாத்ருமா :, " " வதாந்யஸ்ஸம் 
விபாகேந பூர்ணே குர்யாத நுக்ரஹம் - சாய்யாப்யாயயந்தத்யாத்பலாய பிம 
ஹீருஹாந் என்னும் வடநூல் மேற்கோளோடு ஒப்பிட்டுக்காண்க . 
இதனால் , சுற்றந்தழால் இல்லறத்தார்க்குக் கடமையெனக்கூறப்பட்டது 
20x . அடுக்கன் மலைநாட தற்சேர்ந் தவரை 

பெடுக்கல மென்னார் பெரியோ - ரடுத்தடுத்து 
வன்காய் பலபல காய்ப்பினு மில்லையே 
தன்காய் பொறுக்கலாக் கொம்பு . 


( இ - ள் ) அடுக்கல் மலை நாட- (கற்களை ஒன்றன் மேலொன்று ) அடுக்கி 
வைத்தாற் போன்ற மலைகள் பொருந்திய நாட்டையுடைய அரசனே ! -- 
பெரியோர் - பெருமைக்குணமுடையவர்கள் , தன் சேர்ந்தவரை எடுக்கலம் 
என்னார் - தம்மை அடைந்தவர்களைப் பாதுகாக்க மாட்டோ மென்று கூறார் ; 
அடுத்து அடுத்து வல் காய் பலபல காய்ப்பினும் நெருங்கி நெருங்கி வலிய 
( பெரிய ) காய்கள் அனேகங் காய்த்தாலும் ,தன் காய் பொறுக்கலா கொம்பு - 
தன்காய்களைச சுமக்கமாட்டாத மரக்கிளைகள் , இல்லையே - (உலகத்தில் ) 
இல்லையன்றோ? ( எ - று 

கனமான காய்கள் எத்தனை காய்த்தாலும் அவற்றை மரக்கிளைகள் எவ் 
வளவு மெல்லியனவாயிருப்பினும் பொறுப்பது இயல்பாதல் போல , பெருங் 
(சடும்பமுடைய பந்துக்கள் எத்தனைபோ தம்மை வந்து சேர்ந்தாலும் பெரி 
யோர் தாங்கள் எவ்வளவு எளியநிலைமையிலிருந்தாலும் அவர்களைக் காத்தலை 
இயல்பாகக் கொள்வ ரென்பதாம் . எடுத்துக்காட்டுவமையணி . 

அடுக்கல் - கொழிற்பெயர் . அடுக்கல் மலை - ஒன்றோடொன்று தொடர் 
சசியான மலை யெனினுமாம் . கண்டவர்களால் மலையப்படுதல்பற்றி , மலை 
யென்பது - கானப்பெயர் ; மலைதல் அஞ்சுதல் : செயப்படுபொருள் 
விகுதி புணர்ந்து கெட்டது . 

மலை நாட என்று மலை முகமாக நாட்டின் சிறப்பைக் கூறியது , மலையில் 
விளையத்தக்க மிளகு கோட்டம் அகில் தக்கோலம் குங்குமம் முதலிய பொ 
நள்களாலும் மலையினின்று பெருகும் அருவிரீர்வளத்தாலும் செழிப்புடைய 
தென்பதோடு , சிறந்தகாவலான மலையரணை யுடையதென்னுங்கருத்தையுங் 
கொண்டு , “ இருபுனலும் வாய்ந்த மலையும்வருபுனலும் , வல்லரணும் நாட்டிற் 
குறுப்பு " என்னுந்திருக்குறளாலும் நாட்டிற்கு மலை நல்லுறுப்பாதலை அறிக . 

பின் பெரியோர் எனப் பன்மையாக வருதற்கு எற்ப தஞ்சேர்ந்தவ 
ரை என்னாது ஒருமையாக தற்சேர்ந்தவரை என்றது , ஒருமைபன்மை மய 
க்கம் ; இந்நூலில் கீழ் " ஈடுக்குற்றுத்தற்சேர்ந்தார் துன்பந் துடையார் ” என்ற 
விடத்தும் இவ்விலக்கணவமைதி காண்க . தன் என்பதன் ஈற்றனசரம் 

22 


எ O 


நாலடியார் 


[ பொருட் 


வன்மையோடு உறழாமல் திரிந்தே வருதல் , இரண்டாம்வேற்றுமைத் தொ 
கைச் சிறப்பு விதியால் , பலப்பல என்ற அடுக்கு , மிகுதிபற்றி வந்தது . 
கொடிக்குக் காய் பளுவோ என்னும் பழமொழி வழங்குதலுங் காண்க . 
இதனால் , சுற்றந்தழால் பெரியோர்க்கு இயல் பெனப்பட்டது . ( ங ) 


20. உலகறியத் திரக் கலப்பினு நில்லா 

சிலபகலா ளு சிற்றினத்தார் கேண்மை --நிலை திரியா 
நிற்கும் பெரியோர் நெறியடைய நின்றனைத்தா 

லொற்கரிலாளர் தொடர்பு . 
( இ - ள் . ) சிறு இனத்தார் கேண்மை - அற்பகுணமுடைய உறவின 
ரது தொடர்ச்சி , - உலகு அறிய தீர கலப்பினும் - உலகத்தாரெல்லோரும் 
அறியும்படி குறைவு தீர ( முதலிற் ) கலந்து தின்றாலும் , நில்லா நிலை நிற்க 
மாட்டாவாம் . சில பகல் ஆம் - சிலதினமே இருக்கும் ; ஒற்கம் இல் ஆளர் 
தொடர்பு-( குணத்) தளர்ச்சி யில்லாத உறவினரது சம்பந்தமோவெனின் , - 
நிலை திரியா நிற்கும் பெரியோர் நெறி அடைய நின்ற அனைத்து - ( தம் தம் 
வருணாசசிரம் ) நிலைமைகளினின்று மாறுபடாமல் ஒரு நிலையில் நிற்கின்ற 
பெரியோர்கள் ( மோ . 5 மாகிய ) நற்கதியைப் பெறுதற்கு ( யோகமார்க்கத் 
தில் ) நிலைஎன்ற அத்தன்மைத்து ; ( எ - று . ) 
தவறாது 

நெடுங்காலம்நின்று பயன்படு மென்பது கருத்து . " நூறாண்டு 
பழகினும் மூர்ககர்கேண்மை , நீர்க்குட்பாசிபோல் வேர்க்கொள்ளாதே 
ஒருநாட் பழகினும் பெரியோர் கேண்மை , இருகலம்பிளக்க வேர்வீழ்க்கும் 
மே ” என்றார் நறுந்தொகையிலும் , உவமையணி . 

உலகு - இடவாகுபெயர் . தீர - முடிய போக , செவவையாக , உறுதிப் 
பட , உம்மை - உயர்வு சிறப்பு . நில்லா - எதிர்மறைப் பலவின்பால் முற்று முற் 
றெச்சமாகவுங் கொள்ளலாம் . கேண்மை - பால்பகா அஃறிணைப்பெயராத 
லால் , கில்லா என்னும் பன்மைவினை கொண்டது . இதனை , ஈறுகெட்ட 
எதிர்மறை வினையெச்சமாக் கொள்ளலாகாது ; நில்லாச சிலபகலாம் என 
அதன் முன் வலிமிகவேண்டு மாதலால் , அடைய - செயவெனெசசம் , காரி 
யப்பொருளதாதலின் , எதிரகாலம் . இலாளர் - இல்லாமையை யாளுபவர் , 
இல்லாமையையுடையவர் , இல்லாதவரென்க . ஆல் - ஈற்றசை . 

அதிகாரம் சுற்றந்தழாலாதலின் , இனத்தார் என்றது , உறவினரையே 
உணர்த்திற்று ; கீழிரண்டுபாடல்களில் அடைந்தவர்கள் , பல்லார் , 
தவர் என்றவையும் இவ்வாறே : மேலும் இங்ஙனஞ் சில காண்க . 

இதனால் , நற்குண நற்செய்கையுடைய உறவினரே தழுவத்தக்கவ 
ரென்றும் , அங்கன மில்லாதவர் தழுவத்தகாதவ சென்றும் வேறுபாடு 
கூறப்பட்டது . 

( ச ) 


ற , 


பால் ] உக - ஆம் அதிகாரம் .-- சுற்றந்தழால் . 
20 ரு . இன்ன ரினைய ரெமர்பிற ரென்னுஞ்சொ 

லென்னு மிலரா மியல்பினாற் - றுன்னித் 
தொலை மக்க டுன்பந்தீர்ப் பாரேயார் மாட்டுந் 

தலைமக்க ளாகற்பா லார் . 
( இ - ள் .) இன்னர் - இவர் , இனையர் - இத்தன்மையர் , எமர் - எமக்கு 
வேண்டியவர் , பிறர் - எமக்குவேண்டாதவர் , என்னும் - என்று சொல்லுகின்ற, 
சொல் - வார்த்தை , என்னும் - மிகச்சிறிதும் , இலர் ஆம் - இல்லா தவராகின் 
இயல்பினால் - தன்மையினால் , துன்னி - சேர்ந்து , தொல்மக்கள் துன்பம் தீர்ப் 
பாரே- (துன்பத்தால் ) தளர்கிற (உறவினரான ) மனிதர்களது வருத்தங்களை 
ஒழிப்பவர்கள் தாமே , -- யார்மாட்டும் எல்லோரிடத்தும் , தலைமக்கள் ஆகல் 
பாலார் - மேன்மக்களாகுந் தன்மையுள்ளவர் ; ( எ - று . ) 

தமது உறவினர் குணக்கேடுடையராயினும் அக்காரணத்தால் தமக்கு 
வேண்டாதவராயினும் அவர்களுக்கு ஒரு துன்பம் நேருமாயின் அக்காலத் 
திலே அவர் குற்றங்களை மறந்து அவர்களைப் பாதுகாப்பதே உத்தமமான 
நல்லொழுக்க மென்பதாம் . 

நற்குண நிறைவுடைய உறவினரே தழுவத்தக் கவரெனக் கீழ்ப்பாட்டிற் 
கூறப்பட்ட விதிக்கு , சமய பேதவாகையால் , இப்பாடலில் விலக்குக் கூறிய 
படியாம் . நமது உறவினரென்றும் உறவினரல்லாதவ ரென்றும் வேறுபாடு 
கருதாது யாவரையுந்தழுவுதல் தலை பறமென இப்பாட்டுக்குக் கருத்து 
உரைத்தல் அதிகாரத்தோடு முரண்படுவ தாதல் காண்க . 

இயல்பினால் இயற்கையோடுகூடி யென்றும் உரைக்கலாம் . அதிகாரத் 
துக்கு ஏற்ப , மக்கள்- பந்துஜன மெனப்பட்டது . எ -பிரிநிலை. யார் - வினா , 
எஞ்சாமைகுறித்தது ; மாட்டு ஏழனுருபு . தலை மக்கள் - தலையுடைய மக்கள் 
உத்தம அங்கமான தலை போல யாவர்க்கும் மேற்கொள்ளத்தக்க மக்கள் . 
கற்பாலார் - ஆகுதற்கேற்ற பான்மையை யுடையார் . 
20சு . பொற்கலத்துப் பெய்த புலியுகர் வான்புழுக்க 

லக்காரம் பாலோ டமரார்கைத் துண்டலி 
னுப்பிலிப் புற்கை யுயிர்போற் கிளைஞர் மாட் 
டெக்கலத் தானு மினிது . 

ள் . ) பொன் கலத்து பெய்த - பொன்னாலாகிய பாத்திரத்திலே 
இடப்பட்ட , புலி உகிர் வான் புழுக்கல் - புலியின் நகம்போல ( வெண்மை 
யான ) சிறந்த சோற்றை , அக்காரம் பாலோடு - சர்க்கரையோடும் பாலோ 
டும் , அமரார் கைத்து - உறவினராகப் பொருந்தாதவருடைய கையால் வந் 
ததை , உண்டலின் -உண்ணுதலைக்காட்டிலும் , உப்பு இலி புறகை - உப்பில் 
லாததான புல்லரிசிக்கூழை,உயிர்போல்கிளைஞர் மாட்டு தனது உயிர்போன்ற 
றவின் 

னரிடத்து , எக் கலத்து ஆனும் - எந்தப்பாத்திரத்திலாயினும் , ( உண் 
பது ) , இனிது - (பலவாற்றாலும் ) இனிமையுடையது ; ( எ 

( - று .) 


& re நாலடியார் . 

( பொருட் 
வால் புழுக்கல் எனப்பிரித்து , சுத்தமான சோறு எனினுமாம் ; ( அகன் 
புனல் போல .) புழுக்கல் - சமைக்கப்பட்ட சோற்றுக்குத் தொழிலாகுபெ 
யர் ; இனி , அல்- செயப்படுபொருள் விகுதி யெனினும் தவறாகாது . அக்கா 
ரம் இக்ஷஸாம் என்ற வடமொழியின் சிதைவு என்பர் உணர்ந்தோர் ; 
கருப்பஞ்சாறு என்று முதலிற் பொருள் : அது ,பின்பு இலக்கணையாய் அதன் 
காரியமான சர்க்கரைக்கு வந்தது . அக்காரம் பால் -உம்மைத்தொகை . அம 
ரார் - எதிர்மறைப்பலர்பால் வினையாலணையும் பெயர் ; எதிர்மறையாகாரம் 
புணர்ந்து செட்டது. உப்பும் என்னும் இழிவுசிறப்பும்மை , விகாரத்தால் 
தொக்கது ; அது , எல்லாச்சுவைகளுள்ளுஞ் சிறந்ததான உப்பினது இன்றி 
யமையாமையை உணர்த்தும் , புற்கை- இழிவான உணவு . எக்கலத்தானும் , 
உம் - இழிவுசிறப்பு . கலம் உண்கலம் . 

அமரர்கைத்து என்று பாடமோதி , தேவர்கள் கையிலிருந்து என்று 
உரைத்தல் , மிகத்தகு தியாம் . பாலுக்குச சர்க்கரை யில்லை யென்பார்க்கும் 
பருக்கையற்ற கூழுக்குப்போட வுப்பில்லை யென்பார்க்கும் அவரவர் தகு 
திக்கு ஏற்பக் குறைவு குறைவே யாதலால் , அக்காரம் பாலோடு எனவும் , 
உப்பிலிப்புற்கை எனவும் உடன் சேர்த்துக் கூறப்பட்டது . 

இகனால் , சுற்றத்தார்சிறப்பு வருணனை வகையாற் கூறப்பட்டது . ( சு ) 
20எ . நாள்வாய்ப் பெறினுந்தந் நள்ளாதா ரில்லத்து 

வளாண்மை வெங்கருனை வேம்பாகுங்- கேளா 
யபரானப் போழ்தி னடகிடுவா ரேனு ர் 

தமராயார் மாட்டே யினிது . 
( இ - ள் ) காள்வாய் பெறினும் - காலத்திலே பெறப்பட்டாலும் , தம் 
கள்ளாதார் இல்லத்து - தி 5 கு உறவினரல்லா தவரது வீட்டிலே, வேளாண் 
மை - உபகாரமாகக் கொடுக்கப்பட்ட , வெம் கருனை - சுடுகையோடு கூடிய 
பொரிக்கறியுணவும் , வேம்பு ஆகும் வேப்பங்காய்போலக்கைப்புடையதாம் ; 
கேளாய்- (யான் சொல்வதைக்) கேள் ; அபரானப்போழ்தின் பிற்பகற்பொழு 
திலே , அடகு இடுவரேனும் - இலைக்கறியை இடுவாராயினும் , தமர் ஆயார் 
மாட்டே - உறவினரான வரது வீட்டிலேயாயின் , இனிது 

இனிய சுவை 
யுடையதாம் ; ( எ - று . ) . 

இங்ஙனந் தோன்றுதற்குக் காரணம் - முறையே அன்பில்லாமையும் , 
அன்புடைமையுமாம் . இதுவும் , உறவினர் சிறப்பைப் புனைந்துரைவகையாற் 
கூறியதே. 

நாள்வாய் - தினத்தின் தொடக்கமான உதயகாலத்திலேயென்றபடி . நள் 
ளாதார் -சினேகஞ் செய்யாதவர் ; அதிகாரத்துக்கு , ஏற்ப , உறவினர் ; எதிர் 
மறைவினையாலணையும் பெயர் . வேளாண்மை - பண்புப்பெயர் . வெங்கருனை - 
விரும்பப்படுங் கறியமுதுமாம் ; வெம்மை - விருப்பமு மாதலை வெம்மை 
வேண்டல் என்னும் தொல்காப்பியத்தாலறிக , வேம்பு - மரத்தின் பெயர் , 
அதன் காய் முதலிய சினைக்கு முதலாகுபெயர். அபரானம் - அபராந்ஹம் 
வடசொல் திரிபு : அபர அந்ஹமெனப் பிரிக்க ; அபரம் - பின் , அந்ஹம் - பகல் 
எனவே , மத்தியான்ன காலரதுக்குப்பின்னிட்ட பொழுதாம் ; இது , வடமொ 


பால் ] உக - ஆம் அதிகாரம் .-- சுற்றந்தழால் . கசுகூ 
ழிப்புணர்ச்சி , நீர்க்கசந்தி , அபரானப்போழ்து -இருபெயரொட்டுப் பண்புத் 
தாகை . அடகு - கீரை போல்வன . 

இதனை , பாண்டியனை நோக்கியதே யாகவாவது , பிறனொருவனுக்கு 
உபதேச மூலமாகத் தெரிவித்தாகவாவது கொள்ளலாம் . 

இவ்வதிகாரத்துப் பத்தாம் பாட்டும் இக்கருத்தேயுடையது . வெருக் 
குக்கண் வெங்கருனை வேம்பாம் " என்றாற்போல , வேளாண்மைவெங்கருனை 
வேம்பாகும் எனப்பட்டது . 

( எ ) 
உாவு . முட்டிகை போல முனியாது வைகலுங் 

கொட்டியுண் பாருங் குறடுபோற் கைவிடுவர் 
சுட்டுக்கோல் போல வெரியும் புகுவரே 
நட்டா ரெனப்படு வார் . 


ள் . ) முட்டிகை போல - சம்மட்டியென்னுங் கருவிபோல , முனி 
யாது- (தம்தொழிலிலே ) வெறுப்பில்லாமல் ( சோம்பாமல் , ஓயாமல் என்ற 
படி ) , வைகலும்-நாள்தோறும் , கொட்டி - ( பிறபொருளை ) அடித்தடித்து , 
உண்பாரும் - தாம்ஜீவிப்பவர்களும் , குறடு போல்கை விடுவர்- (அனல்வெம்மை 
நணுகுங்காலத்து அதிலே பொருளை விட்டிட்டுத்தான் நீங்கியொழியுங் )குற 
டென்னுங் கருவிபோல ( ஒருவர்க்குத் துன்பம் வந்தகாலத்து அவரைக் ) கை 
விட்டு நீங்குவர் ; நாட்டார் எனப்படுவார் - அன்புடையஉறவினரென்று சொல் 
லப்படுபவர் , சுட்டுக்கோல் போல - உலையாணிக்கோல் போல , எரியும்புகு 
வர் - (அப்பொருளுடன் கூட ) நெருப்பையும் அடைவர் ; ( எ - று . ) 

முட்டிகை , குறடு , ஈட்டுக்கோல் எனக்கம்மாளர்கருவிகளே இச்செய் 
யுளில் உவமையாகக் கொள்ளப்பட்டவாறு காண்க . தமது இன்பத்துக்கு 
மகிழ்ந்து துன்பத்துக்கு வருந்துபவரே உறவினராவரென்றும் , அங்ஙன 
மன்றி இன்பம் நேர்ந்த காலத்து உடன் வந்து உண்டு உயிர்வாழ்ந்து துன்பம் 
நேர்ந்தவாறே அதற்கு உடனில்லாமல் விட்டொழியுந் தன்மையர் உறவின 
ரல்ல ரென்றும் இதனால் உண்மை கூறப்பட்டது . " அற்றகுளத்தி லறுநீர்ப் 
பறவைபோ , லுற்றுழித் தீர்வா ருறவல்லர் - அக்குளத்திற் , கொட்டியு மாம் 
பலு நெய்தலும் போலவே , யொட்டி யுலர்வா ருறவு " என்ற ஒளவையார் 
முதுரையோடு இதனை ஒப்பிட்டு அறிக . 

முனியாது - எதிர்மறைவினையெச்சம் ; உ - விகுதி , த் -எழுத்துப்பேறு ; 
து - விகுதி யென்பாரும் உளர் . வைகலும் , உம்மை - தொறுப்பொருளது . 
கொட்டியுண்பார் - ஒருவரை அடுத்து வருத்தித் தாம் உண்டு வாழ்பவர். 
உம் - உயர்வுசிறப்பு . எரியும் , உம் - இழிவுசிறப்பு . புகுவரே , ஏ - தேற்றம் .. 
அதிகாரத்தால் , நட்டார் என்பது - உறவின ராயிற்று . எனப்படுவார் - என்று 
சிறப்பித்துக் கூறப்படுவார் , ஊரெனப்படுவது உறையூர் ", " பூவெனப்படு 
வது பொறிவாழ்பூவே " என்றாற் போல, 

( அ ) 


நாலடியார் 


( பொருட் 


று . ) 


உ ( ) க . நறுமலர்த் தண்கோ தாய் நட்டார்க்கு நட்டார் 

மறுமையும் செய்வதொன் பண்டோ - விறுமளவு 
மின் புறுவ வின்புற்றெழீஇ யவரோடு 

துன்பு புவ துன்புறாக் கால் . 
( இ - ள் . ) நறு - நல்லமணமுள்ள , மலர் -பூக்களாலாகிய , தண் -குளிர்ந்த , 
கோதாய் - மாலையையுடையவளே நட்டார்-உறவினர் , நட்டார்க்கு - தம் உற 
வினர்க்கு , இறும் அளவும் ( அவரும் தாமும் ) இறந்தொழியும் வரையிலும் , 
அவரோடு அவர்களுடனே, (இம்மையில்) ,இன்பு உறுவ இன்பு உற்று - இன்ப 
மடையத்தக்கவற்றிற்கு இன்பமடைந்து , எழீஇ - நடந்து( ஒழுகியென்றபடி ) , 
துன்பு உறுவ துன்பு உறாக்கால்- துன்பப்படத்தக்கவற்றிற்குத் துன்பப்படா 
விட்டால் , மறுமையும் செய்வது ஒன்று உண்டோ - மறுமையிலுஞ் செய்வ 
தோர் உதவி (உலகத்தில் ) உள்ள தோ (இல்லை யென்படி ) ; ( எ 

ஒருவர் இன்புறத் தாம் இன்புற்று அவர் துன்புறத்தாமுங் கூடத் துன் 
புறுபவரே தக்க உறவினராவரென உறவினரிலக்கணங் கூறப்பட்டது.உற 
வின ருறவெல்லாம் உடம்பைவிட்டு உயிர் ஒழியுமளவேயா தலால் , நட்டார் 
க்கு நட்டார் மறுமையிற் செய்வதொன்றும் இல்லையாயிற்று . 

மலர்த்தண்கோதாய் - பூக்களைச் சூடிய குளிர்ந்த கூந்தலுடையாளே 
என்றுமாம் . நறுமலர்த்தண்கோதை-அன்மொழித்தொகை ; கோதை- மாலை 
போல் பவளென உரைத்தால் , உவமையாகு பெயர் . கோதாய் என ஈறு திரி 
ந்தது , விளியுருபு . இது , மக உழன்னில ஒரு உரியல்பை உணராது உறவு 
கொண்டாடுதல் பெரும்பாலும் மகளிர் தன்மையே யாதலால் , பெண்பாலை 
முன்னிலைப்படுத்தி இது கூறினார் . மறுமையும் என்ற உம்மை யால் , இம்மை 
பிலேயல்லாமல் என்பது விளக்கப்பட்டது . உம்மை இழிவுசிறப்புப்பொரு 
எதே யாதல் வேண்டும் ; ஒருவன் உயிர்வாழ்ந்திருந்த பொழுதிலெல்லாம் 
ல்லாமல் அவன் இறந்தபின்பு என்றபடி . இனி , உம்மையை ஒன்று என்ப 
கனோடு கூட்டலுமாம் . எழுந்து என்பது , எழீஇ என விகாரப்பட்டு 
பெடுத்தது ; சொல்லிசையளபெடை . எழீஇ - எழுந்து ; மகிழ்ச்சியோடு தலை 
யெடுத்து என்றவாறுமாம் . 

உத்ஸவே வயஸ்நேசைவ தூர்பிடே பாத்ருஸங்கடே - ராஜத்வாரேம்ம 
பாநேசயஸ் திஷ்ட திஸபாந்தவ ," என்றவடநூல்மேற்கோள்உணரத்தக்கது , 
உக . விருப்பிலா ரில்லத்து வேறிருந் துண்லும் 

வெருக்குக்கண் வெங்கருனை வேம்பாம் - விருப்புடைத் 
தன்போல்வா ரில்லுட் டயங்குதீர்த் தண் புற்கை 

யென்போ டியைந்த வரிழ்து . 
( இ - ள் . ) விருப்பு இலார் இல்லத்து- (தன்மேல் ) அன்பில்லாத பிறரது 
ட்டிலே , வேறு இருந்து உண்ணும் தனியேயிருந்து உண்ணுகின்ற , வெருகு 


- 


பால் ) 12 - ஆம் அதிசாரம் .-- நட்பாராய்தல் . 
கண் வெம் கருனை - பூனையின் கண்போல் ஒருவகைப் பளபளப்பையுடைய 
சுடுகிற பொரிக்கறிபுணவும் , வேம்பு ஆம் - வேம்பு போலக் கைப்புடையதாம் : 
விருப்பு உடை தன்போல்வார் இல்லுள் - ( தன்மேல் ) அன்புடைய ( தன் 
னோடொத்த தமரது வீட்டிலே , (உண்ணப்படுகின்ற), தயங்கு நீர் தண் புற் 

தெளிவான நீர்வடிவமாயுள்ள குளிர்ந்த புல்லரிசிக் கூழும் , என் போடு 
யைந்த அமிழ்து - உடம்பிற்கு ஒத்த அமிருதமாகும் ; ( எ - று 

று . ) 
மிருதம்போ லினியதா மென்றபடி . உவமையணி . இக்கருத்து , இவ் 
வதிகாரத்து ஆறு ஏழாம் பாட்டுக்களோடு ஒத்தது . 

வேறிருந்து என்பதில் , அன்பிற்குத் தக்க உபசாரம் பெறாமலிருந்து 
என்னும் பொருளுந் தோன்றும் வெருகு + கண் --வெருக்குக்கண் ; வேற்று 
மைப்புணர்ச்சியில் உயிர்த்தொடர்க் குற்றியலுகரத்துக் ககரவொற்று இரட் 
டிற்று : நெடிலோ டுயிர்த்தொடர்க் குற்றுகரங்களுள் , டறவொற்றிரட்டும் 
வேற்றுமைமிகவே என்ற நன்னூல் சூத்திரத்து மிகவே என்றது காண்க . 
சுடுகையே ஒரு சுவையாதலால் , வெங்கருனை எனப்பட்டது . விருப்புடைத் 
தன்போல்வார் - ஒருவரோ டொருவர் அன்புடையா ரென்றபடி . தயங்கு 
நீர்த் தண்புற்கை - பருக்கையற்ற கூழ் . என்பு - உடம்புக்குச சினையாகு பெ 
யர் ; " என்பு முரியர் பிறர்க்கு என்ற திருக்குறளிற் போல . வேறிருந்து - பிற 
ரோடொப்பப் பந்தியில்லாமல் சிறப்பாகத் தான் தனியேயிருந்து என்றுங் 

காள்ளலாம் . கருனைபுற்கை என்றவற்றில் , முறையேஉயர்வுசிறப்பு இழிவு 
சிறப்பு உம்மைகள் விகாரத்தால் தொக்கன . அமிழ்து - அம்ருதம் ; வட 
சொல் : மரணத்தைத் தவிர்ப்பது!. 

இப்பாடின் இரண்டாமடியிற்போலவே முன் 20 எ - ஆம் பாட்டின் 
இரண்டா மடியிலும் வெங்கருனை வேம்பாகும் என்னும் உபமானம் வந் 
துள்ளது . 

( 50 ) 
உஉ - ஆம் அதிகாரம் .-- T ட்பாராய்தல் ,. 
அஃதாவது - சிறந்த இலக்கண முடைய சினேகிதரை இன்னரென்று 
ஆராய்ந்து அறிதல் . ஒருவன் குண - களை ஆராயாமல் அவனோடு விரைந்து 
நட்புக்கொண்டால் அதனாற் சிலசமயங்களில் தீங்கு நேரு மாத்லாலும் , குற் 
றங்கண்டு பின்பு அவனை விடுதல் குற்ற மாதலாலும் , நட்புக் கொள்ளு மிடத் 
துக் குடிப்பிறப்பும் , ழுக்கமும் குண நலமும் உடைமையைப்பற்றி நன்றாக 
ஆராய்ந்து நட்புக்கொள்ளக் கடவன் என்பதாம் . ஒருவனுக்கு இன்பதுன்பங் 
கள் நேர்ந்தவிடத்து வந்து உறவினர்போல உதவுபவர் நண்பராதலால் , 
து சுற்றந்தழாலின் பின் வைக்கப்பட்டது . 

நட்பு - இங்கே , நட்புடையார்க்குத் தொழிலாகு பெயர் . 
உகக . கருத்துணர்ந்து கற்றறிந்தார் கேண்மையென், நான் பங் 

குருத்திற் கரும்புதின மற்றே- குருத்திற் 
கெதிர்செலத்தின் றன்ன தகைத்தரோ வென்று 
மதுர மிலாளர் தொடர்பு . 


நாலடியார் 


( பொருட் 


( இ - ள் . ) கருத்து உணர்ந்து - ( நூல்களின் ) உட்பொருளை அறியா 
இன்று , கற்று அறிந்தார் - படித்துத்தேர்ந்தவர்களது , கேண்மை -சினேகம் , 
எஞ்ஞான்றும் - எப்பொழுதும் , குருத்தின் கரும்பு தின்று அற்று - நுனிக் 
குருத்திலிருந்து ( அடிவரையில் ) கரும்பைக் கடித்துத்தின்றாற்போலும் 
( வரவாஇனிமைதரும் ) என்றும் எப்பொழுதும் மதுரம் இல்ஆளர் தொடர்பு - 
( கல்வியறிவாகிய ) இனியதன்மை யில்லாதவர்களது சினேகம் , குருத்திற்கு 
எதிர்செலதின்று அன்ன தகைத்து - ( அக்கரும்பையே ) குருத்திற்கு எதிரே 
செல்லும்படி ( அடியிலிருந்து ) ( நுனிவரையில் ) தின்றாற்போன்ற தன்மை 
யையுடையது ( வரவரஇன்னாமையைத் தரும் ): ( எ - று . ) - அரோ-ஈற்றசை 
தேற்றமுமாம் . 

இதனால் , சிநேகிக்கத்தக்க வரும் சிநேகிக்கத்தகாதவரும் இன்னரெனக் 
கூறப்பட்டது . 

அறிவுடையாரும் அறிவுடையாருஞ் செய்த நட்பு முன் சுருங்கிப் பின் 
பெருகுதற்கும் , அறிவிலாதாரும் அறிவிலா தாருஞ்செய்த நட்பு முன் பெரு 
திப்பின் சுருங்குதற்குங் காரணம் ,தம்முள் ஒருவர் ஒருவருடைய குணத்தை 
முன் அறியாமையும் பின் அறிதலுமாம் . கீழ்க் கல்வியென்னும் அதிகாகாரத் 
தில் " கனை கடற் றண்சேர்ப்ப கற்றறிந்தார் கேண்மை , நுனியிற் கரும்பு 
தின் றற்றே நுனிநீக்கித் , தூரிற்றின்றன்ன தகைத்தரோ பண்பிலா , ஈரமி 
லாளர் தொடர்பு " என்றதிலும் இக்கருத்தே கூறப்பட்டுள்ளது : இதனை 
நிரைதீர நீரவர் கேண்மை பிறைமதிப் , பின்னீர பேதையார் நட்பு ”என்னுந் 
திருக்குறளோடும் , " பெரியவர் கேண்மைபிறைபோல காளும் , வரிசை வரி 
சையா நந்தும் - வரிசையால் , வானூர் மதியம் போல் வைகலுக் தேயுமே , தா 
னே சிறியார் தொடர்பு என்னும் நாலடியாரோடும் ஒப்பிடுக . பயனுவமை 
யணி . கரும்பை நுனியிலிருந்து தின்றால் வரவர இன் சுவை மிகுதலும் , அடியி 
லிருந்து தின்றால் வரவரச் சுவை குறை தலும் இயல்பு. 

உணராநின்று என்ற நிகழ்கால வினையெச்சம் , உணர்ந்து என் இறந்த 
கால வினையெச்சமாகத் திரிந்தது ; தெய்வந்தொழாஅள் கொழுநற்றொழு 
தெழுவாள் ! என்பதில் தொழுது என்பது போல . கருத்து உணர்ந்து 
தமது கருத்தினாற் கற்கப்படும் நூல்களை இன்னவையென்று அறிந்து என 
உரைத்தல் , சிறப்பு , அறிந்தார் - காரியாகாரியங்களை அறிந்த விவேகிக 
ளென்றபடி . மதுரம் - வடசொல் . 

" இஷோரக்ராத்க்ரமஃ பர்வணிபர்வணி யதா ரஸவிஷே - தவதத் 
ஸஜ்ஜாமைத்ரீ விபரீதாநாந்துவிபரீதா " என்னும் சுலோகம் ஒப்பு நோக்கத் 
தக்கது . 

( க ) 
உகஉ . இற்பிறப் பெண்ணி யிடைதிரியா ரென்பதோர் 

நற்புடை கொண்டமை யல்லது - பொற்கேம் 
புனலொழுகப் புள்ளிரியும் பூங்குன்ற நாட 
மனமறியப் பட்டதொன் றன்று . 


- 


புன 


னல் 


பால் ] உஉ - அதிகாரம் - நட்பாராய்தல் . 

களை 
( இ - ள் . ) பொன் - பொன்னோடு கூடிய , கேழ் - நல்ல நிறமுள்ள , 

தண்ணீர் , ஒழுக - பெருக , புள் இரியும் -பறவைகள் ஓடுதற்கு 
மான , பூ குன்றம் - அழகிய மலைகளையுடைய , நாட - பாண் 

பாண்டிய நாட்டை 
யுடைய அரசனே ! - (உயர் குடிப்பிறந்தவர் ), இல் பிறப்பு எண்ணி-( தமது ) 
உயர்குடிப்பிறப்பை நினைத்து , இடை திரியார் - நடுவிலே ( தமது நற்குண 
த்தினின்று ) மாறுபடார் , என்பது ஓர் நல் புடை - என்று சொல்லப்படுவ 
தொரு நல்ல தன்மையை , கொண்டமை அல்லது - ( தாம் சிநேகிப்பதற்கு 
ஒரு நல்ல காரணமாகக் ) கொண்டது மாத்திரமேயல்லாமல் , மனம் அறியப் 
பட்டது ஒன்று அன்று - (பிறரொருவருடைய ) மனநிலை ( ஒருவரால் உட் 
புகுந்து ) அறியப்பட்டதென்பதொரு தன்மையதன்று ; ( எ - று . ) 

ஒருவர் மற்றொருவருடைய மனநிகழ்ச்சியைப் பிரதியக்ஷமாக உண்மை 
பொருந்த அறிவது அசாத்திய மாதலால் , உயர் குடிப்பிறந்தவர் தமது உத் 
தமகுணத்தை எப்பொழுதும் இடையிலே மாறவிடாரென்பதோ ருறுதி 
பற்றி நற்குடிப்பிறந்தாருடன் நட்புக்கொள்ள வேண்டுமென இதனாற் 
கூறப்பட்டது . 

கீழ்ப்பாட்டில் நட்பிற்குக் கல்வியறிவு ஒருகுண மென்றார் ; இப்பாட் 
டில் உயர் குடிப்பிறப்பும் ஓர் இலக்கண மெனப்பட்டது . 

தெளிவான அழகிய அருவிநீர் வெள்ளம் மேனின்று வழிந்துபாயும் 
பொழுது பொன்னை அடித்துக்கொண்டு ஓடி வருதலால் அதனைக்கண்டு 
இது யாதோ எனப் பறவைகள் அஞ்சி ஓடுகின்றன என்று மலையைச்சிறப் 
பித்தவாறாம் . 

( உ ) 
உகங . யானை யனையவர் நண்பொரீஇ நாயனையார் 

கேண்மை கெர "இக் கொளல்வேண்டும்- யானை 
பறிந்தறிந்தும் பாகனையே கொல்லு மெறிந்தவேன் 

மெய்யதா வால்குழைக்கு நாய் . 
இ - ள் . ) யானை அனையவர் - யானையைப் போன்றவர்களது , நண்பு - 
சினேகத்தை, ஒரீஇ - விட்டு , நாய் அனையார் - நாயைப்போன்றவர்களது , 
கேண்மை -சினேகத்தை, கெழீஇக் கொளல் - சேர்த்துக் கொள்ளுதல் , வே 
ண்டும் - தகுதி : ( ஏனெனில் ), - யானை அறிந்து அறிந்தும் - பலகாலம் 
பயின் றிருந்தும் , பாகனையே- (தனக்கு உணவு முதலியன கொடுத்துக்காத் 
திடும் ) பாகனையே , கொல்லும் - ; நாய்- , எறிந்த வேல் மெய்யது ஆ - 
( தன்னையுடையவன் தன்மேற்சினந்து ) எறிந்த ஆயுதம் தன் உடம்பில்தைத் 
துள்ள தாயிருக்கையிலும் , வால்குழைக்கும் - வாலைக் குழையவைத்து ஆட் 
டிக்கொண்டு தன் எளிமையையும் அன்புடைமையையும் காட்டிநிற்கும் . 

பலகாலம் தம்மாற்பற்பலவுதவிகளைப் பெற்றிருந்தும் அவற்றை யெல் 
லாம் அடியோடு மறந்து தம்மிடம் யாதாயினும் ஒரு பொழுதுகோபத்துக்குக் 
காரணமொன்று காணப்பட்ட தாயின் அதனையே பிரதானமாகக்கொண்டு 
எப்பொழுதும் மனத்திலே மறவாது அடக்கிவைத்திருந்து சமயம்பார்த்து 
அழிக்குந் தன்மையரோடு சினேகஞ் செய்யலாகாது ; தம்ழாற் செய்யப்பட்டு 

23 


க எவு 


நாலடியார் 


( பொருட் 


வரும் பெரிய அபகாரங்கள் பலவற்றையும் மறந்திட்டுத் தம்மால் முன்பு 
ஒருகாலத்துச செய்யப்பட்டதொரு சிறிய உபகாரத்தையே உள்ளத்திற் 
கொண்டு பாராட்டும் இயல்பினருடனே சினேகிக்கவேண்டுமென்பதாம் . 
ஏதுவணியோடு சேர்ந்த உவமையணி . 

ஒருவி , கெழுவி என்னுஞ் சொற்கள் விகாரப்பட்டு ஒரீஇ , கெழீஇ 
என அளபெடுத்தன ; சொல்லிசையளபெடை , அறிந்தறிந்து - அடுக்கு , மிகு 
திப்பொருளது , வேல் - ஆயுதமென்னுமாத்திரையாய் நின்றது . யானை , நாய் 
இவை , இங்குக் காட்டிய குணத்துக்குமாத்திரமே சிறியார்க்கும் பெரியோர்க் 
கும் முறையே உவமை . வேண்டும் - தேற்றப்பொருளதோர் வியங்கோள் . 

இங்கேநன்றிமறவாத நற்குணமுடையோர்க்குத் தாழ்ந்த மிருகமாகிய 
நாயை உவமை கூறியது , இழிவுவமைக்குற்றத்தின பாற்படாது ; " மிகுதலுங் 
குறைதலுந் தாழ்தலு முயர்தலும் , பான் மாறுபடுதலும் பாகுபாடுடைய 
என்ற தண்டியலங்கா சூத்திரத்தாலும் , அதன் உரையாலும்உயர்ந்தபொ 
ருளை இழிந்த பொருளோடு உவமித்தல் புன்புலவா புணர்க்குங்கால் சிறப் 
பின்மை தெரிந்து ஆன்றோராற் குற்றமென்று தள்ளப்படுதலும் , அதுவே 
நன்புலவர் புணர்க்கு கால் சிறப்புடைமை தெரிந்து ஆன்றோராற் குண 
மென்று கொள்ளப்படுதலுங் காண்க . இவ்வாறு நல்லிசைப்புலவர் செய்யுள் 
களில் வருவன கண்டுகொள்க . 

( ந ) 
உகச . பலநாளும் பகத்தா ராயினு நெஞ்சிற் 

சிலநாளு மொட்டாரோ டொட்டார் -- பலநாளு 
நீத்தா ரெனக்கை விட ண்டோ தந்நெஞ்சத் 

தியாத்தாரோடியாத்த தொடா . 
( இ - ள் . ) பல நாளும் - பலதினமும் , பக்கத்தார் ஆயினும் - தமதுபக் 
கத்திலேயேவாழ்ந்துள்ள வாகளானாலும் , நெஞ்சில் ஒட்டாரோடு - மனத்திற் 
பொருத்தமில்லாதவர்களுடன் , சில நாளும் -சிலநாளாயினும் , ஒட்டார் - சோ 
மாட்டார் , ( அறி டையோர் ) ; தம் நெஞ்சத்து - தமது மனத்திலே , யாத்தா 
ரோடு - ( அன்பாற் ) கட்டப்பட்டவர்களுடனே , யாத்த கொண்ட , தொட 
ர்பு - சினேகத்தை , பல நாளும் நீத்தார் என- ( அவர் ) பலகாலமாய் ( த்தம் 
மை ) விட்டுள்ளாரென்று கருதி , கைவிடல் உண்டோ - ( அறிவுடையோர்) 
நீங்கவிடுதல் (உலகத்தில் ) உண்டோ ( இல்லை யென்றபடி ), ( எ - று . ) 

சினேகத்துக்கும் சினேக கல்லாமைக்கு காரணம் , எப்பொழுதும் 
அருகிலிருத்தலும் இல்லாமையு மன்று ; மனங்கலந்திருத்தலேயா மென்ப 

நெடுந்தூரத்திலுள்ள சூரியனோடு தா மரைமலாக்குச சிநேகமும் , எப் 
பொழுதும் அருகிலேயுள்ள தவளையுடனே அதற்குச் சிநேகமில்லாமையும் 
காண்க . 

பலநாளும் , சிலநாளும் என்ற உம்மைகள் - முறையே , உயர் வுசிறப்பு 
இழிவுசிறப்புப் பொருளன; இந்த உம்மைகள் - முறையே நாளினது மிகுதி 
யையும் குறைவையும் விளக்குவன . பக்கம் - பாஷமென்னும் வடமொழியின் 
திரிபு . நெஞ்சத்தில் சிலநாளும் ஒட்டார் என எடுத்து , மனத்திற் சிலநாளா 
யினும் ஒன்று படாதவர் எனவும் உரைக்கலாம் . 


தாம . 


பால் ] உஉ - ஆம் அதிகாரம் . - நட்பாராய்தல் . காக 
உகரு . கோட்டுப்பூர் போல பாலர்ந்துபிற் கூம்பா 

வேட்டதே வேட்டதா நட்பாட்சி ---தோட்ட 
கயப்பூப்போன் முன் மலர்து பிற்கூம்பு வாரை 

நயப்பாரு நட்பாரு மில் . 
( இ - ள் . ) கோடு பூ போல - மரக்கிளைகளிலுண்டா 

மரக்கிளைகளிலுண்டாகின்ற மலர்போல , 
மலர்ந்து- ( முன்னே .முக ) மலர்ச்சி பெற்று , பின் கூம்பாது - பின்பு ( அம்மலர் 
சசி ) குவியாமல் , வேட்டதே வேட்ட து-( முன் ஒருவரோடொருவர் ) விருப் 
பங்கொண்ட துவே விருப்பமாயிருப்பது , நட்பு ஆட்சி ஆம் - சினேக தருமத் 
தைக்காத்தலாகும் ; தோட்ட கயம் பூ போல் தோண்டப்பட்ட நீர் நிலையிலு 
ண்டாகிற மலர்போல , முன் மலர் து - முதலில் ( முக ) மலர்ச்சி காட்டி , பின் 
கூம்புலாரை பின்பு ( அம் மலர்சசியொழிந்து முகஞ் ) சுருங்குபவர்களை , 

நயப் 
பாரும் விரும்புபவாகளும் , நட்பாரும் -சினேகிப்பவர்களும் , இல் - இல்லை . 

உவமையணி . கோட்டுப்பூ , கொடிப்பூ, கரப்பூ , புதர்பூஎனப் பூநான்கு 
வகைப்படும் ; நிலப்பூ என ஒன்று கூட்டி ஐந்தென் பாரு முளர் . ஆம் - ஆகு 
மென்பதன் விகாரம் . தோட்ட தோடுகளையுடைய எனவும் உரைக்கலாம் . 
உககா . கடையாயார் நட்பிற் கமுகளைய ரேனை 

யிடையாயார் தெங்க னனயர் - தலையாயா 
ரண்ணரும் பெண்ணை போன் றிட்ட ஞான்றிட்டதே 

தான்மை யுடையாா தொடர்பு 
ள் . ) நடை ஆயா 
ஆயா 1 - , 

# , ப்பட்டவர்கள் , நட்பில் -சினேக தருமத் 
தில் , கமுகு அனையர் 

பாக்குமாததை ஒத்திருப்பர் , ஏனை இருடை ஆயார் - 
மற்றை நடுத்தரமானவா , தெங்கன அனையா 

ஙகன அனையா - தென்னை மரத்தை ஒத்திருப் 
பர் ; தலை ஆயார் - முதல்தரமானவாகளாகிய, தொன்மை உடையார் - பழ 
மையென் 

னும் பெரும் குணததையுடைய மேன்மக்களது , தொடர்பு-சினே 
கம் , எண் அரு பெண்ணை போன்று -ஏனைத்தற்கும் அருமையான சிறப்பை 
யுடைய ) பனைமரத்தை ஒதது , இட்ட ஞான்று இட்டதே- நட்ட அக்காலத் 
தில் நட்டதன்மையதே , ( எ - று ) 

பாக்குமரம் போல ஒருநாள் உபசரணை தவிர்ந்தாலும் பயன் கெடுபவா 
அதமர் , தென்னை மரம்போல இடையிடை யே உபசா கணயில்லாமற்போனாற் 
பயன் கெடுபவா மததியமர் , பனை மரம்போல முதலில் நட்டது மாத்திரமே 
யன்றிப் பின்புஒருகாலத்திலும் யாதோருபசரணயையும் வேண்டாமல் என் 
றும் ஒரு படிப்படப் பயன்படுபவர் உத்தமர் என்பதாம் . " உத்தமர்தா மீயு 
மிடத் தோங்குபனைபோல்வரே , மத்திமாதாந் தெங்குதனை மானுவரே - 
முத்தலரும் , ஆங்கமுகுபோல்வ ரதம ரவாகளே , தே கதலியும் போல்வர் 
தேர்ந்து என்னும் நீத் வெண்பாவையுங் காண்க . உவமையணி . 

கமுகு - கரமுகம் என்னும் வடமொழியின் திரிபு . தெங்கின்- இன் சாரி 
யைநிற்க இரண்டனுருபு தொக்கது . பின்னிரண்டடிக்கு பேறுககையாக 


ெ 


காலடியார் 


[ பொருட் 


அந்வயித்துப் பொருளுரைப்பாரு முளர் ; அது பொருந்துமாயிற் கொள்க . 
பழமையாவது - ஒருகாற்செய்த நட்பைப் பலகாலம் பாராட்டுந் தன்மை ; 
இனி , பரம்பரையாக வரும் நற்குண மென்றுங் கொள்ளலாம் . 
உகஎ . கழுநீருட் காரடகேனு மொருவன் 

விழுமிதாக் கொள்ளி னமிழ் காம் - விழுமிய 
குய்த்துவையார் வெண்சோறே யாயினு மேவாதார் 

கைத்துண்டல் காஞ்சிரங் காய் . 
( இ - ள் . ) கழு நீருள் கார் அடகு எனும் - அரிசி கழுவிய நீரிற் சமைத்த 
கறுத்த இலைக்கறியே யாயினும் , ஒருவன் - ஒருத்தன் , விழுமிது ஆ கொள் 
னின் - சிறந்த அன்புடையதாக ( க்கொடுக்கப் பெற்றால் , அமிழ்து ஆம் - 
( அது ) அமிருதம்போ லின்சுவையதாகும் ; விழுமிய -சிறந்த , குய் - தாளித்த 
கறிகளோடும் , துவை - துவையல்களோடுங் கூடி , ஆர் - நிறைந்த , வெள் 
சோறே ஆயினும்- வெண்மையான நல்லரிசிசசோறேயானாலும் , மேவாதார் 
கைத்து உண்டல் - தன்னைச் சினேகியா தவரது கையிலுள்ளதை உண்ணுதல் , 
காஞ்சிரம் காய் - எட்டிமரத்தின் காயைத் தின்பது போல இன்னாதாகும் . 

இக்கவியின்கருத்தே கீழ் அதிகாரத்துக்கு சு , எ , க 0 - மூன்றுபாடல் 
களிற் கூறப்பட்டது . 

கழுரீர் - கழுவுநீர் என்பதன் விகாரம் ; வினைத்தொகை. சோறேயாயி 
னும் என்றதிலுள்ள ஏகாரமும் , உம்மையும் - உயர்வுசிறப்பு . கைத்து - பொ 
ருள் என்றபடி . 

( எ ) 
உகவு . நாய்க்காற் சிறுவிரல்போ னன் கணிய ராயினு 

மீக்காற் றுணைபு முதவாதார் நட்பென்னா 
சேய்த்தானுஞ் சென்று கொளல்வேண்டுஞ் செய்விளைக்கும் 

வாய்க்கா லனை யார் தொடாபு . 
( இ - ள் . ) நாய் கால் சிறு விரல் போல் - நாயின் கால்களிலுள்ள சிறிய 
விரல்கள் போல , நன்கு அணியர் ஆயிலும் மிக அருகில் நெருங்கியுள்ளவரா 
னாலும் , * கால் துணையும் உதவாதார் - ஈயின் காலளவாகிலும் உதவி செய் 
யாதவர்களது , நட்பு -சினேகம் , என் ஆம் -யாதுபயனுடைத்தாம் ? (ஒரு பய 
னும் உள்ள தன் ரென்றபடி ) ; செய் விளைக்கும் - கழனியைப் பயிர் விளையும் 
படி 

செய்கின்ற, வாய்க்கால் - நீர்க்காலை , அனையார் ஒத்து மிக உதவுபவர்க 
ளது , தொடர்பு - சினேகத்தை , சேய்த்து ஆனும் - தூரத்திலுள்ள தாயினும் , 
சென்று கொளல்வேண்டும் - போய்ப் பெறவேண்டும் ; ( எ - று . ) 

அணியராயினும் என்ற உம்மை - உயர்வு சிறப்பு . ஈக்காற்றுணையும் 
என்ற உம்மை - இழிவுசிறப்பு . சேய்த்தானும் என்றஉம்மை உயர்வுசிறப்பு . 
ஈக்கால் என்றது , இங்கே சிறுமைக்கு எடுத்துக்காட்டுவதோரளவு ; " ஈச்சிற 
கன்னதோர் தோலறினும் " என்றவிடத்து ஈச்சிறகு போல , ஈ - பெயர்ச 
சொல் ; ஒருபறவை . செய்- கழனியா தலை ‘நன்செய் , புன்செய் எனவழக்கி 
வங் காண்க , வாய்க்கால் - நீரோடும்கால் , 

( அ ) 


பால் ] 


22 - ஆம் அதிகாரம் .-- ந்ட்பாராய்தல் . 


கடிக் 


உககூ . தெளிவிலார் நட்பிற் பகைநன்று சாதல் 

விளியா வருநோயி னன்றா - லளிய 
விகழ் தலிற் கோற லினிதேமற் றில்ல 

புகழ்தலின் வைதலே நன்று . 
( இ - ள் . ) தெளிவு இலார் நட்பின் - தெளிவான அறிவு இல்லாதவர்க 
ளுடன் கொள்ளுஞ் சிநேகத்தைக்காட்டிலும் , பகை - ( அவருடைய ) விரோ 
தம் , நன்று - நல்லது ; விளியா வரும் நோயின் - எவ்ஷ்பாயத்தாலும் தீராமல் 
நீடித்து வருகிற வியாதியைக்காட்டிலும் , சாதல் -இறத்தல் , நன்று - நல்லது ; 
அரிய இகழ்தலின் - ( ஒருவனதுநெஞ்சம் ) மிகப்புண்படும்படி நிந்தித்தலைக் 
காட்டிலும் , கோறல் - கொல்லுதல் , இனிது - நல்லது ; இல்ல புகழ்தலின் - 
( ஒருவனிடத்து ) இல்லாத குணங்களைச் சொல்லித் துதித்தலைக் காட்டிலும் , 
வைதலே - திட்டுதலே , நன்று - நல்லது ; ( எ - று . ) 

மூடனுடையபகைமையாற் பெரும்பாலுந் துன்பமே உண்டாகாது ; 
ஒரு கால் உண்டானாலும் அது எளிதில் ஒழித்தற்குக் கூடியதாயிருக்கும் , 
அங்ஙன மன்றாயினும் அதனாலுண்டாகுந் தீங்கினும் அவனது நண்பினா 
லுண்டாகுந் தீங்குகள் மிகப்பலவாம் . ஆதலின் , தெளிவிலார் நட்பிற் பகை 
நன்று என்றார் . " சாதலினின்னாத தில்லை என்றபடி ஒருவனுக்கு எல்லாத் 
துன்பங்களினும் மிக்கதெனப்படுகிற மரண வேதனையைத் தீராத வியாதியி 
னும் நன்று என்றது , ஆதாரமான உடம்பு நீங்கியவாறே உயிர்க்குத் துன்ப 
நுகர்ச்சி இன்றாமாதலின் . மரணத்துன்பத்தினும் மிகுந்த துன்பத்தைத் 
தருவது நிந்தனை என்பது , மூன்றாம் வாக்கியத்தின் கருத்து . இல்லபுகழ் 
தலின் வைதலே நன்று என்றது , இல்லாததைச் சொல்லிப் புகழ்தலின் 
இழிவை விளக்குதற்கு . 

தெளிவு இலார் - ஆராய்ந்து தேறி நம்பப்படாதவ ரென்றுங் கொள்ள 
லாம் . விளியா என்பதைப் பெயரெசசமாகக்கொண்டு , மேல் அரு எனப் 
தம்பிரித்து , நீங்காத அருமையான நோயென்றும் கொள்ளலாம் . மற்று - 
அசை . இல்ல - பெயர் . 

அதிகாரம் நட்பாராய்த லாதலால் , முதல்வாக்கியத்தை உபமேயமாக 
வும் , மற்றைமூன்றையும் உபமானமாகவுங் கொள்க . 

( க ) 
2 20. மர் இப் பலரோடு பன்னாண் முயங்கிப் 

பொரீஇப் பொருட்டக்கார்க் கோடலே வேண்டும் 
பரீஇ யுயிர்செகுக்கும் பாம்பொடு மின்னா 

மரீ இ)இப் பின்னைப் பிரிவு . 
( இ - ள் . ) பலரோடு - அநேகம்பெயருடனே , மரீஇ - சேர்ந்து , பல் 
நாள் - அநேக நாட்கள் , முயங்கி - கலந்து , பொரீஇ - ( தம்குணமும் அவர் 
குணமும் ) ஒத்து , பொருள் தக்கார் - நன்குமதிக்கும் பொருளாகத் தக்கவர் 
களை , கோடலே -சினேகஞ்செய்து கொள்ளுதலே , வேண்டும் - தகுதி ; பரீ 
கடித்து , உயிர் செகுக்கும் - உயிரையொழிக்கின்ற , பாம்பொடும் - பாம்போ 
டாயினும் , மரீஇ சிநேகஞ்செய்து , பின்னை பிரிவு -பின்பு அதனை விட்டுநீங்கு 
தல் , இன்னா - துன்பந்தருவதாம் ; ( எ - று . ) 


க.வு 


நாலடியார் 


( பொருட் 


பிரிவு 


துாககுணமுடையவரோடு சிநேகஞசெயது பிரிந்தாலும் மனவருத்த 
முணடாமாதலால் , பினனொருகாலத்தும் பிரியவேண்டாதபடி முனனமே 
ஒருவரிடத்துள்ள குணத்தைய பழகிப்பாரததறிந்து சினேகிக்க வேண்டு 
மெனபதாம இச்செய்யுளில் முந்தின வாக்கியத் திற கூறிய சிததாந்தத்திற 
குப் பிந்தினவாககியத திற காரணங்காட்டி நிறுததினமையால , ஏதுவணி 

மருவி , பொருவி , பரிந்து எனனும இறந்தகால வினையெசசங்கள் - மரீ 
பொரீஇ , பரீஇ என விகாரப்பட்டு அளபெடுத்தன , சொலலிசையளபெ 
டை நானகாமடியல , மரீஇஇ ஈரளபெடை , நானகுமாததிரை பொருட 
டக்காா - உபயோகமாகத தககவா பா மபொடும் , 2 மமை - இழிவுசிறப்பு 
இனனா எனபதை இன்னாது எனபதன ஈறுதொகுத்தலாகவாயினும் , 
என்பதைப் பனமை குறிக்கும் பாலபகாவஃறிணைப் பெயராகவாயினுங் 
கொள்க தககாக கோடல எனபதில் , உயாதிணை பற்று ரகரத்தின முன 
வனமைமிக்கது , இரணடாம வேற்றுமைத்தொகை யா தலின் 

இசசெயயுளில் நானகு அடியிலும் எதுகையில உயிரளபெடை வந்தது , 
அன்புத்தொடை 

" கூடிப்பிரியேல , " இணககமறிந் திணங்கு என ஒளவையார் கூறிய 
துமஇக்கருததேபற்றியாம விலங்கேயுந தமமோடுடனுறைதனமேவுங் , கல 
நதாரைக்கை விடுதலொலலா - விலங் கருவி , தா அயிழியுமலைநாடவினனாதே , 
போயோடானு மபிரிவு " எனனும்பழமொழசசெயயுள நோக்கத்தக்கது .. 

யஸயாஜஞாயதே பாலம் ந குலம ந ச ஸமாரய நதேநஸ க திமகா 
எனனும வடநூல மேறசோள இங்குக கவனிக்க ததககது 
( தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் - நூன்மாபு சூ கா ) " நீட்டமவேண்டி 
வைவள புடைய , கூட்டி யெ 4 ம் த லெனமனா புலவா எனனுன் சூத்திர 
வரையில் ஆசிரியா நசசினார்க்கினியா கூறுமாறு - அவவள் புடைய எனப் 
பனமையாகக் கூறியவதனான இவரும் நான குமாத்திரையுங் கொண்டார 
என்னை இவ்வாசிரியரை முந்து நூலகண்டு என்றாராகலின் மாபுராணத்து 
" செய்யுடகளோசை சிதையுங்கால ரளபு, மையப்பாடினறி யணையுமா 
மைதீரொர , றினறியுஞ செயயுடகெடி னொறறை யுணடாககு , குனறுமே 
லொற்றளபுங் கொள் " என்ற சூத்திரத்தான அவாகொண்ட நானகுமாத்தி 
ரையும் இவ்வாசிரியாககு ஒதலவேண்டுதலின அது , " தூஉஉததீமபுகைத் 
தொலவிசும்பு , பேஎ பாத்துக்கொல , செறாஅஅயவா 

செறா அ அயவாழியநெஞ்சு , 
" இலா அஅாககிலலைத்தமா , ” 

" விரா அ அயசசெய்யாமைநன்று , 
பினனைப்பிரிவு எனச சானறோ செயயுடகளெ 

செய்யுடகளெலலாம நானகுமாத்திரை 
பெற்றுநிற்றலின அனறி , மூன றுமாத திரை பெற்றனவேல ஆசிரியத்தளை 
தட்டுச் செப்பலோசைகெடுமாயிற்று இங்ஙனம அளபெடாது நின்று 
யத்தளை தட்டு நிறபன கலிக்கு உறுப்பாகிய கொசசகவெணபாக்கள 
யலலனவென்று உணாக 

எனபது 
இனி , தொலகாப்பியத்துச் செய்யுளியலில் " நேரீற்றியறசா என்னுள் 
இத்திரததின (சி.வை தாமோதரம் பிள்ளையவாகள அசசிட்ட ) உரையில் 


11 மரீஇஇப் 


பால் ] உ x - ஆம் அதிகாரம்.-- நட்பிற்பிழைபொறுத்தல் . கவுங 


உறா அர்க்குறுநோ யுரைப்பாய் கடலைச , செறாஅய் வாழிய நெஞ்சு என 
வும் , கலாஅற் கிளிகடியுங் கானக நாட , விலா அர்க் கில்லைத் தமர் " எனவும் , 
தளை வகையின்றிவந்தன என்றும் ," தரவும் போக்கும் என் றசூத்திரத்தின் 
உரையில் இங்ஙனம் பாவேறுபடாமையினன்றே " உறாஅர்க்குறுநோயுரைப் 
பாய் கடலைச , செறாஅய் வாழியநெஞ்சு " என்பதை வெண்பா என்பாமா 
பற்றென்பது என்றும் காணப்படுவதை உற்றுநோக்குமிடத்து , செய்யு 
ளியலுக்கு ஷ பிள்ளையவர்கள் அச்சிட்டுள்ள உரை " நீட்டம் வேண்டின் " 
என்னுஞ் சூத்திரத்தின் நச்சினார்க்கினியருரையோடு மாறுபடுதலின் , அவர் 
கள் அச்சிட்டுள்ள செய்யுளியலரை நசசினார்க்கினியருரையல்ல வென்று 
ஔகிக்கப்படுகின்றது . 

(க ) ) 
உந - ஆம் அதிகாரம் - நட்பிற்பிழைபொறுத்தல் . 

அஃதாவது - தம்மா ற்சினேகிக்கப்பட்டாரிடத்து உள்ளனவாகும்பிழை 
களைப் பொறுத்தல் . ஆராய்ந்து சிரேகிக்கப்பட்டாராயினும் , பொறுக்கப் 
படுங் குற்றமுடையராதலாலும் விதி . சத்தாலும் உரிமையாலும் அந்நட் 
டார் தமக்குப் பிழைகளைச செய்தல் கூடும் . அவற்றைப் பொறுப்பது அவ 
ரைச சினேகஞ்செய்தாரதுகடமையாம் , ஆதலின் , இவ்வதிகாரம் நட்பாராய் 
தலின் பின்வைக்கப்பட்டது . நட்பு நட்டார்க்குத்தொழிலாகுபெயா. பிழை - 
முதளிலைத்தொழிற்பெயர். திருக்குறளில் ‘ நட்பாராய்தல் என்னும் அதி 
காரத்தின்பின் பழமை` என்னும் அதிகாரத்தை வைத்ததற்குப் பரிமே 
லழகர் இக்காரணமே கூறிப்போந்தவா று காண்க . 
உஉக . நல்லா ரெனத்தா நனிவிரும்பிக் கொண்டாரை 

யல்லா ரெனினு மடக்கிக் கொளல்வேண்டு 
நெல்லுக் குமியுண்டு தீர்க்கு நரையுண்டு 
புல்லிதழ் பூவிற்கு முண்டு . 

ள் . ) நல்லார் என தாம் நனி விரும்பி கொண்டாரை - 
நற்செய்கையுடையாரென்று ஆராய்க தறிந்து தெளிந்து தம்மால் மிகவிரும் 
பிச சினேகச்செய்துகொள்ளப்பட்டவரை, அல்லார் எனினும் பின்பு ஒரு 
காலத்தில் முன்பு தாம் தேறியபடி ) நற்குண நற்செய்கை யுடையவ பல்லா 
தவ ரென்று கண்டாலும் , அடக்கி கொளல்வேண்டும் - ( அவர் குற்றங்களைப் 
பிறர் அறியக் கூறி வெளிப்படுத்தாமல் தம்மனத்திலேயே ) அடக்கிவைத்துக் 
கொள்ளுதலே தகுதி ; (எனெனில்) , - நெல்லுக்கு உமி உண்டு - (யாவரா 
லும் உணவின் பொருட்டு மிகவிரும்பிக்கொள்ளப்படுகிற ) நெல்லுக்கும் 
(பயனற்ற ) அதன் உயயாகிய குற்றம் உள்ளது ; நீர்க்கு உரைஉண்டு (யாவ 
ராலும் பானத்தின் பொருட்டு மிகவிரும்பி நாடியடையப்படுகிற) நீருக்கும் 
நுரையாகியகுற்றம் உள்ளது ; பூவிற்கும் புல் இதழ் உண்டு - (சிறப்புடைய ) 
மலருக்கும் ( பயனற்ற ) அதனை மேல் தழுவியுள்ள புறவிதழாகிய குற்றம் 
உள்ளது ; ( எ - று . ) 

பல சிறந்த குணங்களையுடைய உயர்ந்த பொருள்களிலுஞ் சில குற்ற 
ங்களிருக்கை உலகவியல்பே யாதலாலும் , " குற்றம்பார்க்கிறசுற்றமில்லை " 
என்றபடி ஒவ்வொருவரிடத்தும் குற்றத்தையே நோக்கினால் நண்பரில்லை 


நற்குண 


கவுச நாலடியார் 

[ பொருட் 
யாகு மாதலாலும் , தம்மாற் சினேகிக்கப்பட்டாரிடத்துப் பின்பு காணப் 
படுங் குற்றங்களையெல்லாம் பாராட்டாமல் அவரிடத்துள்ள குணங்களையே 
முக்கியமாகக் கொள்ள வேண்டு மென்பதாம் . அடக்கிக்கொளல் -இரகசியத் 
தில் அவர்க்குத் தாம் அறிவு கூறி அவர்களை அடங்கச்செய்து வைத்துக் 
கொள்ளுதல் என்றும் உரை கூறலாம் . 

பின்னிரண்டடிகளிற் கூறிய மூன்றும் பமானங்கள் எத்தனை நற்குண 
முடையாரிடத்துங் குற்றங்கள் காணக்கூடுமென்ற உபமேயத்தை விளக்கு 
தலால் , பிறிதுமொழிதல் என்னும் அலங்காரம் ; வடநூலார் அப்ாஸ்துதப் 
சம்ஸை என்பர் . 

விருத்திராசுரனை வதைத்ததனால் இந்திரனைத்தொடர்ந்த பிரமகத்தி 
யைத்தொலைக்கும் பொருட்டு அவன் அசுவமேதயாகஞ்செய்து திருமாலைப் 
பூசிக்கவே , அப்பிரமகத்தி தேவர்கள் நியமனத்தின்படி நான்கு கூறாகப்பிரி 
ந்து ஒன்றினால் வெள்ளம்புரண்டுவரும் ஆற்றிலும் , மற்றொன்றாற் சவட்டு 
நிலத்திலும் , வேறொன்றாற்பருவம்வந்த பெண்களிடத்தும் , இன்னொன்றால் 
வதைசெய்பவரிடத்துஞ் சென்றிருக்கிற தென்றும் , வெள்ளத்தில் நுரையா 
கிய பகுதியே அக்கொலைப்பாவத்தின் வடிவ மென்றும் நூல்களிற் கூறப் 
படுதிற வரலாற்றால் , நீருக்கு நுரை குற்றமாதல் அறிக . மங்கலமாகி யின் 
றியமையாதி , யாவரு மகிழ்ந்து மேற்கொள மெல்கிப் , பொழுதின் முகமலர் 
வுடையது பூவே " இதனால் , பூவின்சிறப்பை அறிக. 

நனி - விசேடித்த உரிச்சொல் . இரட்டுறமொழிதலென்னும் உத்தி 
யால் , புல்லிதழ் என்பதற்கு - பண்புத்தொகையாய் , இழிவான இதழென்றும் ; 
வினைத்தொகையாய் , தழுவியுள்ள இதழென்றும் ஒருங்கு உரைகொள்ளப் 
பட்டது : முறையே புன்மையான இதழென்றும் , புல்லிய இதழென்றும் விரி 
யும் . மேல் நன்றியில் செல்வம் என்னும் அதிகாரத்து சு -ஆம் பாட்டிலுள்ள 
" நாறாத்தகடு " என்பதனோடு ஒப்பிடத்தக்கது . பூவிற்கும் என்ற உம்மை - 
இறந்தது தழுவியது . "எஞ்சு பொருட்கிளவி செஞ்சொலாயிற் , பிற்படக் 
கிளவார் முற்படக் கிளத்தல் என்றதொல்காப்பிய விதியால் , உம்மையில் 
லாத சொற்கள் முன்னும் ,உம்மையுள்ள சொல் பின்னும் வைக்கப்பட்டன . 
இனி , உயர்வுசிறப்பும்மையாகக் கொண்டு , நெல்லுக்கு நீர்க்கு என்பவற்றோ 
டுங் கூட்டலாம் . 

( க ) 
உஉஉ . செறுத்தோ றுடைப்பினுஞ் செம்புனலோ டார் 

மறுத்துஞ் சிறைசெய்வர் நீர்நசைஇ வாழ்நர் 
வெறுப்ப வெறுப்பச் செயினும் பொறுப்பரே 

தாம் வேண்டிக் கொண்டார் தொடர்பு. 
( இ - ள் . ) செறு தோறு உடைப்பினும் - ( தாங்கள் ) அடைக்குந்தோ 
றும் உடைத்துக்கொண்டு போவதாயினும் , செம்புனலோடு ஊடார் - நல்ல 
ருடனே சிறுகோபமுங் கொள்ளாதவர்களாய் , நீர் நசைஇ வாழ்நர்- தண்ணீ 
ரைப் பயன்படுத்த விரும்பி வாழ்பவர்கள் , மருத்தும் சிறைசெய்வர் - மறு 
படி மறுபடி அணைகோலி (அந்நீரை ) க் கட்டிவைப்பார்கள் ; ( அதுபோல 


பால் ) உ .. - ஆம் அதிகாரம்.-- நட்பிற்பிழைபொறுத்தல் . கவுரு 


வே ) , - வெறுப்ப வெறுப்ப செயினும் - வெறுக்கத்தக்க குற்றமான காரி 
யங்களை ( ஒருவர் ) வெறுப்புண்டாம்படி மிகுதியாகச் செய்துவந்தாலும் , 
தாம் வேண்டி தொடர்பு கொண்டார் பொறுப்பர் - தாம் விரும்பிச் சினே 
கஞ் செய்து கொண்டவர் ( அவரைப் பிழை ) பொறுப்பர் ; ( எ - று . ) 

எடுத்துக்காட்டுவ மையணி , செறு தோறு- அடக்குந்தோறும் : செறுத் 
தல் - அடக்குதல் : செறு தோறு - வினைத்தொகை ; தொறு என்பதன் நீட் 
டல் விகாரமான தோறு என்பது இடைச்சொல்லாயினும் பெயர்ச்சொல் 
தன்மைப்பட்டு நிற்றலால் , செறு என்னுங் காலங்கரந்தபெயரெச்சம் அத 
னைக் கொண்டது . வினைத்தொகை உகரமுன்னர் இயல்பாதற்குரிய இ 
செறுத்தோறு என வருமொழிமுதல் வலிமிக்கு வந்தது , சந்தவின்பப்பொ 
ருட்டு . சிறைசெய்தல் - புறத்துச் செல்லவொட்டாது தடுத்தல் . நசைஇ - 
சொல்லிசை யளபெடை , வெறுப்ப என்னுள் சொல் இரண்டனுள் , முன் 
னது -எதிர்காலப் பலவின்பால் வினையாலணையும் பெயர் ; பின்னது - செய 
வெனெச்சம் , காரியப் பொருளது . இரண்டையும் எச்சமாகவே கொண்டு , 
துன்பங்களை யெனவருவித்து மிகுதிப்பொருளில் வந்த அடுக்கெனினுமாம் . 
இரண்டையும் , பலமுறை செய்தலாகிய பொருள் நிலையில் வந்த பலவின்பாற் 
பெயரின் அடுக்காகக் கொள்ளலாகாது ; வெறுப்பசெயின் என அஃறிணைப் 
பன்மைப் பெயர் முன் வருமொழி முதல்வலி இயல்பாகவேண்டு மாதலால் . 
உ உக . இறப்பவே தய செயினுந் தன் னட்டார் 

பொறுத்த றகுவதொன் றன்றே - நிறக்கோங் 
குருவ வண்டார்க்கு முயாவரை நாட 

வொருவர் பொறையிருவர் நட்பு . 
( இ - ள் . ) கரம் கோங்கு நல்ல நிறமுள்ள கோங்கு மரத்தின் மலர்களி 
லே , -- ருவம் வண்டு அழகிய வடிவமுடைய வண்டுகள் , ஆர்க்கும் - ஒலித் 
தற்கடமான , 

உயர் வரை - உயர்ந்த மலைகளையுடைய , நாட - நாட்டை 
யுடையவனே - தன் நட்டார் - தனது சினேகிதர் , இறப்பவே தீய செயி 
னும் - மிகவும் தீங்குகளையே செய்தாராயினும் , பொறுத்தல் - ( அப்பிழை 
களைப் ) பொறுத்தல் , தகுவது ஒன்று அன்றோ - (பெருமைக்குண்முடை 
யார்க்குத் ) தகுந்திருப்பதொரு காரியமன்றோ ? ( ஏனெனில் ), - ஒருவர் 
பொறை இருவர் நட்பு - ஒருத்தர் ( ஒருத்தருடைய பிழையைப் ) பொறுத்திடு 
தலே இரண்டுபேரது சினேகத்துக்குக் காரணமாகும் , ( ஆதலால் ) ; (எ - று ) 

ஏதுவணி . “ ஒருவர் பொறை யிருவர்நட்பு " என்னுஞ் சொற்றொடர், 
" தந்தீமையில்லாதார் நட்டவர் தீமையையு , மெந் தீமையென்றேயுணர்பரா . 
மந்தண் , பொருதிரை வந்துலாம் பொங்கு தீர்ச சேர்ப்ப , வொருவர் பொறை 
யிருவர் நட்பு என்ற பழமொழிச்செய்யுளிற் பயின்றுள்ளது காரணமாகிய 
பொறுத்தற்குணம் , காரியமாகியசினேகமாக உபசரிக்கப்பட்டது . இறப்ப 
வரம்புகடக்க, கோங்கு - மரப்பெயர் , அதன்சினையான மலருக்கு முதலாகு 
பெயர் , உயர் வரை - ஓங்கின மலை . சிறந்த மலை ; இரட்டுறமொழிதல் , 

24 


கவுன் 


நாலடியார் 


( பொருட் 


- 


உயர்ந்த உயர்கிற உயரும் எனக் காலந்தோன்ற நிற்றலால் , வினைத்தொகை , 
இதனால் உயர்வாகிய மலையெனப் பண்புத்தொகையாகாது . 

( n . ) 
உ உச . மடி திரை தந்திட்ட வான்கதிர் முத்தங் 

கடுவிசை நாவாய் கரையலைக்குஞ் சேர்ப்ப 
விடுதற் கரியா ரியல்பிலரே னெஞ்சஞ் 
சுடுதற்கு மூட்டிய தி . 
ள் . ) மடி திரை தந்திட்ட- மடிந்து விழுகின்ற அலைகள் கொணர் 
காழித்திடுகின்ற , வான் கதிர்முத்தம் சிறந்த ஒளியையுடைய முத்துக் 
களை , கடு விசை நாவாய் - மிகுந்த வேகத்தையுடைய மரக்கலங்கள் , கரை 
அலைக்கும் -கரைகளிலே அலையச்செய்து தள்ளுகின்ற , சேர்ப்ப - கடல் துறை 
யையுடைய பாண்டியனே! - விடுதற்கு அரியார் - (சினேகம் ) விடுதற்குக் 
கூடாதவர்கள் , இயல்பு இலரேல் - இயற்கையான நற்குணம் இல்லா தவரா 
யின் , ( அவர் ) , நெஞ்சம் சுடுதற்கு மூட்டிய தீ - ( தமது ) மனத்தை எரிப்ப 
தற்கு மூட்டப்பட்ட நெருப்பை யொப்பர் ; ( எ - று . ) 

கூடிப் பிரிதல் கூடாதாயினும் , சினேகிக்கப்பட்டவர் நற்குணமில்லா 
மல் துர்க்குணமுடையராயிருந்தால் மனத்திற்கு மிக்க துன்பமே தரும் ; 
ஆதலின் , சினேகிக்கப்பட்டவர் தம்மாகூடியவளவு தவறின்றி யொழுக 
வேண்டு மென்பதாம். 

விடுதற்கரியார் என்னும் பிரயோகம் மேல் உ உ + -ஆஞ் செய்யுளிலும் , 
ந்த அர்த்தமுள்ள விடற்பாலரல்லார் என்னும் பிரயோகம் அடுத்தசெய் 
யுளிலும் வருதல் காண்க . நாவாய் - நௌ என்னும் வடமொழியின் சிதை 
வென்பர் . கடலில் முத்து - சிப்பி சங்கு முதலியவற்றிலிருந்து உண்டான 
வையும் , ரத்நாகரமானதால் இயற்கையிலே உள்ளவையும் , செயற்கையான 
நற்குணம் சிறிது காலம் இருக்குமேயன்றி நீடித்து நில்லாதாதலால் , இய 
ல்பு எனப்பட்டது . சுடுதற்கு எதிர்காலவினையெச்சம் ; இனி , இச்சொல்லை, 
சுடுதலென்னுந் தொழிற்பெயரின்மேற் பொருட்டுப்பொருளில்வந்த நான் 
காம் வேற்றுமையாகக் கொள்ளலாகாது : இச்சொல் எதிர்காலங் காட்டுத் 
லாலும் , தொழிற்பெயர் பெரும்பாலும் காலங்காட்டாமையாலு மென்க . 

. 
கடு - கடி யென்னும் உரிச்சொல் ஈறு திரிந்தது . 

( ச ) 
உஉரு இன்னா செயினும் விடற்பால ரல்லாரைப் 

பொன்னாகப் போற்றிக் கொளல்வேண்டும் - பொன்னொடு 
நல்லிற் சிதைத்ததீ நாடொறு நாடித்த 
மில்லத்தி லாக்குத லால் . 
( இ - ள் . ) இன்னா செயினும் - துன்பங்கள் பலவற்றைச் செய்தாராயி 
னும் , விடல் பாலர் அல்லாரை - விடத்தக்கவரல்லாதவரை , பொன் ஆக 
போற்றிகொளல் வேண்டும் - பொன்னைப்போலவேநினைத்து விரும்பிரன்கு 
மதித்து மேன்மையாகக் கொள்ளுதல் தகுதி ; ( ஏனெனில் ) , - பொன்னொடு 


பால் ] உ .. - ஆம் அதிகாரம் .-- கட் பிற்பிழைபொறுத்தல் . சவுள் 
நல் இல் சிதைத்த நீ - பொன் முதலிய நற்பொருள்களுடனே ( ஒருவருடை 
ய ) சிறந்த வீட்டையும் எரித்தழித்திட்ட நெருப்பை , நாள் தொறும் நாடி 
தம் இல்லத்தில் ஆக்குதலால்- தினந்தோறும் விரும்பி ( அவர் ) தமது வீட் 
டில் வளர்த்துவைத்தலால் ; ( எ 

இந்தச்செய்யுளின் முதலடியோடு வருஞ்செய்யுளின் முதலடி ஒப்பு 
நோக்கத்தக்கது . 

நன்மை தீமை பாராது அகப்பட்டவையெல்லாவற்றையும் எரித்தழிக் 
கும் இயல்பின தாகிய நெருப்பையும் சமைத்தல் விளக்கெரித்தல் முதலிய 
பிரயோசனங்களின் பொருட்டு உலகத்தில் எல்லோரும் தமது வீடுகளில் 
பல இடத்தும் சேர்த்திருக்கவில்லையா அதுபோலவே , சிலகாலம் துன் 
பஞ்செய்வாராயினும் பிறகாலத்து உதவி செய்தல் நோக்கி அவரோடு 
பிழைபாராது பொறுத்துச் சிநேகிக்க வேண்டு மென்பதாம் . நெருப்பை 
உபமானமாகக் கூறினமையின் , துர்க்குணமுடையாரோடு மிக நெருங்காம 
லும் விட்டு நீங்காமலும் பழகவேண்டு மென்றவாறாம் . 

பொன் - சிறந்த பொருள்களுக்கெல்லாம் உபலட்சணம் . இன்னா - 
இனிமையென்னும் பண்பினடியாப் பிறந்த எதிர்மறைப் பலவின்பாற் 
குறிப்பு வினையாலணையும் பெயர் . 

முன்பாட்டில் நெஞ்சஞ் சுடுதற்கு மூட்டிய தீ என்றமையின் - யாவ 
ரும் அஞ்சுவா ரெனக் கருதி , தீயைச சோத்தல் போல அவரையஞ் சேர்த் 
தல்வேண்டுமென்ற இப்பாட்டை அடுத்திருக்க வைத்தார். 

" அப்ரியாண்யபிகுர்வாணோய ப்ரிய ப்ரிய ஏவஸ் - தக்தமந்திரஸாரேபி 
கஸ்யவஹ்நாவநாதரம் என்பது , இதற்குச் சோந்த வட நூன் மேற்கோள் . 
உஉ கா . இன்னா செயினும் விடுதற் கரியாரை 

துன்னாத் துறத்த ரகுவதோ - துன்னருஞ்சீர் 
விண்குத்து நீள்வரை வெற்ப களைபவோ 

கண்குத்திற் றென்று தங் கை . 
( இ - ள் . ) துன் அரு சீர் - (பிறவிடத்துச ) சேர்தற்கருமையான சிறப் 
புக்களைத் தம்மிடன் சேரப்பெற்றுள்ள , விண் குத்தும் நீள் வரை- ஆகாயத் 
தைக் குத்துகின்ற நீண்ட மூங்கில்களையுடைய , வெற்ப - மலைகளை யுடைய 
பாண்டியனே ! - கண் குத்திற்று என்று தம் கை களைபவோ- தமது கண் 
ணைக் குத்திவிட்டதென்ற காரணத்தால் தமது கையை வெட்டியொழிப் 
பார்களோ . (உலகத்தில் எவரும் ஒழிக்கமாட்டாரன்றோ),(அதுபோலவே ) 
இன்னா செயினும் - துன்பங்களைச செயதாலும் , விடுதற்கு அரியாரை - விடத் 
தகாதவர்களை , துன்னா துறத்தல் - சேர்க்காமல் விட்டிடுதல் , தகுவதோ 
தகுந்ததொரு காரியமாகுமோ ? ( ஆகா தென்றபடி ) ; ( எ - று . ) 

இது- எடுத்துக்காட்டுவமையணி . கையைத் திருஷ்டாந்தமாகக் காட் 
டினமையின் , அவர் தமக்கு அங்கமாகுபவரென்க . தமக்குக் கண் உமை 


கவுடி 


நால்டியா 
யார் 

[ பொருட் 
கூறப்பட்டதனால் , தம்மையும் ஓர் அங்கமாகவே கருதுக வென்றபடியாம் . 
இங்குக் கூறிய உவமையால் , தமது அவயவங்களுள் ஒன்றில் மற்றொன்று 
அஜாக்கிரதையினாறப்பட்டு அதற்கு வருததததையுணடாககினால் அதற்காக 
அவவருததும உறுப்பைக் கோபித்துக் களை பவரிலலாமைபோல, ஒருவா 
மற்றொருவாக்குச் சோர்வினால் தீங்கிழைத்தால அதற்காக அவரையழிப் 
பது தகுதியனறு எனபது பெறப்பட்டது 

வரையெனனுங் கணுவினபெயா-மூங்கிறகுச சினையாகுபெயா களைப 
பலாபால முற்று ஓ - எதிரமறை 

( ச ) 
உ உஎ இலங்குநீர் 

லங்குநீரத தண்சேர்பப வினனா செயினுங் 
கலந்து பழிகாணா சானயோ -- கலந் தபின 
றமை யெடுத்துரைக்குந் திணணறி விலலா தாா 

தாமு மவரிற கடை 
( இ - ள ) உலங்கு நீர் தண சோப விளங்குகிற நீரையுடைய குளிர் 
நத கடலதுறையையுடைய பாண்டியனே - இன்னா செயினும-( தமக்குத ) 
துனபங்கள் பலவறறைச செய்திட்டாலும் , சானறோ (நற்குண நற்செய 
கைகளாலும் கலவி கேளவிகளாலும் ) மிகக பெரியோா , கலந்து பழி கா 
ணா - ( ஒருவரைச ) சினேகிதது அதனபின ( அவரிடமுள்ள ) குற்றத்தைப் 
பாராட்டமாட்டார் , கலந்தபின தீமை எடுத்து உரைக்கும -சினேகித்தபினபு 
( அவரது) குற்றங்களை வெளிப்படுத்துக் கூறுகின்ற , திண அறிவு இல்லா 
தாா - உறுதியான அறிவு 
யான அறிவு இல்லாதவாகள் , 

லலா தவாகள , தாமும அவரின கடை - தாங்க 
ளும் ( தங்களுககுத தீங்கு செய்யும் ) அவாபோலவே கடைப்பட்டவராவா . 

கழமககளினு ம் மேன மககளு + கு உ எள சிறப்பு அவரிடமுள்ள குற 
நங்க 

ளை ஒருபொருளாக நோக்காது பொறுததலே யா தலால மேன மக்கள 
அங்ஙனஞசெயயாராயின தாமும கீழமககளாய விடுவ ரெனபதாம 

தாம அறிவுடையராயிருந்தும் கற்றறிமூடராயக குற்றங்காணு தலால , 
அவரிற்கடை எனபதறகு - அவாகளினுங் கடைப்படடவா எனறு ம உரைக 
கலாம சிறியோாககுக குற்றஞசெயதலஇயலபு , பெரியோாககு அது பொ 
றுத்தல் இயல்பு ஆகவே , சிறியோா தம இயலபாற செய்த குற்றங்களைப் 
பெரியோா தம இயலபாற பொறாராயின , இயலபு கெட்டு அவரினும் இழி 
வுடையராவரெனக காணக நணபாககுத தீங்குசெயயும அவிவேகமபோல 
வதே அவரிடத்து உள்ள குற்றத்தை யெடுத்துரைக்கும் அவிவேகமு 
மெனக . 

இலங்கு நீர் - விளங்கும் தன்மையுள்ள எனறும் உரைக்கலாம , நீர - நீர் 
மையென்னும் பண்புப்பெயா ஈறுபோயிற்று பழி - பழிக்கப்படுவது , செய்ய 
படு பொருள் விகுதி புணாந்து கெட்டபெயா தீமை - பண்புப்பெயா . தா 
மும் , உமமை - எசசபபொருளது பிறாக்குத் தீங்கு செய்யாத தாமும் என 
உபாவு சிறப்பாகவுமாம் . கடை -அதம ரென்றபடி , கடையாககு பெயா. 


பால் ) உ n - ஆம் அதிகாரம்.-- நட்பிற்பிழைபொறுத்தல் . கடிக் 
உஉ வு . ஏதிலார் செய்த திறப்பவே தீதெனினு 

நோ தக்க தென்னுண்டா நோக்குங்காற் - காதல் 
கழுமியார் செய்த கறங்கருவி நாட 

விழுமிதா நெஞ்சத்து ணின்று . 
( இ - ள் . ) கறங்கு அருவி நாட - ஒலிக்கின்ற மலையருவிகளையுடைய 
நாட்டையுடையவனே ! - ஏதிலார் செய்தது - அயலார் செய்தது , இறப்பவே 
தீது எனினும் - மிகவுந் தீமையைத் தருவதேயானாலும் , நோக்குங்கால் - 
(விதியை ) ஆராய்ந்து பார்க்குமிடத்து ,நோதக்கது என் உண்டு ஆம்- வெறுக் 
கத்தக்கது யாது உள்ளதாம் ? ( ஒன்றுமில்லை யென்றபடி ); ( ஆகவே ), காதல் 
கழுமியார் செய்த - அன்பு மிகுந்தவர் செய்த தீங்குகள் , நெஞ்சத்துள் நின்று - 
மனத்தில் நின்றால் ( ஆராய்ந்து எண்ணினா லென்றபடி ), விழுமிது ஆம் -சிறப் 
புடையதாய்விடும் ; ( எ - று . ) 

அயலார் செய்த குற்றமே ஆலோசிக்கு மிடத்து வெறுக்கத்தகாததென் 
றால் , நண்பர் செய்தது பிரியமாகுமென்னத் தட்டில்லை என்பதாம் . கீழ்ச் 
சில பாடல்களால் , நண்பர் அறிவில்லாமையாற் செய்யுங் குற்றங்களைப் 
பொறுத்தல் கூறப்பட்டது ; இப்பாட்டில் , விதிபற்றி அவரால் நிகழுங் குற் 
றத்தைப் பொறுத்தல் உணர்த்தப்பட்டது . 

செய்த பெயர் . செய்த விழுமிதாம் -பன்மையொருமைமயக்கம் ; தனித் 
தனி விழுமியதாகு மென்க . இனி , செய்தது என்பதன் ஈறுதொகுத்தலாக 
வுங் கொள்ளலாம் . நோதற்குத்தக்கது , நோதக்கது . நோ - முதனிலைத் 
தொழிற்பெயர் , நான்காம் வேற்றுமைத்தொகை . ஆம் - அசைநிலைப்பொரு 
ளது . நிற்ப என்பது , நின்று எனத் திரிந்தது ; வானின் றுலகம் வழங்கி 

னுந் திருக்குறளிற்போல விழுமிதா எனப் பிரித்து , துன் 
பந்தருவதா ? ( அன்று ) என்றும் உரைக்கலாம் ; " விழுமஞ் சீர்மையும் சிறப்பு 
மிடும்பையும் ஆதலின் . 

( அ ) 
உ உகா. தமரென்று தாங்கொள்ளப் பட்டவர் தம்மைத் 

தமரன்மை தாமறிந்தா ராயி னவரைத் 
தமரினு நன்கு மதித்துத் தமரன்மை 

தம்மு ளடக்கிக் கொளல் , 
( இ - ள் . ) தமர் என்று தாம் கொள்ளப்பட்டவர் தம்மை - தமது நண் 
பினரென்று தம்மால் அபிமானித்துச் சினேகஞ் செய்துகொள்ளப்பட்ட 
வர்களை , தமர் அன்மை தாம் அறிந்தார் ஆயின் - தமதுநண்பரென்று கொ 
ள்ளுவதற்கு ஏற்ற குணமுடைய ரல்லாதவராகத் தாம் ( பின்பு ) அறிந்தாரா 
னால் , அவரை தமரினும் நன்கு மதித்து - அவர்களைத் தமது உண்மையான 
நண்பரினும் மேன்மையாகக் கொண்டு கௌரவித்து , தமர் அன்மை தம் 
முள் அடக்கிக்கொளல்- ( அவர்களிடங்காணப்பட்ட ) தமராதற்கேலாத தன் 
மையைத் தமது மனத்தினுள்ளேயே அடக்கிவைத்துக்கொள்க ; ( எ - று .) 


வருதலால் என் 


நாலடியார் 

[பொருட் 
தமரிலும் நன்குமதித்தல் - அவர்கள் தமது குணத்தை நோக்கியாயினும் 
தம் தம்குற்றம் ஒழிதற்பொருட்டும் , தம்மிடம் அவர்கள் மேன்மேற்குற்றஞ் 
செய்திடாமைப் பொருட்டு, மென்க . தமரன்மை- தமால்லாதவர் , பண்பாகு 
பெயர் . இனி , உருபுமயக்கமாய் , கொள்ளப்பட்டவர் தம்மை என்பதற்கு - 
கொள்ளப்பட்டவரிடத்து என்றும் உரைக்கலாம் . கொளல் - அல் விகுதி 
பெற்றவியங்கோள்உடன்பாட்டு முற்று ;" பயனில் சொல் பாராட்டுவானை 
மக்கட்பதடி யெனல் " என்ற திருக்குறளில் எனல் என்பது போல . 

இப்பாட்டில் தமர் என வந்த சொல்லும் பொருளும் மீண்டும் பல 
விடத்து வந்தமையால் , சொற்பொருட்பின் வருநிலையணி . ( க ) 
உங 0 . குற்றமு மேனைக் குணமு மொருவனை 

நட்டபி னாடித் திரிவேனே - னட்டான் 
மறைகாவா விட்டவன் செல்வுழிச் செல்க 

வறைகடல்சூழ் வைய நக . 
( இ ) ஒருவனை நட்டபின் - ஒருத்தனைச் சினேகித்தபின்பு , குற்ற 
மும் ஏனை குணமும் நாடி திரிவேனேல் -( அவளிடத்திலுள்ள ) குற்றங்களை 
யும் அவற்றிற்கு எதிரிடையான குணங்களையும் ஆராய்ந்து திரிவேனானால் , 
(யான் ), அறை கடல் சூழ் வையம் ரக - ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த நிலவுலகத் 
தார் யாவரும் (என்னை இகழ்ந்து ) சிரிக்கும்படி , நட்டான் மறை காவா 
விட்டவன் செல்வுழி செல்க -சினேகிதனது இரகசியத்தை அடக்கிவைத்துக் 
காவாமல் வெளியிட்டு விட்ட பாவி செல்லுங் கதியிற் செல்வேனாக (எ - று ) 

இச்செய்யுள் , நட்பிற்பிழைபொறுக்கும் இயல்புறு தியையுடையானொ 
ருவன் செய்யுஞ்சபதமூலமாக அக்குணத்தின் கடமையைவெளியிட்டவாறு . 

வெளியிட்டால் நேசித்தவனுக்குத் துன்பந்தரக்கூடிய இகசியங்களை 
வெளிப்படுத்தினவனுக்கு நேரும் நரகமே ஒருவனைச் சினேகித்தபின் அவ 
னது குற்றங்களைப் பாராட்டுபவனுக்கும் நேர்வதென்பதாம் . எனவே , இர 
ண்டும் ஒத்த பெரும்பாவ மென்றபடி . நட்டபின் குற்றமும் குணமும் நாடி 
த்திரிதல் தகாதென்றமையின் , நட்பதற்கு முன்னமே இவற்றை ஆராய்ச்சி 
செய்யவேண்டுமென்றும் , நட்புச் செய்த பின் குற்றங்களையும் குணமாகவே 
கருதவேண்டு மென்றும் கூறியபடியாம் . 

மறை - மறைத்தற்கு உரியது , (பிறர்க்கு அறியப் படாமல் ) மறுக்கத் 
தக்கது . 

செல்க -வியங்கோள் முற்று ; இங்கே , தன்மையொருமைக்கு வந்தது . 
வையம் - எல்லாப்பொருள்களையும் வைக்குமிடமெனக் காரணப்பெயர் ; இங் 
கே இடவாகுபெயர் . 

( க ) 


உச . ஆம் அகோரம் . - கூடாநட்பு. 
அஃதாவது - திரிகரணங்களுள் உள்ளே மனத்தாற் கூடாமலிருந்தே 
வெளியே சொற்செயல்களாற் கூடியொழுகுவாரது சினேகம், கீழ் நண்பர் 
செய்த பிழைகளைப் பொறுத்தல் வேண்டுமெனக்கூறி , இங்கே , பொறுக் 
கப்படாத குற்றமுடைமையால் விடற்பாலதாகிய நட்புக் கூறுகின்றமை 
யின் , இது அவ்வதிகாரத்தின்பின் வைக்கப்பட்டது ; திருக்குறளிலும் பழ 
மையென்னும் அதிகாரத்தின்பின் நட்பு கூடாநட்பு என்னும் அதிகாரங் 
களை வைத்தவாறு காண்க . இனி , இதற்கு - குடிப்பிறப்பாலும் குணத்தா 
லும் ஒழுக்கத்தாலும் மனத்தாலும் அறிவுடைமையாலும் பிறவாற்றாலும் 
தமது நெஞ்ஈக்குப் பொருந்தாதவரைச் சினேகஞ்செய்ய லாகாதென்பதை 
யுணர்த்துவ தென்றும் பொருள் கொள்ளலாம் . 
உஙக . செறிப்பில் பழங்கூரை ரோணை யாக 

விறைத்து நீரேற்றுங் கிடப்பர் - கறைக்குன்றம் 
பொங்கருவி தாழும் புனல்வரை நன்னாட 

தங்கரும முற்றுந் துணை . 
( இ - ள் . ) கறை குன்றம் -கறுப்பான மலைகளினின்று, பொங்கு அருவி 
தாழும் - மிகுந்த அருவிகளாகப் பெருகுகின்ற, புனல் வரை-நீரெல்லையை 
யுடைய , நல் நாட -சிறந்த நாட்டையுடைய பாண்டியனே ! - செரிப்பு இல் 
பழங் கூரை- கட்டுக்கோப்பில்லாத பழையகூரைவீட்டிலே, ( மழைக்காலத் 
தில் ) , சேறு அணை ஆக - சேற்றினால் அணை உண்டாக ( ச் செய்து ), ( நீர் ) 
இறைத்தும் - ( அதனுள்ளே விழுந்த ) நீரை (வெளியிலே ) இறைத்தும் , நீர் 
எற்றும் - ( மேல்விழும் ) நீரை ( அங்ஙனம் விழவொட்டாமற் கையினாலும் 
பாத்திரங்களினாலும் ) ஏற்றும் , தம் கருமம் முற்றும் துணை - தங்கள் காரி 
யம் முடியுமளவும் , கிடப்பர் - ( சிலர் அதிலே ) வாசல் செய்திருப்பர்;(எ - று .) 

சிலர் தமது இயற்கை நற்குணத்தினாலல்லாமல் தங்கள் காரியம் நிறை 
வேறுதற்பொருட்டு அதுவரையில் மிகத் தாழ்ந்த நிலைமையில் இருப்பதாக 
வெளிக்குக்காட்டுவது உண்டு , அப்படிப்பட்டவர்கள்சினேகம் நம்பிக் கொ 
ள்ளத் தக்கதன்று என்பதாம் . 

செறிப்பு - அமைதி ; தொழிற்பெயர். கூரை - இழிவான மேற்புறத்தை 
யுடைய சிற்றில் . அணை -நீரைத்தடுக்குள் செய்கரை . வரை - மலை யென்றால் , 
குன்றம் - அதன் சிகர மென்க . 

இனி , இப்பாட்டிற்கு - பழுதுபட்ட கூரைவீட்டி லுள்ளவர் மழை 
பெய்கையில் அதற்குப் பழுதுவராமற் பலவகையாலுங் காத்து நிற்பது போ 
லச் சினேகிதரது காரியம் முடியுமளவும் அதனைப் பலவகையாலும் முயன்று 
காத்திடுபவரே நேசிக்கத்தக்கவர் பிறரல்லர் என்றும் , மழைவருமுன்னமே 
பழுதுபட்ட வீட்டைச் செவ்வை செய்து கொள்ளாமல் வந்தபொழுது வரு 
ந்துகின்றவர் போல வருமுன் காப்பவரல்லாமல் வருங்காலும் வந்தபின்புங் 
சாப்பவர் நட்கப்படாதவ ரென்றுங் கருத்துக்கொள்வாரு முளர் . 


காலடியார் 

[ பொருட் 
நீர் இறைத்தும்- (கூலிக்காகப் பிறர்பயிருக்குத் ) தண்ணீரிறைத்தும் , 
ஏற்றும் யாசகஞ்செய்தும் , சேறு அணை ஆக - சேற்றினால் தலைக்கு அணை 
யமைத்துக்கொண்டு , கிடப்பர் - படுத்திருப்பர் என்றும் உரைகொள்ளலாம் . 
உ கூஉ . சரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் 

மாரிபோன் மாண்ட ப்யத்ததா - மாரி 
வறந்தக்காற் போலுமே வாலருவி நாட 
சிறந்தக்காற் சீரிலார் நட்பு . 

- ள் . ) வால் அருவி நாட - வெண்மையான மலையருவிகளையுடைய , 
காட்டையுடையவனே ! - சீரியார் கேண்மை - சிறப்புடையாரது சினேகம் , 
சிறந்த சிறப்பிற்று ஆய் - மிகுந்த சிறப்புள்ள தாய் , மாரிபோல்- ( பெய்யும் ) 
மழைபோல மாண்ட பயத்தது ஆம் - மாட்சிமைப்பட்ட பயனையுடையதாம் ; 
சீர்இலார் நட்பு-சிறந்த குணமில்லா தவரது சினேகம் , சிறந்தக்கால் - மிகுந் 
தால் , மாரி வறந்தக்கால்போலும் - மழை ( பெய்யாமல் ) வறந்து போனால் 
( அந்நிலைமை ) போலப் பயனற்றதாம் ; (எ - று . ) 

சிறப்பிற்று -ஒன்றன்பாற் குறிப்பு வினையாலணையும் பெயர் ; சிறப்பு 
பகுதி , இன் - சாரியை , று - விகுதி . ஏ - தேற்றம் . 

( உ ) 
உங ங . நுண்ணுணர்வி னாரொடு கூடி நுகர்வுடைமை 

விண்ணுலகே யொக்கும் விழைவிற்றா - னுண்ணா 
லுணர்வில ராகிய ஆதிய மில்லார்ப் 

புணர்தனிரயத்து ளொன்று . 
( இ - ள் . ) நுண் உணர்வினாரொடு கூடி - 

ணர்வினாரொடு கூடி - நுட்பமான அறிவையுடைய 
வர்களுடனே சேர்ந்து , நுகர்வு உடைமை - ( அவர்கள் சேர்க்கையா லுண் 
டாகும் இன்பங்களை ) அனுபவிக்குந் தன்மையுடையவராயிருத்தல் , விண் 
உலகே ஒக்கும் விழைவிற்று - தேவலோகவின்பத்தையே ஒத்திருக்கின்ற 
விரும்பப்படும் மேன்மையுடையது ; நுண் நூல் உணர்வு இலர் ஆகிய- நுட் 
பமான சாஸ்திரங்களை அறியும் அறிவு இல்லாதவரான , ஊதியம் இல்லார் - 
பயனில்லாதவர்களை , புணர்தல் - சேர்தல் , ரயத்துள் ஒன்று - நரகத்துன் 
பங்களுள் ஒன்றாகும் ; ( எ - று . ) 

விண்ணுலகு , நிரயம் என்பன - அவற்றில் அனுபவிக்கப்படும் இன்ப 
துன்பங்களுக்கு இடவாகுபெயர் . நுண்ணுணர்வு - சூ , மபுத்தி . நுகர்வு 
உடைமை என்பதற்கு - உணவுண்ணுதலையுடையராதல் என உரைத்தல் 
சிறவாதாம் . விழைவு - விரும்புதல் ; இங்கே , தொழிலாகுபெயர் . நிரயம் - 
வடசொல் . அறிவுக்கு நுட்பம் -ஆழ்ந்த உட்கருத்துக்களையும் அறிதல் . நூலு 
க்கு நுட்பம் - அரிய விஷயங்கள் பலவற்றைக் கூறுதல் . 

( ங ) 
உங ச . பெருகுவது போலத் தோன்றிவைத் தீப்போ 

லொருபொழுதுஞ் செல்லாதே நந்து - மருகெல்லாஞ் 
சந்தன நீள்சோலைச் சாரன் மலைநாட 
பந்த மிலாளர் தொடர்பு, 


பால் ] உசு - ஆம் அதிகாரம் . - கூடாநட்பு . 

ள் . ) அருகு எல்லாம் - சமீபமான இடங்களிலெல்லாம் , சந்தனம் 
நீள் சோலை- சந்தன மரங்களின் பெரிய சோலைகளையுடைய , சாரல் - பக்கங் 
களையுடைய , மலை -மலையையுடைய , நாட - நாட்டரசனே ! - பந்தம் இல் ஆளர் 
தொடர்பு- (மனத்தில் அன்பின் ) கட்டில்லா தவரது சிநேகம் , பெருகுவது 
போல தோன்றி - முதலில் வளர்வது போலக் காணப்பட்டு , வை தீ போல் 
வைக்கோலிற்பற்றிய நெருப்புப்போல , ஒருபொழுதும் செல்லாதே நந்தும் - 
சிறிது பொழுது கூட நிலைத்திராமல் அழியும் ; ( எ - று . ) 

வை- வைக்கோல் , சாரல் - மலைப்பக்கம் . இங்கே , மலை - மலய பருவதம் ; 
பொதியமலை: அதிலே சந்தன மரங்கள் அதிகமென்று கவிகளெல்லாரும் 
வருணிப்பர் . சந்தரும் , பந்தம்- வடசொற்கள் . வைத்து ஈப்போல்எனப்பதம் 
பிரித்தலில் உரை சிறவாமை காண்க . 

( ச ) 
உங ரு . செய்யாத செய்துநா மென்றலுஞ் செய்வதனைச் 

து தாழ்த்துக்கொண் டோட்டலு- மெய்யாக 
வின்பு மாஉம் பெற்றி யிகழ்ந்தார்க்கு மந்நிலையே 

துன்பு 2 உம் பெற்றி தரும் . 
( இ - ள் . ) செய்யாத நாம் செய்தும்என்றலும்- தம்மாற் செய்யக்கூடாத 
காரியங்களை நாம் செய்வோம் என்று சொல்லுதலும் , செய்வதனை செய் 
யாது தாழ்த்துக்கொண்டு ஓட்டலும்- தம்மாற்செய்யக் கூடிய காரியத்தைச் 
செய்யாமல் தாமதித்துக்கொண்டு காலங்கழித்தலும் , (இவ்விரண்டும் ), - 
மெய் ஆகஇன்பு உமா உம் பெற்றி இகழ்ந்தார்க்கும் உண்மையாக ( ஜம்புலன் 
கான் ) இன்பங்களை அடையுந் தன்மையை இகழ்ந்த துறவறத்தார்க்கும் , 
அந்திலயே - அப்பொழுதே, துன்பு உமாஉம் பெற்றிதரும்- துன்பங்களை மிக 
அடையுந் தன்மையைக் கொடுக்கும் ; ( எ - று .) 

செயக்கடவ வல்லனவுஞ் செய்துமன் னென்பார் , நயத்தகு நாகரிக 
மென்னாஞ்- செயிர்த்துரைப்பின் , நென்சுநோமென்று தலைதுமிப்பான் றண் 
ணளிபோ , லெஞ்சா தெடுத்துரைக்கற் பாற்று , " " சொல்வன்மையுண்டெ 
னிற்கொன்னே விடுத்தொழிதல் , நல்வினைகோறலின் வேறல்ல - வல்லைத்தம் , 
ஆக்கங்கெடுவ துளதெனினு மஞ்சுபவோ , வாக்கின் பயன் கொள்பவர் 
என்றார் நீதிநெறிவிளக்கத்தும் . 

செய்யக்கூடாதவை செய்வோமென்றுபிறர்க்குக் கூறுதல் தற் கழ்ச்சி 
வகையால் டம்பத்தன்மையாகு மாதலாலும் , ஆசைகாட்டிமோசஞ்செய்து 
நம்பிக்கைத்துரோகமாய் முடியுமாதலாலும் , பெருங்குற்றமாம் . செய்யக்கூடி 
யதைச் செய்யாமையை உபகாரமாகாததோடு அபகாரமாகக் கொள்வர் 
அறிவுடையோர் என அறிக . 

செய்யாத - பெயர் . செய்தும் - தன்மைப்பன்மை எதிர்காலமுற்று ; தும் - 
விகுதி . செய்வது - சாதியொருமை . 

இவ்விரண்டும் கூடா நட்புடையார் செயலென்பது கருத்தாதலின் ,இப் 
பாட்டு இவ்வதிகாரத்தில் வைக்கப்பட்டது . 

( ரு ) 
25 


நாலடியார் 


[ பொருட் 


உஙசு . ஒருநீர்ப் பிறந்தொருங்கு நீண்டக் கடைத்தும் 

விரிநீர்க் குவளையை யாம்ப லொக்கல்லா 
பெருநீரார் கேண்மை கொளினு நீ ரல்லார் 

கருமங்கள் வேறு படும் . 
( இ - ள் . ) ஒரு நீர் பிறந்து - ஒரு ஜலத்தில் தானே தோன்றி , ஒருங்கு 
நீண்டக்கடைத்தும் ஒருசேரவே வளர்ந்தவிடத்தும் , விரி நீர் குவளையை - 
மலர்ந்து விளங்கி மணம் வீசுந்தன்மையுள்ள நீலோற்பலமலர்களை , ஆம்பல் 
ஆம்பல் மலர்கள் , ஒக்கல்லா ஒத்திருக்கமாட்டா ; ( அதுபோலவே ), - பெரு 
நீரார் கேண்மை கொளினும் - சிறந்த குணமுடையோரது சினேகத்தைக் 
கொண்டாலும் , நீர் அல்லார் கருமங்கள் - நற்குணமுடையவரல்லாதவரது 

ல்கள், வேறுபடும் - வேறாகிப்போம் ; ( எ - று . ) 
சிறந்த குவளையுடனே ஆம்பல் பிறந்து வாழ்ந்து பயின்றிருந்தும் அச் 
சிறப்பையடையாமல் தன் இயல்பிலேயே நிற்றல் போலக் குணவான் 
டனே குணமில்லாதவர் பலநாள்பழகியும் அவர் நற்குணத்தைத் தாம் 
பெறாமல் தமது இயல்பான தீக்குணத்திலேயே இருப்பர் என்பதாம் . எடுத் 
துக்காட்டுவமையணி . 

முதலடியில் , நீர் -ஜலம் : நீரமென்னும் வடமொழியின் திரிபு : மற்றை 
மூன்றிடத்தும் , நீர் - குணம் : நீர்மையென்னும் பண்புப்பெயரின் விகாரம் . 
ஒக்கல்லா - எதிர்மறைப் பலவின்பால் முற்று . 

இனிய நீர்மையில்லாதவர் கூடாநட்பின ரென்க . நிறை நீர நீரவர் 
கேண்மை என்ற திருக்குறளில் , திரவரென்றார் , ( அறிவுடையாரை ) இனி 
மைபற்றி என்ற பரிமேலழகர் விசேடவுரைபை இங்கே அறிக . 
உங எ . முற்றற் சிறு மந்தி முற்பட்ட தந்தையை 

நெற்றுக்கண் டன்ன விரலான் ஞெமிரத்திட்டுக் 
குற்றிப் பறிக்கு மலைநாட வின்னாதே 

யொற்றுமை கொள்ளாதார் நட்பு 
இ - ள் . ) முற்று அல் சிறு மந்தி- ( பருலம் ) முதிர் தலல்லாத ( இ 
யான ) பெண்குரங்குகள் , முன் பட்ட தந்தையை - தமக்கு எதிரே நேர்ந்த 
தமது தந்தையான பருவம் முற்றின பெரிய ஆண்குரங்குகளை , நெற்றுகண்டு 
அன்னவிரலால் - பயற்ற நெற்றைக் கண்டாற்போன்ற தமது கைவிரல்களால் , 
ஞெமிர்த்திட்டு குற்றி - நெரித்துக்குத்தி , பறிக்கும் ( அதன்கையிலுள்ள கனி 
முதலியவற்றைப் ) பறித்துக்கொண்டுபோதற்கு இடமான , 

டமான , மலை - மலைகளை 
யுடைய , நாட நாட்டையுடையவனே - ஒற்றுமை கொள்ளாதார் கட்பு - தமது 
மனத்தோடு ஒன்றுபடாதவரது சினேகம் , இன்னாது -இனிமையாய் இராது 

மந்தி - குரங்கின் பெண்மைப்பெயர் , குரங்கு முசுவு மூகமு மந்தி " 
என்றார் ஆசிரியர் தொல்காப்பியனர் . இளமையையும் பேதைமையையு 
டைய பெண் குரங்குகளுக்குத் தந்தையினிடம் விளையாட்டுச் சொல்லப் 


* 


ளமை 


பால் ] 


உச - ஆம் அதிகாரம் .--கூடாநட்பு . 


பட்டது . தான் வருதற்கு முன்னமே வந்து அங்குள்ள குற்றியைப் பெயர்த் 
தெடுக்கமாட்டாமலிருக்கிற கிழக்குரங்கை விரலால் அப்பால் தள்ளிவிட்டுத் 
தான் அக்குற்றியை எளிதிற் பெயர்த்தெடுக்கிற சிறுகுரங்கையுடைய மலை 
யென்று உரைப்பாரு முளர் . 

தந்தை -இருதிணைப் பொதுப்பெயர் . குற்றி - மரக்கட்டை . ஒற்றுமை . 
மனம் ஒன்றுபடுதல் ; ஸாம்யம் . முற்றல் என்பதைத் தொழிற்பெயராகக் 
கொண்டு , தந்தைக்கு அடைமொழியாக்கினுமாம் . 

( எ ) 
உஙவு . முட்டுற்ற போழ்தின் முடுகியென் னாருயின் 
நட்டா னொருவன்கை நீட்டேனே 

கை நீட்டேனே - னட்டான் 
கடி மனை கட்டழித்தான் செல்வுழிச் செல்க 

நெடுமொழி வைய நக . 
( இ - ள் . ) முட்டு உற்ற போழ்தில் (என துநண்பனொருவனுக்குத் துன் 
பம் நேர்ந்தபொழுது , முடுகி -விரைந்து , 

என் 

உயிரை- எனது அருமை 
யான உயிரை , நட்டான் ஒருவன் கை நீட்டேனேல்- ( அத்துன்பத்தினின்றும் 
அவனைக்காக்கும் பொருட்டு ) அச்சிநேகிதனொருவன துவசத்திற்கொட 

படாமற் 
போவேனானால் , ( யான் ) , நெடு மொழி வையம் நக - ( மிகப் பலகாலமளவும் ) 
அழியாமல் வழங்கும் புகழ்பழிச்சொற்களையுடைய நிலவுலகத்தார்யா வரும் 
என்னை ) இகழ்ந்து சிரிக்கும்படி , நட்டான கடி மனை கட்டு அழித்தான் 
செல் உழி செல்க தனது சிநேகிதனது காவலிலுள்ள மனையாளை உறு 
யான கற்பை அழித்த பாவி செல்லுந் தீக்கதியிற் செல்வேனாக ; ( எ - று . ) 

தனது உயிரைக் கொடுத்தாயினும் நண்பனுயிரைக் காக்கவேண்டுவது 
கடமை , அங்ஙனஞ் செய்யாமற்போனால் அது பெரும்பாவமாம் என்றபடி . 

இனி , நட்டான் கடிமனை என்பதற்கு சிநேகிதனாற் கலியாணஞ்செய் 
யப்பட்ட மனைவியென்றும் உரைக்கலாம் . முட்டு முட்டுதல் . தடைப்படுதல் , 
டையூறு ; முதனிலைத்தொழிற்பெயர் . நெடுமொழி வையம் - மிகப்பிரசித்தி 
பெற்ற உலகம் என்றுமாம் . ஆதாரமாகிய உலகம் அழியுமளவும் ஆதேயமா 
கிய புகழ்ச்சொல்லும் பழிச்சொல்லும் அழியாது நிலைநிற்றலால் , 
மொழிவையம் எனப்பட்டது . நகல் - பரிகாசம் . எவர்க்கும் உயிரினும் மேம் 
பட்டது ஒன்று இன்றாதலின் , ஆருயிர் எனப்பட்டது . கடி - பல பொருள் 
குறிக்கும் உரிச்சொல் . 

நட்புக்குணத்தை நன்றாகவுடையானொருவனதுபிரதிஜ்ஞைவார்த்தை 
மூலமாகச் சிறந்த நண்பரது இயல்பு கூறப்பட்டது . 

( அ ) 
உங க . ஆன்படு நெய்பெய் கலனு ளதுகளைந்து 

வேம்படு நெய்பெய் தனைத்தரோ - தேம்படு 
நல்வரை நாட நயமுணர்வார் நண்பொரீஇப் 
புல்லறிவி னாரொடு நட்பு , 


ககக் 


நாலடியார் 


( இ - ள் . ) தேன் படு நல் வரை நாட - தேன்கூடுகள் மிக்க சிறந்த மலை 
களைபுடைய நாட்டை யுடையவனே ! - நயம் உணர்வார் நண்பு ஒரீஇ - சினேக 
குணத்தின் இயல்பை அறியுந் தன்மையுடையாரது சினேகத்தை விட்டு , புல் 
அறிவினாரொடு நட்பு - அற்பபுத்தியை யுடையவரோடு சினேகித்தல் , தன் 
படு நெய் பெய் கலனுள் - பசுவின் சம்பந்தமாகவுண்டான நெய்யைப் பெ 
ய்து வைத்துள்ள பாத்திரத்தில் , அது களைந்து - அந்த நெய்யை எடுத்து 
விட்டு , வேம்பு அடு நெய் பெய்து அனைத்து வேம்பின் சம்பந்தமாகப் பொ 
ருந்திய நெய்யைப் பெய்துவைத்தாற் போலும் ; ( எ - று .) - அரோ - ஈற்ற 
சை ; தேற்றமுமாம் . 

தகா தென்றபடி . உவமையணி . 

வேம்படுநெய் - வேப்பநெய் , வேப்பங்கொட்டையாலாகிய நெய் , வேப் 
பெண்ணெ யெனவழங்குவர். தேன்- அதன் கூண்டுக்குத் தானியாகுபெயர் . 
இனி , தேம் படு - இனிமை பொருந்திய என்றுங் கொள்ளலாம் . ஆன்படு 
இனவெதுகை. 

( சு ) 
உச 0 . உருவிற் கமைந்தான்க ணூராண்மை யின்மை 

பருகற் கமைந்தபா னீரளா யற்றே 
தெரிவுடையார் தீயினத்தா ராகுத னாகம் 

விரிபெடைபோ டாடிவிட் டற்று . 
( இ - ள் . ) உருவிற்கு அமைந்தான்கண் - பெருமைக்கு உரிய சில நற் 
குணங்களையுடையானிடத்து , ஊர் ஆண்மை இன்மை-ஊரிலுள்ள பிறர்க்கு 
உபகாரஞ்செய்யுங் குணமில்லாமைபொருந்துதல் , பருகற்கு அமைந்த பால் 
நீர் அளாய் அற்று - குடிப்பதற்கு ஏற்ற இன்சுவையுடைய பாலில் நீர் கலந் 
தாற்போலும் ; தெரிவு உடையார் - அறிவுடையார் , தீ இனத்தார் ஆகுதல் - 
காடிய நண்பரை யுடையராதல்.நாகம் விரிபெடையோடு ஆடிவிட்டு அற்று - 
நல்லசாதிச் சர்ப்பம் பெட்டைவிரியன் பாம்புடன் புணர்ந்து நீங்கினாற் 
போலும் ; ( எ - று . ) 
பாலில் நீர்கலந்தாற் சுவைகெடுதல்போலக் 

குணமுடையானிடம் 
பிறர்க்கு உதவாமை யிருந்தாற் குணங்கெடும் ; நாகம் விரிபெடையோடு 
புணர்ந்தால் அழிதல் போல நல்லோர் துஷ்டசகவாசத்தாற் கெடுவர் என்ப 
தாம் . நாகம் விரிபெடையோடு புணர்ந்தாற் சாகு மென்பர். 

இனி , உருவிற்கு அமைந்தான் என்பதற்கு -சிரேகிப்பதற்கு ஒருகாரண 
மான வடிவழகுக்கு ஓர் இடமாகப் பொருந்தினவன் என்று உரைப்பாரு 
முளர் . " பேடையும் பெடையு நாடி னொன்றும் " என்ற தொல்காப்பியச் 
ருத்திரத்து நாடின் என்ற மிகையால் , ஊர்வனவான நாகத்திற்குப் பெ 
டையென்னும் பெண்மைப் பெயர் கொள்ளப்பட்டது . 

( க 0 ) 


மூன்றாவது 


இன்பவியல் . 


பமாவ 


- 


மனிதர்மனத்திற்கு மகிழ்ச்சியுண்டாதலைப்பற்றிக் கூறும் பிரிவு என்ப 
தாம் . இத்தன்மை இவ்வியலின் முதலதிகாரத்தால் உடன்பாடாகவும் , மற் 
றை யிரண்டு அதிகாரங்களால் மறுதலையாகவும் கூறப்படுதல்காண்க . 

மனத்திற்கு ஆனந்தமுண்டாதற்குக் காரணமாவது . 
உரு = ஆம் அதிகாரம் .-- அறிவுடைமை , 
அஃதாவது - கல்விகேள்விகளினாலாகிய அறிவோடு உண்மையறிவை 
யும்உடையவனாதல் . இன்னவர் கூடா நண்பர் இன்னவர் கூடு நண்பர் என்று 
அறிதலும் அவர்களை முறையே கலவாமையும் கலத்தலும் அறிவுடையார்க் 
கல்லது கூடாமையின் , இது அதன்பின் வைக்கப்பட்டது . அறிவு -கா 
காரியங்களைப் பகுத்தறிந்துகொள்ளும் விவேகம் ; இயற்கையறிவோடு கூடிய 
செயற்கை யறிவு : நூல்களிற்கூறியபடி இம்மைமறுமைவீடுகட்கு உரியவற் 
றை அறிவதோடு உலக நடையையும் அறிதல் . இனி , எல்லாச் செல்வத் 
ஞ் சிறந்த அறிவாகிய செல்வம் என்றும் உரைக்கலாம் . 
உசக . பகைவர் பணிவிட நோக்கித் தகவுடையார் 

தாமேயு நாணித் தலைச்செல்லார் காணா 
யிளம்பிறை யாயக்காற் றிங்களைச் சேரா 

தணங்கருந் துப்பி னரா . 
( இ - ள் . ) பகைவர் பணிவு இடம் நோக்கி - பகைவர்கள் தாழ்ந்தநிலை 
மையை யடைந்திருத்தலைப் பார்த்து , தகவு உடையார் - தகுந்த அறிவுடை 
யவர் , தாமேயும் நாணி - தம்மில் தாமே வெட்கமடைந்து , தலைச்செல்லார் - 
( அவரைவெல்லுதற்கு ) அச்சமயத்திற்போகமாட்டார்கள் ; காணாய் -(நீ ) பார் : 
அணங்கு அரு துப்பின் அரா-வருந்துதலில்லாத வலிமையையுடைய பாம்பு , 
திங்களை - சந்திரனை , இளம் பிறை ஆயக்கால் - இளையபிறைச்சந்திரனாகும் 
பொழுது , சேராது - (வருத்து தற்குப் ) போகாது; ( எ - று . ) 

நன்மைதீமைபார்க்குந் தன்மைய தல்லாத கொடிய பாம்பும் , சந்திரன் 
இளைத் திருக்கும் பொழுதெல்லாம் அதனை அணுகாதுவிட்டு அது பூர்ண 
மாய் நிறைந்திருக்கும் பொழுதே அதனைப் பிடித்துப் பீடிக்கிறது; ஆதலால் , 
பகைவரை இளைத்திருக்குஞ்சமயம்பார்த்து வெல்லக்கருதாமல் அப்பொ 
ழுது அவர்பால் இரங்கிப்பின்பு அவர் தலையெடுத்தபொழுதே பொருது 
வெல்லக்கருதுதல் விவேக மென்பதாம் . எடுத்துக்காட்டுவமையணி . 

கிரகணகாலத்திற் சூரியமண்டலத்தை மறைக்கிற சந்திரனது சாயை 
யையும் சந்திரமண்டலத்தை மறைக்கிற பூமியின் சாயையையும்ராகு கேதுக்க 
ளென்னுங் கரும்பாம்பு செம்பாம்புகளாகக் கூறுதல் , சவிகளது சொள்ரை , 


கக்வு 


நீ ல டியார் 


(பொருட் 


வறு 


பாற்கடல் கடைந்து அமிருதமெடுத்து அதனைத் திருமால் தேவர்க 
ளைத் தனியே இருத்தி அவர்களுக்குப் பகிர்ந்து கொடுத்து வரும்பொழுது 
ஓரசுரன் இடையிலேவந்து கையைநீட்ட அவனை அருகிலிருந்த சூரியசந்திர 
ரது வார்த்தையினால் விஷ்ணு அசுரனென்று அறிந்து சினந்து தலைவே 
உடல்வேறாகும்படிசிதைத்திட்டானென்றும் , அப்பொழுதே அவன் இராகு 
கேது என்னும் இரண்டு தேவசரீரத்தைத் திருமாலின் கரஸ்பரிசத்தாற் 
பெற்றுப் பின்பு அவனருளால் பருவகாலங்களில் தனக்குப்பகைவரான 
சூரியசந்திரரைத் தான் வருத்தவும் அக்காலத்தைப் புண்ணியகாலமாகச் 
சனங்கள் கொண்டாடவும் வரம் பெற்றானென்றும் பௌராணிகர் கூறுவர் . 

பணங்கு- முதனிலைத்தொழிற்பெயர் . அணங்கு அரு துப்பின் என்ப 
தற்கு -(பிறர் ) வருந்துதற்குக் காரணமான எவராலுந் தடுக்கமுடியாத வலி 
மையையுடைய என்றும் பொருள் கொள்ளலாம் . தகவு - தகுதியையுடைய 
அறிவுக்குத் தொழிலாகுபெயர் . 

( க ) 
உசஉ . நளிகடற் றண்சேர்ப்ப நல்கூர்ந்த மக்கட் 

கணிகல மாவ தடக்கம் - பணிவில்சீர் 
மாததிரை யின்றி நடக்குமேல் வாழுமூர் 
கோத்திரங் கூறப் படும் . 

ள் ) நளி கடல் தண் சேர்ப்ப பெரிய கடலின் குளிர்ந்த துறை 
முகத்தையுடையவனே ! - நல்கூர்ந்த மக்கட்கு - வறுமையடைந்துள்ள மனி 
தர்க்கு , அணிகலம் ஆவது - அணிதற்குரிய ஆபரணமாவது , அடக்கம் - அட 
ங்கியிருத்தலாம் ; ( ஒருவன் ) , பணிவு இல் சீர் - அடங்குதலில்லாத தன்மை 
யுடனே , மாத்திரை இன்றி நடக்கும் ஏல் - தன் வரம்புகடந்து நடப்பா 
னால் , வாழும் ஊர் 

அவன் வாழ்ந்திருக்கும் ஊரிலுள்ளார் யாவராலும் , 
கோத்திரம் கூறப்படும் -( அவனது ) குலம் (இழித்துச ) சொல்லப்படும் . 

எப்படிப்பட்டவர்க்கும் அடக்கம் அவசியமாயினும் தரித்திரர் அடங்கி 
யிராமற் போனால் அவரைப்பற்றி அவர்குலமும் இகழப்படு மென்பதாம் . 
இதனால் அடங்குதல் அறிவுடைமையென்றவாறு ; இதுபற்றியே , இப்பாட்டு 
இவ்வதிகாரத்து நிறுத்தப்பட்டது . 

நளிகடல் - உரிச்சொற்றொடராதலின் , இயல்பு . கீழ்கடல் மேல்கடல் 
என்னும் இரண்டெல்லையளவும் உள்ள நாடு என்பார் , நளிகடற்றண்சேர் 
ப்ப என்றா ரென்க ; பிறரல்களிலும் , இவனது நாட்டிலேயே சூரியனுதிப் 
பதும் அஸ்தமிப்பதும் எனக் கூறியவாறு காண்க . பலபண்டங்களும் ஏற்று 
தல் இறக்குத லாவதற்கு ஏற்ற துறைமுகத்தை யுடைத்தாயிருப்பது நாட் 
டுக்குப் பெருஞ் சிறப்பாதலுங் காண்க , கோத்ரம் - வடசொல் . 

( உ ) 
உசங . எந்நிலத்து வித்திடினுங் காஞ்சிரங்காழ் தெங்காகா 

தென்னாட் டவருஞ் சுவர்க்கம் புகுதலாற் 
நன்னாற்றா னாகு மறுமை வடதிசையுங் 
கொன்னாளர் சாலப் பலர் . 


பால் ] உரு - ஆம் அதிகாரம் . - அறிவுடைமை . 

( இ - ள் . ) எர் நிலத்து வித்து இடினும் - எந்த நிலத்திலே விதையைப் 
போகட்டாலும் , காஞ்சிரம் காழ் தெங்கு ஆகா - எட்டிவிதை தென்னை மர 
மாகமாட்டா ; தென் நாட்டவரும் சுவர்க்கம் புகுதலால் தென் திசைநாட்டி 
லுள்ளவர்களும் சுவர்க்கலோகஞ் சென்று சேர்வதனால் , தன்னால் தான் 
ஆகும் மறுமை - தனது முயற்சிவகையாலேயே மறுமைக்கதி உளதாகும் ; 
வடதிசையும் கொன் ஆளர் சால பலர் - வடக்குத்திக்கிலும் (நற்கதிபெறமுய 
லாது ) வீண்காலங்கழிப்பவர் பல ருண்டு ; ( எ - று . ) 

தன்னாடெல்லாம் மிலேச்சதேசமென்றும் , அதில் வாழ்வார்க்கு நற் 
கதியில்லை யென்றுஞ் சிலபிரமாணங்களைக்கொண்டு கூறுகிற வடாட்டா 
ரைநோக்கி அதனை மறுத்து வடதிசையிலிருந்து வந்த சமண முனிவர் இங்ங 
னந் தென்னாட்டாரைச் சிறப்பித்துக் கூறியது போலும் இது . நிலத்தினியற் 
கையால் வித்தினின்று உளதாகும் மரம் வேறுபடாதது போலத் திசையினி 
யற்கையால் அவரவர் தொழிலினின்று உளதாகும் வினைப்பயன் மாறுபடா 
தென்பதாம் . 

தன் ஆற்றான் - தான் ஒழுகும் ஒழுக்கவழியால் என்றும் உரைக்கலாம் . 
கொன் - பயனின்மை ; இடைச்சொல் : அதனை ஆள்பவர் , கொன்னாளர். தெ 
ன்னாட்டவரும் என்பதற்கு- தென் திசைக்கணுள்ள நரகலோகத்தவரும் என் 
றும் , வடதிசையும் என்பதற்கு - வடதிசைக்கணுள்ள புண்ணிய பூமியிலும் 
என்றும் உரைக்கலாம் . உம்மைகளை முறையே எதிரது இறந்தது தழுவிய 
எச்சப்பொருளனவாகவாவது , இழிவு உயர் - சிறப்புப் பொருளனவாகவா 
வது கொள்க , காழ் - பால்பகாவஃறிணைப்பெயர் . 

நற்கதி பெறுதற்கு அறிவுடைமையே காரணமென்றும் , திசைவேறு 
பாட்டாற் பயன் வேறுபடுவதாகக் கூறுவது அறிவுடைமையன் றென்றும் 
அதிகாரத்துக்கு எற்பக் கருத்துக் கொள்ள வேண்டும் . 

விரையொன்று போட்டாற் சுரையொன்று முளைக்குமா . என்பது 
பழமொழி . 

கபிலரகவல் என வழங்கப்படுவதில் " தென்றிசைப்புலையன் வடதி 
சைக்கேகின் , பழுதற வோதிப் பார்ப்பா னாவான் , வடதிசைப் பார்ப்பான் 
தென் திசைக்கேகின் , நடையது கோணிப் புலையனாவான் என்ற போன்ற 
பொது விதிபற்றிய கொள்கை இங்குச்சிறப்புவிதிகாட்டி மறுக்கப்பட்டது . 
உசுசு வேம்பி னிலையுட் கனியினும் வாழைதன் 

தீஞ்சுவை யாதுந் திரியாதா - மாங்கே 
யினந்தி கெனினு மியல்புடையார் கேண்மை 
மனந்தீதாம் பர்க மரிது . 

ள் . ) வேம்பின் இலையுள் கனியினும் - வேப்பிலையிலே பழுத்தா 
லும் , வாழை -வாழைப்பழம் , தன் தீம் + வை யாதும் திரியாது ஆம் - தனது 
இனிய உருளி சிறிதும் மாறுபடாதாம் ; ஆங்கே - அதுபோலவே , - இனம் 


160 


காலயார் 

[ பொருட் 
தீது எனினும் - சேர்ந்த கூட்டம் குணங்கொடியதாயிருந்தாலும் , இயல்பு 
உடையார் கேண்மை - இயற்கை நல்லறிவுடையாரது நட்பு , மனம் தீது ஆம் 
பக்கம் அரிது . மனம் கொடியதாகுந் தன்மை இல்லை ; ( எ - று . ) 

இயற்கையில் இன் சுவைமிக்குள்ள பழமாயின் சேர்க்கையாற் சுவை 
கெடுதல் இல்லைபோல , இயற்கையில் நல்லறிவு மிக்குள்ள மனிதரா 
சேர்க்கையாற் குணங்கெடுதலில்லை யென்பதாம் . 

ஆங்கு-உவமவுருபு ; இது உபமான உபமேயங்களுக்கு இடையே வந்து 
விட்டதனால் , இப்பாட்டு எடுத்துக்காட்டுவமையணியாகாது ; உவமையணி 
யேயாம் . 

வாழை - அதன் பழத்துக்கு , முதலாகுபெயர் . தீச்சுவை என வலிமிக்கு 
வருமிடத்து , தீமை சுவை யெனப் பிரித்து , கடுஞ்சுவையென்று பொருள் 
உரைக்க வேண்டும் . தீம் என்பதனடியாகப் பிறந்த பெயரெச்சம் தீவிய என் 
வும் , தீமை யென்பத னடியாகப் பிறந்தது தீய எனவும் நிற்கும் வேறுபாட் 
டையுங் காண்க . வாழை தன் சுவை திரியாது- தொடர்ந்தபொருள் அதன் 
பயனிலையையே கொண்ட முடிபு . 

( ச ) 
உசரு . கடல்சார்ந்து மின்னீர் பிறக்கு மலைசார்ந்து 

முப்பீண் டுவரி பிறத்தலாற் றத்த 
மினத்தனைய ரல்ல ரெறிகடற்றண் சேர்ப்ப 

மனத்தனையர் மக்களென் பார் . 

- ள் . ) எறி கடல் தண் சேர்ப்ப - அலை வீசுகின்ற கடலினது குளிர் 
ந்த துறையை யுடையவனே ! -- கடல் சார்ந்தும் இன் நீர் பிறக்கும்- (உப்புச் 
சுவையுடைய ) கடலை அடுத்தும் இன்சுவையுடைய நீர் உண்டாகும் ; மலை 
சார்ந்தும் உப்பு ஈண்டு உவரி பிறத்தலால் - ( இனிய அருவிநீரையுடைய ) 
மலையை அடுத்தும் உப்பு நிறைந்த உவர் நீர் உண்டாகும் ஆதலால் , -- மக்கள் 
என்பார் - மனிதரெனப்படுபவர் , தம்தம் இனத்து அனையர் அல்லர்- (குணஞ் 
செயல்களில் ) தங்கள் தங்கள் இனத்தாரையொத்தவரல்லர் ; மனத்து அனை 
யர்-தம்தம் மனத்தின் அறிவை யொத்தவர் ( எ - று . ) 

தமது இயற்கை நற்குணஞ் சேர்க்கையால் மாறுபடா தவரே மனித 
ரென்று சிறப்பித்துக் கூறப்படுவதற்கு ஏற்றவ ரென்பதாம் . 
மக்களென்பார் என்பது , " இல்வாழ்வானென்பான் , 

ஊரெனப்படு 
வது உறையூர் என்பன போலச் சிறப்புத்தோன்ற நின்றது . என்பார் எனச் 
செயப்படுபொருள் வினைமுதல்போலக் கூறப்பட்டது . அதிகாரத்துக்கு 
ஏற்ப , மனம் அறிவாயிற்று . மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் நா 
ன்கு அந்தக்கரணங்களுள் ஒன்றன் பெயர் மற்றொன்றிற்கு நூல்களில் மாறி 
வருவது உண்டு . சார்ந்தும் என்ற உம்மை முன்னர் இழிவுசிறப்பும் , பின் 
னர் உயர்வு சிறப்புமாம் . என்பார் என்பதை முதல் வேற்றுமைச் சொல்லுரு 
பாகவுங் கொள்ளலாம் . 

இது , த்ருஷ்டாந்தாலங்காரம் ; ஏதுவணி எனினும் அமையும் . 


பால் ] 


உரு - - 

ஆம் அதிகாரம் . - அறிவுடைமை. 


* 05 


உசசு . பரா அரைப் புன்னை படுகடற்றண் சேர்ப்ப 

வொ ரா அலு மொட்டலுஞ் செய்பவோ நல்ல 
மரூஉச்செய்தி யார்மாட்டுந் தங்கு மனத்தார் 

விரா அ அய்ச் செய்யாமை நன்று . 
( இ - ள் . ) பரு அரை - பருத்த அரையையுடைய , புன்னை - புன்னை மரங் 
கள் , படு - பொருந்தின , கடல் தண் சேர்ப்ப - குளிர்ந்த கடற்றுறையையுடைய 
பாண்டியனே ! - தங்கும் மனத்தார் - உறுதியாய் ஒருநிலையில் நிற்கின்ற 
மனமுடையவர்கள் , நல்ல மரூஉ செய்தியார்மாட்டும் - நற்குணங்கள் பொரு 
ந்தின செய்கையை யுடையவாகளிடத்தும் , ஒராலும் ஒட்டலும் -கூடி நீங்கு 
தலையும் மறுபடி சேர்தலையும் , செய்பவோ - செய்வார்களோ ? 

( செய்யா 
ரென்றபடி ) ; (இங்ஙனஞ் செய்தலினும் ), விராய் செய்யாமை - ( எவரோடுங் 
கலந்து ) சினேகஞ்செய்யா திருத்தல் , நன்று - நல்ல விவேகமாம் ; ( எ - று . ) 

அயோக்கியரிடத்துங் கூடிப்பீரிதல் காரியமன்று ; ஆனபொழுது , 
யோக்கியரிடங் கூடிப்பிரிதலும் மறுபடி கூடுதலும் மனம் ஒருவழிப்பட்ட 
வரது செயலாகா : அதனினும் அவர்களைச சேராமலிருப்பதே மிக நல்ல 
தாம் என்றபடி , 

கூடிப்பிரிதலினும் கூடாமை நல்ல தென்றது , கூடிய நல்லோரைப் 
பிரிந்தகுற்றமும் துன்பமும் கூடாதவர்க்கு இல்லையாதலின் . செய்தி யார் 
மாட்டும் எனப்பிரித்து , செய்கையையுடைய யாவரிடத்தும் என உரைத்த 
லும் ஒன்று . தங்குமனத்தார் விராய்ச செய்யாமை நன்று என இயைத்து , 
நிலைபெற்று ஒருபெற்றியேநின்ற மனத்தினையுடையார் கூடுதலையும் பிரிதலை 
யுங் கலந்து செய்யாமை நல்லசென்று உரைப்பாரு முளர் ; ஒன்று , 

; கூடியே 
யாவது இருக்க வேண்டும் ; அல்லது , பிரிந்தேயாவது இருத்தல் வேண்டும் 
என்பதாம். கூடிப்பிரியேல் " என்ற ஔவையார் நீதிவாக்கியத்தில் , எதிர் 
மறைவகையால் பிரிந்துகூடேல் என்னும் பொருளும் ஒருவாறு தோன்று 
மாறு காண்க . 

பரு + அரை = பராரை ; இப்பண்புத்தொகைமருஉமுடிபு. புன்னை 
நெய்தனிலத்துப் பொருள்களுளொன்று , புன்னைப்படு என்பதற்கு - புன்னை 
மரத்தாற் சிறந்த என்றும் உரைப்பர் . மரூஉ - மருவு என்பது விகாரப்பட்ட 
அளபெடை . இனி , நல்லகுணங்கள் கெட்டுச சிதைந்து மருவிவழங்கிய 
செய்கையாரிடத்தும் சலியாத மனமுடையோர் கூடிப்பிரிதலும் மீண்டு 
கூடுதலுஞ் செய்வார்களோ என்றும் உரைக்கலாம் : இவவுரைக்கு , உம் 
இழிவுச றப்பு ; இடையிற்கூறிய உரைக்கு , முற்றுப்பொருளது . அரை- மரங் 
களிற் கிளைபிரியுமளவும் அடியிலுள்ள கட்டை . 

எல்லாவடியிலும் எதுகையில் அளபெடை வந்தது ஓர் அழகாம் ; அள 
புத்தொடை : அளபெடைவண்ணம் . மூன்றாமடியில் அளபெடை செய்யு 
ளிலக்கணத்துக்கு இன்றியமையாத தனறாதலின் ; இயற்கையளபெடை 
யென்றாவது , இன்னிசையளபெடை யென்றாவது கொள்ள வேண்டும் . 

கீழ்ப் பெரியாரைப் பிழையாமையென்னும் அதிகாரத்தில் " தெரியத் 
தெரியுந் தெரிவிலார் கண்ணும் , பிரியப் பெரும்படர்நோய் செய்யும் . 

26 


உஉ 


நாலடியார் 


[ பொருட் 


உசஎ 


றுங் 


பெரிய , வலவா விருங்கழிச்சேர்ப்ப யார்மாட்டுங் , கலவாமை கோடியுறும் 
என்ற பாட்டிலும் இக்கருத்துக் காண்க . 

செய்து யார்மாட்டும் எனப் பிரித்து , குற்றியலிகரமாகக் கொண்டு , 
நல்லகாரியங்களைப் பொருந்திச்செய்து யாவரிடத்தும் அன்பு கொள்ளும் 
மனத்தை யுடையாரென்றும் உரையிடலாம் ; இவ்வுரைக்கு , குற்றியலிகரம் 
அலகு பெறவில்லையென்க. முன்னுரையில் , மூன்றாமடியில் அளபெடைக்கு 
அலகில்லை . 

( கூ ) 
உணர வுணரு முணர்வுடை யாரைப் 
புணரப் புணருமா மீன்பம் - புணரின் 
றெரியத் தெரியுந் தெரிவிலா -தாரைப் 

பிரியப் பிரியுமா நோய் . 
( இ - ள் . ) உணர உணரும் உணா | உடையாரை -(நன்மைதீமைகளைப் ) 
பகுத்தறிய வல்ல விவேகமுடையவாக ளை , புணா- சேர்தலால் , இன்பம் புண 
ரும் - பலவித இன்பங்களும் உண்டாகும் ; தெரிய தெரியும் தெரிவு இலாதா 
ரை - ( நன்மை தீமைகளைப் ) பகுத்தறிய வல்ல விவேக மில்லாதவர்களை , புண 
ரின் -(தெரியாமா ) சோந்து விட்டால் , பிரிய - ( அவரைவிட்டு ) நீங்குமாத்தி 
ரத்திலே , போய் பிரியும்- ( அவராலுண்டாகும் ) பலதுன்பங்களும் நீங்கும். 

ஆம் இரண்டும் - அசை. இறுதியில் , மா கோய் எனப்பிரித்து , மிகுந்த 
துன்பமென் 

காள்ளலாம் . உணரும் , தெரியும் என்பவற்றிற்கு - நம்மு 
டைய சினே ககுணங்களை யென்னும் செயப்படுபொருளும் வருவிக்கலாம் . 

உணர , தெரிய என்பவற்றைப் பிறவினைப்பொருளில் வந்த தன்வினை 
யெனக்கொண்டு , பிறர் உணர்த்த , பிறர் தெரிவிக்க எனப் பொருள் கொள் 
வாருமுளர் . புணரின் கூடுமாயின் என்றுமாம் . 

இந்நூலில் ஒவ்வொருபாட்டும் ஒவ்வொரு சமண முனிவரது கருத்தாத 
லின் , கீழ்க் கூடிப்பிரியலாகாதெனப் பலவிடத்துவந்ததனோடு இது மாறு 
கொளக் கூறலாகாது ; பிறயும் இங்ஙனம் வருமிட களுக்கெல்லாம் இது 
கொள்க : அதிகாரிபேதத்தால் ஒற்றுமைப்படுத்தி அமைத்தலும் ஒன்று . 

அடிதோறும் வந்த சொல்லும் பொருளும் மீண்டும் வந்தது சொற் 
பொருட் பின்வருநிலையணி , 

அறிவுடையாரைக் கூடுதலும் அறிவில்லாதாரைப் பிரிதலும் அறிவு 
டைமை யென்பதாம் . 

( எ ) 
நன்னிலைக்கட் டன்னை நிறுப்பானுந் தன்னை 
நிலை கலக்கிக் கீழிடு 

வானு- தலையி 
மேன்மே லுயாத்து நிறுப்பானுந் தன்னைத் 

நலையாகச் செய்வானுந் கான் . 
( இ - ள் . ) நல் நிலைக்கண் தன்னை நிறுப்பானும் - நல்லநிலையிலேயே 
தன்னை வைப்பவனும் , தன்னை நிலை கலக்கி கீழ் இடுவானும் - ( தான்நின்ற 
நல்லநிலையினின்று) கலங்கச்செய்து தன்னைக் கீழ்ப்பட்ட நிலையிற்சேர்க்கிறவ 


- 


உசாவு . 


பால் ) 


உரு - ஆம் அதிகாரம்.- அறிவுடைமை . 


20 


னும் , நிலையினும் மேல் மேல் உயர்த்து நிறுப்பானும் - ( தான் நின்ற நிலையி 
னும் மேலே மேலே உயர்ந்த நிலையில் தன்னை ஏறிநிற்கச் செய்பவனும் , தன் 
னைதலை ஆக செய்வானும் - தன்னை (ப் பிறர் பலரினும் ) முக்கியமாகச் செய் 
பவனும் , ( எல்லாம் ) , தான் - தானேயாவன் ; ( எ - று . ) 

றது , ஒருவனுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு அவனுடைய அறிவும் 
அறிவில்லாமையுமே காரண மென்பதாம் . 

நிலையினும் , உம்மை உயர் சிறப்பு : அசைநிலையுமாம் . மற்றை உம்மை 
கள் நான்கும் - எண்ணுப்பொருளன . நிறுப்பான் முதலிய நான்கும் - எழுவாய் , 
தான் - பயனிலை .. 

( அ ) 
உச கூ . கரும வரிசையாற் கல்லாதார் பின்னும் 

பெருமை யுடையாருஞ் சேற - லருமரபி 
னோத மரற்று மொலிகடற் றண்சேர்ப்ப 

பேதைமை யன்ற தறிவு . 
( இ - ள் . ) அரு மரபின் - ( பிற நாடுகளிற் ) பெறுதற்கு அருமையான 
( சிறப்புத் ) தன்மையையுடைய , ஓதம் அரற்றும் ஒலி கடல் தண்சேர்ப்ப - அலை 
கள் மிகவொலிக்கின்ற கடலினது குளிர்ந்த துறைமுகத்தையுடைய அர 
சனே ! - கருமம் வரிசையால்- காரியத்தின் முறைமையால் , கல்லாதார்பின் 
னும் பெருமை உடையாரும் சோல் - படியாத மூடர்களது பின்பும் பெருமை 
யுடைய புத்திமான்களும் செல்லுதல் , பேதைமை அன்று- அலி வேகமன்று ; 
அது அறிவு - அது விவேகமேயாகும் ; ( 61 - று. ) 

காரியரிமித்தம் கல்லாதவரை அசரிப்பதும் அறிவுடைமை யென்ப 
தாம் . பேதைமையன்று என்றதன்பின் அது அறிவு என்றது , உறுதிப்படு 
த்தவந்த அதுவா தம் . 

கல்லாதார் பின்னும் , தம்-இழிவாறப்பு. பெருமையுடையாரும் , உம் 
உயர்வுசிறப்பு , சோல் என்னு தொழிற்பெயரில் , செல் - பகுதி . அருமரபின் 
என்பது , கடற்சேர்ப்புக்கு அடைமொழி . ஒதத்திற்கு அடைமொழியாக் 
கொண்டால் , அதற்கு அருமை மற்றொன்றுக்கு இல்லாதபடி என்றும் ஒரு 
விதமாய் துங்கியெழுந்து மடியும் தன்மை யென்க . இனி , கருமவரிசையால் 
என்பதற்கு முற்பிறப்பிற்செயத பழவினையின் வகையால் என்றும் உரை 
க்கலாம் ; கல்லாதாரைத்தழுவுதல் பாப்பலமா மென்ற படி . பேதைமைஅது 
அறிவுஅன்று எனப்பிரித்துக் கூட்டி , கல்லா தவர் பின் செல்லுதல் அறியாமை 
யாம் : அது அறிவுடைமையன்று எனத் துணிந்துரைக்கவும் இடமுண்டு. 
-ரு 0 . கருமமு முள் படாப் போகமுந் துவ்வாத் 

தருமமுந் தக்கார்க்கே செய்யா - வொருநிலையே 
முட்டின்றி மூன்று முடியுமே எ தென்ப 
பட்டினம் பெற்ற கலம் , 


( 103 நாலடியார் . 

( பொருட் 
( இ - ள் . ) கருமமும் உள்படா-(அறம் பொருள்களுக்குக் காரணமான ) 
தொழில்களையும் உடன்பட்டுச் செய்து , போகமும் துவ்வா -( அவற்றால் உள் 
எனவாகும் ) இவ்வுலகவின் பங்களையும் அனுபவித்து , தருமமும் தக்கார்க்கே 
செய்யா- (தானம் முதலிய ) அறத்தொழில்களையும் ( அறிவொழுக்கங்களால் ) 
தகுதியுடையவர்களுக்கே செய்து , மூன்றும் ஒருநிலையே முட்டு இன்றி முடி 
யும் ஏல் - இம்மூன்று காரியங்களும் ( இங்ஙனம் ) ஒருபிறப்பிலேயே ( ஒருவனுக் 
குத் தடையில்லாமல் நிறைவேறுமாயின் , அஃது - அந்நிலைமை , பட்டினம் 
பெற்ற கலம் ( பிறநாடுகள் பலவற்றிற் சென்று விய பாரஞ்செய்து இலாபம் 
பெற்று மீண்டு தனது ) பட்டினத்தையடைந்த மரக்கலத்தை யொக்கும் , 
என்ப - என்று சொல்வர் , ( அறிவுடையோர் ) ; ( எ - று . ) 

கருமமும் , போகமும் , தருமமும் என்றவற்றிலுள்ள உம்மைகள் - எதிரது 
இறந்தது தழுவிய எச்சப்பொருளன ; எண்ணும்மையாகக் கொள்ளக்கூடாது ; 
வெவ்வேறு வினை முடிக்குஞ்சொல் வந்ததனால் உள்படா , துவ்வா , செய்யா 
என்னும் மூன்றும் - உடன்பாட்டு இறந்தகால வினையெச்சங்கள் . பட்டினம் - 
நெய்தல் நிலத்து ஊர் , துறைமுக நகரம் . போகம் - வடசொல் , பட்டினம் 
பெற்ற கலம் என்ற உபமானத்தால் , அப்பிறப்புப் பயன் பெற்ற பிறப் 
பென்பதாம் . 

இம்மூன்று தொழில்களையுஞ் செய்வது அறிவுடைமை யென்பது கரு 
ந்து . இம்மூன்றும் இல்லறத்தார்க்கே உரிய தொழிலாம். 

இங்கே அஃது என்பதில் ஆய்தம் மெய்போல ஒலித்தது ; உயிர்போல 
ஒலியாமையை அலகிட்டுக் காண்க . 

இப்பாட்டின் முற்பாதி , திருக்குறளுரையிற் பரிமேலழகரால் " கற்ற 
பின் , நிற்க வதற்குத்தக " என்றவிடத்தி எடுத்தாளப்பட்டுள்ளது . ( 50 ) 


21 - ஆம் அதிகாரம்.- அறிவின்மை . 
அஃதாவது . கல்வி கேள்விகளினாலாகிய அறிவு இல்லாமையோடு உண் 
மையறிவும் இல்லாதவனாதல் , அறிவு - காரியாகாரியங்களைப் பகுத்தறிந்து 
கொள்ளும் விவேகம் ; இயற்கையறிவோடு கூடிய செயற்கையறிவு : நூல் 
களிற் கூறியபடி இம்மை மறுமைகட்கு உரியவற்றை அறிவதோடு உலக 
நடையையும் அறிதல் , 

சிறந்த ஐங்குரவர் முதலாயினார் அறிவுறுத்தினகாரியங்களைஉட்கொள் 
ளாமல் ஒழித்துவிடுதலும், நூல்களிற் கூறியவற்றைஐயந்திரிபுகளால் அறித 
லும் , நூற்கொள்கை முறைமையையும்உலகவியற்கை முறைமையையும் இகழ் 
ந்து விலக்கித்தன்மனத்திற்கு ஏற்றபடி நடந்து எல்லாராலும் இகழப்படுத்தலு 
ம் .மறுமைக்கு உறுதியல்லாதவற்றைச் செய்தலும் இப்படிப்பட்டவை அறி 
வின்மையின் பாற்படும் . அறிவுடைமைச் சிறப்பு முன்னதிகாரத்தில்உடன்பா 
ட்டுமுகத்தாற் கூறிய அளவினால் முற்றுப்பெறாமை நோக்கி எதிர்மறைமுகத் 
தாறும் கூறப்படுகின்றதாதலால் , அறிவின்மையென்னும் இவ்வதிகாரம் , 
அறிவுடைமையின்பின் வைச்சப்பட்டது ; திருக்குறளில் கல்வியின் பின் கல் 


பால ) 


உசு - ஆம் அதிகாரம் . - அறிவின்மை. 


உ O 


லாமைவைக்கப்பட்டது போல . செல்வத்தைச் சம்பாதித்தற்கும் , சம்பாதி 
தபொருளைக் காத்தற்கும் , அங்ஙனம் காக்கப்பட்ட பொருளை நல்வழியிற் 
செலவுசெய்து தானும் அனுபவித்தற்கும் அறிவு கருவியா தலால் , இந்த அறி 
வுடைமை அறிவின்மை அதிகாரங்கள் பொருட்பாலின்பாற் படுவனவாயின் 
வென அறிக . 
உருக . நுண்ணுணர் வின்மை வறுமை யஃ துடைமை 

பண்ணப் பணைத்த பெருஞ்செல்வ - மெண்ணுங்காற் 
பெண்ணவா யாணிழந்த பேடி யணியாளோ 

கண்ணவாத் தக்க கலம் . 
( இ - ள் . ) (உலகத்தில் ஒருவர்க்கு ), நுண் உணர்வு இன்மை - நுட்ப 
மான அறிவு இல்லாமை , - வறுமை - தரித்திரத்தன்மையாம் ; அஃது உடை 
மை - அந்,நுண்ணறிவை உடைத்தாயிருத்தல் , - பண்ண பணைத்த - மிகவளர் 
ந்த , பெரு செல்வம் - பெரிய சம்பத்தாம் ; எண்ணும் கால் - ஆலோசித்துப் 
பார்க்குமிடத்து , - பெண் அவாய்- பெண் தன்மை மிகுந்து , ஆண் இழந்த - 
ஆண் தன்மை குறையப்பெற்ற , பேடி - பேடியானவள் , - கண் அவா தக்க 
( யாவர் ) கண்களும் (காணுதற்கு ) விரும்பத்தக்க ( மிக அழகிய) , கலம்- ஆபர 
ணங்களை , அணியாளோ- தரிக்கமாட்டாளோ ? (தரிப்பள் ); ( எ - று . ) 

மனிதர்க்குச் சிறந்த செல்வமாவது- அறிவுடைமையே ; அச்செல்வமில் 
லாமையாவது - அறிவின்மையே: மற்றை உலகத்துப் பொன் பண நெல் 
முதலிய பொருள்களெல்லாம் செல்வமென்று சிறப்பாகக் கொள்ளத்தக்க 
வையல்ல அறிவில்லாதவர்க்கு எவ்வளவு செல்வ விருந்தாலும் அறிவுடை 
யார்க்குப் போலப் பெருமையும் பயனும் உண்டாகா : அது எதுபோல வெ 
னின் பெண் தன்மை யமைந்திராத பேடிக்கு எவ்வளவு ஆபரணங்க ளணி 
ந்தாலும் இயற்கை மகளிர்க்குப் போல அழகின் சிறப்பும் இன்பப்பயனும் 
உண்டாகாதவாறு போ லென்க . 

பின்னிரண்டடிகளால் ஏற்படுங்கருந்து எடுத்துக்காட்டுவமை . முன் 
னிரண்டடிகளின் கருத்தாக அமைந்த , அறிவிலார் செலவமறைந்தாலும் 
சிறப்புடையராகார் என்பது . இதன் உபமேயம் . 

பெண் தன்மை குறைந்து ஆண் தன்மை மிகுந்த நபும்சகம் - அலியெனப் 
படுமென்றும் , ஆண்தன்மைகுறைந்து பெண் தன்மை மிகுந்த நபும்சகம் - 
பேடியெனப்படு மென்றும் , பேடு என்பது - இவ்விருவகைக்கும் பொதுப்பெய 
ரென்றும் அறிக . மிகுதியாய் ஆபரணங்களைத் தரித்தல் மகளிர்க்கே இயல் 
பாதலால் , இங்கே , பெண் தன்மைமிகுந்து ஆண்தன்மைகுறைந்தபேடு கொ 
ள்ளப்பட்டது . பேடி ஆபரணங்களணிதலை , சீவகசிந்தாமணியில் வீணாபதி 
யென்னும் பேடியை " ஒண்பொனுகுகொடியே " என்றதனாலும் அறிக . 
பெண்மைவிட்டாணவாவுவ பேடாண்பால் , ஆண்மைவிட்டல்ல தவாவுவ 
பெண்பால் , இருமையு மஃறிணையன்னவுமாகும் " என்ற இலக்ணம்பற் 
இங்கே , பெண்ணவாய் ஆணிழந்த பேடியை அணியாள் என உயர்திணைப் 
பெண்பாலாற் கூறியது. " மைந்தனிப்பொழுதே வென்று வருருவன் பொற் 
றேஞர்ர்தா , வந்தமெய்ப்பேடியாகி லென்றன எந்தனாளன் " என வில்லி 


, 


பச் 


நாலடியார் 


( பொருட் 


புத்தூரார் பாரதத்திலும் , " ஏயேவளொருத்தி பேடியோவென்றார் " எனச் 
சிந்தாமணியிலும் பேடியைப் பெண்பாலாற் கூறியது காண்க . 

இனி , பெண் அவாய் என்பதற்கு - பெண் தன்மையை விரும்பி என 
உரைத்தால் , அது ஆணிழந்த என்பதனோடு முடியாது ; ஏனெனில் , - ஆண் 
தன்மை இழத்தற்குக்காரணம் பெண் தன்மையை விரும்புதலல்லாமல் ஊழ் 
வினைப்பயனான இயற்கையா மாதலால் . இனி , பெண் அவாய் என்பதற்கு - 
பெண்தன்மையை விரும்பியென்று உரைத்து , அணியாளோ என்பதனோடு 
இயைத்து , ஆணிழந்த பேடி பெண் தன்மையை அவாவிக் கண்ணவாத்தக்க 
கலம் அணியாளோ ? என மொழிமாற்றிப் பொருள் கொள்ளுதலும் ஒன்று . 
பெண் ண் என்பன - பெண்தன்மைக்கும் , ஆண் தன்மைக்கு 

தன்மைக்கும் பொரு 
ளாகு பெயர் . பெள் ஆள் என்னும் வினைப்பகுதிகள் - ஈறு திரிந்து பெண் 
ஆண் என நின்று , பலராலும் விரும்பப்படுதல் பற்றி மகளிர்க்கும் , அம்மக 
ளிரை ஆளுதல் பற்றி ஆடவர்க்கும் பெயராகு மென்பர் . பெண்மை ஆண் 
மைகளுள் யாதாயினு மொன்று பேடியிடத்து முற்பிறப்பிற் செய்த தீவினை 
யால் நிறைவுற்றிராமையா கிற இரங்கற்பாடு தோன்ற , பெண்ணவா யா 
ணிழந்த என்றார் . 

அவாத்தக்க - அவாவத்தக்க ; " சாவவென்மொழி யீற்றுயிர்மெய் சாத 
லும்விதி என்ற தன் உபலக்ஷணத்தால், செயவெனெச்சத்து ஈற்றுயிர் 
மெய் கெட்டது ; செய்தக்க நோதக்க என இவ்வாய்பாடு கொண்ட பிற 
வற்றையும் இங்கனமே கொள்க ; இனி , அவாத்தக்க - அவா - தற்குத்தக்க 
என விரித்து , முதனிலைத் தொழிற்பெயரின் மேல் வந்த நான்காம்வேற்று 
மைத்தொகை யெனினும் இழுக்காது . கலம் - அணிகலம் . நுண்ணுணர்வு 

சுமபுத்தி , வறுமைக்குக் காரணமான நுண்ணுணர்வின்மை காரியமான 
வறுமையாக . ம்செல்வத்துக்குக் காரணமான பண்ணுணர்வுடைமை காரிய 
மான செல்வமாகவும் உபசாரவழக்குப்பற்றிக் கூறப்பட்டன. கன்னக்கறு 
த்த , சின்னஞ்சிறிய , பென்னம் பெரிய என்பவைபோல , பண்ணப்பணைத்த 
என்பதை வளர் தற்பொருள் பற்றிவந்த பணையென்பதன் ஒருவகை யடுக் 
குச்சிதை வெனக் கொள்க . 
" அறிவுடையா ரெல்லா முடையா ரறிவிலார் , 

ரறிவிலார் , என்னுடையரேனுமி 
லர் என்ற திருக்குறளோடு இப்பாட்டின் முதலிரண்டடிகளை ஒப்பிடுக . 
செல்வங்களெல்லாம் அறிவாற் படைக்கவும் காக்கவும் படுதலின் அஃது 
டையாரை எல்லாமுடையர் என்றும் , அவையெல்லாம் முன்னே அமைத்து 
டப்பினும் அழியாமற்காததற்கும் தெய்வத்தான் அழிந்துழிப் படைத்த 
ற்குங் கருவியுடையான்மையின் அஃதில்லாதாரை என்னுடைய ரேனு மி 
லர் என்றுங் கூறினார் என அங்குப் பரிமேலழகா உரைத்தது , இங்கு இதற் 
கும் ஒக்கும் . தாயத்தார் கள்வர் வலியார் அரசர் என்றிவராற் கொள்ளப் 
படாமையும் வழிபட்டார்க்குக் கொடுத்தவிடத்துக் குறையாமையுமாகிய 
சிறப்புப்பற்றி , அறிவுடைமையை பண்ணப்பணைத்த பெருஞ்செல்வம் 
எனப் பல அடைமொழிகள் கொடுத்துக் கூறினார் ; திருவள்ளுவா கேடில் 
விழுச்செல்வங் கல்வி யொருவற்கு , மாடல்ல மற்றையவை " என்றாற்போல ; 
இப்படிப்பட்ட சிறப்பு பொருட்செல்வத்துக்கு இல்லாமை காண்க 


பால் ] உசு - ஆம் அதிகாரம் . - அறிவின்மை. 
601 

அஃதுடைமை - இங்கே ஆய்தம் உயிர்போல் ஒலித்தது ; மெய்போல் 
ஒலித்ததாகக் கொண்டால் வறுமையென்ற முன் சீரோடு வெண்டளை தவ 
றுதலை அலகிட்டுக்காண்க . 

( க ) 
உரு உ . பல்லான்ற கேள்விப் பயனுணர்வார் பாடழிந் 

தல்ல லுழப்ப தறிதிரேற் - றெல்சிறப்பி 
னாவின் கிழத்தி யுறை தலாற் சேராளே 

பூவின் கிழத்தி ! லந்து . 
( இ - ள் . ) பல் - பல வகைப்பட்ட , ஆன்ற - நிறைந்த , கேள்வி- நூற்கேள் 
விகளால் , பயன் உணர்வார்- (உயிர்வாழ்க்கையின் ) பிரயோசனங்களை அறி 
யும் அறிவுடையவர்கள் , ( செல்வமின்மையால் ) பாடு அழுந்து தம்பெருமை 
கெட்டு, அல்லல் 2 முப்பது - துன்பப்பரால் வருந்துவதன் காரணத்தை , 
அறிதிர் எல் ஆராய்ந்தறிய விரும்புவீராயின் , ( சொல்வேன் ; அது என்ன 
வெனில் :-) தொல் சிறப்பின் பழமையான சிறப்பையுடைய , நாவின் கிழ 
த்தி - சரசுவகீதேவி , உறைதலால் -( அவர்களிடம் கூடி ) வசித்தலால் , பூவின் 
கிழத்தி -ஸ்ரீமகாலட்சு 
மகாலட்சு பி , புலந்து - கோபா/கொண்டு,, சேராளே 

( அவர்களி 
டர் சேரமாட்டாளே . ( என இதுவேயாம் ): ( எ - று . ) 
உலகத்தில் ஒருவனிடம் ஒரு பெண்கூடியிருக்கையில் ம 

பெண் கூடியிருக்கையில் மற்றொரு பெண் 
வந்து கூடாமற் பிணங்கிப்போவது இயல்பாதலால் அம்மகளிரியற்கைப்படி 
கல்விமகள் சேர்ந்த விடத்தைச செல்வமகள் சேராது பிணங்குவள் எனக் 
கற்பனை முகத்தால் உருனித்துக் ... றியபடி . 

உலகத்திற் பெரும்பாலும் படித்தவர் செல்வமிலராயிருத்தலும் படி 
யாதவர் செல்வமுடையராயிருத்தலுமாகிய மாறுபாட்டிற்கு உண்மையிற் 
காரணம் , “ இருவேறுலகத் தியற்கை திருயேறு , தெள்ளியராதலும் வேறு ” 
என்றபடி அவரவர் முற்பிறப்பிற்செய்த : பழ்வினையேயாம் : இப்படியிருக்க ,, 

ங்ஙனம் காரணமல்லாத ஒன்றைக் கவிசாதுரியத்தாற் காரணமாகக் கூறி 
நிறுத்தினது , ஏதுத்தந்தறிப்பேற்றவணி ; இதனை வடநூலார் ஹேதூத்ப் 
பேக்ஷாலங்காரமென்பர் . 

இவ்விருமகளிரும் ஒருவனிடம் சேர்ந்திருத்தல் அரியதொரு சிறப்பா 
தலை நாவீற்றிருந்த புலமாமகளோடு நன்பொர் , பூவீற்றிருந்ததிருமாமகள் 
புல்லநாளும் ” எனச சீவகசிந்தாமணியிற் கூறியமை கொண்டும் உணர்க . 
புலத்தல் , பிணங்குதல் , ஊடுதல் என்பன - ஒருபொருட்சொற்கள் ; அதா 
வது - யாதாயினும் ஒரு காரணம்பற்றித் தலைமகள் தலைமகனைக் கூடாமல் 
மாறுபடுதல் . ஒருவனிடத்தில் ஒருமகள் இருப்பதாக அறிந்தமாத்திரத்தில் 
மற்றொருமகள் அவனிடம் சேர்தற்குப் பிரியப்படாமல் வெறுப்பது இயல் 
பாதலை " கண்ணுளார் நங்காதலர் ஒழிக காமமீங்கென, உண்ணிலா வேட் 
கையா லூடினார் என்ற சிந்தாமணிகொண்டும் உணாக . 

இனி , இதனை , வேறுவகையாக வருணித்துக்கூறுவதும் உண்டு ; எங் 
ஙனமெனின் , - மாமிக்கும் மருமகளுக்கும் ஒற்றுமையில்லாமை பெரும்பா 


ணர்வின்மைவறுமை யஃதுடைமை, பண் 
204 நாலடியார் 

[ பொருட் 
லும் உலாவியற்கையாதலால் அதுபற்றி , மருமகளான கலைமகள் உள்ள 
விடத்து மாமியான திருமகள் சேராது வெறுப்பாள் என்பதாம் : திருமாலின் 
மனைவி திருமகளும் , அத்திருமாலிடம் தோன்றிய பிரமதேவனது மனைவி 
சரசுவதிபு மாதலால் , இவர்கள் மாமி மருகிய ராவர் .. 

அறிவைப் பெருமைப்படுத்திக் கூறுகிறீரே, அறிவுடையார் பலர் உல 
கத்திற் செல்வமின்றி வருந்துகிறார்களே என ஒருவர் வினாவினதாகப் பா 
வித்து உத்தரங்கூறினதாக இச்செய்யுள் செய்யப்பட்டது ; இது - இச்செய்யு 
ளில் அறிதிரேல் என்ற சொல்லால் விளங்கும் . அறிதிரே என்ற பாடத் 
துக்கு - அறிவீரன்றோ எனப் பொருள்கூறுக . 
ணப் பணைத்த பெருஞ்செல்வம் என்றதன்மேல் வந்த ஆட்சேபத்துக்குச் 
சமாதானங் கூறியதாதலால் , இப்பாட்டு இவ்வதிகாரத்து இங்கு வைக்கப் 
பட்டது . இனி , இருவர்மகளிர் ஒற்றுமைப்பட்டு ஒருங்கு சேராமையாகிய 
உண்மையியல்பை உணராது அறிவுடையார் சிலர் வறியராயிருத்தலையே 
நோக்கி அறிவுடைமையிற் குறைகூறுதல் அறிவின்மையாம் என இவ்வதி 
காரத்தோடு சம்பந்த முரைத்தலு மொன்று ; 

இப்பாட்டைக் கீழ் பழமை என்னும் அதிகாரத்தில் வந்த " பல்லான்ற 
கேள்விப் பயனுணர்வார் வீயவும் , கல்லாதார் வாழ்வ தறிகிரேற் கல்லா 
தார் , சேதனமென்னு மச்சே றகத்தின்மையாற் , கோதென்று கொள்ளா 
தாங் கூற்று என்ற பாட்டோடு ஒத்த வாய்பாடுடையதாக அறிக . 

பயன் - அறம் பொருள் இன்பம் வீடுகளும் புகழும் முதலியன. உணர் 
வார் , உழப்பது என்பவற்றில் , இடைநிலைகள் - எதிர்கால முணர்த்தாது தன் 
மைமாத்திரமுணர்த்தின . " கல்லானேயானாலுங் கைப்பொருளொன் நண் 
டாயி , னெல்லாருஞ் சென்றங்கெதிர்கொள்வ - ரில்லானை , யில்லாளுந்தான் 
வேண்டா ளீன்றெடுத்ததாய் வேண்டாள் , செல்லா தவன்வாயிற்சொல் , " 
இல்லாரையெல்லாருமெள்ளுவர் என்றபடி பொருளில்லாரை யாவரும் 
இகழ்வரா சலால் பாடழிந்து என்றும் , " பொருளுடையான் கண்ணதே 
போகம் , " பொருளிலார்க் கிவ்வுலகமில் என்றபடி செல்வமில்லாதவர் 
க்கு இவ்வுலகத்து இன்பமொன்றும் இன்றா மாதலால் அல்லலுழப்பது 
என்றுங் கூறப்பட்டது . 

நாமகளுக்குத் தொல்சிறப்பு- " அறம்பொருளின்பமும் வீடும் பயக்கும் , 
புறங்கடை நல்லிசையிநாட்டும் -உறுங்கவலொன் , றுற்றுழியுங் கைகொடுக் 
குங் கல்வியினூங்கில்லை, சிற்றுயிர்க்குற்ற துணை எனக் கூறப்படுவதாம் ; 
இனி , அவளுக்குத் தொன்றுதொட்டு வருகிற சிறப்பு முற்பிறப்பிற்செ 
ய்த நல்வினைத்தொடர்ச்சியாற் பிற்பிறப்பிலே இயற்கையில் அமைதலென் 
றுங் கொள்ளலாம் . கல்வி உயிர்க்குணமாய் முற்பிறப்பேதொடங்கி உயி 
ரோடு விடாது தொடர்ந்து அவ்வுயிர் புகுந்தவிடத்துப் புகுந்தன்மை , " ஒரு 
மைக்கண் தான் கற்ற கல்வியொருவற்கு , எழுமையு மேமாப்புடைத்து " 
என்ற திருக்குறள 2 ல் அறியப்படும் இப்படிப்பட்ட தொல்சிறப்புச் செல்வத் 
துக்கு இல்லையாம் . நாவின்கிழத்தி- நாக்கிற்கு உரியவள் எனச் சரசுவதிச் 


பால் ] 


உசு - ஆம் அதிகாரம் - அறிவின்மை 


உகை 


குக் காரணப்பெயர் ; பிரமனது நாவில் வாழ்தலாலும் , அறிவுடையோர் நா 
வில் தங்குதலாலும் வந்தது . பூவின் கிழத்தி -பூவிற்குஉரியவள் . “ பூவெனப் 
படுவது பொறிவாழ் பூவே , “ பூவிற்குத்தாமரையே , " பூவினுக்கருங்கலம் 
பொங்கு தாமரை என எல்லா மலர்களுள்ளுஞ் சிறந்ததாகக் கூறப்படுகிற 
செந்தாமரைமலரில் வசித்தலால் , பூமகளென்று பெயர் . இமயமலையில் மர 
கதப்பாறையில் பதுமையென்னுங் கயத்தில் தோன்றிய பொற்றாமரைமல 
ரில் திருமகள் வீற்றிருக்கின்றனளென்பது , ஜை நூற்கொள்கை ; " அரு 
மணிமாகதத்தங்கணாறிய , எரிகிறப்பொன்னிதழேந்து தாமரைத் , திருமகள் 
என்றார் சிந்தாமணியாரும் . நாவின் கிழத்தி கல்விக்கு அதிதேவதை ; பூவின் 
கிழத்தி - செல்வத்திற்கு அதிதேவதை ; இச்சொற்கள் - தகுதிப்பொருளில் 
வந்த நான்காம் வேற்றுமைத் தொகைநிலைத் தொடர்கள் , இவற்றில் , இன் - 
சாரியை , கிழத்தி -உரிமையென்னும் பொருளுணர்த்தும் கிழமையென்னும் 
பண்பினடியாப் பிறந்த கிழவன் என்பதன் பெண்பால் ; ( கிழம் என்னும் 
பெயரடியாப்பிறந்த கிழவன் என்பதன் பெண்பால் கிழவியென நிற்கும் .) 
உருகூ . கல்லென் | தந்தை கழற வதனையோர் 

சொல்லென்று கொள்ளா திகழ்ந்தவன்- மெல்ல 
வெழுத்தோலை பல்லார்முன் பட்ட விளியா 
வழுக்ரோலை , சொண்டு விடும் 

ள் . ) தந்தை- ( தனது ) பிதா, கல் என்று கழா-(கல்வியைக் கற்பா 
யென்று இடித்து அறி கூற , அ னை - அசசொல்லை , ஓர் சொல் என்று 
கொள்ளாது - (தனக்கு உறுதியை தருவது ) ஒரு வாரத்தையென்று கொ 
ண்டு அங்டனம்படியாமல் , இகழாதவன்- (இளமையிலே ) அலட்சியஞ்செய்து 
விட்டவன் , - (பின்பு) , பல்லார் முன் - பலபேர் கூடிய சபையில் , எழுத்து 
- எழுத்து எழுதப்பட்டுள்ள ஓலையை , 

ஓலையை , மெல்ல மெதுவாக , நீட்ட - ( நீ 
தனைப் படியென்று ஒருவா கொண்டுவந்து ) கை நீட்டி ( த் தன்னிடம் ) 
கொடுக்க , விளியா - ( அதற்குக் ) கோபங்கொண்டு, வழு கோலை கொண்டு 
விடும்- ( அடித்தலாகிய ) பிழையைச செய்யும் தடிக்கொம்பை ( அவரை அடி 
ததற்கு ) எடுத்துக்கொண்டிடுவான் ; ( எ - று . ) 

படியா தவனை யாவராயினும் அவனுடைய அறிவின்மையை அறிந்தா 
வது அறியாமலாவதுயாதாயினுமொரு பத்திரிகையைக் கொடுத்து இதனைப் 
படியென்று சொன்னால் , அவன் தான் படிக்கமாட்டாமையால் , பலர் முன் 
அவமானப்படுவதற்கு மனம் பொறாமல் , அவவவமானந் தனக்குவருவதற்குக் 
காரணமாகிற அவரை அடித்தற்குப் பெருங்கோபத்தோடு தடியெடுத்துக் 
கொள்வான் என்பதாம் . தந்தை சொல்லைக் கேட்டு அதன்படி கற்று அறிதலை 
யுடையனாகாதவன் தனது குற்றத்தைத் தான் கருதி அமைந்திராது பிறர் 
மேற் குற்றத்தையேற்றிக் கோபித்தல் பெரிய அறிவின்மை யென்றபடி . 
இப்பாட்டு - அறிவின்மையின் இழிவை விளக்கியவாறாம் . 

27 


ஒலை 


உகா 


நாலடியார் 


[ பொருட் 


கல் - வினைப்பகுதியே ஓசை வேறுபாட்டால் ஏவற்பொருளுணர்த்தி 
ற்று , கழறல் -உறுதிச்சொல்லை உறுத்திச்சொல்லுதல் ;கழறு - பகுதி . ஐங்குர 
வருள் முதல்வனாய் “ தந்தை மகற்காற்றுநன்றி யவையத்து , முந்தியிருப்பச 
செயல் , " " சான்றோனாக்குதல் தந்தைக்குக்கடனே, உயர்மிக்கதந்தை " 
என்றபடி மைந்தனைக் கல்வியுடையனாக்குதலைக் கடமையாகப்பூண்ட தந் 
தையினது சொல் “ தந்தைசொல்மிக்க மந்திரமில்லை என்றபடி தலைமேற் 
கொண்டு நன்கு மதிக்கத்தக்க தாதலின் , அசசிறப்புத்தோன்ற , அதனை 
ஓர் சொல் என்றது . கொள்ளாது இகழ்ந்தவன் - மூத்தோர்சொல்லும் வார் 
த்தையை அமுதமாகக்கொள்ளாமல் உகுத்தவன் . இகழ்ந்தவன் என்ற இரா 
ந்த காலம் , கற்றற்கு உரிய இளம்பிராயத்தில் என்பதைப் புலப்படுத்காம் . 
இகழ்ந்தவன் கொண்டுவிடும் - செய்யுமென் முன்று ஆண்பாலுக்கு - ( 

சென் 
றது . எழுத்தோலை - - முத்தையுடைய பன இாண் - அருபும் பொரு 

* தொக்கதொகையாக விரிக்க , கை நீட்டுதல் என்ற காரணம், கொடுத்த 
லாகிய காரியத்தின்மேல் நின்றது - உபசாரவழக்கு . 

விளியா - உடன்பாட்டு இறந்தகால வினையெச்சம்; இனி , விளியா - 
இறந்தாற்போலாகி , வழுக்கு ஆலை ( 4 ) , திருந்து ) பப்பிப்போ தற்குக் காரண 
மான ஒலியை , கொண்டுவிடும் - கொள்வான் என்றும் உரைப்பர் ; இவ . 

வவுரை 
க்கு - மானபங்கப்பட்டுச சொல் கழுதழுதது - இடம்விட்டுநீங்க வழிதேடுவ 
னென்றுகருத்து, வழுக்கு ஒல் - காரியப்பொருதான வினைத்தொகை : 

லை -ஒல் என்பதன் இரண்டாம் வேற்றுமை விரி இளி , இளியா என்று பதம் 
பிரித்து , அவமதிச்சிரிப்புசசிரித்து எனப் பொருள்கொள்ளுதல் மோனைத் 
தொடைக்குப் பொருந்துமென்க . கொண்டுவிடும் , விடு என் 
வினை -தேற்றமுணர்த்தும். 

( ங ) 
2 ருசு . கல்லது நீண்ட வொருவலும் பத்து 

நல்லறி வாள ரிடைப்பு - செல்ல 
விருப்பினு நாயிருந் தற்றே ரா 4 
துரைப்பினு நாய் குரைத் தற்று . 

ள் . ) கல்லாது - கல்விகற்காமல் , நீண்ட - வளர்ந்த , ஒருவன்-- , 
உலகத்து - லோகத்தில் , நல் அறிவாளரிடை புககு நல்ல விவேகமுடைய 
வர்கள் நடுவிலே புகுந்து , மெல்ல இருப்பினும் - பேசாமலிருந்தாலும் , 
( அந்த இருப்பு ), நாய் இருந்து அற்றே - நாய் இருந்தாற்போன்றதாம் ; இரா 
து - பேசாதிராமல் , உரைப்பினும் - (யாதாயினும் ஒன்றை ) எடுத்துச் சொன் 

லும் , ( அது) , நாய் குரைத்து அற்று - அந்த நாய் ( வாய்மூடியிராமல் ) குரை 
த்தாற்போலும் ; ( எ - று . ) 

பரிசுத்தமான இடத்தில் அசுத்தமான நாய் வந்துசேர்ந்தால் அம்மாத் 
திரத்தால் அவ்விடம் அசுத்தப்படுவதுபோல , நல்லறிவாளர் கூட்டத்தில் 
அறிவிலான் சென்றால் அம்மாத்திரத்தால் அக்கோஷ்டி மாசடையும் ; அதன் 
மேலும் இவன் வாய் திறந்து ஏதாவது பிழைபடக் குளறினால் அது நாய் 
குரைத்தல்போல வெறுக்கப்படும் என்றபடி . 


துணை 


பால் ) உசு - அதிகாரம் .-- அறிவின்மை . 

உகக் 
பயன்பற்றி வந்த உவமையணி , நாயுவமை கூறியது , இழிவை நன் 
விளக்குதற்கு . 

உலகம் - லோகமென்னும் வடமொழியின் திரிபு : இதனைத்தமிழ்ச்சொல் 
லென்று சாதிப்பர் நச்சினார்க்கினியர் . நல்லறிவு - அறியவேண்டுவனவெல் 
லாம் அறியும் அறிவு . மெல்ல இருத்தல்- சாதுவாக இருத்தல் , சும்மாஇருப்பது . 
உம்மைகள் - முறையே எதிரதும் இறந்ததுந் தழுவிய எச்சப்பொருளன.இரா 
அது - உயிரளபெடை , செய்யுளோசை நிறைக்க வந்தது ; அலகிட்டுக்காண்க . 
அற்றே,எ -ஈற்றசை. இருப்பின் , உரைப்பின் என்றவினையெச்சங்களினின்று 
எடுக்கப்படுகிற இருத்தல் , உரைத்தல் என்னுந் தொழிற்பெயர் 
தற்று , குரைத்தற்று என்னும் வினைமுற்றுக்களுக்கு எழுவாயா ! 
உருரு . புல்லாப்புன் கோட்டிப் புலவ ரிடைப்புக்குக் 

கல்லாத சொல்லுங் கடையெல்லாங் கற்ற 
கடா அயினுஞ் சான்றவர் சொல்லார் பொருண்மேற் 

படா அ விடுபாக கறிந்து . 
( இ - ள் . ) கடை எல்லாம் கீழ்மக்களெல்லோரும் , - புல்லா - ( இலக்க 
ணத்தோடு ) பொருந்தாத . புல் - இழிவான , கோட்டி - சபையிற் கூடியுள்ள , 
புலவரிடை - அற்பபுத்திமான்கள நடுவில் , புக்கு அஞ்சாது சென்று , கல்லாத - 
தாம் கற்றறியாத விஷயா களையும் , சொல்லும் தைரியமாய்க்கூறுவர் , சான் 
றவர் - கல்வி கேள்விகளினால் ) நிறைந்தவாகள் , - கற்ற - தாம்படித்தறிந்த 
விஷயங்களையும் , கடாயினும்- ( சொல்லும்படி பிறா ) கேட்டாலும் ,பொருள் 
மேல்படா விடுபாக்கு அறிந்து ( அ - - னம் வினாவுகிற அவர்களது அறி , தாம் 
சொல்லும் அரிய ) பொருளின் மேல முழுவதுஞ்செல்லாமல் நீங்கிப்போகும் 
விதத்தை அறிது , சொல்லாரா - சொல்லமாட்டார்கள் ; ( எ - று ) 

அறி . டையார்க்கும் அறிவிலார்ககும்உள்ள வேறுபாட்டை விளக்கிய 
படி . அறிவிலார் கு அடககமும அவையசசமும் இல்லையாதலாலும் , தாம் 
ஏதாயினும் ஒன்ரைப் பலா முன் சொல்லிப்பெருமையடையவேண்டுமென் 
அவா அதிகமாதலாலும் , அவா இடனங் கூறுவர் ; நல்லறிவுடையார்க்கோ 
அவையச்சமில்லையாயினும் , " கொள்வோன் கொள்வகையறிந்து அவனுளங் 
கொளக் , கோட்ட கல்மனத்தின் நூல்கொடுத்தல் " இலக்கணமாதலால் , 
வினாவப்பட்ட பொருள்களுள்ளும் ஏற்ற சிலவற்றை முறையாகக் கூறுவரே 
யன்றி ஒருங்கு கூறார் . 

" புல்லா வொரத்திற பொருளிலவறு கோட்டி என்றாற்போல , புல்லா 
ப்புன்கோட்டி என்சா, அதாவது புகழு தருமபெறின்றோ பொய்கா 
மம் ,இகழுஞ்சினஞ்செற்றமில்லோர் - B க கலைகள், எல்லா முணர்ந்தோரிரு 
ந்தவிடமன்றோ, நல்லாரவைககு நலம் , " " நலனடக்கஞ்செம்மைாடுவுநிலை 
நான்கும் , குலனென் றிவையுடையோா கோதில்- புலனில்லோர் ,சென்று 
மொழிந்தனவுங் கேட்டோர் செறிந்தவிடம் , அன்றோ நிறைந்தவவை " எ 
நல்லவைக்கும் ரிறையவைக்கு . கூரப்பட்ட இலக்கணம்சிறிதுமில்லாதசபை, 


ந 


டக்ட 


நாலடியார் 


( பொருட் 


புலவர் - அறிவுடையவர் ; புலம் அல்லது புலமை - அறிவு . புல்லாப்புன் 
கோட்டிப் புலவர் எனவே , சிற்றறிவினராயிற்று : இனி , புலவர் என்பது - 
இகழ்ச்சிக்குறிப்பென்றுங் கொள்ளலாம் . கடை-கடைப்பட்டவர்க்குப்பண் 
பாகுபெயர் ; அதமரென்க. கடையென்பது - பொருளால் உயர்திணைப்பலர் 
பாலாயினும் , சொல்லால் பால்பகா அஃறிணைப்பெய ராதலால் , சொல்லும் 
என்னும் செய்புமென்முற்றைக் கொண்டது . எல்லாம் என்னும் பெயர் , 
இருதிணைக்கும் பொது . கடா அயின் - செய்யுளோசை குன்றாதவிடத்து அள 

ரனிசை நிறைத்தற்கு வந்தது . படா அ- செய்யுளோசை நிறைக்க 
படை ; அலகிட்டுக்காண்க . இரண்டடிகளில் அளபெடைவந்தது , 

படை . உம்மை -உயர்வுசிறப்பு . பொருள் மேல் , மேல் - ஏழனுருபு ; 
இனி , மேலென்பது - பொருளினுட் செல்லுதலேயன்றி மேற்செல்லுதலும் 
பரிதென்பதை விளக்குவதெனவுங் கொள்ளலாம் . 
உருசு . கற்றறிந்த நாவினார் சொல்லார் தஞ் சோர்வஞ்சி 

மற்றைய ராவார் பகர்வர் பனையின்மேல் 
வற்றிய வோலை கலகலக்கு மெஞ்ஞான்றும் 

பச்சோலைக் கில்லை யொலி . 
( இ - ள் . ) கற்று- ( படித்தற்கு உரிய நூல்களைப் ) படித்து ,அறிந்த - ( அவற் 
றின் பொருள்களைஉள்ள படி )உணர்ந்த, நாவினார் - நாக்கையுடையபெரியோர் 
கள் , தம் சோர்வு அஞ்சி-( சொல்லும் சொற்களில் ) தமக்கு ஏதாவது பிழை 
கேரிமோவென்றுபயந்து , சொல்லார் - (விஷயங்களைக்கண்டபடி மிகுதியா 
கச் ) சொல்ல மாட்டார்கள் ; மற்றையராவார்- கற்றறிந்த நாவினரல்லாத சிறி 
யோர் , பகர்வர் -(அப்படிப்பட்ட சோர்வுக்கு அச்சமல் விஷயங்களை ஆரா 
யாது தோன்றின படி மிகுதியாகச ) சொல்வார்கள் ; ( அவை எவை போலவே 
னின் :-) எஞ்ஞான்றும் எப்பொழுதும் , பனையின் மேல் - பனை மரத்தின் மேல் , 
வற்றிய ஓலை -உலர்ந்துள்மா ஒலைகள் , கலகலக்கும் கலகலவென்று எலிக்கும் ; 
பசு ஓலைக்கு - பசுமையாகயுள்ள "லைகளுக்கு , ஒலி இல்லை- ஓசை யில்லையாம் . 

ஈரமில்லாத உலர்ந்த ஓலைகள் மிகவொலித்தல்போல , சாரமான அறிவு 
இல்லாதவர் மிகப்பேசுவர் ;ஈரமுள்ளபசசையோலைகள்ஒலியாதவாறு போல , 
சாரமான விவேகமுள்ளவர் மிகுதியாகப்பேசாமல் நாவடங்கி மௌனமாக 
இருப்பர் என்றபடி . இப்பாட்டின் கருத்தை "சிற்றுணர்வோரென்றுஞ்சிலு 
சிலுப்பர் நன்றமைந்த , முற்றுணர்வோ ரொன்று மொழியாரே - வெற்றி 
பெறு , வெண்கலத்தினோசை மிகுமே விரிபசும்பொன் , ஒண்கலத்தினுண் 
டோ ஒலி என்ற நீதிவெண்பாவின் பொருளோடு ஒப்பிடுக . எடுத்துக்கா 
ட்டுவமையணி .இதில் கற்றறிந்தநாவினார் சொல்லார் தம் சோர்வஞ்சி என் 
பதற்கு- எஞ்ஞான்றும் பசசோலைக்கில்லை யொலி என்பது - உபமானம் , மற் 
றையராவார் பகர்வர் என்பதற்கு-பனையின்மேல் வற்றியவோலை கலகலக் 
கும் என்பது - உபமானம் , ஆகவே , இப்பாட்டில் உபமேயவாக்கியங்களை 
வைத்த முறைமைக்கு ஏற்ப உபமானவாக்கியங்களை நிறுத்தாமல் மாறுபட 
உறுத்தியது - எதிர்திரனிறைப்பொருள்கோள் . 


பால் ] 


உசு - ஆம் அதிகாரம்.- அறிவின்மை. 


உக 


ஆக்கமுங் கேடு மதனால் வருதலாற் , காத்தோம்பல் சொல்லின்கட் 
சோர்வு " யாகாவாராயினு நாகாக்க காவாக்கால் , சோகாப்பர் சொல்லிழுக் 
குப்பட்டு " , " ஒன்றானுந் தீச்சொற்பொருட்பயனுண்டாயின் , நன்றாகாதாகி 
விடும் என்ற நீதிகளை உள்ள படி உணர்ந்தவராதலால் , கற்றறிந்தவர் தம் 
சோர்வஞ்சுவர் ; கல்லா தவர் இப்படிப்பட்ட நீதிகளை அறியாராதலாலும் , 
மானம் வெட்கம் பயம் இவற்றை ஒழித்தவராதலாலும் சோர் வஞ்சார் . 

மற்றையர் - கீழ்க்குறித்ததற்கு எதிரான பொருள் தருகின்ற மர் 
யென்னும் இடைச்சொற்பகு தியடியாப் பிறந்த பலர் பாற்பெ 
கும் - ஈரடுக்கொலிக் குறிப்பு ; இரட்டைக்கிளவி . 
உரு எ . பன்றிக்கூழ்ப் பத்தரிற் றேமா வடித்தற்றா 

னன்றறியா மாந்தர்க் கறத்தா றுரைக்குங்காற் 
குன்றின் மேற் கொட்டுந் தறிபோற் றலை தகர்ந்து 

சென்றிசையா வாகுஞ் செவிக்கு . 
( இ - ள் . ) நன்று - நன்மையை , அறியா - அறியமாட்டாத , மாந்தர்க்கு - 
மனிதர்க்கு , அறத்து ஆறு தருமத்தின துவழியை,உரைக்குங்கால் - சொல்லு 
மளவில் , (அது ), - பன்றி கூழ் பத்தரில் - பன்றிக்குக் கூழ்வார்க்கின்ற 
தொட்டியில் , தேமா வடித்தற்று - தேன்மாம்பழத்தி னிரசத்தைப் பிழிந் 
தாற்போலும் ; ( அன்றியும் ) , குன்றின்மேல் கொட்டும் தறிபோல் - மலைமேல் 
அடிக்கப்படுகிற கட்டுத்தறிபோல , தலை தகர்ந்து - (அந்தத் தருமவழிகள் ) 
தலைசிதறி , செவிக்கு- (அவர்கள் ) காதுகளினுள் , சென்று இசையா ஆகும் . 
போய்ப் பொருந்தா தனவாம் ; ( எ - று . ) 

பன்றிக்குக் கூழின்உருசி தெரியுமேயல்லது தேமாவின் சுவை தெரி 
யாது : அதுபோலவே , கீழ்மக்களுக்கு அதருமவழியின் தன்மை தெரியுமே 

தருமவழியின் பெருமை தெரியா சி ; ஆதலால் , அவர்கட்குச் செய் 
யுந் தருமோபதேசம் , மலைக்கற்பாறையின் மேல் நாட்டும் பொருட்டு வலிமை 
யோடு அடிக்கப்படுகின்ற மரத்தறி அக்கல்லினுட் செல்ல இயலாமல் தான் 
முறிதல் போல , அவர்கள் காதினுட் செல்லமாட்டாமல் 

தடைப்பட்டு ஒழி 
யும் என் படி , உவமையணி . 

பத்தர் - பத்தல்என்பதன் இறுதி லகரத்துக்கு ரகரம் போலி ; சாம்பல் . 
சாம்பர், பந்தல் - பந்தர் என்பனபோல . தேமா - இன்சுவைப் பழமுடைய 
ஒருவகை மாமரம் ; இங்கே, அதன் பழத்தின் இரசத்திற்கு- இருமடியாகுபெ 
யர் . தேமா - தேன் மா எனப்பிரித்து , தேன்போ வினிய மா என உவமத் 
தொகையாகப்பொருள் கொள்க ; தேன்மொழி , மெலிவர இறுதியழிந்தது . 
ஆல்- ஈற்றசை . மாந்தர் - ஒருமையில்லாமல் எப்பொழுதும் பன்மையிலே 
யேவரும் பெயர் ; இதனை வடநூலார் நித்யபகு வசந மென்பர். உபமேயத் 
தில் , தலையென்பது ஒரு பொருளை யுந் தாராது வந்த உபசர்க்கமாக்கி கொ 
மள்ளலாம் ; அல்லது - தலைதகர்ந்து சிறப்புக்கெட்டு எனினும் அமையும் , செவி 


யல்ல 


உகம் நாலடியார் 

[ பொருட் 
க்கு - செவியில் ; நான்கனுருபு ஏழாம் வேற்றுமை யிடப்பொருளில் வந்தத 
னால் , உருபுமயக்கம் . 

அறிவிலாதார் யாதாயினும் ஒருநன்மையைச் சொல்லப்படுதற்குந் தகா 
தவரென்பது , இப்பாட்டினாற் கூறப்பட்டது . முதலடியில் வந்த உபமானம் , 
தகுதியில்லாதவிடத்துச் சென்று சேர்தலாற் பயனற்றதாம் என்பதை விள 
க்க வந்தது . இதனை " அங்கணத்துளுக்க வமிழ்தற்றால் தங்கணத்த , ரல்லார் 
முற் கோட்டி கொளல் என்ற திருக்குறளோடு ஒப்பிடுக . 

( எ ) 
பாலாற் கழிஇப் பலநா ளுணக்கினும் 
வாலிதாம் பக்க மிருந்தைக் கிருந்தன்று 
கோலாற் கடா அய்க் குறினும் புகலொல்லா 

நோலா வுடம்பிற் கறிவு . 
( இ - ள் . ) பல நாள் - அநேக நாட்களில் , பாலால் கழிஇ - ( வெண்மை 
யான ) பாலினாலே கழுவி , உணக்கினும் - உலர்த்திவைத்தாலும் , இருந்தை 
க்கு - ( இயற்கையிற் கருநிறமுடைய ) கரிக்கு , வாலிது ஆம் பக்கம் - வெண் 
ணிறத்தையுடையதான தொரு பகுதி , இருந்தன்று -உண்டாகமாட்டாது ; 
( அதுபோலவே ), கோலால் கடாஅய் - தடியைக்கொண்டு அடித்து அதட்டி , 
குறினும் - சொன்னாலும் , நோலா உடம்பிற்கு-( முற்பிறப்பிற்) புண்னியஞ் 
செய்திராத (உயிரையுடைய ) உடம்புக்கு நல்ல ஊழ் இன்மையால் இயற் 
கையில் அறிவில்லாத மனிதனுக்கு என்றபடி ), அறிவு - ஞானம் , புகல் ஒல் 

வந்து சேரமாட்டாது ; ( எ - று . ) 

கரியைப் பாலாற்கழுவினாலும் வெண்மையுண்டாகாதது போல , ஜந் 
மாந்தர புண்ணியமில்லாத மனிதனுக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவு 
வருவதில்லை யென்றபடி, 

எடுத்துக்காட்டுவமையணி ; மூன்னிரண்டடி . உபமானவாக்கியம் , 
பின்னிரண்டடி - உபமேயவாக்கியம் . 

உபமேயவாக்கியம் . " இருந்தை யிலங்க வெறுபடா 
தென்செய்தாலு நிம்பத்து , இருந் தையிலந்தித்தியாது என்பர், திருவரங் 
கத்தந்தாதியிலும் . 

உணக்கின் என்னும் எதிர்காலவினையெச்சத்தில் , உணங்கு என்பதன் 
பிறவினையான உணக்கு - பகுதி உம்மைகள் இரண்டும் உயர்வுசிறப்பு . வா 
லிது - வால் என்னும் பெயரினடியாப்பிறந்த ஒன்றன்பாற்குறிப்பு வினையா 
லணையும் பெயர் ; இ -சாரியை பக்கம் - பாடிமென்னும் வடமொழியின் திரிபு . 
இருந்தன்று எதிர்மறை யிறந்தகால ஒன்றன்பால் வினைமுற்று . குறின் - 
கூறின் என்பதன் குறுக்கல் . ஒல்லா - ஒல்லாது என்பதன் விகாரம்எதிர்மறை 
ஒன் றன்பால் வினைமுற்று , 

அறிவு பெறாதவனது இகழ்ச்சி தோன்ற , உடம்பிற்கு என அஃறிணை 
யாக் கூறினார் : இழிபுபற்றிவந்த திணைவழவன மதி ; உயர் திணைப்பொரு 
வி 

டய உடம்பையும் உயிரையும் வேறுபிரித்து எடுத்துக்கூறினால் 


- 


- 


பால் ) 


உசு - ஆம் அதிகாரம் - அறிவின்மை 


உகரு 


ே 


வான 


அவை அஃறிணையாம் ; " ஏவவுஞ்செய்கலான் தான்தேறா னவ்வுயிர் , போ 
மள . மோர்நோய் என இகழ்ச்சிதோன்ற உயிர்மாத்திரத்தாற் கூறியதுங் 
காண்க . இவனிடத்துச் சேதனமான (உணருந்தன்மையதான ) உயிர் இருந் 
தும் அதன் தன்மை தலையெடாமல் அசேதனமான (உணருந் தன்மையதல் 
லாத ) உடம்பின் தன்மையே முழுவதும் தலையெடுத்து நின்றமை தோன்ற , 
உடம்பிற்கு எனக் கூறினாரென்க . முற்பிறப்பில் நல்வினை செய்திருந்தா 
லொழிய இப்பிறப்பில் நல்லறிவு தலைப்படாதாதலால் , நோலாஉடம்பிற்கு 
அறிவு புகலொல்லா எனப்பட்டது , 

ஸ்வபாவோயாத்ருபபீ யஸ்யநஜஹாதிகதாசந - அங்காரம்பாத தௌ 
தோமலிருத்வம்நமுஞ்சதி " என்னும் வட நூல் மேற்கோள் அறியத்தக்கது . 
உருக . பொழிந்தினிது நாறினும் பூமிரைகல் ரெல்லா 

திழிந்தவை காமுப்போ 
- விழிந்தவை 
தாங்கலந்த நெஞசினாக் கென்னாதந் தக்கார்வாய்த் 

தன்கலந்த தேற்றச்சொற்றேர்வு . 
( இ - ள் . ) பொழிந்து - தேனைச ) சொரிந்து , இனிது -இனியதாக , நாறி 
னும்- கல்மணம்வீசினாலும் , பூ மிசைதல் செல்லாது -பூவிலுள்ள தேனைஉண்ணு 
தற்குப்போகாமல், இழிந்தவை காமு ா உ ம்-( துர்க்கந் கமுள்ள) இழில் 
பொருள்களை விரும்புகிற, ஈ போல் - 1 பைப்போல , - இழிந்தவை தாம்கலந்த - 
( உயர்ந்தவைகள் இருக்க ம் அவற்றைவிட்ட) இழிவானவற்றைப் பொருந்திய , 
நெஞ்சினார்க்கு - மனத்தையுடைய அவிவேகி ளுக்கு , -- தக்கார்வாய- (அறியு 
ஒழுக்கங்களினால் ) தகுதியையுடையவர்கள துவாயிண்டாகி , தேன் கலந்த 
தேனின் தன்மை பொருந்தின, தேற்றம் சொல் -தெளிவையுண்டாக்கும் உப 
தேசமொழிகளினுடைய , தேர் தெளி - , என் ஆகும் - யாது பயன்படும் ? 
( ஒருபயனையுந் தாராதென்றபடி ;) ( எ - று .) - பயன் பற்றி வந்த உவமையணி . 

இனிது -இனிமையென்னும் பண்பினடியாப்பிறந்த ஒன் றன்பாற்குறி 
ப்பு வினையாலணையும் பெயர் ; இங்கே வினையெசசப்பொருள் பட்டு , நாறின் , 
என்பதனை யடுத்து , வினையுரியாய்கின்றது . உம் - உயர் சிறப்பு ரீ - அதிலுள்ள 
தேனுக்கு இடவாகுபெயர். காமுறு - காமமுறு - என்பதன் விகாரம் ; ஏமுறு , 
ஐயுறு , பேதுறு என்பன போல . காமம் - விருப்பத்தை , உறுதல் 
அடைத் 
லென்க . தக்கார் - போக்கியர் , தேன் -தேனின் தன்மைாகு முதலாகுபெயர் . 
இனி , கலந்த என்பதை உவம் - ருபாக்கொண்டு , தேன் கலந்த தேனையொ 
த்த என்றுமாம் . தேன் கலந்த தேற்றச் சொல் - தேன் நாக்கு இனிமை தரு 
தல்போலச் செவிக்கு இனிமைபைத்தந்து நன்மையை விளைக்கும் வார்த்தை 
யென்க . தேங்கலந்த என்று பாடமோதி , தேம் கலந்த எனப் பிரித்து , 
இனிமை பொருந்தின என வுரைத்தலு மொன்று . 

தாமாகம் அறியாமல் பிறர் சொன்னாலும் உணராத பேதைகளுக்கு 
அஃறிணைப்பொருள்களில் இழிவை யுடைத்தான ஈயை உவமை 

உவமை எடுத் 
துக்கூறி அவர்கள் சிறுமையை விளக்கினார் . 


- 


நாலடியார் 


( பொருட் 


உசு 0 . கற்ற ருரைக்குக் கசடறு நு 

ண்ே 
பற்றாது தன்னெஞ்சுதைத்தலான் - மற்றுமோர் 
தன்போ லொருவன் முகநோக்கித் தானுமோர் 
புன் கோட்டி கொள்ளுமாங் கீழ் 

ள் . ) கற்றார்- ( நூல்களைக் ) கற்றறிந்தவர்கள், உரைக்கும் சொல் 
லுகின்ற , சடு அறு நுண்கேள்வி - குற்றமற்ற நுட்பமான நூற்கேள்விகளை , 
பற்றது-உறுதியாக உட்கொள்ளாமல் , தன் நெஞ்சு- தன துமனம் , உதைத் 
தலால் - இகழ்ந்து தள்ளிவிடுதலினால் , -கீழ் -கீழ்மகன் , - தன்போல் மற்றும் 
ஒருவன் முகம் நோக்கி- தன்னைப்போன்ற வேறு மொரு கீழ்மகனது முகத் 
தைப்பார்த்து , தானும் ஓர்புல் கோட்டி கொள்ளும் - (அறிவில்லாத )தானும் 
ஓர் வான பிரசங்கத்தைச செய்வான் ; ( எ - று . ) 

கசடு -குற்றம் ; கேள்விக்குக் குற்றம் - ஐயந்திரிபுகள் : கற்க கசடறக் 
கற்பவை " என்றதிற்போலக்காண்க. கேட்கப்படுகின்ற பொருள்களின் நுட் 
பத்தைக் கேள்வியின் மேல் ஏற்றி , நுண்கேள்வி என்றார் ; " .நுணங்கியகே 
ள்வியர் " எனத் திருக்குறளிலுங் காண்க . " நிரம்பிய , நூலின்றிக் கோட்டி 
கொளல் அல்லார் முற்கோட்டி கொளல் எனத் திருக்குறளிலும் , புல்லா 
வெழுத்திற்பொருளில் வறு கோட்டி ” என இந்நூலிலும் போல , கோட்டி 
யென்பது அங்குச் சொல்லுஞ்சொல்லுக்கு இடவாகுபெயராம் தானும் என்ற 
உம்மை - இழி - , சிறப்பு ; அறி . டையான்பிரசங்கஞ்செய்தல் போல என் வது , 
அறிந்தவர் சொல்லும் நூற்கேள்விகளை இகழ்ந்தது மாத்திரமேயன்றி என் 
வது இறந்தது தழுவிய எச்சப்பொருளாக்கலு மொன்று ; கீழ் - கழ்மையுடைய 
வனுக்குப் பண்பாகுபெயர் ; அவனது இழிவை நன்கு விளக்குதற்கு , கீழ் 

அஃறிணைச் சொல்லாற்கூறினாரென்க . கீழ்மக்கள்புன்கோட்டிகொள்ளு 
தல் , கற்றாரிடத்துப் பொறாமைமிகுதியால் . ஓர் , ஆம் -இரண்டும் - அசைகள் . 


உஎ - ஆம் அதிகாரம் - நன்றியில் செல்வம் 

அஃதாவது சம்பாதித்தவனுக்கும் பிறர்க்கும்பயன்படு தலில்லாததும் 
கேதெருவதுமான செல்வத்தினது இயல்பு . நன்றி - நன்மை ; இப்பண்புப் 
பெயர் - இங்கு , நல்லபயனுக்கு ஆகுபெயர் . இல் செல்வம்- பண்புத்தொகை . 
செல்வத்தை நல்வழிப்படுத்துவது அறிவின்பய னாதலால் , அவ்வறிவின்மை 
செல்வம்நல்வழிப்படாமைக்கும் தீவழிப்படுதற்கும்காரணமாகும் இயைபுபம் 
றி , இவ்வதிகாரம் அறிவின்மையென்னும் அதிகாரத்தின் பின் வைக்கப் 
பட்டது . 

அருகல தாகிப் பலபழுத்தக் கண்ணும் 
பொரிதாள் விளவினை வாவல் குறுகா 
பெரி தணிய ராயினும் பீடிலார்செல்வங் 
கருதுங் கடப்பாட்ட தன்று . 


உசுது 


உகள் 


பால் ] உா - ஆம் அதிகாரம் . - நன்றியில் செல்வம் . 

( இ - ள் . ) அருகலது ஆகி - சமீபத்திலிருத்தலையுடையதாய் , பல பழுத் 
தக்கண்ணும் 

னும் - அநேகமாய்ப் பழங்கள் பழுத்திருக்கப் பெற்றாலும் , பொரி 
தாள் விளவினை- பொரிந்த அரையையுடைய விளாமரத்தை , வாவல் - வௌ 
வால்கள் ,குறுகா- சேரமாட்டா ; (அதுபோல ) ,- பெரிது அணியர் ஆயினும் -- 
மிகவும் சமீபத்திலுள்ளவரா யிருந்தாலும் , பீடு இலார் - ( எளிதிற் பிறர்க்கு 
உதவுதலாகிய ) பெருமைக்குண மில்லாதவர்களது , செல்வம் - ஐசுவரியம் , 
கருதும் கடப்பாட்டது அன்று - ( எளியவர்களால் தமக்குக் கிடைக்கு மே 
ன்று ) நினைக்கத்தக்க முறைமையையுடைய தன்று ; ( எ - று. ) 

எடுத்துக்காட்டுவமையணி ; முன்னிரண்டடியில் உபமானவாக்கியமும் 
பின்னிரண்டடியில் உபமேயவாக்கியமும் ஏற்றத்தாழ்வில்லாமல் (பிம்பப் 
பிரதிபிம்பபாவந்தோன்ற ) ஒருபடிப்பட்டிருத்தல் காண்க . 

அருகலது - அருகல் என்னுந் தொழிற்பெயரின் மேற் பிறந்த உடன் 
பாட்டு ஒன்றன்பாற் குறிப்புவினையாலணையும் பெயர் : அ - சாரியை ; இனி , 
அருகு என்னும் வினைப்பகுதியின் மேற் பிறந்தளதிர்மறை யொன்றன்பால் 
தெரிகிலைவினையாலணையும் பெயராகக் கொண்டால் , குறையா ததாய் என்று 
பொருள்படும் . உம்மைகள் இரண்டும் - உயர்வுசிறப்பு . 

மரங்களுக்கு உரிய கோழரை , பொகுட்டரை, பொரியரை , முள்ளரை 
யென்னும் நால்வகை அரையுள் , விளாமரம் பொரியரையாதலால் , பொரி 
தாள் வின் எனப்பட்டது . பொரியரை- பொருக்குள்ள அரை . அரை யெனி 
னும் , தாளெனினும் ஒக்கும் ; அது -கிளை பிரியுமளவுமுள்ள மரத்தின் அடிக் 
கட்டை . விள் என்பதைத் தனிப்பெயரென்றாவது , விளா வென்னுங் குறிய 
தன்கீழ் ஆக்குறுகின தென்றாவது கொள்க . விளவினை , இன் - சாரியை , ஐ 
ரண்டனுருபு . வாவல் - வௌவாலென்னும் பறவையாதலை , தூங்குசிறை 
வாவலுறை தொன்மரங்களென்ன எனச சீவகசிந்தாமணியிலுங் காண்க . 
வாவல் - பால்பகா அஃறிணைப்பெய ராதலின் , குறுகா என்னும் பலவின் 
பால்முற்றைக்கொண்டது . விளாமரத்துக்குப் பெருமையிருந்தாலும் அதனை 
வெளவால் குறுகாமைக்குக் காரணம் , இதற்கு அதனாற் பயனில்லாமை 
யென அறிக . பெரிது - குறிப்பு முற்றெசசவினையுரி. அணியர் - அணிமையென் 
னும்பண்பினடியாப்பிறந்த குறிப்புவினையாலணையும் பெயர். கடப்பாட்டது - 
கடப்பாடு என்பதன் மேற்பிறந்த ஒன்றன் பாற் குறிப்பு வினையாலணையும் 
பெயர் ; உயிர்த்தொடர்க் குற்றியலுகரத்தின் டகரவொற்று இரட்டிற்று . 
கடப்பாடு என்பது - கடமை படு என்ற இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு சொல் 
தன்மைப்பட்ட கடப்படு என்னும் முதனிலை திரிந்த தொழிற்பெயர். 

எளியவர்க்கு வௌவாலை உவமை கூறினது , பலவிடத்துஞ் சென்று 
இனியபலங்களைப் பெற்று நுகரும் இயற்கைய ரென்பது பற்றியாதல் வே 
ண்டும் . விளா வௌவாலொழிந்த பிறபலபிராணிகளுக்கு உபயோகப்படு 
தல் போல , பீடிலார் செல்வமும் எளியரல்லாதார்க்குக் கண்டபடி பயன் 
படுதலைத் கொள்க . 

28 


நாலடியார் 

( பொருட் 
உசுஉ . அள்ளிக்கொள் வன்ன கு முகிழ வாயி 

வாயினுங் 
கள்ளிமேற் கை மீட்டார் சூடும் வன்மையாற் 
செல்வம் பெரி துடைய ராயினுங் கீழ்களை 

நள்ளா ரறிவுடை யார் . 
( இ - ள் . ) அள்ளி கொள்வ அன்ன - ( கைகளால் ) அள்ளியெடுத்துக் 
கொள்ளத்தக்கவை போன்ற ( அழகாய் நிறைந்த ), குறு முகிழ ஆயினும் - 
சிறிய அரும்புகளை யுடையனவா யிருந்தாலும் , சூடும் பூ , அன்மையால் - ( அ 
வை ) சூட்டிக்கொள்ளத்தக்க மலால்லாமையால் , (உலகத்தில் மனிதரெவ 
ரும் ) , கள்ளிமேல் கை நீட்டார் - கள்ளிசசெடியின்மேல் ( பூப்பறிப்பதற்குக் ) 
கை நீட்டமாட்டார்கள்; (அதுபோலவே ) , செல்வம் பெரிது உடையர் ஆயி 
னும் - செல்வத்தை மிகுதியாக உடையவர்களாயிருந்தாலும் , கீழ்கரை -கீழ்மக் 
களை ,அறிவுஉடையார்- புத்திமான்கள் ,நள்ளார்- விரும்பிச்சேரமாட்டார்கள். 

மிக அழகியதான பொருளின் மேல் அள்ளியெடுத்துக்கொள்ளலாம்படி 
யான விருப்பம் உண்டாதல் இயற்கையா தலால், அள்ளிக்கொள்வன்னகுறு 
முகிழ என்றார் . கொள்வன்ன - கொள்வவன்ன என்பதன் தொகுத்தல் . முகி 
ழ்ப்பது , முகிழ் ; வினை முதற்பொருள் விகுதி புணர்ந்து கெட்டது .உம்மைகள் - 
உயர் வுசிறப்பு . கை நீட்டார் - இரண்டாம் வேற்றுமைத் 

ரண்டாம் வேற்றுமைத்தொகை யாதலால் , 
குறில்வழி யத் தனியைந் நொது முன் மெலிமிகலுமாம் என்ற பொ 
விதிப்படி தனி காரத்தின் முன் மெலிமிகாதாயிற்று : " விகாத்து இய 

உபமானத்தில் சூடும் பூவன்மையால் என்றதற்கு ஏற்ப ,உபமேயத் 
கில் பயன்படுஞ் செல்வ மல்லாமையால் என்க . 
எடுத்துக் காட்டுவமையணி . 

( ) 
உசுங . மல்கு திரைய 

ய சடற்கோட்டிருப்பினம் 
வல் பற்றுவரில் கிணற்றின் நட் சென் அன்பர் 
செல்வம் பெரிதுடைய ராயினுஞ் சேட்சென்று 

நல்குவார் கட்டே நசை . 
இ 

- ள் . ) மல்கு - மிகுந்த , திரைய - அலைகளையுடைய , கடல் - சமுத்திரத் 
தின , கோடு -கரையிலே , இருப்பினும் - தாம் ) வா ந்திருந்தாலும்,(மனிதர் ) , 
வல் ஊற்று -வலிமையான நீர்சசுரப்பையுடைய , உவர் இல் கிணற்றின்கண் - 
உப்புத்தன்மையில்லாத கிணற்றிளிடததிலே, சென்று - ( வெகு தூரமாக 
ருந்தாலும் ), போய் உண்பா - (நீரைக ) குடிப்பார்கள் ; ( அதுபோலவே ) ,, 
செல்வம் பெரிது உடையர் ஆயினும் ( அருகிலுள்ளகழ்மக்கள் ) செல்வத்தை 
மிகுதியாக உடையவர்களாக விருந்தாலும் , சேண் சென்றும் - வெகு தூரத் 
நிற்போயாயினும் , நல்குவார்கட்டே நசை கொடுக்கும் நன்மக்களிடத்திலே 
உள்ள தாகும் ( பெரியோர்க்கு ) விருப்பம் ; ( எ - று . ) 

எடுத்துக்காட்டுவமையணி . மல்கு திரை - வினைத்தொகை , திரைய - 
குறிப்புப் பெயரெச்சம் . இருப்பினும் ,ஆயினும் என்ற உம்மைகள் உயர்வு சிறப்பு . 


பால் ] உஎ - ஆம் அதிகாரம் . - நன்றியில் செல்வம் . 
சேட்சென்றும் என்ற உம்மை - இழிவு / சிறப்பு , ஊற்று -ஊறுதல் : முதனிலை 
திரிந்த தொழிற்பெயர் . வல்லூற்று என்றது , விரைவில் நீர் சுரக்கும் நல்லூற் 
றன்றி ,இடையிடையேநீரற்றுச்சுரத்தலும் , தோண்டத்தோண்ட நீர்ஊறுத 
லும் தோன்றற்கு . " அறுநீர்சசிறுகிணற்றாறல் என மேல் வருவது காண்க . 
கிணற்றிலுள்ள நீரின் உவர்ப்பின்மையைக் கிணற்றின் மேல் ஏற்றி , " உவரில் 
கிணறு ” என்றார் . இனி , விரைவில் நீர்சுரக்கும் மாற்று எனினுமாம் . வல் - 
முந்தியபொருளில் , பண்படி ;பிந்திய பொருளில் , இடைச்சொல் . உண்ணல் 
என்பது - உண்பன தின்பன பருகுவன நக்குவனஎனப்பகுத்துக்கூறுமிடத்துச் 
சிறப்புவினையும் , அங்கனம் பகுப்பு நோக்காதவிடத்துப் பசிதாகங்கள் தீர 
உட்கொள்ளப்படும் பொருளெல்லாம்உணவெனப்படுமாகலின் பொதுவினை 
யுமாகுதலால் , இங்கு பருகுவா என்னாது உண்பர் என்றார் . கடலில் நிறைந்த 
நீரும் உதவாமைக்குக் காரணம் உவர்ப்பாதல்போல , கீழ்மக்கள் செல்வம் 
பெரிதாயினும் உதவாமைக்குக் காரணம லோபமென்க.உபமேயத்திலுள்ள 
சேண் என்பதை உபமானத்திலும் கூட்டிக்கொள்க . கிணற்றை நல்குவார் 
க்கு உவமைகூறியதனால் , அவர்கள்சிறு செல்வமுடையராயிருந்தாலுமென்க . 

புணர்கடல் சூழ் வையத்துப் புண்ணியமோ வேறே 
யுணர்வ துடையா ரிருப்ப - வுணர்விலா 
வட்டும் வழுதுணையும் போல் வாரும் வாழ்வரே 
பட்டு ந துகிலு முடுத்து . 

ள் .) உணர்வது உடையார் (அறியவேண்டுவனவற்றையெல்லாம் ) 
அறியும் அறிவையுடையவர்கள் , இருப்ப - செல்வமில்லாது வறியராய் இருக்க , 
உணர்வு இலா- அறிவு ( 

சிதம் ) இல்லாத , வட்டும் வடித காயும் போல்வா 
ரும் - வட்டு வழுதுணை என்னுஞ் செடிகள் போ ) அசேதனமாய் எளிதிற் 
கிடைக்கத்தக்க கீழ்மக்கரம் , பட்டும் துகிலும் உடுத்து- ( செல்வ மிகுதியால் ) 
பட்டு வஸ்திரங்களையும் வேறு வகை நல்லவள் திரங்களையும் உடுத்துக்கொண்டு , 
வாழ்வரே வாழ்கின்றார்களே :(ஆதலால்) , புணர்கடல் சூழ்வையத்து -நெருங் 
கிய சமுத்திரஞ் சூழ்ந்த பூமியில் , புண்ணியமோ வேறே- ( முற்பிறப்பிற் 
செய்த ) நல்வினைப்பயனோ வேறுவகையாயுள்ளது ; ( எ - று . ) 

செல்வத்தைச சம்பாத்ததலும் பாதுகாத்தலும் அதனாற்பயர் கொகாள் 
ளுதலும் அறிவுடையார்க்கு அல்லது கூடா வன்றே அவவா றன்றி , அறிவு 
டையார் வறியராகவும் அறிவிலாதவர் செல்வராகவுங்காணுதலால் , அறிவு 
டையராதற்கு ஆகும் ஊழசெல்வமுடையராதற்கு ஆகாது , செல்வமுடைய 
ராதற்கு ஆகும் யாழ் அறிவுடையராதற்கு ஆகாது என்றதாயிற்று :" இருவே 
றுலகத் தியற்கைதிருவேறு , தெள்ளியராதலும்வேறு ” என்றார் ,தெய்வப்புல 
மத் திருவள்ளுவனரும் . இதனால் ,ஊழவினையாற்செல்வம் பெறவேண்டிய 
காலத்து அறிவாகிய துணைக்காரணமும் வேண்டாவென்பது பெறப்படும் . 

அறிவிலார் செல்வம் நன்மையில்லாததென இப்பாட்டிற்கு இவ்வதிகா 
சத்திற் பொருத்தங் காண்க . 


4 


ded 


நீலடியார் 


[பொருட் 


புண்யம் வடமொழி . புண்ணியமோ , ஓகாரம் - அதிசய இரக்கச்சொல் . 
வேறே என்ற ஏகாரம் - தேற்றம் வாழ்வரே என்ற எகாரம் - இரக்கத்தோடு 
பிரசித்தியைவிளக்கிற்று. வேறு பொதுக்குறிப்பு முற்றுப்பகாப்பதம் போல் 
வாரும் , உம்மை - இழிவுசிறப்பு ; மற்றை நான்கு உம்மைகளும் - எண்ணுப் 
பொருளன . வட்டு - பனைவட்டெனக் கூறுதல் பொருந்தாது ; அது , அட்டு 
எனப்படுவது . எட்டு - சூதாடுவட்டு எனினுமாம் . 

( ச ) 
உசுரு . நல்லார் நயவ ரிருப்ப நயமிலாக் 

கல்லார்க்கொன் றாகிய காரணம் - தொல்லை 
வினைப்பய னல்ல வேனெடுங் கண்ணாய் 

நினைப்ப வருவதொன் றில் . 
( இ - ள் . ) வேல் வேலாயுதம் போன்ற , நெடு நீண்ட , கண்ணாய் -கண்களை 
யுடையவளே ! - நயவர் - நற்குணமுடையவரான , நல்லார் - நல்லறிவுடை 

டையவர் 
கள் ,இருப்ப - (வறியவராய் )இருக்க ,நயம் இலா- நற்குணமில்லாத ,கல்லார்க்கு - 
கற்றறிவில்லாதவர்க்கு ஒன்று ஒரு செல்வப்பொருள் , ஆகிய காரணம் - உண் 
டாகிற காரணம் , ( என்னவெனில் ), - தொல்லை வினை பயன் அல்லது -முற் 
பிறப்பிற் செய்த நல்வினையின் பயனே யல்லாமல் , நினைப்ப வருவது ஒன்று 
இல் -ஆலோசித்துப்பார்க்கத் தோன்றுவதான காரணம் வேறொன்றுமில்லை . 

முன்பாட்டிற் கூறின படி அறி - டையாா செல்வம் பொறாமைக்கும் , அறி 
விலார் செல்வம் பெறுதற்கும் காரணம்- செல்வமுடையராதற்கு வேண்டிய 
சுகிருதம் முன்னையோர்க்கு இல்லாமையும் , பின்னையோர்க்கு உண்மை 
யுமே யென உறுதிப்படுத்தியபடி , 

ஒன்று - ஒரு பொருளுக்கும் , ஒரு காரணத்துக்கும் எண்ணலளவாகு 
பெயர் . இங்கே , தொல்லை வினை யென்றது , இடத்திற்கு ஏற்ப நல்வினை 
யாயிற்று ; இனி , வினைப்பயன் நல்லது எனப்பிரித்து , வேறுவாக்கியமாக்கி 
யும் உரைக்கலாம் . கண்ணுக்கு வேல் உவமை - கூர்மைாகும் , வடிவிற்கும் , 
ஆடவரை வருத்து தற்கும் என்க . கண்ணாய் கண்ணாள் என்பதன்விளி; வேல் 
நெடுங்கண்ணாய் - மகடுஉழன்னிலை . இப்பாட்டிற்பெண்ணை முன்னிலைப்படு 
திக்கூறியது-உலகத்துப் பெரும்பான்மையான இயற்கை பற்றி . கல்வி வறு 
மக்கும் கல்வியின்மை செல்வத்துக்கும் காரணமென்று மகளிர் 
இயற்கையான பேதைமையாற்கருதக்கூடுமென்று எண்ணி அவர்களுடைய 
அவ்வெண்ணத்தை அகற்றுதற்பொருட்டு என்னலாம் . 
உசுசு . நாறாத் தகடேபோ னன்மலர்மேற் பொற்பாவாய் 

நீறாய் நிலத்து விளியரோ - வேறாய 
புன்மக்கள் பக்கம் புகுவாய் நீ பொன்போ 

நன் மக்கள் பக்கந் துறந்து . 
( இ - ள் . ) நாற - பரிமளம் வீசுதலில்லாத, தகடேபோல் - புறவிதழ் போல 
கல் மலர் மேல்-( எல்லா மலர்களுள்ளுஞ் ) சிறந்த தாமரைப்பூவின் மேலிருக் 


தமது 


கிற , 


பர்ல் ) உஎ ஆம் - அதிகாரம் . --- நன்றியில் செல்வம் . 

பொன் பாவாய் - பொன்னாலாகிய பதுமைபோ லழகிய திருமகளே ! 5 
பொன்போலும் - பொன்னைப்போல் அருமையான , நல் மக்கள் பக்கம் - 
நற்குணமுடைய மனிதர்களிடத்தை , துறந்து விட்டு , வேறு ஆய - ( அந்தகன் 
மக்களினின்று ) வேறுபட்ட , புல் மக்கள் பக்கம் - இழிகுணமுடைய மனி 
தர்களிடத்தில் , புகுவாய் - சென்று சேர்வாய் : ( ஆதலால் ), நிலத்து - உலகத் 
திலே , நீறு ஆய் விளி - சாம்பலாய் அழிவாய் ; ( எ - று . ) 

உலகத்தில் பெரும்பாலும் நற்குண நற்செய்கையைபுடைய யோக்கி 
யர் வறியராகவும் , அங்ஙனமில்லாத அயோக்கியர் செல்வராகவும் இருக்கிற 
அக்கிரமத்தை நடுவுநிலைமையையுடைய ஒருவன் பார்த்து மனம் பொறாமல் 
அச்செல்வத்திற்கு அதிதேவதையான இலக்குமியின் மேற் கடுங்கோபங் 
கொண்டு அவளுக்குப் பெருஞ்சாபமிட்டதாகச் செய்யப்பட்டது இச்செய் 
யுளென அறிக . 

இதில் , நாறாத்தகடு எறை உபமானம் - பூவின் மேல் இருந்தும் அப்பூ 
வின் நறுமணம் புறவிதழுக்கு இல்லையா தல்போல , சிறந்ததாமரைமலரில் 
இடையறாது வாழ்ந்தும் அம்மலருக்குரிய மென்மைக்குணம் திருமகட்குச் 
சிறிதும் இல்லையாமென்பதை விளக்கிநின்றது . பொற்பாவை என்ற உபமா 
னமும் , எல்லாராலும் விரும்பப்படும் அழகு திருமகட்கு இருந்தபோதிலும் 
அதற்கேற்ற குணம் செயல்கள் இல்லையென்பதை நன்கு விளக்க வந்தது . 
இனி , நாறாத்தகடேபோல் என்பதற் மணமில்லாத பொற்றகடுபோல 
மென்மையில்லாமல் கண்ணுக்கினிமை மாத்திரமாய் நிற்கிற வெனவும் 
உரைக்கலாம் . 

தகடேபோல் பாவாய் என இயையும் , தாடே , ஏ - அசை . பாவாய் - 
பாவையென்பதன் விளி . விளி - ஏவலொருமை . நன்மக்களுக்குப் பொன் 
உவமை - அருமைக்குமாத திரமேயன்றி , நன்குமதிக்கப்படுதற்கும் , மங்களகர 
மாயிருப்பதற்கும் , யாவராலும் விரும்பப்படுதற்கும் , பலவகையாக உபயோ 
கப்படுதற்கும் , பெருஞ்சிறப்புக்கு மாம் , அரோ - ஈற்றசை . ( சு ) 
உசு எ . நயவார்க ணல்குரவு நாணின்று சொல்லோ 

பயவார்கட் செல்வம பரம்பப் - பயின கொல் . 
வியவாய்காண் வேற்கண்ணா யிவ்விரண்டு மாங்கே 

நயவாது நிற்கு நிலை . 
( இ - ள் . ) வேல் கண்ணாய் - வேல்போலுங் கண்களையுடையவளே! 
நயவார்கண் - உதவிசெய்தலையுடையவரிடத்து உள்ள , நல்குரவு - வறுமை, 
நாண் இன்று கொல் ஓ- வெட்கமில்லாததோர் பயவார்கண் - ( ஒருவர்க்கும் ) 
உதவாதவரிடத்து உள்ள , செல்வம் - ஐசுவரியம் , பரம்ப பயன்கொல் - விடா 
மற்பாவுதற்கு ( ஏற்ற ) பிசினோ இ இரண்டும் -(நன்மக்களிடத்து வறுமை 
யும் புன்மக்களிடத்துச் செல்வமும் ஆகிய ) இந்த இரண்டும் , அங்கே - அவ் 
விடத்திலே , நயவாது நிற்கும் - நன்மைப்படாமல் நிற்கின்ற , சிலே நிலைமை 
யை , வியவாய் கான் - ( மீ ) வியர்து பார் ; ( எ - று . ) 


நாலடியார் 

[ பொருட் 
செல்வவறுமைகளுக்கு முற்பிறப்பின் வினையே யொழிய இப்பிறப்பில் 
அவரவர்குணம் காரணமன்று என்று பேதைமையொழிய விளக்கியபடி , 

நயவார் - நயத்தையுடையவர் : உடன்பாட்டுக் குறிப்பு வினையாலணையும் 
பெயர் , நயம் என்பது - உதவிசெய்தலென்னும் பொருளதாதலை செல்வம் , 
நயனுடையான்கட் படின் , நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் " என 
திருக்குறளிலுங் காண்க ; இனி , நயவார் என்பது - நயஎன்னும் வினைப்பகுதி 
யடியாப்பிறந்த எதிர்மறை வினையாலணையும் பெயராய் , ( செல்வத்தை ஒரு 
பொருளாகக்கருதி ) விரும்பாதவர் எனப் பொருள் பட்டு , மேன்மக்களா 


தலுமாம் . 


நான் - நாணம் ; முதனிலைத் தொழிற்பெயர் . நாணாவது - செய்யத்தகாத 
வற்றின்கண் உள்ளமொடுங்குதல் , ஆதலால் , தான் சேர்ந்து வருத்து தற்கு 
உரியரல்லாத நல்லோரிடம் நீங்காது - பலகாலஞ்சேர்ந்திருக்கிற நல்குரவை 
நாணின்று கொல் என்றார் . கொல் - இடைச்சொல் , இரண்டிடத்தும் ஐயவி 
னாப்பொருளது . ஓ.அசை . பயயார் - பய என்னும் வினைப்பகு தியடியாப் பிறர் 
த எதிர்மறைத்தெரிநிலைவினையாலணையும் பெயர் ; பயத்தல் - பயன்படுத்தல் . 
பயின் பாம்புதலாவது - நாற்புறமும் ஒட்டும்படி வியாபித்தல் . பயின் கொல் 
என்றது , தகாதவிடத்தில் நெடுங்காலம் நீங்காது நிலைநிற்றலால் , வியவாய் . 
உடன்பாட்டு ஏவலொருமை முற்றெச்சம் . இரண்டும் , உம் - முற்று , தங்கு - 
அங்கு என்பதன் நீட்டல் , ஏ . அசை . 

( எ ) 
உசுவு . வலவைக ளல்லா தார் காலாறு சென்று 

கலவைக ளுண்டு கழிப்பர் - வலவைகள் 
காலா றுஞ் செல்லார் கருனையாற் றுய்ப்பவே 
மேலாறு பாய விருந்து . 

ள் . ) வலவைகள் அல்லாதார் - நாணிலிகளல்லாதவர் (நாணமு 
டையயோக்கியர்கள் ), (வறுமையினால் ), கால் ஆறு சென்று தங்கள் கால்க 
ளால் தூரவழி நடந்துபோய் , கலவைகள் உண்டு-( அங்கங்குச் சிறிதுசிறிதாக 
ரந்து பெற்ற பலவகைக் ) கலப்பானஉணவுகளைப் புசித்து , கழிப்பர்-( கா 
லங் ) கழிப்பார்கள் ; வலவைகள்- நாணிலிகளான அயோக்கியர்களோ, ( செ 
ல்வமுடைமையால் ), கால் ஆறுஞ் செல்லார் - காலால் வழிநடத்தலுஞ் செய் 
யாதவராய் (ஓரடியெடுத்து வைத்தலேனும் வேண்டாதவராய் ), இருந்து - 
(இரப்போர்க்குக் கொடுக்க மனமில்லாமல் கதவடைத்துத் தம்வீட்டினுள் 
ளேயே ) இருந்து , மேல் ஆறு பாய - நெய்யாறு பாலாறு தயிராறுகள் மேன் 
மேற் பெருக , கருனையான் - பொறிக்கறிகளுடனே , துய்ப்ப - ( நல்லுணவுக் 
ளைத் தாம் தனியே ) உண்பார்கள் ; ( எ - று 

இப்படி தகாதவரிடம் உண்டாவது நன்மையில்லாத செல்வமா மென 
இப்பாட்டு நன்றியில் செல்வ மென்ற அதிகாரத்துக்கு ஏற்றதாயிற்று . 

சிலப்பதிகாரத்தில் " மாதர்க்கோலத்து வலவையி னுரைக்கும் என்ற 
நிடத்து , அடியார்க்குநல்லார் வலவையின் ராணிவிகளைப்போல " வலவைய 


பால் ] 


உஎ - ஆம் அதிகாரம்.-- 

நன்றியில் செல்வம் . 


உட்கூ 


- 


ளல்லாதார் " என்றார் பிறரும் என்று இதனை மேற்கோள் காட்டிஉரைத்த 
காண்க . இனி , வலவையென்பதற்கு - பேய் என்ற பொருளும்உள்ள தாதலால் , 
வலவைகளல்லாதார் என்பதற்கு- பேய்த்தனமுடையவரல்லாதவர் என்றும் 
பொருள் கொள்ளலாம் . கலப்புடையது , கலவை : கதம்பம் ; ஐ கர்த்தாப் 
பொருள் விகுதி . காலாறும் செல்லார் ,உம் - இழிவுசிறப்பு . ஏற்றவாகனமிருத் 
தலாலும் , காரியமில்லாமையாலும் , சிறிதும் நடந்து செல்லாரென்க.கருளை 
யான் - ன் என்னும் மூன்றனுருபு , இங்கே உடனிகழ்ச்சிப் பொருளது , 
தூங்குகையா னோங்குநடைய என்பதிற்போல . துய்த்தல் என் றவினைக்கு 
நல்லுணவுகளை என்ற செயப்படுபொருள் வருவிக்கப்பட்டது ,அவாய்நிலை 
யால் . துய்ப்ப பலர்பால் வினைமுற்று:ப - விகுதி ; இவ்விகுதியே இங்கு எதிர் 
காலங்காட்டிற்று . விருந்து எனப் பதம்பிரித்து , பண்பாகுபெயராய் ,புதிய 
உணவுகளையென்றும்உரைக்கலாம் இனி, மேலாறு பாய இருந்து என்பதற்கு- 
உடம்பின் மேல் வேர்வைநீர் ஆறாய்ப் பெருக ( வீட்டினுள்ளேயே யாசகரை 
வரவொட்டாது கதவடைத்து ) இருந்து என்றும் பொருள் கொள்ளலாம் . 
உசு க . பொன்னிறச் செந்நெற் பொதியொடு பீள்வாட 

மின்னொளிர் வானங் கடலுள்ளுங் கான்றுகுக்கும் 
வெண்மை யுடையார் விழுச்செல்வ மெய்தியக்கால் 

வண்மையு மன்ன தகைத்து . 
( இ - ள் . ) பொன் நிராம் - பொன்போன்ற நிறத்தையுடைய , செந்நெல்- 
செந்நெற்பயிர்கள் , (நாடுகளிற்கழனிகளாரிலே ), பொதியொடு பீல் வாட பொ 
ந்திருக்குங் கதிர்களோடு தமது கரும் உட்படவாடாநிற்க , ( அப் குமழை 
யைப் பொழியாமல் ) , மின் ஒரிர் வானம் மின்னல் விளங்கப்பெற்ற மேகங் 
கள் , கடலுள்ளும் கான்று உகுக்கும் சமுத்திரத்தினிடையில் நீரை வெளிப் 
படுத்திச் சொரிதலுமுண்டு ; வெண்மை உடையார் - அறிவின்மையுடையவர் 
கள் , விழு செல்வம் எய்தியக்கால் - மேன்மையான செல்வத்தைஅடைந்தால் , 
வண்மையும்- (அவர்கள் ) தானஞ்செய்தலும் , அன்ன தகைத்து - அப்படிப் 
பட்ட தன்மையையுடையது ; ( எ - று . ) 

அறிவிலாதார் தம்மிடம் அகப்பட்ட செல்வத்தைச சற்பாத்திரத்தில் 
உபயோகப்படுத்தாமல் தகாதவர்க்கு உதவுவர் என்பது கருத்து . 

உவமையணி : எடுத்துக்காட்டுவமையணியன்று ; பின் வாக்கியத்தில் 
அன்ன தகைத்து என உவம்யுருபு வந்ததனால் , பலர்க்கும் உபயோகப்படுத்த 
லால் இன்றியமையாத பயிர் - பலர்க்கும் உபயோகப்படுகின் றால்லோர்க்கும் , 
உவர்ப்புச் சுவையுடைமையால் பயன்படா தகடல்- துர்க்குணமுடைமையாற் 
பயன்படுதலில்லாத நல்லவரல்லார்க்கும் உவமையாயின . 

செந்நெல்- ஒருவகைச் சிறந்தநெல் : இது - நீரில் விளைவது . பொதி - 
கருவை உள்ளே பொதிந்திருத்தலையுடைய கதிருக்குக்காரணப்பெயர் , கரு 
த்தாப்பொருள் விகுதி புணர்ந்து கெட்டது . பீன் - பயிரின் இளங்கரு , வாட 


ச காலடியார் 

[ பொருட் 
என்னுஞ் செயவெனெசசம் -உடனிகழசரிப்பொருள் தாதலின , நிகழகால 
முடையது . வானம் -காயத்திர சஞ்சரிக்கும் மேகத்துக்கு , இடவாகுபெ 
யா , அம - சாரியை கடலுகளும் , உம - இழிவுசிறப்பு கானறு , கால - பகுதி 
வெண்மை-அறிவுமுதிராமை வெண்மையுடையார் - அசாரமானவாஎன்றபடி 
விழு விழும மெனபதன் விகாரம விழுமம எனபது -சிறபபெனனும பொ 
ருள தரும உரிச்சொல்லாதலை , " விழுமஞ சீரமையுஞ்சிறப்பு மிடுமபையும் 
எனம் தொல்காப்பியத்தரலறிக வணமையும் ,உம இறந்தது தழுவிய எசசம 
உ 10 ஓதியு மோதா ருணாவிலா ரோதாது 

மோதி யனையா ருணாவுடையார் - தூயதாக 
நலகூரந்துஞ செலவ ரிரவாதார செலவரு 

நலகூாதா ரீயா ரெனின 
( இ - ள் ) உணாவு இலாா- பகுததறிவில்லாதவாகள, ஓதியும் படித்தி 
ருந்தாலும் , இதரா படியாதவாகளே உணாவு உடையார் பகுத்தறிவுடைய 
வாகள் ,ஓதாதும் படியா திருந்தாலும் , ஓதி அனையார படிததா றபோன நவாக 
ளே , தூயது ஆக-( மனம் )பரிசுத்தியுடையதாயிருக்க , இரவாதாா யாசித்தல 
செய்யாதவாகள , நலகூாநதும வறுமையடைந் திருந் தாலும் , 

செலவா 

ஐசுவ 
ரியமுடையவாகளே செலவரும செலவமுடையோரும் , ஈயார்எனின ( தக 
கோரககுக ) கொடாமறபோவாராயின , நல காந்தரா - தரித்திரப்பட்ட 
வாகளே , ( எ - - ) 

உபமான உபமேயத் தனமை தோன்றக் தனித்தனி இரண்டுதிதிகள் 
இப்பாட்டிற கூறப்பட்டன , அதிகாரம் நனறியில் செவெ மாதலால , இப 
பாட்டில் முன்னிரண்டடி - உபமானமும பினனிரண்டடி உபமேயமும 
ஆகும ப ப றகுப்பயன அறிவா தலபோல , செலவததிற்குப்பயன தக்கவா 
ககு ஈத லென்பதாம படித்தும் அறிவில்லாத கற்றறிமோழைகள போல 
வா , தககாாககு ஈயாத செலவ ரெனக செலவனெறியும இரவாதாா படிப் 
பினறி உணாவடை 5 தவாபோல அதிசயிக்க 8 தக்கவராவா 

ஒதியும், செல்வரும எனற உமமைகள உயாவுசிறப்பு , ஓதாது D , நல 
கூாந்தும் என்ற உமமைகள் - இழிவுசிறப்பு ஓதி ஓதினால் , எச்சததிரிபு 
இனி, ஓதி - அறிவுடையவனெனப பெயருமாம 

முன்னிரண்டடியல உபமானங்களைக் கூறிய முறைமைக்கு மாறுபா 
டாகப் பின்னிரண்டடிகளில் உபமேயங்களை நிறுத்தினது , எதிரநிரனிறைப் 
பொருள்கோள் முதலடி - மற்றுமோனை 

( க ) 


1 ) 


நான்காவது 

துன்பவியல் . 
மனிதா மனத்திறகுத துனபமுணடாதலைப்பற்றிக்கூறும் பிரிவு , அத 
துனபங்கள இரபபோரககீயாமை முதலிய காரணங்களால உணடாகும் . 
அதனை இது முதல் நானகு அதிகாரங்களாற கூறுகின்றா 

உ அ- ஆம் அதிகாரம் - யாமை . 
அஃதாவது - வறியவாகாாய இராதவாகளுககு இல்லையெனனாதபடி 
கொடுத்தலைச செயயாமை 4 ப பததாம அரிகாரமாகிய எகைககு எதிர 
மறையாய அதனபின வைததற்கு உரிய இவ்வதிகாரததை இங்குவைத்த 
தறகுக காரணம எனனவெனின - சமபாசிப்பவனுக்கும் பிறாககுமபயன 
படுதலில்லாது சீழக் கூறிய நன்றியில்செலவமாதலால் , அது பிறாக்குப்பய 
னபடாமையாலுளதாங்குறறம பெருமபா எமையதும் மனத்திறகுத்துனப 
மூட்டுவதும் மிக்க இழிபுடையகாதலு மபாறி யாமையை அதனபின இவ 
பதிககாரத்தில் விவரித்துக் கூறுகின்றனரோ அறிக கீழ அதிகாரத்தின 
இறுதிசசெயயுளில் செலவரு ந ெகூாரதா யாரெனின எனத தோற்று 
வாய செய்யப்பட்ட ஈயாமையின இழிவை விரித்துக்கூறுகினறமையின , 
இவ்வதிகாரம் நனறியில் செல்வத்தின்பின்வைக்கப்பட்ட தன றுங்கொனக , 
ஈயாமை - எதிரமனறத தொழிற்பெயா 
உ எக நட்டாாசு நள்ளா கரைக்கு முளவரையா 

லட்டது பார்த்துண்ட லட்டுணட- லட்ட 
தடைத்திரு துணடொழுத மாவதின மாக்கட் 
சடைக்குமா மாணடைக சகவு 

) டார்க்கும் (தாமோடு ) சிநேகங் கொண்டவாகளுக்கும் , கள 
ளாதவாக்கு ம் சிநேகங்கொள்ளாதவாகளுக்கும் , உளவரையால ( தமக்கு உ 
ள்ள அளவிற்கு ஏற்ப , அட்ட துபாத்து சமை பல செய்த உணவைபபங்கிட்டுக 
கொடுத்து , உணடல ( பினபுதாமும்) உண முதல - அட்டுமண்டல சமைத 
து உணடுவாழுமவிதமாம் ( அருஙனமின்றி ) அட்டது சமைத்த உணவை , 
அடைத்துஇருந்துஉண்டு ( தமவீட்டிலுளள வருமவரவொண்ணாதபா வ 

வாயிற 
கதவை ) மூடிததா உளளேயிருந்து புசித்து , ஒழுகும் நடக்கின்ற ஆவ 
மாக்கடகு பயனில்லாத மனிதாகளுக்கு ,ஆண்டைக் தவு மேலுலகத்தின கத 
வு , அடைக்கும் (உடபுகவொணணாது ) மூடப்படும் , ( எ - று ) - ஆம- அசை 

செலவிருந்தோமபிவருவிருந்து பார்த்த சிருபபான , தலவிருந்து வானத் 
தவாக்கு , " ஒன்றாக நலல துயிரோமப லாங்கதனபின , நனாயந் தடங்கி 
னாக கீந்துண்டல- என றிரண்டு , குன்றாப் புகழோன வருகென்று மேலுல 
கம் , 

நின்றது வாயில் திறந்து என்றபடி இயமையில் விருந்தோ மபியவனை 
மறுமையில் தேவாகள் எதிரகொண்டு உபசரிபபராதலால , அப்படியிலாத 
வனுக்கு மேலுலகத்தினகதவு அடைக்கப்படு மெனப்பட்டது . 

29 


ள 


. 


உஉசு 


நாலடியார் 


( பொருட் 


நட்டார் - சுற்றத்தார் , நள்ளாதவர் - விருந்தினர் என்றும் , முன்பழக்க 
முண்மையாற் குறித்து வந்தவரும் அஃது இன்மையாற் குறியாது வந்தவரு 
மென்ற இருவகைவிருந்தினருள் முன்னையவர் - நட்டார் பின்னையவர் - நள் 
ளாதவர் என்றுங் கொள்ளலாம் . இவர்களுள் , நள்ளாதவரினும் நட்டவர் 
வருவது பெரும்பான்மையா தலாலும் , அவர்கட்கு உதவாமை பெரும்பழிப் 
புக் கிடமாதலாலும் , அவர்களை முன்வைத்தது . 

உம்மைகள் இரண்டும் - எண்ணுப்பொருளன. உள-உள்ள தொகுத்தல் . 
அட்டது என்னும் ஒன்றன்பால் வினையாலணையும் பெயர் , சாதியொருமை ; 

டவை யென்க . அட்டது என்ற ஒருமை சொல் , மிகச்சிறியதாயினும் 
பகுத்து உண்ணுதலே தகுதியென்பதைவிளக்குமென்க ; இக்கருத்தே , உள 
வரையால் என்பதனாலும் நன்கு விளக்கப்பட்டது . பாத்து - பகுத்து என்பதன் 
மரூஉ . ஆவது எதிர்கால வினையாலணையும் பெயர் ; செல்வம்படைத்ததனால் 
பெறலாகும் பயனென்க . முற்பிறப்பின் நல்வினையால் அரிதிற்பெற்ற செல் 
வத்தைத் தக்கபடி பயன்படுத்தாத அவிவேகிகளான மனிதரை மக்கள் என் 
னாது மாக்கள் என்றார் . அடைக்கும் செயப்பாட்டுவினைப்பொருளில்வந்த 
செய்வினை சி செய்யு மென்ழற்று . அடைக்கும் கதவு என்ற முடிபுக்குவிதி - 
செயப்படு பொருளைச் செய்தது போலத் , தொழிற்படக்கிளத்தலும்வழக்கி 
வைரித்தே என்பது . சேய்மைப்பொருள் குறிக்கும் அகரச்சுட்டிடைச் 
சொல்லடியாப் பிறந்து முதல் நீட்சி பெற்ற ஆண்டு என்பது -இங்கே , மறு 
மையில் இன்பம் பெறுதற்கு உரிய சுவர்க்கத்தைக் குறித்தது . 
முதலடியில் , தொடைமாண் காண்க . 

( க ) 
எத்துணை யானு மியைந்த வளவினாற் 
சிற்றறஞ் செய்தார் தலைப்படுவர் - மற்றைப் 
பெருஞ்செல்வ மெய்தியக்காற் பின்னறிது மென்பா 
ரழிந்தார் பழிகடலத் துள் .. 

ள் . ) எ துணை ஆனும் - எவ்வளவானாலும் , இயைந்த அளவினால் 
தமக்குக் கூடிய அளவால் , சிறு அறம் செய்தார் -சிறிய தருமங்களையாயினுஞ் 
செய்துவைத்தவர்கள் , தலைப்படுவர் - மேன்மை யடைவார்கள் ; மற்றை இங் 
ஙனம் அப்பொழுது அப்பொழுது தருமஞ்செய்யாத , பெருஞ்செல்வம் எய் 
தியக்கால் பின் அறிதும் என்பார் - மிகுதியான பொருள் கிடைத்தால் அதன் 
பின்பு (தருமஞ்செய்தலை ) ஆலோசிப்போம் என்று வாழ்நாளைக் கழிப்பவர் 
கள் , பழிகடலத்துள் அழிந்தார் -உலகறிந்தனையாகிய கடலில் அகப்பட்டு 
சிதைந்தவராவர் ; ( எ - று . ) 

எத்துணையானும் , உம்மை - இழிவுசிறப்பு. ஆனும் - ஆயினும் என்பதன் 
மரூஉ . மற்றை யென்னும் இடைச்சொல் - பிறிதென்னும் பொருளது . 
கடலத்துள் , அத்து - சாரியை , பழிகடலத்துள் அழிந்தார்- வரம்பில்லாத 
பழியை யடைவ ரென்பதாம் ; இனி , பழிக்கப்படுவது என்ற காரணத்தாற் 
பாபமும் பழியெனப்படுதலால் , பாவக்கடலில் மூழ்குவ ரென்றுமாம் . பழிச் 
நடலத்துள் எனப்பண்புத்தொகை 

எனப்பண்புத்தொகையில்கலியிரட்டிவரற்பாலது , இசையின்பம் 


உ எஉ . 


பால் ] 


உ வு - ஆம் அதிகாரம் . - 

அதிகாரம் . - ஈயாமை 


எ 


நோக்கிப் பழிகடலென இயல்பாய் நின்ற தென்க. அழிந்தார் - நிச்சயமாய் 
அழிவர் ;தெளிவுபற்றி எதிர்காலம் இறந்தகாலமாகச சொல்லப்பட்ட கால 
வழுவமைதி . மற்றையென்பது , என்பார் என்பதோடு இயையும் . பின் 
இங்கே காலங்குறிக்கும் . 

பெருஞ்செல்வம் வருவது நிசசயமன்மையாலும் , அங்ஙனம் வந்தாலும் 
அதன்பின் உடம்புநீடித்திருப்பது நிலையில்லையா தலாலும் , கிடைத்தவரை 
யில் இளமையிலே அறஞ்செய்யாதவர் பின்பு நாய்காணிற் கற்காணாவாறாய் 
நன்மை பெறாரென்பதாம் . 

மற்றறிவாம் நல்வினை , " இன்று கொலன்று கொல் என்னும் இ 
நூற் செய்யுள்கள் இங்கு உணரத்தக்கன . 

( உ ) 
உ எங . துய்த்துக் கழியான் றுறவோர்க்கொன் ற்கலான் 

பத்துக் கழியு மடவோனை -வைத்த 
பொருளு மவனை நகுமே யுலகத் 

தருளு மவனை நகும் . 
இ - ள் . ) துய்த்து கழியான்-(அருமையாகப்பெற்ற பொருளைத் ) தான் 
பவித்துக் காலங்கழியாமலும் , துறவோர்க்கு ஒன்று ஈகலான் -துறவற 
த்தார்க்கு ஒருபொருளை யேனும் கொடுத்து உதவாமலும் , வைத்து கழி 
யும்- (பாடுபட்டுத் தேடின பொருளை வீணாக ) வைத்துப் (பயன் கொள்ளாமல் ) 
இறக்கின்ற , மடவோனை அவனை - அறியாமையையுடையவனாகும் அந்தப் 
பெரிய லோபியை , வைத்த பொருளம் - ( அவன் தேடி ) வைத்த செல்வ 
மும் , நகுமே - ( பார்த்துச) சிரிக்கும் . உலகத்து அருளும் - உலகத்திலே 
விளங்குகிற கருணையென்னுஞ் சிறந்தகுணமும் , அவனை நகும் - அவனைப் 
( பார்த்துச ) சிரிக்கும் . ( எ - று . 

ங்கே , நகுதல்- பிறனை இக , தல்காரணமாக உண்டாயிற்று ; பரிகாச 
மாகசசிரித்தல் . " அருளிலார்க்கு அவவுலக ரில்லை அரனும் அருளுடை 
யான் கண்ணதேயாகும் " என்ற படி தானம் முதலிய தருமங்களை செய்து 
நற்கதியைப் பெறுதற்குக் காரணமான அருளை = சிறிதும் உடையனாகாமல் 
பொருளைப்பா , படுத்தினது பாறி , அயவருள் இவனை இகழந்து சிரிப்பதா 
யிற்று ; அருளுடையயைப் பிறாக்குககொடாவிட்டாலும் தானாவது அனு 
பவிக்கலாமே , அதுவும் செய்யாமல் பொருளை மீட்டு தலையே பயனாகக்கரு 
திக் காலங்கழித்த அறியாமையை நோக்கி , அந்தப் பொருளும் சிரிப்ப 
தாயிற்று . 

துறவோர்க்கு என்பதற்கு - ( ஆதரிக்கத்தக்கவரால் ) துறக்கப்பட்ட 
வர்க்கு என்றும் உரைக்கலாம் . கிருகஸ்தாசசிரமத்திலிருப்பவன் முற்றுந் 
துறந்த யோகவொழுக்கத்தார்க்கு அவவொழுக்கநெறியை முடியசசொல்லு 
மளவும் அச்செலவிற்குப் பசி நோய் குளிர் முதலியவற்றால் இடையூறவா 
ராமல் உண்டியும் மருந்தும் உறையுளும் முதலியன உதவி அந்நெறியில் 
வழுவாமற் செலுதவேண்டியவரைவை இல்வாழயோகனைப் 
டைய மூவர்க்கும் , நல்ல . ரறினினறது . ணை எ எ திரு : குதளிதலும் , ஆத 
ரிப்பவரால் துறக்கப்பட்டவர்க்குத் தான் ஆதரவாய் நின்று வேண்டுவன 
செய்ய வேண்டுபவனாதலை " துறந்தார்க்குந் துவவாதவர்க்கு மிறந்தார்க்கும் , 


உவு 


[ பொருட் 


நாலடியார் 


இல்வாழ்வானென்பான் துணை என்ற திருக்குறளினாலும் அறிக . பொரு 
ரூம் , அருளும் என்ற உம்மைகள் - முறையே எதிரதும் இறந்ததுந் தழுவிய 
எச்சப்பொருளன ; எண்ணுப்பொருளனவாகா: வெவ்வேறு வாக்கியத்தில் 
வந்ததனால் . ஏ - தேற்றம் ; ஈற்றசையுமாம் . 

பற்றுக்களை முற்றத்துறத்தலை யுடையவ ரென்ற பொருளில் , துற 
வோர் என்பதிற் பகுதியாகிய துறவு - செய்வினையென்றும் , களைகணானவ 
ரால் விடப்படுத்தலையுடையவ ரென்ற பொருளில் , துறவு - செயப்பாட்டு வினை 
ப்பொருளில் வந்த செய்வினை யென்றும் அறிக . துறவோர் -உடன்பாட்டுப் 
பெயரின் ஈற்றயலாகாரம் ஓவாயிற்று ; மடவோன் என்பதிலும் இது . கழி 
யான் , ஈகலான் - எதிர் மறை முற்றெச்சங்கள் . மடவோன் என்பதில் , மடம் 
அல்லது மடமை-பகுதி . அருளும் பொருளும் நகும் - அஃறிணையில் ,செய் 
யாதது செய்வது போலச் சொல்லப்பட்டது . ஒன்று என்பதன் இறுதியில் 
இழிவு சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது . மடவோனை , அவனை 
பொருளின்மேல் வந்த பெயர்கள் . இங்ஙனம் விசேடணம் , விசேடியம் 
என்ற இரண்டிலும் வேற்றுமையுருபுகளை விரித்துவைப்பது , ஒருவகைப் 
பாஷை நடை 

" வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் , ஐந்து மகத்தே நகும் ” 
என்ற திருக்குறளோடு இதனை ஒப்பிடுக . 

( ங ) 
உஎச . கொடுத்தலுந் துய்த்தலுந் தேற்ற விடுக்குடை 

யுள்ளத்தான் பெற்ற பெருள், செல்வ மில்லத் 
துருவுடைக் கன்னியரைப் போலப் பருவத்தா 

லேதிலான் றுய்க்கப் படும். 
( இ - ள் . ) கொடுத்தலும் - (பிறர்க்குச் ) கொடுத்தலையும் , துய்த்தலும் - 
( தான் ) அனுபவித்தலையும் , தேற்றா - அறிந்து செய்யாத , இடுக்கு உடை உள் 
ளத்தான் - லோபகுணத்தையுடைய மனமுடையவன் , பெற்ற - சேர்த்து 
வைத்த , பெரு செல்வம்- மிகுந்த ஐசுவரியமானது , -இல்லத்து உரு உடை 
கன்னியரை போல - குடியிற்பிறந்த வடிவழகுள்ள பெண்களைப்போல , பரு 
வத்தால்-(அனுபவித்தற்கு உரிய ) காலம் வந்தபொழுதில் , எதிலான் துய்க் 
கப்படும் - அயலானால் அனுபவிக்கப்படும் ; ( எ - று . ) 

குடும்பத்திற்பிறந்த மணம் செய்யப்படாத மகளிர் இங்கே லோபியின் 
செல்வத்துக்கு உவமை ; தன்னை வருந்திப்பெற்று வளர்த்தவனுக்கு உத 
வாமல் அது செய்யாத பிறனனுபவத்துக்கே பின்பு உதம் தலாகிய இவ் 

பொதுத்தன்மையில் மாத்திரமே யென்க . இப்படிப்பட்ட கன்னியர் 
தன்மையை, “ வலம்புரியீன்றமுத்தம் மண்மிசையவர்கட்கல்லால் , வலம்புரி 
பயத்தை யெய்தாது அணை யரே மகளிர் எனச் சிந்தாமணியிலும் , பலவுறு 
நறுஞ்சாந்தம்படுப்பவர்க்கல்லதை , மலையுளேபிறப்பினும் மலைக்கவைதா 
மென்செய்யும், நினையுங்கால் நும்மகள் நமக்கு மாங்கனையளே , சீர்கெழு 
வெண்முத்தம் அணிபவர்க்கல்லதை , நீருளே பிறப்பினும் நீர்க்கவைதா 
மென்செய்யும் , தேருங்கால் நும்மகள் நுமக்குமாங் கனையளே , " ஏழ்ப 
கரின்னிசை முரல்பவர்க்கல்லதை, யாழுளேபிறப்பினும் யாழ்க்கவைதா 


வொரு 


பால் ] 


உ வு - ஆம் அதிகாரம் . - ஈயாமை . 


உஉ 


னல்லால் 


மென்செய்யும் , சூழுங்கால் நும்மகள் நுமக்குமாங் கனையளே " எனக் கலித் 
தொகையிலுங் கூறியவாறு காண்க . உவமையணி . லோபியின் பெருஞ் 
செல்வம் ஏதிலான் துய்க்கப்படுதல் - கள்ளர் முதலியோராற் பறித்துக்கொ 
ள்ளப்படுதல் . லோபத்திற்குப் பற்றுள்ள மென்று ஒரு பெயராதலால் , அப் 
பொருள் கரு.கி , அதனை இங்கு இடுக்குடையுள்ளம் என்றார் . பொருளைவிடத் 
தகுமிடத்து விடாது பற்றுதலைச் செய்யும் உள்ளம் : எனவே , லோபமாம் . 

தேற்றா என்பதை - தேறாஎன்பது விரித்தலவிகாரம் பெற்ற தென்றா 
வது , பிறவினை தன்வினைப்பொருளில் வந்ததென்றாவது , இருவினைக்கும் 
பொதுவென்றாவது கொள்க , நட்பாடல் தேற்றாதவர் , " வாளினாற் பேசி 

வாயினாற்பேசல்தேற்றேன் , வாணிகமொன்றுந்தேற்றாய் , 
" தேற்றாய் பெரும் " " தேற்றாவொழுக்கம் எனப்பிறவிடங்களிலுங் காண்க . 
இருக்கு என்னுஞ் சொல் - லோபமென்னும் பொருளதாதலை , இந்நூலில் " இடு 
க்குற்றுப் பற்றினும் நில்லாது செல்வம் என்றதனாலும் அறிக . இருக்கு - 
முதனிலைத்தொழிற்பெயர் ; இடுக்குதல் - இறுகப்பிடித்தல் . இனி , இடுக்கு 

பதை இங்கு என்னும் முதனிலை திரிந்த தொழிற்பெய ரெனக் கொ 
ண்டு , குணங்குறைதலையுடைய அற்பமனமுள்ளவனென்றும் உரைக்கலாம் . 
உரு , கன்னி , பருவம் - ரூபம் , கந்யா , பர்வம் என்னும் வடமொழிகளின் 
திரிபுகள் . பருவத்தால் - மூன்றாம் வேற்றுமையின் ஆல் உருபு எழாவதன் 
இடப்பொருளில் வந்ததனால் உரு மயக்கம் ; " காலத்தினாற் செய்த நன்றி 
என்பதிற் போல . 
உ எரு . எறிநீர்ப் பெருங்கட லெய்தி யிருந்து 

மறுநீர்ச் சிறுகிணற் றெல்பாரத் துண்பர் 
மறுமை யறியா தா ராக்கத்திற் சான்றோர் 
கழிநல் குாவே 

பவே சலை . 
( இ - ள் . ) எறி- ( அலைகளை ) யசுகிற , நீர் - மிக்க கீரையுடைய , பெருகடல் - 
பெரிய சமுத்திரத்தை , எய்தி இருந்தும் - ( தாய் ) அடைந்திருந்தாலும் , 
( அது உவாப்பினாற் பயன்படாமையால் , எல்லோரும் ), அறு நீர் - ( இடை 
யிடையே ) அற்று அற்றுச் சுரக்கிர நீரையுடைய , சிறு கிணறு-சிறியகிணற் 
றின் , ஊறல் -ஊற்றை , பார்த்து -தேடிக்கண்டு , உண்பர்- ( அ + நீரைக் ) குடிப் 
பார்கள் ; (ஆசலால் ), - மறுமை அறியாதார் ஆக்கத்தின் -மறுமைப்பயனையறி 
யாத லோபிகளுடைய பெருஞ்செல்வத்தினும் ,சான்றோர் கழி நல்குரவே 
(மறுமைப்பயனையறிந்த மிகநற்குணங்களால் )நிறைந்த பெரியோரதுமிக்க 
வறுமையே , தலை - மேலானது ; ( எ - று . ) 

சான்றோர் வறியராயிருக்கையில் உதவுகிற அவ்வளவும் உதவார் , கீழ் 
மக்கள் செல்வம் நிரம்பிய பொழுதிலும் என்பது கருத்து . வறுமையடைந் 
திருந்தும் செல்வமுடைய லோபிகள் போல ஆகாமல் சான்றோர் மறுமைப் 
பயனையடைவர் என்று கருத்துக் கொள்ளினுமாம். 

மிக்கசெல்வமுடைய லோபிகளை யடைந்திருந்தாலும் அவர்கள் பயன் 
படாமையால் , உலகத்தார் , சிறிது சிறிதாக வாயினும் பயன்படத்தக்க வறிய 


( 
ச 
) 


நாலடியார் 


[ பொருட் 


யின் கருத் 


ரான நல்லோரைத் தேடியடைந்து உண்டு வாழ்வர் என்னும் பொருள்தோ 
ன்ற நின்றதனால் , முன்னிரண்டடி - பிறிதுமொழிதல் என்னும் அலங்காரம் ; 
வடநூலார் அப்ரஸ்துதப்ரசம்ஸை யென்பர் : உபமேயத்தைக் கூறாமல் உப 
மானத்தைமாத்திரம் கூறி அதனால் உபமேயத்தைப் பெறவைத்தலும் -இவ் 
வணியின் இலக்கணம் , பின்னிரண்டடியில் , அறிவிலாரது செல்வத்தினும் 
அறிவுடையார் வறுமையே சிறந்ததென்பதற்கு முன்னிரண்டடி 
துக் காரணமானது ஏதுவணியின்பாற்படு மென்க . 

ஊறல் என்னுந் தொழிற்பெயர் , ஊறுதலையுடைய நீருக்கு ஆகுபெயர். 
இதில் , அல் - கருத்தாப்பொருள் விகுதி யென்றுங்கூறலாம் . ஆக்கப்பட்டது , 
ஆக்கம் ; அம் - செயப்படுபொருள் விகுதி : ஆக்குதல்- சம்பாதித்தல் , உண்டா 
கச் செய்தல் . கழி - மிகுதியுணர்த்தும் உரிச்சொல் , தலை - தலைமையையுடைய 
தென்றாவது , உத்தம அங்கமான தலைபோலச் சிறந்ததென்றாவது பொருள் . 

" கடல்பெரிது , மண்ணீருமாகா ததனருகே சிற்றூரல் , உண்ணீ 
விடும் " என்பதனை இச்செய்யுளின் முதலிரண்டடிகளோடு ஒப்பிடுக . 

கீழ் உககூ - ஆம் செய்யுளும் இங்குக் கவனிக்கத் தக்கது . ( ரு ) 
உஎ கா . எனதென தென்றிருக்கு மேழை பொருளை 

யெனதென தென்றிருப்பன் யானுந் - தன தாயிற் 

னு மதனை வழங்கான் பயன் றுவான் 

யானு மதனை யது . 
( இ - ள் . ) எனது எனது என்று இருக்கும் ஏழை பொருளை - என்னு 
டையது என்னுடையது என்று ( மிக்க அபிமானங்கொண்டு செலவு செய் 
யாமல் ) இருக்கிற அறிவில்லாதலோபி ( சேர்த்துவைத்துக்கொண்டுள்ள ) 
செல்வத்தை , யானும் எனது எனது என்று இருப்பன் - ( அப்பொருளோடு 
யாதொருசம்பந்தமுமில்லாத ) யானும் என்னுடையது என்னுடையது 
என்று ( அபிமானந்தோன்றக் ) கூறிக் களிப்புற்றிருப்பேன் ; தனது ஆயின் - 
( அச்செல்வம் ) அவனுடைய தாயிருக்குமானால் , தானும் அதனைவ 
பயன் துவ்வான் - அவன் தானும் அசசெல்வத்தைப் ( பிறர்க்குக ) கொடுத்தலும் 
( அந்தச்செல்வத்தால் ) இன்பப் பயனைத் தான் அனுபவித்தலுங்கூடுமே அது 
செய்கிறதில்லை : யானும் அதனை அது - நானும் அப்பொருளை அப்படியே 
( பிறர்க்கு வழங்குதலும் பயன் துய்த்தலும் செய்யேன் ); (எ - று . ) 

சம்பாதித்த லோபி செல்வத்தை உபயோகப்படுத்தாமல் எனது 
என்று சொல்வதற்கும் சம்பாதியா தவன் அப்படி சொல்வதற்கும் ஒன்றும் 
வித்தியாசமில்லை; ஏனெனில், - செல்வத்தின் பயனாகிய தானனுபவித்த 
லும்பிறர்க்குக் கொடுத்தலும் இருவர்க்கும் இல்லையா தலால் என்பது கருத்து . 

மிக்க லோ பகுணமுடைய ஒருவனது செல்வத்தைக் குறித்துப்பரிகா 
சஞ்செய்யுமியல்புடைய ஒருவன் சொன்னதாக இச்செய்யுள் செய்யப்பட்ட 
தென அறிக . 


ங்கான் 


1 


பால் ] 


உங் - ஆம் அதிகாரம் . - * யாமை . 


எனது - யான் என்பதனடியாப்பிறந்து அகரச்சாரியையும் து விகுதி 
யும் பெற்ற ஒன்றன்பாற் குறிப்பு வினையாலணையும் பெயர் ; ஆறாம் வேற்று 
மைவிரியன்று . அடுக்கு , செல்வத்தினிடத்தில் மிக்க அன்பை விளக்க வந் 
தது . இரண்டாமடியில் அடுக்கைத் துணிவுணர்த்த வந்ததாகவுங் கொள்ள 
லாம் . தன்னோடு இயைபில்லாத பொருளை எனது என்று கருதி அதனிடத் 
துப் பற்றுச் செய்யும் அபிமானம் , மமகார மெனப்படும் . இதன் இனமாகிய 
தானல்லாத உடம்பை யானென்பது - அகங்காரம் . " நுண்ணுணர்வின்மை 
வறுமை " ஆதலால் , அறிவாகிய செல்வமில்லாத லோபியை இங்கே ஏழை 
என் 

றார் ; இனி , செல்வமிருந்தும் பயன்பெறாமையால் அவன் வறியவனோடு 
ஒப்பனென்னுங் கருத்தால் ஏழையென்றதாகவுங் கொள்ளலாம் . ஏழையெ 
ன்பது - உயர்திணைப்பெயராதலின் , ஏழைபொருள் என அதன்முன் வலி 
இயல்பாயிற்று . இனி , ஏழையானவன் பொருளை எனது எனது என்றிருப் 
பன் என எழுவாய்த்தொடராகவும் உரைக்கலாம் . யானும் , உம்மை - இறர் 
தது தழுவிய எச்சமும் , இழிவுசிறப்புமாம் . 

இப்பாட்டிற்கூறியுள்ள விஷயம் நகைப்பை விளைத்தலால் , இப்பாட்டு - 
ஹாஸ்யாஸத்தின் பாற்படும் . 

" க்ருஹமத்யங்காதேந தநேந்தரியோயதி - பவாம . கிந்ந தேவைதரே 
நதரி நோவயம் என்னும் வட நூல்மேற்கோள் உணரத்தக்கது . ( சு ) 
உ எ எ . வழங்காத செல்வரி னல்கூர்ந்தா ருய்ந்தா 

ரிழந்தா ரெனப்படுத லுய்ந்தா - ருழந்ததனைக் 
காப்புய்ந்தார் கல்லுதலு முய்ந்தார் தங் கைந்நோவ 

யாப்புய்ந்தா ருய்ந்த பல . 
( இ - ள் . ) வழங்காதசெல்வரின்- ( பொருளை ) உபயோகப்படுத்தாத தன 
வான்களினும் , நல்கூர்ந்தார் - வறுமைப்பட்டவர் , உய்ந்தார் - (துன்பங்களி 
னின்றும் ) தப்பினார் ; ( அது எப்படியெனில்.- ) இழந்தார் எனப்படுதல் உய் 
ந்தார் - (இருந்தபொருளை ) இழந்துவிட்டார்கள் எனப்படுகிற அபவாதத்தி 
னின்றும் தப்பினார்கள் ; அதனை உழந்து காப்பு உய்ந்தார் - அப்பொருளை 
வருந்திக்காப்பாற்றுகிற சிரமத்தினின்றுந் தப்பினார்கள் கல்லுதலும் உய் 
ந்தார் - ( அப்பணத்தைப் புதைத்துவைத்தற்பொருட்டு நிலத்தைத் தோண்டு 
கிற வருத்தத்தினின்றுந்தப்பினார்கள் ; தம் கை நோவ யாப்பு உய்ந்தார் 
தமதுகைகள் நோகும்படி இறுகப்பிடித்தலினின்றுந் தப்பினார்கள் ; உய்ந்த 
பல -( இங்ஙனம் அவர்கள் ) தப்பினவை இன்னும் பல (உண்டு ); ( எ - று . ) 

இப்பாட்டோடு வள்ளன்மை யில்லாதான் செல்வத்தின் மற்றையோ 
ன் , நல்குரவே போலு நனிநல்ல - கொன்னே , அருளில னன்பிலன் கண் 
ணறைய னென்று , பலரா லிகழப் படான் என்ற ரீதிநெறிவிளக்கச் செய் 
யுளை ஒப்பிடுக . 

இழந்தா ரெனப்படுதல் முதலிய குறைகள் செல்வமுடையவரிடத்து 
மிகுதியாய் நிற்க , மற்றைப் பயன் பெருதவிஷயத்தில் செல்வரும் வறியரும் 
ஒப்ப ரென்பது கருத்து , 


நாலடியார் 


[ பொருட் 


உய்ந்த பல என்றது - அருளில்லாதவன் , அன்பில்லாதவன் , கண்ணோ 
ட்டமில்லாதவன் , லோபி என்று பலராலும் இகழப்படுதல் முதலியன இன் 
மைபற்றி . " உடாஅது முண்ணாதுந் தம்முடம்பு செற்றுங , கெடா அத நல்லற 
முஞசெய்யார் - கொடா அது , வைத்தீட்டினாரிழப்பாவான்றோய் மலைநாட , 
உயத்தீட்டுந் தேனீக கரி " , " உண்ணா னொளிகிறா னோங்கு புகழசெய்யான் , 
துனனருங் கோர துயாகளையான - கொனனே , வழங்கான பொருள்காத் 
திருப்பானேல் அது , இழந்தானென றெணணப்படும் " என்ற துணிபின்படி 
லோபிகள் செலவம நிலைபெறா தழிதலால , இழாதா ரெனப்படுத லுயா 
தாா எனப்பட்டார் . 

( எ ) 
உஎ வு . தனதாகத் தான்கொடான் றாயத் தவருந் 
தமதாய போர்தே கொடா அா 

அா - தனதாக 
முனனே கொடுப்பி னவாகடியார் தானகடியான் 

பின்னை யவா கொடுக்கும் போழது . 
( இ - ள் ) (சிலகுடுமபங்களில் , பொருளசோதது வைத்தவன் ) , தனது 
க -( அப்பொருள ) தனக்கு உரியதாயிருக்க , தான் கொடான- ( அப்பொழு 
து ) தான ( அசசெலவததைப்பிறாககுத ) தானஞசெயயான , தாயத்தவரும் - 
( பின்பு அப்பொருளைப்பெறுதற்குஉரிய ) தாயத்தார்களும் , தமது ஆயபோ 
மதே - ( அப்பொருள் அவனகாலத்தின் பின ) தமமுடையதாகியபொழுது , 
கொடாா- ( தாமும் அதனைப் பிறாககுதி ) தானஞ்செய்யார் ; முனனே-முன்பு 
( சம்பாதித்த வனவாழந்துள்ளகாலத்தில) , தனது ஆக- ( அச்செல்வம் ) தன் 
னுடையதாயிருககையில , கொபெபின - (அதனைத தான பிறாக்குக ) கொடு 
ததால் , அவா கடியார் - அத்தாயத்தவா விலக்க மாட்டார் , பின்னை - பின்பு 
[ அவனிறந்தபின அச்செலவம தாயத்தாருடையதாயிருக்கையில் ), அவா 
கொடுக்கும் போழது - அததாயத்தவா தான செய்யுஞசமயத்தில் , தான் 
கடியான -( அப்பொருளை ஈட்டியவன ) வந்து விலக்க மாட்டான , ( எ - று . ) 

பொருளை சசமபாதித்தவன தான தருமங்கள் செய்யாமலே உலோபத 
தோடு இறந்தாலும் , அதனபின் அசசெலவ ததை அடையும் 

, தாயத்தாரா 
வது " பிறாக்குதவி செய்யார் பெருஞ்செல்வம் வேறு , பிறாக்குதவி யாக்கு 

வாபேறாம் " என்றபடி நல்வழியிற செலவு செய்து புகழும் புண்ணியமும 
பெறுதல்கூடும் . அங்ஙனமுமிலலாமல அனைவருமேபெரிய லோபிகளாயுள்ள 
சிலகுடும்பத்தாரைப்பற்றி இசசெயயுள செய்யப்பட்ட தென அறிக . 

தாயத்தவரும் , உயமை -இறந்தது தழுவிய எசசம் , தாயமாவது - தமப் 
பன்பாட்டன முதலானா மூலமாக வந்த பொருள் , அதனையெடுத்துக்கொ 
ள்ளத்தக்க தாதைவழிசசுற்றத்தவா - தாயாதா: அவரே இங்கு ‘தாயத்தவா 
எனப்பட்டவா. ஏ - இசைநிறை , கொடாஅா - அளபெடை , செய்யுளோ 
நிறைப்பது . தனதாக்க கொடுட்பின என்பதர்கு - தனக்குப் புண்ணியமும 
புகழும் , உண்டாயடி தானஞ்செய்தா லென்றும் பொருள் கொள்ளலாம , 
மூன , பின் - காாககுறித்தன ; ஏ , ஐ- சாரிடைகள் . 

( எ ) 


பால் ) ... - ஆம் அதிகாரம் .-- ஈயாமை : 
உஎசு . இரவலர் கன்றாக வீவாரா வாக 

விரகிற் சுரப்பதாம் வண்மை - விரகின்றி 
வல்லவ ரூன்ற வடி யாபோல் வாய்வைத்துக் 

கொல்லப் ரப்பதாங் சீழ் . 
( இ - ள் . ) இரவலர் - யாசகர் , கன்று ஆக -கன்றை ஒப்ப , ஈவார் - கொடுப் 
பவர் , ஆ ஆக - பசுவை ஒப்ப , விரகின் சுரப்பது -உற்சாகத்தோடு பயன் தருவ 
தே , வண்மை ஆம் - தானகுணமாம் ; விரகு இன்றி- ( அப்படிப்பட்ட ) உற்சாக 
மில்லாமல் வல்லவர் ஊன்ற வடி ஆ போல்- வலிமையுடையவர்கள் அழுத்தி 
வருத்தப் பால் தருகிற பசுப்போல , வாய்வைத்து கொல்ல - பல உபாயங்க 
ளைசசெய்து வருத்த , சுரப்பது - பயன் தருவது , கீழ் ஆம் -கீழ்மைக்குணமாம் . 

கன்றைக்கண்டமாத்திரத்தில் மகிழ்ச்சியோடு பாலைச்சுரக்கும் நல்ல சா 
திப்பசுப்போல , இரப்பவரைக் கண்டமாத்திரத்தில் சிறிதும் வெறுப்பில்லா 
மல் மிக்க மகிழ்ச்சியோடு அவர்க்கு வேண்டிய பொருளைக் கொடுப்பதுதான் 
கொடை ; கன்று வாயைவைத்து பாட்டி வருத்தவும் பிறர் பலவாறுபிடித்து 
அழுத்தவும் மனமின்றிப் பால் சுரக்கிற அற்பசாதிப் பசுப்போல , இரப்பவர் 
வாயினாற்பலபேசி வருத்தவும் மற்றும்பலர் பலவாறு நிர்ப்பந்தப் படுத்தவும் 
வெறுப்போடுகொடுப்பது கொடையாகாது என்பது - கருத்து .உவமையணி . 

இரவலர் - இரத்தலில் வல்லவர் ; இரவலர் எனப் பிரிக்க ; அல்லது 
இரத்தலையுடையவர் : இரவல் அர் எனப்பிரிக்க : இரவல் என்னுந் தொழிற் 
பெயரில் , அல் விகுதியாம் . கன்று -இளமைப் பெயர் ; " யானையுங் குதிரையுங் 
கழுதையுங் கடமையும் , ஆனோ டைந்துங் கன்றெனற் குரிய " என்பது , 
தொல்காப்பியம் . ஆக- உவம - ருபு . விரகின் - பக்குவமாக , சிரமமின்றி என்ற 
படி , வண்மையென்னும் பண்புப்பெயரில் , வள் - பகுதி . வாய் - வாயில் ; 
யம் . இனி , வாய் வைத்துக் கொல்ல என்பதற்கு நேர்ந்த இடங்களில் நிந் 
தனை செய்து வருத்த என்றும் , உறுப்பிடங்களில் கருவிகளைக்கொண்டு 
நோவுபண்ண என்றும் பொருள் கொள்ளலாம் . கொல்லுதல் என்பது - இங் 
கே மிக்க துன்பஞ்செய்தலை யுணர்த்தி நின்றது ; தன்னையே கொல்லுஞ் 
சினம் என்ற திருக்கபனி போல : அங்கு இந்நாலடியாரையே மேற்கோள் 
காட்டினார் பரிமேலழகர் . வடி ஆ - வினை ததொகை :வடி ததல் -ஊற்றுதல் ; இங் 
கே பால்சுரத்தல், கீழ - கீழமையென்னும் பண்புப்பெயரின் விகாரம் . ( க ) 
உ 40. பட்டலுந் துன்பமற் றீட்டிய வொண்பொருளைக் 

காத்த ) மாங்கே கடுந்துன்பங் - காத்தல் 
குறைபடிற் றுன்பங் கெடிற்றுன்பந் துன்பக் 

குறைபதி மற்றைப் பொருள், 
( இ - ள . ) -ட்டலும் - ( பொருகா ச ) போதித்தலும் , துன்பம் - வருத்த 
மாம் ; மற்று பின்பு, ஈட்டிய ஒள் பொருளை - அங்ஙனம் சம்பாதித்த சிறந்த 
செல்வத்தை , காத்தலும் பாதுகாத்தலும் , ஆக்கே - அவ்வாறே , கடு துன் 

30 


நாலடியார் 


[ பொருட் 


பம் - மிக்கவருத்தமாம் ; காத்தல் குறைபடின் - அப்பாதுகாப்புக் குறைந்தால் , 
துன்பம் - வருத்தமாம் ; கெடின் - ( அச்செல்வம் ) அழிவடைந்தால் , துன்பம் - 
வருத்தமாம் ; ( ஆதலின் , இவ்வாறு , பொருள் - செல்வம் , துன்பக்கு உறை 
பதி (பலவகை)வருத்தங்கட்கும் இருப்பிடமாம் ;(எ - று . ) - மற்றை - அசை . 

இப்பாட்டோடு " இன்னல் தரும் பொருளை யீட்டுதலுந்துன்பமே , பின் 
னதனைப் பேணுதலுந் துன்பமே - அன்ன , தழித்தலுந் துன்பமே யந்தோ 
பிறர்பா, லிழத்தலுந் துன்பமே யாம் " என்ற நீதிவெண்பாவை ஒப்பிடுக . 
" ஒண்பொருள் , செய்வ மென்பார்க்குந் துயிலில்லை யப்பொருள் , காப்பார் 
க்கு மில்லை துயில் என்றார் நான்மணிக்கடிகையிலும் 

அர்த்தாநாமார்ஜநேது . கம் ஆர்ஜிதாநாஞ்சாக்ஷணே - ஆயேவ்யயே 
மஹத்து : கம் கதமர்த்தாஸ்ள - காவஹா என்பது , இதற்கு நேரான வட 
நூல்மேற்கோள் . 

துன்பத்துக்குக் காரணமானதைத்துன்பமெனக் காரியமாக் கூறியது , 
உபசாரவழக்கு . உம்மைகள் இரண்டும் முறையே எதிரதும் இறந்ததுந் தழு 
விய எச்சப்பொருளன மற்று என்னும் இடைச்சொல் - இங்கே , பின் என் 
னும் பொருளது . ஒண்பொருள் என்றது , செல்வமஇம்மை மறுமைகளிற் 
புகழ் புண்ணியங்களை விளைத்து அறத்துக்கும் இன்பத்துக்குங் காரணமா 
குஞ்சிறப்புப்பற்றி , இனி , ஒண்பொருள் - தருமவழியாற்சேர்க்கப்பட்டபொ 
ருளென்றுங் கொள்ளலாம் . துன்பக்கு - அத்துச சாரியை தொக்கது . 

- 
உக - ஆம் அதிகாரம்.- இன்மை. 
அஃதாவது ஐம்பொறிகளால் அனுபவிக்கப்படும் பொருள் யாவும் இல் 
வாமை ; இவ்வறுமை முற்பிறப்பில் ஈயாமையின் பயனாதலால் , அக்காரண 
காரிய முறைபற்றி ஈயாமையின்பின் வைக்கப்பட்டது . இன்மை - 2 
மறைப் பண்புப்பெயர் . 
உ வுக . அத்திட்ட கூறை யரைச் சுற்றி வா 

ற்றி வாழினும் 
பத்தெட் டுடைமை பல நள்ளும் பாடெய்து 
மொத்த குடிப்பிறந்தர் கண்னுமொன் றில்லாதார் 

செத்த பிணத்திற் கடை . 
( இ - ள் . ) அத்து ட கூறை - செந்நிறம் பொருந்திய ஆடையை 
(காஷாயவஸ்திரத்தை ), அரை சுற்றி வாழினும் - இடையிலே கட்டிக்கொ 
ண்டு உயிர் வாழ்ந்தாலும் ( துறவிகளாயிருந்தாலும் ), பத்து எட்டுஉடைமை 
பத்தாயினும் , எட்டாயினும் பொருளைஉடைத்தாயிருத்தல் , பலருள்ளும் பாடு 
எய்தும் - பலசனங்களுள்ளும் பெருமையை யடையும் ; ஒத்த குடி பிற தக 
கண்ணும் - (உலகத்தாரது மதிப்புக்கு ) எற்ற உயர் குலத்திற் பிறந்தாலும் , 
ஒன்று இல்லா தார் சிறிதும் பொருளில்லாதவர் , செத்த பிணத்தின் கடை - 
உயிர்நீங்கிய உடம்பாகிய பிணத்திலுங் கடைப்பட்டவராவர் ; ( எ - று . ) 


பால் ) உகூ - ஆம் அதிகார்ம் . - இன்மை . 

சந்நியாசியாயிருந்தாலும், சிறிதாயினுஞ் செல்வமிருந்தால்தான் ஒருவ 
னைப் பலரும் பெருமைப்படுத்துவார்கள் : உயர்ந்தகுலத்திற் பிறந்திருந்தா 
லும் சிறிதும் பொருளில்லா திருந்தால் , ஒருவனை எவரும் லட்சியஞ்செய்லா 
ரில்லை என உலகவியல்பு கூறியவாறு . பிணத்துக் காயினும் அந்திமகிரியை 
களில் சில உபசாரங்கள் நேர்கின்றன ; செல்வமில்லாதவரையோ எந்தவிதத் 
திலும் உபசரிப்பாரில்லை யென்பார் , பிணத்திலும் கடை என்றார் . “ கொ 
டிது கொடிது வறுமைகொடிது என்றார் ஒளவையாரும் . பலர் உள்ளும் 
பாடு எனப் பிரித்து ; பலருங் கருதும் மதிப்பு எனினுமாம் . 

வறுமையின் இழிவைக் கூறுவார் , செல்வத்தின் உயர்வையும் உடன் 
கூறினார் . வாழினும் , உம் - இழிவுசிறப்பு . பலருள்ளும் , உ.ம் - முற்று . பிறந்தக் 
கண்ணும் , உம் -உயர்வுசிறப்பு . துறவிகள் காஷாயவஸ்திரம் தரித்தல் மரபு . 
இனி , அத்து இட்ட கூறை என்பதற்கு - தையல் நிறைந்த துணியென்றும் 
பொருள் கொள்ளலாம் . அத்து என்றது - இவ்விரு பொருளையு முடையதா 
தலை , " அரைப்பட்டிகையுந் துன்ன முமசைசசொல்லும் , செந்நிறமும் மிவை 
தெரியில் அத்தென்ப என்னும் பிங்கலந்தையினாலும் அறிக . ( இதில் துன் 
னம் - தையல் , ஒன்றோடொன்று - இசைத்தல் . ) பாதியென்னும் பொருள் 
தரும் அரையென்பது -இங்கே, உடம்பின் மத்தியபாகத்துக்கு ஆகுபெயர் . 
பத்து எட்டு - அப்பொருளுக்கு எண்ணலளவாகுபெயர் . இவற்றின் பின் ஐய 
வும்மைகள் செய்யுள் விகாரத்தால் தொக்கன வென்க . பாடெய்தும் - பெரு 
மபெறுதற்குக் காரணமாமென்க ; உபசாரவழக்கு. செத்த என வேண் 
பாதுவர்த அடைமொழி , பிணத்தின் பயனின்மையை நன்கு விளக்கும் . 
செத்த , சா -பகுதி . கடை கடையர் ; பண்பாகுபெயர் . பதருள்ளும் என்ற 
பாடத்துக்கு - அசாரமான வருளாயினு மென உரைக்க . 

( க ) 
.42 . 

நீரினு தண்ணி செய்யென்பர் நெய்யினும் 
யாரு மறிவர் புசை நாட்பர் - தேரி 
னிரப்பிடும்பை யாளன் புகுமே புகையும் 

புகற்கரிய பூழை ததைந்து . 
( இ - ள் . ) நீரினும் (எல்லாப்பொருள்களினும் நட்பமாயுள் ள ) நீரைக் 
காட்டிலும் , நெய் - நெய்யை , நுண்ணி , என்பர் - நுட்பமானது என்று 
(யாவரும் அறிந்து ) சொல்வார்கள் : செய்யினும் அந்நெய்யைக்காட்டிலும் , 
புகை நுட்பம் - புகையினது கண்ணிதாயிருக்குத்தன்மையை , யாரும் அறி 
வர் - எல்லோரும் அறிவார்கள் : தேரின் - ஆலோசித்தறிந்தால் , இரப்பு இடும் 
பை ஆளன் - இரத்தலாகிய துன்பத்தை யுடையவன் , புகையும்புகற்கு அரிய 
பூழை- (அதிநுட்பமான ) அந்தப்புகையும் உட்புகுதற்கு முடியாத துவாரத் 
தில் , நுழைந்து புகும்- நுழைந்து செல்வான் ; ( எ - று . ) 

யாசகன் மிகவும் நொய்யவனென அவனது இழிபைக் கூறியவாறு - 
புசையும் புகுதற்கு அரிய பூழை நுழைந்து புகும் என்றது , கவி அதிசயோ 
க்தி யாகவருணித்துக் கூறியது , 


நெரு 


, 


உங்க காலடியார் 

( போருட் 
ஏ - தேற்றம் ; ஈற்றசையுமாம் . உம்மைகள் மூன்றும் இழிவு சிறப்பு ; அவ 
ற்றின் பண்மையைக் காட்டுதலால் , இவற்றில் நுண்மை யென்றது , மிகச் 
சிறிய துளையிலும் நுழைதற்கேற்ற சிறுமையை . துன்பத்துக்குக் காரண 
மானதைத் துன்பமென்றது , உபசார வழக்கு. இனி , இரப்பிடும்பை - இரப் 
பினாலாகிய துன்பமென்றுமாம் . நிரப்பு எனப்பதம்பிரித்து , வறுமைத்துன் 
மெனப் பொருள் கொள்ளினும் அமையும் ; நிரப்பு -வறுமையா தலை , 
லுங் , கொன்றதுபோலு நிரப்பு " , " நிரப்பினுள் , யாதொன்றுங் கண்பாட 
ரிது " எனத் திருக்குறளிலுங் காண்க . எல்லாப்பொருள்களும் நிரம்பியிருத் 
தலைக் குறிக்கும் எரப்பு என்னும் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் , எதிர் 
மறையிலக்கணையால் , பொருளொன்று மில்லாமையைக் குறிக்குமென்க . 
பூழை - புழை யென்பதன் நீட்டல் , 

( உ ) 
உவுகூ . கல்லோங் குயர்வரைமேற் காந்தண் மலாக்காற் 

செல்லாவாஞ் செம்பொறி வண்டினங் - கொல்லைக் 
கலா அற் கிளிசடியுங் கானக நாட 
விலா அ அர்க் கில்லைத் தமர் . 

ள் ) கொல்லை- கொல்லைகளிலே , கலால் - கற்களைக்கொண்டு , கிளி- 
கிளிகளை , கடியும் - ( தினைப்புனங்காப்பவர் ) - அதட்டி ஓட்டுதற்கு இடமான 
கான் அகம் - காட்டினிடத்தையடைய , நாட - நாட்டையுடைய அரசனே! 
கல் ஒங்கு உயர் வரைமேல் - கற்களால் வளர்ந்துள்ள மலையின் மேலே , காந் 
தன் - காந்தட்செடிகள் , மலராக்கால் - பூப்பூவாவிட்டால் , செம்பொறி வண்டு 
னம் சிவந்த உடற்புள்ளிகளையுடைய வண்டுகளின் கூட்டங்கள் , செல்லா 
ம் -( அவற்றினிடத்துப் ) போகாவாம் ; ( அதுபோலவே ), இலார்க்கு- பொ 
ருளில்லாதவர்க்கு , தமர் இல்லை - ( விரும்பி வரும் ) இனத்தவர் உளராகார் . 

காந்தள் பூவாதபோது வண்டுகள் அதனிடம் செல்லாமை போல , ஒரு 
வன் செல்வமுடையனாகா தவிடத்து அவனிடம்உறவினர் வாராரென்பதாம் . 
நிற் காந்தளென்றதைப் பிறமலர்களுக்கும் உபலஷண மென்னலாம் . 

எடுத்துக்காட்டுவமையணி . முன்னிரண்டடி - உபமான வாக்கியம் ; 
இறுதியடி உபமேயவாக்கியம் . தனிச்சொல்லோடு கூடிய மூன்றாமடி - ஆடூஉ 
முன்னிலை. மருதநிலமாகிய அந்நாட்டை அடுத்துள்ள முல்லை குறிஞ்சி நிலங் 
களின் மாட்சிமை கூறுவார் , கொல்லைக் கலாற் கிளிகடியுங்கானக நாட என் 
றார் . " மணி நீரு மண்ணு மலையுமணிநிழற் , காடு முடைய தரண் எனக் 
கூறப்பட்ட நீரரண் நிலவரண் மலையரண் காட்டரண் என்னும் நால்வகை 
யரண்களுள் மலையரண் காட்டரண்களின் அமைதியை கொல்லைக் கலாம் 
கிளிகடியுங் கானகநாட என்றதனால் உணர்த்தினா ரெனக் கொள்ளலு 
மொன்று . 

கல்லால் - கலால் எனச்செய்யுள் விகாரத்தால் தொக்கது . கல்லால் என் 
பதற்கு - இரத்தினங்களாலென்று பொருள் கொண்டால் , செல்வச்சிறப்பை 
நிளக்கும் , கான் - காரகம் என்னும் வடமொழியின் திரிபு . அளபெடை 


பால் ) 


உக - ஆம் அதிகாரம் . - இன்மை . 


இரண்டும் செய்யுளோசை நிறைப்பன " செறாஅஅய் வாழிய நெஞ்சு " என் 
ற திருக்குறளிற் போல , இலா அ அககு எனபதில ஈரளபெடுததது , மாத 

ரைநானகு உஉ () ஆம் பாட்டின உரையைப் பார்கக தமா - தமமவா ,தாம் - 
பகுதி , முதல் குறுகினது விகாரம இங்கு உயா - ஒருபொருட பனமொழி 
யெனறுங் கொள்ளலாம 

( ங ) 
உ வுசு உண்டாய போரதி னுடைந் துழிக் காகமபோற 

பொண்டா யிரவா தொகுபவே - வண்டாயத 
திரி கருங் காலத்துத தீதிலிரோ வெனபா 
ரொருவரு ரிலலகத தில . 

ள ) உடைந்த உழி - (உடம்பு உயிர் நீங்கிச ) சிதைத்தவிடத்து , 
காகம்போல - அளவில்லாத காககைகள் ( அதனைத்தினபதற்கு அவ்விடம் 
வந்து சோதல் ) போல , உண்டுஆய போழதின (ஒருவாககுச செலவா ) உண 
டானபொழுதில் , ஆயிரவா ஆயிரம்போ, தொண்டு - அடிமையாய , தொகுப 
வந்து கூடுவார்கள் , (அயவொருவாதாமே ), வண்டு ஆய திரிதருமகாலத்து 
வண்டைப்போனறு (பலவிடத்தும் உணவின பொருட்டு ) அலையுங்காலத் 
தில , தீது இலிரோ என பார் ஒருவரும் - ( அவரை நோக்கி நீர் ) துன்பமில 
லாம லிருககிறீரோ! என று க்ஷேமம விசாரிப்பவா ஒருவரும , இ உலகத்து 
ல - இந்த உலகத்தில் இல்லை ( அரிய ரெனறபடி ), ( எ - று ) 

இழிவுதோன்ற , பிறாபொருளை உணண விரும்பி அப்பொழுதுமாத்தி 
ரம ஓடி வருகின்ற துககுண முடைய பலாககுப பிணமபிடுங்கித் தின்னுங் 
காக்கையை உவமைகூறினா இங்கே செலவத்துக்குப் பிணம உவமையா 
வது , அதன நிலையி லலாமையை விளககும வண்டுகள 

வண்டுகள பூககளுளள விடங் 
களி லெலலாக தேடிச்சென்று அலைந்து பலபூக்களிலு முள்ள தேனை உட 
கொள்வது போல , இரப்பவா கொடையாளிகளுள்ள விடங்களிலெலலார் 
தேடிப் பலதிக்குகளிலுஞ் சென்று அலைந்து அவாகளிடமுள்ள பொருளைப் 
பெற்று உணணு - இரததலதொழிலின் 

ரததலதொழிலின இயலபைவிளகக , வணடாயத்திரி 
தருமகாலத்து எனறாா உவமையணி 

போழதின ன ஏழனுருபு உடைந்துழி - உடைந்தவுழி , பெயரெச் 
சத்தின் அகரவீறு தொகுத்தல் உடைந்துழி - எதிர்காலவினையெச்சமுமாம 
காகம் வடசொல , கா என்று கத்து தலபற்றி வழங்கும் பெயா தயிரவா - 
எண்ணடியாப்பிறந்த பலாபாற பெயா தொகுப பலாபால முற்று ஏ - தேற 
றம் ஆய உவமவுருபு செலவமிலலாத காலத்திலயோகக்ஷே மமவிசாரிக்கும் 
ஒருவனது உயாவுவிளங்குதற்கு , மரியாதைப்பனமையாகக் கூறினாரெனக . 
உடிரு பிறந்த குலமாயும் பேராணமை மாடஞ 

சிறந்ததங் கலவியு மாயும்- கறங்கருவி 

ேைமற கழூஉங் கணமலை நன்னாட 
வினமை தழுவப்பட டார்க்கு 


கூவு 


போலடியார் 


( பொருட் 


ம 


( இ - ள் . ) கறங்கு- ஒலிக்கின்ற , அருவி - நீரருவிகள் , கல்மேல் -கற்களின் 
மேல் ( விழுந்து) கழூஉம் -( அக்கற்களின் மாசைப் போக்கிச ) சுத்தி செய்தற் 
கிடமான , கணம் -கூட்டமாகிய , மலை - மலைகளையுடைய , நல் - சிறந்த , நாட - 
நாட்டையுடையவனே! - இன்மை தழுவப்பட்டார்க்கு -வறுமையால் அடை 
யப்பட்டவர்களுக்கு , - பிறந்த குலம் மாயும் - (அவர்கள் ) பிறந்த நற்குடியின் 
பெருமையும் அழியும் ; பேர் ஆண்மை மாயும் - சிறந்த ஆண்மைக் குணங்க 
ளும் அழியும் ; சிறந்த தம் கல்வியும் மாயும் -( எல்லாப்பொருளினுஞ்) சிறந்த 
அவர்களது கல்வித்திறமையும் அழியும் ; ( எ - று . ) 

பொருளில்லாதார்க்குக் குடிப்பிறப்பு முதலிய மேன்மைகள் இருந்தா 
லும் அவர் சிறப்படையா ரென்பது கருத்து . ஆண்மை பராக்கிரம மென் 
து , அறிவு நிறை ஓர்ப்புக் கடைப்பிடி யென்னும் ஆண்குணம் நான் 
ன்றாவது கொள்க . 

மழையில்லாத காலத்தும் வற்றுதலில்லாத நீர்ப்பெருக்கத்தின் அமை 
தியை அநராட்டிற்குக் கூறி அதன் வளத்தைத் தெரிவிப்பார் , கறங்கருவிகன் 
மேற்கழூஉங் கணமலைான்னாட என்றார் . சழூஉம் -கழுவும் என்பது விகாரப் 
பட்டு அளபெடுத்தது ; சொல்லிசையளபெடை , கணம் - வடசொல் . நாட் 
டுக்கு நன்மை- நிலவளம் நீர்வளம் முதலிய பலவளங்களு முடைமை . அடை 
மொழி கொடாமற் பொதுப்படக் கூறினால் அச்சொற்கள் பெரும்பாலும் 
சிறப்பையே குறிப்பது மாபாதலால் , பிறந்த குலம் என்றது - உயர் குலமா 
யிற்று ; குடிப்பிறப்பு , ஒழுக்கமுடைமை , குணசாலி , அறிவுடையான் , 

கர் 
மலர் என்பன காண்க . 

குடிப்பிறப் பழிக்கும் விழுப்பக் கொல்லும் , பிடித்த கல்விப் பெரும் 
புணை விடூஉம் , நாணணி களையு மாணெழில் சிதைக்கும் , பூண்முலை மாத 
ரொடு புதங்கடை நிறுத்தம் , பசிப்பிணியென்னும் பாவி ” என்ற மணிமே 
கலையையும் , தொல்வரவுந் தோலுங் கெடுக்கும் தொகையாக , நல்குர வெ 
ன்னு நசை என் 

ற திருத் தவளையும் . நலனு மிளமையு நல்குரவின் கீழச 
சலம் " என்ற நான்மணிக்கடிகையையும் , மானங் குலங் கல்வி வண்மை 
யறிவுடைமை, தானத்தவமுயர் சசி தாளாண்மை - தேனின் , கசிவந்தசொல் 
லியாழேற்காமுறுதல் பத்தும் , பசிவந்திடப் பறந்து போம் " என்ற நல்வழி 
யையும் இங்கே அறிக , 

( ரு ) 
உ வுசு . உள்கூர் பசியா லுழைநசை இச் சென்றார் கட் 

குள்ளூ ரிருந்துமொன் மாற்றாதா னுள ளூ 
ரிருந்துயிர் கொன்னே கழியாது தான் போய் 

விருந்தின னாதலே நன்று . 
( இ - ள் . ) உள் - வயிற்றினுள்ளே , கூர் - மிகுந்த , பசியால் - பசியினாலே , 
பழை - தன்னிடத்தை , நசைஇ - விரும்பி . சென்றார்கட்கு வந்து அடைா 
வர்களுக்கு , உள் ஊா இருந்தும் - ஊர்க்குள்ளே யிருந்தும் , என்று ஆற்கு 
தான் - ஒரு தவியுஞ்செய்யமாட்டாத வறியவன் , உள் ஊர் இருந்து 
வரினுள்ளேயிருந்து , தனது உயிர்வாழ்நாளை , கொன்னே கழியாது . 
வீணாகக் கழியாமல் , தான் போய் விருர்தினன் ஆதலே - தான் ( வேறுஊா 
குப் ) போய் ( ஒருவனுக்கு ) விருந்தாளியாமதே , நன்று- நல்லது ; (எ - 


த 


பதி 


உயிர் 


பால் ] 


உக - ஆம் அதிகாரம்.- இன்மை . 


உலக 


தன்னிடம் பசித்துவந்தவர்கட்கு உதவிசெய்யமாட்டாத தரித்திரன் 
ஓர் ஊர்க்குள்ளே இருந்து குடித்தனஞ்செய்தலைக் காட்டிலும் எங்கேயாகிலும் 
போய்ப்பிச்சையெடுப்பது நல்லது என்பதாம் ; எனவே , " இன்னாமைவேண் 
டின் இர வெழுக " என்றபடி யாசகனாய்ப் புறப்படுவது எல்லாவற்றினுர் 
துன்பந்தருவ தென்பது பிரசித்தம் ; அதனினுங்கீழ்ப்பட்டதாகும் பொரு 
ளில்லாமை என்பது கருத்து . இதனால் , இரந்தாயினும் பொருள் சேர்த்தல் 
வேண்டு மென்பது போ தரும் .பொருளுள்ளவன் ஊரினுள் இருந்து பிறர்க் 
குஉதவு தலுஞ் செய்வானானால் , பலர்க்கும் பயன்படுதல் கூடும் ; பொருளில் 
லா தவன் ஊரினுள் இருந்தும் எவர்க்கும் பயன்படான் எனப் பொருளில் 
லாதானது பயனற்ற தன்மையை விளக்கியவாறு . 

கூர் - மிகுதியுணர்த்தும் உரிச்சொல் . நசை என்ற பெயர்ச்சொல் - நசை 
என அளபெடுத்து , நசைந்து என்ற வினையெச்சத்தின் பொருளைத் தந் 

உரனசைஇ யுள்ளந் துணையாகச் சென்றார் , வரனசைஇ யின்னு மு 
ளேன் என்றதிருக்குறளிற்போல இது செய்யுளோசைகுறையாதவிடத்து 
வந்த சொப்லிசையளபெடை , ஊரினது உள் - உள்குநர் ; முன் பின்னாகத் 
தொக்க ஆறாம் வேற்றுமைத்தொகை: இது ,இலக்கணப்போலியின் பாற்படும் . 
அது - பிறர்க்குப் பயன்படத்தக்க உள் பாரிலிருத்தலின் தகுதியை விளக்கும் . 
உயிர் -உயிர்வாழும் நாளுக்கு இருமடியாகுபெயர் . ஒருவன் பிறப்பெடுத்ததற் 
குப் பயன் தன்னிடம் ஒருபொருளை விரும்பிவந்தவர்க்கு உதவுதலே யாத 
லால் . அதுசெய்யாது விடுதலை உயிர்கொன்னேகழித்தல் என்றார் . விருந்து 
புதுமை : பண்புப்பெயர் : புதியனாய்ச செல்பவன் , விருந்தினன் , ஆற்றாதான் 
என்பது - அதிகாரத்தால் , செல்வல்லாதவ னென்றதாயிற்று . 

இனி . இப்பாட்டுக்கு “ இரத்தலி னின்னாது மன்ற நிரப்பிய , தாமே 
தமியருணல் என்ற திருக்குறளின் கருத்தோடு ஒப்ப , உள்பாரிலிருந்தும் பசி 
யால் வந்தவர்க்கு ஒன்றைத்தராமல் தானே உண்பவன் அங்ஙனஞ் செய்தலி 
னும் இரத்தலே நல்லது என்றும் பொருளுரைக்க இடமுண்டு, (சு ) 
உவுஎ . நீர்மையே யன்றி நிரம்ப வெழுந்ததங் 

கூர்மையு மெல்லா மொருங்கிழப்பர் - கூர்மையின் 
முல்லை யலைக்கு மெயிற்ய் நிரப்பெ 

மல்ல லடையப்பட் டார் . 
( இ - ள் . ) கூர்மையின் - கூர்மையையுடைய, முல்லை - முல்லையரும்பின் 
சிறப்பை , அலைக்கும்- அழியச் செய்கின்ற , எயிற்றாய்பற்களையுடையவளே ! 
நிரப்பு என்னும் - வறுமையென்கிற , அல்லல் - துன்பத்தால் , அடையப்பட் 
டார் -சேரப்பட்டவர்கள் , நீரமையே அன்றி- (தமது ) நற்குணங்களை மாத்திர 
மேயல்லாமல் , நிரம்ப எழுந்த - பூர்ணமாய்சரிறந்து நிற்கிற , தம் கூர்மையும் - 
தமது அறிவின் நுட்பத்தையும் , எல்லாம் மற்றுமுள்ள சிறப்புக்க ளெல்லா 
வற்றையும் , ஒருங்கு - ஒருசோ , இழப்பர் இழந்துவிடுவார்கள் ; ( எ - று . ) 
பொருளிலாதாருடைய நற்குணம் முதலியவை விளங்கா என்பது கருத்து . 


நாலடியார் 

( பொருட் 
நீர்மையே என்ற ஏகாரத்தை உயர்வுசிறப்பாகவாவது பிரிநிலையாகவா 
வது கொள்க . கூர்மையும் , உம் -இறந்தது தழுவிய எச்சம் .ஒருங்கு -எஞ்சாமைப் 
பொருள் தரும் இடைச்சொல் , கூர்மை , வெண்மை , அழகு இவற்றில் 
முல்லைமலரினும் பல் சிறந்த தென்பார் , கூர்மையின் முல்லையலைக்கு 

மெ 
யிறு என்றார் . முல்லை- அதன் மலருக்கு , முதலாகு பெயர் . அல்லல்- இங்கே , 
துன்பத்துக்குக் காரண மென்றபடி . நிரப்பென்னும் அல்லல் - காரணம் கா 
ரியமாக உபசரிக்கப்பட்டது . எல்லா மொருங்கிழப்பர் - ஸர்வம்யம் 
தரித்ரஸ்ய , " என்பர் வடநூலார் . 

( எ ) 
உ வுவு இட்டாற்றுப் பட்டொன் றிரந்தவர்க் காற்றாது 

முட்டாற்றுப் பட்டு முயன் றுள்ளூர் வாழ்தலி 
னெட்டாற்றுச் சென்று நிரைமனையிற் கைநீட்டுங் 

கெட்டாற்று வாழ்க்கையே நன்று . 
( இ - ள் . ) இட்டு -அற்பமான , ஆறு - (வறுமையின் ) வழியிலே , பட்டு - 
அகப்பட்டு , ஒன்று - (யாதாயினும் ) ஒருபொருளை , இரந்தவர்க்கு - யாசித்தவர் 
கட்கு , குற்றாது கொடுக்கமாட்டாமல் , முட்டு ஆறு பட்டு சங்கடமான வழி 
யிலே பொருத்தி , முயன்று - ( தன்னைப்பாதுகாத்துக் கொள்ளுதற்கு மாத்தி 
ரம் ) பிரயத்தனப்பட்டு , உள் ஊர் - ஊரினுள்ளே , வாழ்தலின் - வாழ்தலைக் 
காட்டிலும் , நெடு ஆறு சென்று - தூரமான வழியிலேபோய் , நிரை மனையில் - 
வரிசையாயுள்ள வீடுதோறும் , கை நீட்டும் - (பிசசைவாங்குதற்குக் ) கையை 
நீட்டுகிற , கெடு ஆறு வாழ்க்கையே - கெட்டவழியில் வாழ்தலே , நன் 
நல்லதாம் ; (எ - று . ) 

இப்பாட்டில் அமைந்தது இவ்வதிகாரத்தின் ஆறாம்பாட்டின் கருத்தே 
யானாலும் , ஒவ்வொருபாடலும் ஒவ்வொருவராற் பாடப்பட்டதாதலால் 
கூறியது கூறலாகா தென உணர்க . 

இட்டு என்பது -சிறுமையென்னும் பொருளதாதலை " ஆகா றளவிட்டி 
தாயினுங் கேடில்லை " எனத் திருக்குறளிலும் , “ இட்டிடைப்பின்னைகேள்வர் ”) 
எனத் திருச்சந்த விருத்தத்திலுங் காண்க . இட்டு ஆறு -சிறியதானவழி ; என 
வே , எளிய வறுமைநெறியாயிற்று . முட்டு ஆறு -வருத்தமானவழி ; எனவே , 
இதுவும் வறுமையாம் . இட்டாற்றுப்படுதல் இரந்தவர்க்கும் , முட்டாற்றுப் 
தேல் இரக்கப்பட்டவர்க்குங் கொள்க. வாழ்தலின் நன்று என இயையும் . 
நிறைமனை என்ற பாடத்துக்கு - பொருள் நிறைந்த வீடு என்க , கெட்டவாற 
என்பது - கெட்டாறு எனப் பெயரெச்சவீறு தொகுத்தல் ; வேட்டகம் , அட் 
டில் என்பவற்றிற் போல . 

( அ ) 
உ வுக . கடகஞ் செறிந்ததங் கைகளால் வாங்கி 

யடகு பறித்துக்கொண் டட்டுக் - குடை கலனா 
வுப்பிலி வெந்தைதின் றுள்ளற்று வாழ்பவே 
துப்புரவு சென் றுலந்தக் கால் . 

- ள் . ) துப்புரவு- அனுபவிக்கப்படும் பொருள்கள் , சென்றுஉலந்த 
கால் - அழிந்து வழிந்தால் , (அவ்வேழைகள் ),கடகம் செறிந்ததம் கைகளால் 


று 


படு 


பால் ] 


உக -ஆம் அதிகாரம் . - இன்மை. 


உச . 


முன்னே ) கடகமென்னுங் கைவளைகள் பொருந்தியிருந்த தமது கைகளாலே , 
வாங்கி - ( பக்கங்களிலுள்ள தூறுகளை அப்பால் ) தள்ளி , அடகு- கீரைகளை 
பறித்து கொண்டு பறித்துக்கொண்டு போய், அட்டு சமைத்து , குடைகலன் 
ஆ- ( நுங்கெடுத்த பனங்காய் தேங்காயோடு முதலிய ) குடையப்பட்ட பொ 
ருள் களையே ( வேறு பாத்திரமில்லாமையால் ) உண்கலமாகக் கொண்டு , 
( அவற்றில் ), உப்பு இலி வெந்தை தின்று-உப்பில்லாத ( அத்த ) வெந்தகீரை 
யைப்புரித்து , உள் அற்று மனவூக்கங்கெட்டு வாழ்ப - வாழ்வார்கள்; (எ - று .) 

இரக்கம் . 

இப்பாட்டு செல்வமில்லாமையின் தன்மையைச் சொல்வதாய் இவ்வதி 
காரத்தில் வைக்கப்பட்டாலும் , இதனை செல்வநிலையாமை என்ற அதிகாரத் 
திற் சேர்த்தல் மிகப்பொருந்தும் ; அங்ஙனமிருக்கவும் , இந்நூலின் நானூறு 
பாடல்களையும் பப்பத்துப்பாடலையுடைய நாற்பது அதிகாரங்களாக ஒழுங்கு 
படப் பகுக்க வேண்டி இதனை இவ்வதிகாரத்தில் வைத்தன ரென்க . 

செல்வம் மாறினால் கைந்நோவ இலைக்கறி பறித்துச சமைத்து உண்டு 
உய்யுமாறு நேரும் வறுமை மிக்க துன்பந்தரு மென்று கருத்து . 

வாங்கி என்பதற்கு- (கீரைக்குரிய செடிகளை ) வளைத்து என்றும் பொ 
ருள் கொள்ளலாம் . கடகம் - பொன் மணி முதலியவற்றாற் செய்யப்படும் ஒரு 
வகைக் கைவளை . இதனால் , அவர்கள் முன்பு நல்லசெல்வமுடையராயிருந்த 
மை நன்கு புலப்படும் . உப்பில்லாப்பண்டம் குப்பையிலே என்றபடி அறு 
வகைசசுவைகளுள்ளும் உப்பு பிரதா எமாதலால் , அதுவுமில்லாத வெந்தை 
யென அவ்வுணவின் இழிவை வெளியிட்டவாறு . குடை- செயப்படுபொருள் 
விகுதி புணர்ந்து கெட்டது . இலி , இ - பெயர் விகுதி . உள் -உடம்பினுள்ளிடத் 
திலே யிருக்கின்ற அகத்துறுப்பாகிய மனத்துக்கு இடவாகுபெயர் . துப்பு 
ரவு என்பதைத் துப்பு உரவு எனப் பிரித்து , அனுபவித்தற்கேற்ற சிறப்பை 
யுடையவை யெனக் காரணப்பொருள் கூறுக ; துப்பு - அனுபவித்தல் , தொ 
ழிற்பெயர். உரவு - வலிமை . 

இப்பாட்டு , பாலுடை ய பிர்தம் பைம்பொற் கலத்திடைப் பாவை 
யன்ன , நூலடு நுசுப்பி னல்லா ரேந்த நேர்ந்துநோக்காச , சேலீடுகண்ணி 
காந்தட்டிருமணித் துடுப்பு முன்கை , வாலட கருளிச் செய்ய வனத்துறை 
தெய்வ மானாள் என்னுள் சிந்தாமணியை நினைப்பூட்டுகின்றது . ( கூ ) 
உக 0. ஆர்த்த பொறிய வணிகிளர் வண்டினம் 

பூத்தொழி கொம்பின்மேற் செல்லாவா - நீர்த்தருவி 
தாழா வுயர்சிறப்பிற் றண் குன்ற நன்னாட 

வாழாதார்க் கில்லைத் தமர் . 
( இ - ள் . ) தீர்த்து - நல்ல தன்மையையுடையதான , அருவி - நீரருவி , தா 
ழா -குறைவுபடாத , உயர் சிறப்பின் - மேலான சிறப்பையுடைய , தண்- குளிர் 
சசியான , குன்றம் - மலைகளின் வளத்தையுடைய , நல் நாட - சிறந்தநாட்டை 
யுடைய அரசனே ! ஆர்த்தபொறிய -(உடம்பை ) நிறைத்த புள்ளிகளை புடைய 

31 


நாலடியயார் 

( பொருட் 
அணி கிளர் வண்டு இனம்- அழகு மிகுந்த வண்டுகளின் கூட்டங்கள் , பூத்து 
ஒழி கொம்பின் மேல் - பூப்பூத்து நீங்கின ( மலரில்லாத ) மரக் கிளைகளின் மீது , 
செல்லா ஆம் போகமாட்டாவாம் ; ( அதுபோலவே ), வாழாதார்க்கு - ( செ 
ல்வமுடையராய் ) உயிர்வாழாதவர்க்கு , தமர் இல்லை - இனத்தவர் ( எவரும் ) 
உள ராகார்; ( எ - று . ) 

எடுத்துக்காட்டுவமையணி . தனிச்சொல்லுடன் கூடிய மூன்றாமடி 
டூஉ முன்னிலை . இப்பாட்டு -இவ்வதிகாரத்தின் மூன்றாம்பாட்டோடு ஒத்த 
கருத்தை யுடையது . 

ஆர்த்த என்பதைத் தனியோடு த , ஒலியுடைய வென்று பொருள் 
கூறி வண்டினத்துக்கு அடைமொழியாக்கினும் அமையும் . நீர்த்து அருவி 
நீரை புடையதாகிய அருவி யென்றலு மொன்று . 

( க ) ) 


» 0 = ஆம் அதிகாரம் .-- மானம் . 
அஃதாவது - எப்பொழுதம் தம் நிலையினின்று தாழாமையும் , ஊழ்வினை 
யால் தாழ்வு வந்தவிடத்து உயிர்வாழாமையுமாம் . உலகத்திற்பெரும்பாலும் 
பொருளின்மைகாரணமாக மானத்தையிழந்து இரப்பது இயல்பா தலால் , 
அங்கனம் மானத்தைக் கெடுப்பது சகு பன்று என்பார் , இதனை இன்மை 
என்னும் அதிகாரத்தின் பின்னும் , இரவச்சம் என்னும் அதிகாரத்தின் 
முன்னும் வைத்தன ரென அறி . மாகம் - வடசொல், 
உகக . திரும தகை யாசக் திறனிலார் செய்யும் 

பெருமிதங் கண்டர் சடைத்து - மெரியண்டிக் 
கானந் தலைப்பட்டதிப்போய் கனலுமே 

மான முடையார் மனம் . 
( இ - ள் . ) திரு மதுகை ஆக - ( தம்மிடத்தில் ) செல்வம் வலிமையை 
புடையதாக , ( அச்செருக்கினால் ) , திறன் இலார் செய்யும் - தக்க நற்குண 
மில்லா தவர்கள் செய்கின்ற , பெருமிதம்- வரம்புகடந்த நடத்தையை, கண் 
டக் கடைத்தும் பார்த்தபொழுது , - மானம் உடையார் மனம் - மானத்தை 
யுடையவர்களுடைய நெஞ்சம், -எரி மண்டி கானம் தலைப்பட்ட தீ போல் - 
எரிதல் பொருந்திக் காட்டிற் பற்றியெழுந்த அக்கினிச்சுவாலை போல , கன 
லும் கொதிக்கும் ; ( 7 - று . ) - எ - தேற்றம் . 

செல்வச்செருக்கால் அயோக்கியர் எல்லைகடந்து நடக்கையில் , மானி 
களுக்கு மனவருத்தமுண்டாம் என்றபடி . பெருகிதம் - மிதத்திலும் விஞ்சி 
யது என்க ; மிதம் - எல்லை . எரி - முதனிலைத்தொழிற்பெயர். 
உகஉ . என்பா யுகினு மி.பல்பிலார் பின்சென் 

தம்பா டுரைப்பரோ தம்முடையார் - தம்பா 
டுரையாமை முன் னுணரு மொண்மை யுடையார்க் 
குசையாரோ தாமுற்ற நோய் . 


பால் ) 


கூ 0 - ஆம் அதிகாரம் . - மானம் . 


உசங் 


- 


தாமாக 


ள் . ) தம் உடையார் - தமது மானத்தைத் தாம்காக்கும் இயல்பு 
டையவர் , - என்பு ஆய்உகினும் பொருளில்லாமையால் உணவுகிடையாமல் 
தம்உடம்பு ) எலும்புமாத்திரமாகிச் சிதைவதாயிருந்தாலும் , இயல்பு இலார் 
பின் சென்று- நற்குணமில்லாத செல்வரது பின்னே போய் , தம்பாடு உரைப் 
பரோ- தமது வருத்தத்தைக் கூறுவார்களோ ( கூறார் ); தம்பாடு - தமது வருத் 
தத்தை , உரையாமை - தாம் சொல்லாமலிருக்கையிலே , முன்உணரும் - முன் 
னே ( குறிப்பினால் ) அறிந்து உதவத்தக்க , ஒண்மை உடையார்க்கு - கூரறி 
வையுடையவர்களுக்கு , தாம் உற்ற நோய் - தாம் அடைந்த துன்பத்தை , 
உரையாரோ-கூறாதிருப்பாரோ? கூறுவர் ) ; ( எ - று .) 

மானிகள் எவ்வளவு தாழ்ந்த நிலைமையிலும் தமது வருத்தத்தைத் தகாத 
வர்க்குக் கூறார் : ஏனெனில் ,-- அவமானமேயன்றிப்பயனில்லாமையால் , தக் 
கவரோடு கூறுவார்கள் : ஏனெனில் , -- தாம்கூறாவிடினும் அவர்கள் 
வே அறிந்துகொள்வாராதலாலும் , அவர்களிடங் கூறுவதிற் பயனுண்மையா 
லும் என்பது கருத்து . 

பதுக்கருத்து . இரத்தலுமிதலேபோலுங் காத்தல் , கனவிலுந் தேற்றா 
தார்மாட்டு " , " இரப்பனிரப்பாரையெல்லாமிரப்பிற், சரப்பா ரிரவன்மினெ 
ன்று என்ற திருக்குறள் களாலும் லோ களிடம் தமது குறைகூறுதல் குற்ற 
மும் , உதாரகுணமுள்ளவரிடம் கூறுதல் குற்றமன்மையுங்காண்க . " ஒட்டார் 
பின் சென்றொருவன் வாழ்தலினந்தலையே, செட்டானெனப்படுதல் நன்று " 
என்பது நீதியா தலால் உடம்பு இறக்கவரினுமமானிகள் தம்மையிகழுந் தன் 
மையார் பின்போய்த் தமது துன்பத்தைக் கூறாாவர் . ஒருவர் கருத்தை அவர் 
கூறாமலே அவர்களுடைய முகம்கண் முதலியவற்றின்குறிப்புக்கொண்டு அறி 
வது விசேஷமாதலால் , உரையாமைடி லுணருமொண் எனப்பட்டது 

உரையாரோ - இரண்டு வதாமரை உடன்பாடு உணர்த்திற்று . உரை 
யாமை- ர் மறைவினை யெச்சம் ; மை விகுதி . நரம்பெழுந்து நல்கூர்ந்தா 
மாயினும் " என்றாற்போல , என்பாயும்என்றார் . பின் - இங்கே , இடம் . 
நல்லவை செய்யி னியல்பாகும் தீயவை , பல்லவர் தூற்றும் பழியாகும் 
ஆதலால் , நற்குணம் இயல்பு எனப்பட்டது . முன் - காலமுன் . 
உ கூகூ .. யாமாய் னெம் மில்லங் காட்டு துந் தாமாயிற் 

காணவே கற்பழியு மென்பார்போ- னாணிப் 
புறங்கடை வைத்தவர் சோறு மதனான் 

மறந்திடுக செல்வர் தொடர்பு. 

-ள் . ) யாம் ஆயின் - நாமானால் , எம் இல்லம் காட்டுதும் - (வரும் விருந் 
தினர்க்கு ) நமது வீடு முழுவதையுங்காண்பிப்போம் ; தாம் ஆயின் - செல்வச் 
செருக்குடையவர்களானால் , காணவே கற்பு அழியும் என்பார் போல்- ( தமது 
வீட்டைப்பிறர்உட்புகுந்து ) பார்த்தமாத்திரத்திலேஅதன் உறுதிகெடுமெனக் 
கருதுவார்போல , நாணி - ( பிறர்க்குத் தமது வீட்டைக் காட்டக் ) கூச்சப் 
பட்டு , புறங்கடை வைத்து - ( அவர்களை வீட்டு ) வெளியிடத்திலேயே இரு 
த்தி , சோறும் ஈவர் - உணவையுங் கொடுப்பார்கள் ; அதனால் - ஆகையால் , 


. 


( உ ) 


நாலடியார் 

( பொருட் 
செல்வர் தொடர்பு மறந்திடுக - (மானமுடையவர் ) செல்வச்செருக்குடை 
யாரைப் பின்தொடர் தலை மறந்துவிடக்கடவர் ; ( எ - று . ) 

செல்வர்கள் பிறரை வீட்டினுள் வரவிடாமைக்குக்காரணம் அவர்கள் 
பார்த்தால் தமது வீட்டின் வலிமை அழிந்து விடுமென்னுங் கருத்து என்று 
கற்பித்துக் கூறினது , ஏதுத்தற்குறிப்பேற்றவணியின் பாற்படும் . 

யாமாயினெம்மில்லங்காட்டுதும் என்றது , கவிக்கூற்று ; இது-உலகத் 
தில் செல்வச் செருக்கில்லாத தம்போலியர் வந்தவிருந்தினரை உள்ளேயழை 
த்துப்போய் உபசரிக்கும் நல்லியல்பை விளக்கும் . கற்பு - கல்லின் தன்மை , 
கடைப்புறம் புறங்கடையென முன்பின்னாகமாறியது - இலக்கணப்போலி ; 
வெளிவாயிலென்று பொருள் . சோறும் என்ற உம்மை- இழிவுசிறப்பு; அது 
உள்ளே வைத்து இடுதல் தகுதியேயன்றிப் புறத்திலேவைத்து ஈதல் தகுதி 
யன்றென்பதைக் காட்டும் . மறந்திடுக - வியங்கோள் ; இடு - துணிவுப்பொரு 
ளுணர்த்துத் துணைவினை . தொடர்பு-அநுசரணை , இனி , இல்லம் என்பதற்கு 
இடவாகுபெயராய் மனைவியென்றும் , கற்பு என்பதற்கு - பதிவிரதா தரும் 
மென்றும் உரைப்பாரு முளர் . போல் - ஒப்பில் போலி : உவமப்பொருள் தரு 
வதன்று : இங்கு , தற்குறிப்புப் பொருள் தருவது . 

( ங ) 
உகூச . இம்மைபு நன்றா மியனெறியுங் கைவிடா 

தும்மையு நல்ல பயத்தலாற் - செம்மையி 
னானங் கமழுங் கதுப்பினாய் நன்றேகாண் 

மான முடையார் மதிப்பு. 
( இ - ள் . ) 

ள் . ) நானம் - கஸ்தூரிப்புழுகு , செம்மையின் - நன்றாக , கமழும் 
நறுமணம் வீசப்பெற்ற , கதுப்பினாய் -கூந்தலையுடையவளே! மானம் உடை 
யார் மதிப்பு மானமுள்ளவர்களது பெருமை , இம்மையும் - இவ்வுலகத்திலு 
( இப்பிறப்பிலும் ),நன்றுஆம் ( புகழைவிளைத்தலால் ) நல்லதாகும் ; இயல்நெறி 
யும் கைவிடாது ( நல்லோர்கள் செல்லத்தக்க ) நியாயவழியையும் விட்டு நீங்கா 
தது பற்றி , உம்மையும் - மறுமையிலும், நல்ல பயத்தலால் - சிறந்த புண்ணியப் 
பயன்களை உண்டாக்குதலால் ,( அந்தமானம் ), நன்றே - ( மறுமைக்கும் ) நல்ல 
தே ; காண் - (இதனை நீ ) அறி ; ( எ - று . ) - ஏ -தேற்றம் . காண் என்பதையும் - 
தேற்றமுணர்த்துவ தென்னலாம் ; முன்னிலையசையென்பாரு முளர் . 

மதிப்பு -பிறரால் நன்குமதிக்கப்படுதல் . இம்மையும் , உம்மையும் என்ற 
உம்மைகள் - முறையே எதிரதும் இறந்ததுந் தழுவிய எச்சம் . இயல்நெறி - 
வினைத்தொகை ; இதன்மேல் உள்ள உம்மையும் - எச்சப்பொருளதே . நல்ல 
பெயர் . கதுப்பு - கபோலமுமாம் . கன்னத்திலும் கஸ்தூரி அணிவதுண்டு. 
மானம் உடையார் - மானங்கெடாதவருமாம் . 

" புகழின்றாற் புத்தேள் நாட்டுய்யாதால் என்மற்று , இகழ்வார்பின் செ 
எதுமலை " என்ற திருக்குறளினால் , மானங்கெடுதல் இம்மைமறுமையிரண்டு 
பயன்களையுந் தராத தாகுமாறு காண்க . 


பால் ] 


கூ .0 - ஆம் அதிகாரம் . - மானம் . 


ம் 


( 
ச 
) 


இனி , இப்பாட்டு மானமுடையவர்கள் பிறரைமதிக்கும் மதிப்பு 
மைக்கும் நல்லதாம் ; இயல்பாகிய ஒழுக்கநெறியையுங் கைவிடாதுரிக்கும் ; 
மறுமைக்கும் நல்ல இன்பங்களை யுண்டாக்கும் ; ஆதலால் , நல்லதாம் என் 
றும் பொருள்படும் . 

இசைநெறியுங் கைவிடாது என்றும் பாடம் : 
உகரு . பாவமு மேனைப் பழியும் படவருவ 

சாயினுஞ் சான்றவர் செய்கலார் சாத 
லொருநா ளொருபொழுதைத் துன்ப மவைபோ 

லருநவை யாற்றுத லின்று . 
இ - ள் . ) பாவமும் -(மறுமைக்குத்) தீவினையும் , ஏனை பழியும் - மற்றை 
( இம்மைக்கு ) உலகநிந்தனையும் , பட - உண்டாகும் படி , கருவ - நேர்கிற காரி 
யங்களை ,சான்றவர் - நற்குண நற்செய்கைகளால் ) நிறைந்த பெரியோர் சாயி 
னும் -(அவற்றைச் செய்யாவிட்டால் தமக்கு ) மரணம் நேர்வதாயிருந்தாலும் , 
செய்கலார் - செய்யமாட்டார்கள்; (ஏனெனில்); -- சாதல் - இறத்தல் , ஒருநாள் 
ஒருபொழுதை துன்பம் -இறக்கிற ஒருநாளிலே இறக்கிற அவ்வொரு பொழு 
தில் மாத்திரமே ( அனுபவித்துக்கழிகின்ற )துன்பமாகும் : அவைபோல் - அந்த 
இழிதொழில்கள் போல , அருநவை ஆற்றுதல் இன்று - (உயிருள்ள வளவும் 
அழியும்படி ) அருமையாகிய மிக்க துன்பங்களைச் செய்தலில்லை ; ( எ - று . ) 

பாவம் - பாபம் என்னும் வடமொழியின் திரிபு : முதலடியில்,உம்மைகள் - 
எண்ணுப்பொருளன . வருவ - பெயர் . சாயினும் , உம்மை - இழிவு சிறப்பு ; 
அது - " சாதலினின்னாததில்லை எனக் கூறப்பக்கிற மரண வேதனையின் 
மிக்க கொடுமையை விளக்கும் . சாவினும் என்றும் பாடம் . பொழுதை 
ஐபற்றுடைக்குற்றுகரம் . ஏதுவணி . 

பரம்ப்ராணபரித்யாகோ நமா நபரிகண்டநம் - ம்ருத்யுஸ்ஸ்யாக்ஷணி 
கந்துகம் மாநபங்கோதிநேதிநே " என்னும் வடநூல் மேற்கோள் இங்கு 
அறியத்தக்கது . 

( ரு) 
உககா . மல்லன்மா ஞாலத்து வாழ்ப வருளெல்லாஞ் 

செல்வ ரெனினுங் கொடாதவர் - நல்கூர்ந்தார் 
நல்கூர்ந்தக் கண்ணும் பெருமுத் தரையரே 

செல்வரைச் சென்றிரவா தார் . 
( இ - ள் . ) மல்லல் - ( பலவகை ) வளப்பங்களையுடைய , மா ஞாலத்து - 
பெரியபூமியிலே , வாழ்பவருள் எல்லாம் உயிர் வாழ்பவர்களெல்லாருள்ளும் ; 
செல்வர் எனினும் கொடாதவர்- தனவான்களாயிருந்தாலும் தானஞ்செய்யா 
தவர்கள் ,நல்கூர்ந்தார்- தரித்திரரேயாவர்: நல்கூர்ந்தக்கண்ணும் -வறுமையை 
யடைந்தவிடத்தும் , செல்வரை சென்று இரவாதார் பொருளுடையாரிடம் 
போய் அவரையாசியாதவர், பெரு முத்தரையரே - (பெருஞ்செல்வமுடைய) 
பெருமுத்தரையரென்னும் பிரபுவைப் போல்பவரே யாவர் ; ( எ - று .) 


நாலடியார் 

[ பொருட் 
இச்செய்புள் செய்த ஆசிரியர் காலத்தில் பெருஞ்செல்வத்தினராய்ச்சிறந்த 
பெருமுத்தரையரென்பவரொருவர் இருந்தனராதல்வேண்டும் . இப்பெயர் - 
இந்நூலின் இருபதாம் அதிகாரத்தில் பத்தாவது செய்யுளிலும் “ பெருமுத்த 
ரையர் பெரிதுவந்தீயுங் கருனைச்சோறார்வர் கயவர் " எனக்கூறப்பட்டுள்ளது . 

செல்வம் படைத்ததன் பயன் பிறர்க்குக் கொடுத்தலே யாதலால் அ 
னைச் செய்யாதவர் வறியவரும் ,செல்வமில்லாமையின் காரியமாகிய இரத்தல் 
இல்லாமையால் இரவாதவர் செல்வமுடையவருமாகக் கருதப்படுவரென்க . 

மல்லல் வளனே ” என்ற தொல்காப்பியத்தால் , மல்லல் என்பது வள 
மென்னும் பொருளுணர்த்துவதோ ருரிச்சொல்லாதலை யறிக , மா - மஹா 
என்னும் வடமொழியின் விகாரம் ; இது - பெருமையாகிய குணத்தை யுணர் 
த்தலால் , தமிழில் உரிச்சொல்லின் பாற்படும் . 

வறுமைக்காலத்திலும் பிறரிடம் போய்இரவாமல்மானத்தைக் காப்பது 
நலம் என்ற கருத்துப் புலப்படுதலால் ,இப்பாட்டு இவ்வதிகாரத்ததாயிற்று . 
உக எ . கடையெலாங் காய்பசி யஞ்சுமற் றேனை 

யிடையெலா மின்னாமை யஞ்சும் - புடைபரந்த 
விற்புருவ வேனெடுங் கண்ணாய் தலையெல்லாஞ் 
சொற்பழி யஞ்சி விடும் . 

1. புடை பரந்த பக்கங்களிலே பாவிய, வில்புருவம் - விற்போல் 
வளைந்த புருவங்களையும் , வேல் நெடு கண்ணாய் வேலாயுதம் போன்ற நீண்ட 
கண்களையு முடை யவளே . கடை எலாம் - அதமாகள் யாவரும் , காய்பசி அஞ் 
சும் ( வயிற்றை) வருத்துகின்ற பசிக்குப் பயப்படுவார்கள் , ஏனை - (அவர்களி 
னும் ) வேறுபட்ட , இ -ை எலாம் மததிமர்கள் யாவரும் , இன்னாமை அஞ் 
சும் துன்பத்திற்குப் பயப்படுவார்கள் ; தலை 1 ல்லாம் உத்தமாகளோ எனில் , 
சொல்பழி அஞ்சிவிடும் -(உலகத்தாருடைய ) சொல்லால் வருகின்ற பழிக் 
குப் பயப்படுவார்கள் ; ( எ - று . ) 

லோகாபவாதத்தால் மானக்கேடு உளதாமென்று அஞ்சுவர் மேன்மக்க 
ளென்று கருத்து, " நெல்லி, னரிசியானின்புறு உங்கீதெல்லாம் தத்தம் , வரிசை 
யானின்புறூ உமேல் என்றபடி கீழ்மக்கள் மான அவமானங்களைக் 
தாமல் கிடைத்த உணவுமாத்திரத்தால் உவப்பவரும் , மேன மக்கள் அங்ஙன 
மன்றி அவமானஞ்சிறிதுமில்லாமல் மானமே முழுதுமுண்டாக மகிழ்பவரு 
மாதலால் கடையெலாங் காய்பசியஞ்சும் என்றும் , தலையெல்லாஞ்சொற் 
பழியஞ்சிவிடும் என்றும் , தற்காலத்துப்பயனாகிய பசிநீங்குதலையும் எக்கா 
லத்தும் பயனாகிற புகழ்விளை தலையும் நோக்கியல்லாமல் அரசர் முதலியோ 
ரால் நேரக்கூடிய மரண தண்டனை முதலிய துன்பங்கட்டப் பயந்து தீச 
செயலொழிந்து நற்செயல்புரியு மியல்பினர் இடைப்பட்டவராதலால் 
இடையெலா மின்னாமை யஞ்சும் என்றுங் கூறிஞர் . " சாதலினின்னாத 
நல்லை " என்றதனால் இன்னமை இறத்தலுமாம் . 


பால் ) 


கூ 0 - ஆம் அதிகாரம் . - மானம் . 


- 


பொருளால் உயர் நிணைப்பலர்பாலாயினும் , சொல்லால் கடை 
தலை என்பன பால்பகா அஃறிணைப்பெயராதலால் , அஞ்சும் என்னுஞ் 
செய்யுமென் முற்றைக் கொண்டன ; இங்கனமன்றி , செய்யுமென்முற்றுப் 
பலர்பாலுக்கு உரியதாகாமை உணர்க . மற்று 

மற்று - அசைவிலையென்றாவது , 
லின மாற்றென்றாவது கொள்க . புருவத்துக்கு வில் உவமை - வளைந்தவடி 
வினால் மாத்திரமேயன்றி ஆடவரை வருத்து தலாலுமாம் . புருவம் - ப்ரூ 8 
என்றும் வடமொழியின் சிதைவென்பர் ; வடமொழியில் இதன் இரண்டாம் 
வேற்றுமை - ப்ருவம் என நிற்கும் . 

அவ்ருத்தேர்ப்பயமந்யா நாம் மத்யாநாம்மரணாத்பயம் - உத்தமாநாந் 
துமர்த் யாநா மவமாநாத்பரம்பயம் என்பது , இப்பாட்டிற்கு நேரான வட 
நூல்மேற்கோள் . 

( எ ) 
உகூவு . நல்லர் பெரிகளியர் நல்கூர்ந்தா ரென்றெள்ளிச் 

செல்வர் சிறுநோக்கு நோக்குங்காற் - கொல்ல 
னுலைய துந் யேபோ லுள்கனலுங் கொல்லோ 
தலையாய ரான்றோர் மனம் . 

ள் . ) நல்லர் - ( இவர் ) நன்மையுடையவர் , பெரிது அரியர் - மிக 
வுங் கருணை செய்யத்தக்கவர் , நல்கூர்ந்தார் வறுமையடைந்தவர் , என்று 
என்று இவ்வாறு கூறி, எள்ளி - அவமதித்து , செல்வர் - தனவான்கள் , சிறு 
நோக்கு நோக்கும் கால்- ( பிரரை ) அர்பப்பார்வையாகப் பார்க்கும் போது , 
--தலை ஆய சான்றோர் மனம் - உத்தமர்களாகிய பெரியோரது நெஞ்சம் , 
கொலலன் உலை ாதும் தீயேபோல் -கருமான் உலைக்களத்தில் ஊதியெழுப் 
பும் நெருப்புப்போல , உள் கனலும் - உள்ளே கொதிக்கும் ; ( எ - று . ) 
கொல் 

- அசை நிலை ; இடைச்சொற்கள் வேண்டிய பல 
பொருளை விலைக்கும் என்ற வடமொழி பொயத்தால் , இங்கே இவ்விடைச் 
சொற்களுக்குத் தேற்றப்பொருளுரைத்தலும் பொருந்தும் . நல்லர் , பெரி 
தளியர் , நல்கூர்ந்தார் என்பன இருகே இரக்கத்தாற் சொல்லுள் சொற்க 
ளல்ல வென்றும் , இகழ்ச : பாற்சொல்லுஞ் சொற்களா மென்றும் அறிக ; 
சிறுகோக் 

சாக்குநோக்குதலால்உணரப்படும் : ஆனது பற்றியே , சான்றோர் 
மனம் கனல்வதாயிற்று . கோபத்தை யடக்குதலும் சான்றோரியல பாத 
லால் , அதனை வெளிக்காட்டாது உள்கனலும் என்றார் . சிறுநோக்கு - அலட் 
சியமாகப்பார்த்தல் ; கொல்லன் - இரும்பை கொல்லுதல்பற்றி வந்த பெயர் ; 
கொல்லுதல் - மிக அடித்தல் . தீயே ஏ - அசை ; உயர்வுசிறப்புமாம் . மனம் 
மாஸ் ; வடசொல் , கால் - காலம் ; விகாரம் .. 

( அ ) 
உக கூ .. நச்சியார்க் யாமை நாளன்று நாணாளு 

மச்சத்தா னாணுக னாணன்றா - மெச்சத்தின் 
மெல்லிய ராகித்தம் மேலாயார் செய்தது 
சொல்லா திருப்பது நாண் , 


ஒ இரண்டும் 


- 


நாலடியார் 


[ பொருட் 


21 


தும் , தம்மால் ஆம் ஆக்கம் இலர்- தமது முயற்சியாற் சம்பாதிக்கும் பொரு 
ளுடையவரல்லர் , என்று என்று எண்ணியும் சொல்லியும் , தம்மை மரு 
ண்ட - தம்மைத் தாமே ( மேலானவராக ) மயங்கின , மனத்தார் பின்-மனத் 
தையுடையவர்களின் பின்னே , தெருண்ட அறிவினவர் தாமும் - தெளிந்த 
அறிவுள்ளவர்களும் , செல்பவோ - (இரத்தற்குச் ) செல்வார்களோ ? ( செல் 
லார் :) ( எ - று . ) 

பிறர்க்கு வேண்டுவன கொடுக்க வேண்டுவது நமது கடமை என்று 
கொள்ளாமல் , நாம்கொடுத்தால்தான் தத் தரித்திரர்க்குப் பொருளுண் 
டேயொழிய அவர்களுடைய சொத முயற்சியால் ஒருகாசுங் கிடையாது 
என்று இரப்பவர்களை இகழ்ந்தும் , தம்மைப் பெருமைபாராட்டியும் செருக் 
குக் கொள்ளுகின்ற அற்பாகளிடத் ) விவேகிகள் யாசகத்திற்காகச 
செல்ல மாட்டார் என்பதாம் . 

கடவுள் ஒவ்வொருவர்க்கு ஒ - வொருமுகமாய்ச வனம் கற்பித் திருத் 
தலால் , நாம் கொடுக்கிறோம் என்று நினைப்பது அறிவின்மையாம் ; ஆத 
லால் , அங்ஙனம் நினைப்பவர் மருண்ட மனத்தார் ஆவர் . " இகழ்ந்து எள் 
ளாது ஈவாரைக்காணின் மகிழ்ந்து உள்ளம் , உள்ளும் உவப்பதுஉடைத்து 
எனத் திருக்குறளிகூறியபடி , - ருகிற யாசகாகளை அவமதித்து இழிவு 
சொல்லாமல் நன்கு மதித்து னியவைகூறி லேணடியபொருள் கொடுப்ப 
வரே யாசிக்கப்படத்தக்க வரென்றும் , அகநானம் இல்லாதாரிடத்துப்போய் 
ஒரு பொருளை இரத்த பப்பற்றி அஞ்ச வேண்டுயமன்றும் கூறியதாயிற்று . 

நம்மால் - செல்வச் செருக்கிதேல் தம்மை உயாததல்பற்றிவந்த தன் 
மைப்பன்மை , எ - பிரிநிலை ஆக்கமடைவா . பின் - இடைச்சொல் ; 
இங்கே இடப்பொருளது ஓ - எதிர்மறை . தாம - அசை . உம் -உயர்வுசிறப்பு . 
கூ 02 . இழத்தக்க செய்தொருவ னாரணலிற் 

பழித்தக்க செய்யான் பித்த றவயே 
வி 

ததிமைக்கு பாத்திரை யன்யே வொருவ 
னழித்துப் பிறக்கும் பிறப்பு . 

ள் . ) ஒருவன் - , இழித்தக்க செய்து - இழிவுக்குக் காரணமாகிய 
செய்கைகளைச் செய்து , ஆர உணலின் - வயிறு நிரம்ப உண்ணுதலைக்காட்டி 
லும் , பழித்தக்க செய்யான் பசித்தல் பழிக ததக்க காரியங்களைச செய்யா 
தவனாய்ப் பசியோடிருத்தல், தவறோ - குற்றமாகுமோ ( ஆகாது ) . ( ஏனெ 
னில்) , - ஒருவன் அழித்து பிறக்கும்பிறப்பு ஒருமனிதன் அழிந்து மறுபடி ) 
பிறக்கிற பிறப்பு , விழித்து இமைகரும் மாத்திரை அன்றோ - ( மூடினக் 

ண் 
ணைத் ) திறந்து இமைகொட்டுதலாகிய அவுடையதன்றே ( எ - று ) 

மானத்தை விட்டாயினும் உயிரைப் பாதுகாக்கவேண்டும் என்பாரது 
கொள்கையை ல் மறுக்கின்றார் , இந்த உடம்பு போனால் , வேறு உடம்பு 
கிடைப்பது அரிதென்று நினைகா வேண்டாம் ; கண மூடித் திறக்கும் ஒருமாத 
திரைப்பொழுதினுள்ளே இவவுயிர வேறுஉடம்பைச் சேரும் ஆதலால் , இவ 
வுடம்பைப் பாதுகாக்கும் பொருட்டென்று மானத்தைவிட்டு இரந்து பிரை 
த்தலினும் , மானங்கெடாமல் பட்டினியாயிருந்து உயிர்விடுவதே நலம் என 


பிரிநிலை ஆவா 


பால் ] 


ங க - ஆம் அதிகாரம்.- இரவச்சம் . 


. 


உருக 


என் 


பதாம் . இரவச்சத்தை வற்புறுத்து தற்பொருட்டு , இவ்வாறு கூறினார் . உயிர் 
கட்கு இயல்பாய்க்கடிதிற் பிறப்பு வருமென்றும் , நிலையில்லாத உடம்பைப் 
பாதுகாக்கும் பொருட்டு நிலையாகப் புகழ்பெறும் மானத்தைத் துறக்கலா 
காதென்றும் கூறியவாறு ; பாவமுமேனைப்பழியும் படவருவ , சாயினுஞ்சா 
ன்றவர் செய்தலார் சாதல் , ஒருநாளொரு பொழுதைத் துன்ப மவைபோல் , 
அருநவை யாற்றுத லின்று எனக் கீழ் மானமென்னும் அதிகாரத்தில் வந் 
ததுங் காண்க . 

இழித்தக்க , பழித்தக்க- இழித்தற்குத் தக்கவை , பழித்தற்குத் தக்கவை 
என நான்காம் வேற்றுமைத் தொகையாக விரியும் : இழி , பழி - முதனிலைத் 
தொழிற்பெயர்கள் . ஆர -திருப்தியுண்டாக மாத்திரை- மாத்ரா என்னும் வட 
மொழியின் திரிபு. இயல்பெழு மாந்தரிமை நொடி மாத்திரை " என்றார் 
நன்னூலார். அன்றோ தேற்றம் . அழிந்து என்பது , எதுகை நோக்கி , அழி 
த்து என வலித்தல் விகாரம் பெற்றது ; இவ்வுடலையொழித்து எனப் பிற 
வினையாகவுங் கொள்ளலாம் . விழித்திமைக்கு மாத்திரையன்றோ- இமைத்து 
விழிக்கின்ற பொழுதாயிருக்குமென விகுதி பிரித்துக்கூட்டினுமாம் ; உறங் 
கிக் கண்விழிக்கும் அளவன்றோ? என்று உரைப்பினும் அமையும் . 

உறங்குவது போலுஞ் சாக்காடுடரங்கி , விழிப்பது போலும் பிறப்பு " 
ற திருக்குறளையும், பிறந்தவர் சாதலு மீறந்தவர் பிறத்தலும் , உறங்க 
லும் விழித்தலும் போன்ற துண்மையின என்ற மணிமேகலையையும் 
இங்கே அறிக் . 

முன்னிரண் டியிற் கூறிய பொருளைப் பின்னிரண்ட மயிற் காரணங் 
காட்டி நிறுவியதனால் , ஏதுவணி , பன்னிரண்டமயில் உபமான உபமேயங் 
கட்கு ஐக்கியத்தைச சொன்னது , காட்சியணி 

( உ ) 
hom . இல்லாமை கந்தா வய திணிந்தொருவர் 

சொல்லாரு ! ல்லா சஅதெ - புல்லா 
வசம்புகுமி னுன்னும் னென்பவர் மாட் டல்லான் 
முகமபத லாற்றுமோ மேல் . 

- ள் . ) இல்லாமை பொருளில்லாமை , கந்து ஆகாரணமாக , இரவு 
துணிந்து - யாசிப்பதை ச்யித்து , ஒருவர் - , சிறு நெறி - (இரத்ரலாகிய ) 
அற்பவழியில் , செல்லாரும் அல்லர் - போகாமலும் இருக்கமாட்டார் ; ( ஆனா 
லும் ) , புல்லா -தழுவிக்கொண்டு, அகம் புகு பின்-( எமது ) வீட்டுக்கு வாருங் 
கள் ; உண்ணுகின புசியுங்கள் , என்பவர் மாட்டு அல்லால் என்று சொல்லுந் 
தன்மையரிடத்தல்லாமல் , (பிறரிடத்து ), மேல் - மேன்மைக் குணமுடை 
யோர் , முகம்புகுதல் ஆற்றுமோ-முகங்காட்டிச் செல்லுதலைப் பொறுப்பார் 
களோ ( பொறார் என்றபடி ); ( எ - று ) 

உலகத்தில் மனிதர்க்கு வறுமையால் இரக்கும்படி நேர்தலும் உண்டு ; 
அப்படி நோந்தாலும் , கண்டவிடத்தும்சென்று இரவாமல் , யாசகரைமனமு 
வந்து முகமலர்ந்து இன்சொற்சொல்லி ஆதரிக்குந் தன்மையுள்ளவரிடமே 
செல்வா மேலோர் என்பதாம் . 


உம் நாலடியார் 

(பொருட் 
கந்து - கந்தம் என்னும் வடமொழியின் திரிபு : கந்து - கிழங்கு : இங்கே 
காரணத்துக்கு இலக்கணை ; மூலம் என்பதுபோல . ஸ்கந்தமென்னும் வட 
சொல்லின் திரிபாகக்கொண்டு , பற்றுக்கோடெனப் பொருளுரைத்தது 
மொன்று செல்லாரும் , உம் - இழிசிறப்பு . செல்லாரும் அல்லர் = செல்லவே 
செல்வர் ; இரண்டு எதிர்மறை , உடன்பாட்டை யுணர்த்திற்று . ஓகாரம் - 
எதிர்மறை . மேல் - மேலோர் ; பண்பாகுபெயர் ; இது , பொருளால் உயர் 
திணைப்பலர்பாலாயினும், சொல்லால் பால்பகா அஃறிணைப்பெயராதலால் , 
ஆற்றும் என்னும் வினையைக்கொண்டது . ஒருவர் என்பது - பகுதியை நோ 
க்குமிடத்து ஒருமையேயாயினும் , விகுதிபற்றிப் பலர்பால்முற்றையேகொ 
ள்ளும் . அகம்புகுதும் என்றும் பாடம் . 

( ங ) 
கூ 0 ச . திருத்தன்னை நீப்பினுந் தெய்வஞ் செறினு 

முருத்த மனத்தோ டுயர்வுள்ளி னல்லா 
லருக்தஞ் செறிக்கு மறிவிலார் பின் சென் 

றெருத்திறைஞ்சி நில்லாதா மேல் . 
( இ - ள் . ) தன்னை - , திரு - இலக்குமி , நீப்பினும் கைவிட்டாலும், தெய் 
வம்- , செறினும் கோபித்து வருத்தினாலும் , உருத்த மனத்தோடு- ( சோர் 
வில்லாமல் ) ஊக்கங்கொண்டமனத்துடனே , உயர்வு உள்ளின் அல்லால் - 
( தன் ) மேன்மையை நினைத்தலேயல்லாமல் ,-மேல் - மேன்மைக்குணமுடைய 
வன் , அருத்தம் செறிக்கும் அறிவு இலார் பின்சென்று - ( ஈகைத்தன்மையில் 
லாமல் லோபத்தாற் ) பொருளைச் சேர்த்துவைக்கும் அவிவேகிகளிடத்திற் 
போய் , எருத்து இறைஞ்சி நில்லாது-தலை குனிந்து நிற்கமாட்டான் ; (ம1- று .) 

வறுமையும் மற்றும் பல துன்பங்களும் நேர்ந்தாலும்தைரியத்தை விடா 
மல் தமது மேன்மையையே எண்ணிப் பெரியோர்கள் இரவா திருப்பர்களே 
யன்றி , லோபிகளிடம் போய்த் தலை வணங்கி நிற்கமாட்டார்கள் என்பதாம் . 

செல்வம் சம்பாதித்ததற்குப் பிரயோஜனமாகிய தான் அனுபவித்தல் 
பிறர்க்குக் கொடுத்தல் என்ற இரண்டும் சிறிதும் இல்லாமல் செல்வத்தை 
வருந்தி மேன்மேலுஞ் சேர்த்து எவர்க்குந் தெரியாமற் பத்திரப்படுத்திப் 
புதைத்துவைத்து அழிபவர் பொருளின் பயனை அறியாதவராதலால் , அருத் 
தஞ் செறிக்கும் அறிவிலார் எனப்பட்டனர். பாடுபட்டுத் தேடிப் பணத் 
தைப்புதைத்துவைத்துக் , கேடுகெட்ட மானிடரே என்றார் ஒளவையாரும் . 

. 
திரு- செல்வத்துக்கு உரியதலைவி ; “ நல்லாளுடன் படின் தானே பெருகும் 
கெடும்பொழுதில் , கண்டனவுங் காணாக்கெடும் ” ஆதலால் ; செல்வம் ஒழி 
தலை திரு நீப்பின் என்றது . 

தன்னை என்பதை செறின் என்பதோடுங் கூட்டுக . உள்ளின் 
வினையெச்சம் , தொழிற்பெயர்த்தன்மைப்பட்டது . தெய்வம் -ஊழ்வினை . 
எருத்து - பிடரி . ஆம் அசை . 

( ச ) 
கூரு . கரவாத திண்ணன்பிற் கண்ணன்னார் கண் 

மிரவாது வாழ்வதாம் வாழ்க்கை - யிரவினை 
யுள்ளுங்கா லுள்ள முருகுமா லென்கொலோ 
கொள்ளுக்காற் கொள்வார் குறிப்பு . 


ண 


பால் ] 


கூக - ஆம் அதிகாரம்.- இரவச்சம் . 


ள் . ) கரவாத - ( யாசகர்க்குப் பொருளை ) ஒளிக்காத (உள்ளதைக் 
கொடுக்கின்ற ), திண் அன்பின் - உறுதியான அன்பையுடைய , கண் அன் 
னார் கண்ணும் - ( தம் ) கண்ணையொத்த மேலோரிடத்தும் , இரவாதுவாழ்வது 
யாசகஞ்செய்யாமல் வாழ்வதே , வாழ்க்கை ஆம் - ( ஒருவர்க்கு ) நல்வாழ்க் 
கையாம் ; இரவினை உள்ளும் கால் - யாசித்தலாகிய தொழிலை நினைக்கும் 
பொழுதே , உள்ளம் உருகும் - மனம் கரைந்து அழிந்து போகின்றது ; ( அப் 
படி யிருக்க ), கொள்ளும் கால்- (பிறரிடத்துத் தாம் ஒரு பொருளை இரந்து ) 
பெறும் பொழுது , கொள்வார் குறிப்பு - ( அங்ஙனம் ) பெற்றுக்கொள்பவரது 
மனம் , என்கொலோ - எப்படிப் பட்டதாமோ ; ( எ - று . ) 

லோபிகளல்லாதவரும் , மனமொத்த அன்புள்ளவரும் , கண்போலச் 
சிறந்த வருமானவரிடத்தும் இரக்கக்கூடாது ; ஏனென்றால் , - இரத்தலென் 
பதை நினைக்கும் பொழுதே மனம் அழிகிறது ; இரந்து பொருள் பெறும்போ 
து , மனம் என்ன நிலைதான் அடையுமோ ? என்பதாம் . எதுவணி . இனி , 
என்கொலோ கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு என்பதற்கு - பிறர் 
வருந்திச் சம்பாதித்த பொருளைத் தாம் ஒருமுயற்சியுமின்றி யாசகமாய்ப் 
பெறுபவரது எண்ணம் என்னவோ? என்றும் கருத்துக்கொள்ளலாம் . அந்த 
எண்ணம் இகழத்தக்க தென்றபடி . 

கரவாது உவந் தீயுங் கண்ணன்னார் கண்ணும் , இரவாமை கோடியு 
றும் " , " இரவுள்ள வுள்ள முருகுங் கரவுள்ள , உள்ள தூஉ மின்றிக் கெடும் 
என்ற திருக்குறள்கள் இங்கு ஒப்புநோக்கத்தக்கன . 

கண் அன்னார் - உறுப்புக்களிற் சிறந்த கண்போல , மனிதரிற்சிறந்த 
உத்தமரென்க . உம் - உயாவு சிறப்பு. குறிப்பு - தொழிற்பெயர் . உள்ளம் - 
அகத்து உறுப்பு . 
கூபசு . இன்னா வியைக வினிய வொழிகென்று 

தன்னையே தானிரப்பத் தீரவதற்- கென்னை கொல் 

தல் கவற்று மனத்தினாற் கண்பாழ்பட் 

டேதி லவரை யிரவு . 
( இ - ள் . ) இன்னா- துன்பங்கள் , இயைக - ( நமக்கு வந்து ) பொருந்தக் 
கடவன : இனிய - இன்பங்கள் , ஒழிக -(நம்மைவிட்டு) நீங்கக்கடவன , என்று 
என்று எண்ணி , தன்னையே - தன் மனத்தையே , தான் நிரப்ப - தான் நிரம் 
பச் செய்தலினால் ( திருப்திப்படுத்துவதனால் என்றபடி ), தீர்வதற்கு- நீங்கிப் 
போகும்படியான வறுமைக்காக , காதல் கவற்றும் மனத்தினால் - பொருளா 
சை கவலைப்படுத்தும் மனத்தோடு கூடி , கண் பாழ்பட்டு - ( துன்பத்தாற் ) 
கண்கள் பொலிவிழக்கப்பெற்று , எதிலவரை இரவு - அயலாரை யாசித்தல் , 
என்னை கொல் - என்ன பயன் கருதியோ ? ( எ - று . ) 

இன்பம் துன்பம் என்பன மனத்தின் குண மாதலால் , இன்பத்தை 
துன்பம் போலவும் , துன்பத்தை இன்பம் போலவும் எண்ணி மனத்தில் திரு 
ப்தியடைந்து விட்டால் , வறுமைத்துன்பம் நீங்கிவிடத்தக்கதன்றோர் அப்படி 
நம்மாலேயே நீக்கத்தக்க ஒன்றை ஒழிப்பதற்காக நமது மனத்தைப் பண்படு 


- 


( சு ) 


நாலடியார் 

( பொருட் 
த்தாமல் புண்படுத்திப் பொருளாசையால் ஒடுங்கிப் பிறரைப் போய் யாசிப் 
பது சிறிதும் அவசியமில்லாத தென்பதாம் . இவ்வாறு மனத்தால் துன்பம் 
இன்பமாகப் பாவிக்கப்படுதல் கூடுதலை , வைத்தனை 

வைத்தனை யின் சொல்லாக் 
கொள்வானு நெய்பெய்த , சோறென்று கூறை மதிப்பானு - மூறிய , கைப் 
பதனைக் கட்டியென் றுண்பானு மிம்மூவர் , மெய்ப்பொருள் கண்டு வாழ் 
வார் என்பது கொண்டு அறிக . இன்பம் துன்பமாகப் பாவிக்கப்படுதல் , 
ளமைநிலையாமை யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை முதலியவற்றை 
உணர்தலால் இனிது கூடும் . 

கவற்று - கவல் என்பதன் பிறவினை பாழ்படுதல்- வாடுதல் . கண் பாழ் 
பட்டு என்பதற்கு - அறிவழிந்து என்றும் பொருள்கொள்ளலாம் . காதல் 
காதுதல் : (மனத்தை ) வருத்துவது என்கிறகாரணம்பற்றி ஆசைக்குப் பெய 
ராயிற்று . இரப்ப எனப் பிரித்து - தன் மன 

தன் மனத்தையே தான் வேண்டிக்கொ 
ண்டால் எனினும் அமையும் . 
கூ 0எ . என்றும் புதியார் பிறப்பினு மிவ்வுலகத் 

தென்று மவனே பிறக்கலான் - குன்றின் 
பரப்பெலாம் பொன்னொழுகும பாயருவி நாட 

விரப்பாரை பெள்ளா மகன் . 
( இ - ள் . ) குன்றின் பரப்பு எலாம் - மலைகளினுடைய பரந்த இடங்களி 
லெல்லாம் , பொன் ஒழுகும் பொன் இடுதற்குக் காரணமான , பாய் அருவி 

- 
விரைவாக வருகின்ற அருவிகளையடைய , நாட - நாட்டையுடைய அரச 
னே ! -- இ உலகத்து - இந்தப் பூலோகத்தில் , என்றும் எப்பொழுதும், புதி 
யார் பிறப்பினும் - புதியராய் மனிதர்கள் பிறந்து கொண்டிருந்தாலும் , இரப் 
பாரை எள்ளா மகன் அவனே 

- யாசகர்களை இகழாத மனிதனே , என்றும் 
பிறக்கலான் - எப்பொழுதும் பிதவாதவன் ; ( எ று . ) 

இரப்பவரை அவமதியாமல் ஆதரிக்கும் இயல்புடைய உத்தமமனி 
னே புதிதுபுதிதாய் மேன் மேலும் மனிதர் பிறத்தற் டமான இவ்வுலகத் 
தில் தான் பிறவாமல் நற்கதியடைவன் என்பதாம் . இரப்பவரையிகழாத 
மனிதனைப் பிறக்கக் காண்கிறோமில்லையென அருமைபாராட்டிக் கூறியதா 
கவும் உரைகொள்ளலாம். 
இச்செய்யுள் , யாசகர்க்கு அவ்விரத்தல் தொழிலில் உண்டாகி 

ற அசசத் 
தை உள்ள படியறிந்து மனமிரங்கி அவர்கட்குத தானஞ்செய்யுந் தன்மை 
யுடையவனைப் புகழ்ந்து கூறுதலாகிய சம்பந்தம்பற்றி , இவ்வதிகாரத்தில் 
வைக்கப்பட்டதென்க . ரவசசமானது எப்படியென்னில் , - இந்த 
உலகத்தில் இரக்குமவனை இகழாதவர் யாருமில்லை யென்றவாறாதலால் , 
நிலையாத உடம்பினை விரும்பி இகழ்ச்சிக்கு இடங்கொடாமல அவவிரப்பினை 
யஞ்சி அதனைத் தவிரவேண்டு மென்பதாம் என்பது , பழையவுரை . 

மருதநிலமாகிய அந்நாட்டை அடுத்துள்ள குறிஞ்சி நிலத்தின் மாட்சி 
மையையும் அங்கிருந்து பொன்னை அடித்துக்கொண்டு பெருகுகின்ற நீர் 
வெள்ளம் நிலவளத்திற்குக் காரணமாய்ச் சிறந்திருத்தலையும் கூறுவார் , 
நன்றின் பரப்பெலாம் பொன்னொழுகும் பாயருவி சாட என்றார் . 


பால் ) 


ஙக - ஆம் அதிகாரம் . - இரவச்சம் . 


று 


இவ்வுலகத்து என்றும் பிறக்கலான் என்றதனால் , முத்திபெறுவனென் 
பது பெறப்படும் ; மீளாவுலகமாகிய முத்தியைப் பெற்றவர் மீண்டும் இங்குப் 
பிறத்தலில்லையென்பது , நூல் துணிபு : அப்படிப்பட்ட உயர்கதியும் உதார 
குணமுள்ளவனுக்குக் கிடைக்கு மென்றவாறு . 

பரப்பு - பாந்த இடத்துக்குத் தொழிலாகு பெயர் ஒழுகும் - பெயரெச் 
சம் காரியப் பொருளது ; நோய்தீரும் மருந்து என்ற விடத்துப் போல . 
இனி , ஒழுகும் என்ற தன் வினைக்கு - ஒழுக்கும் எனப் பிறவினைப்பொருள் 
கொண்டு , பொன்னைக் கொழிக்கிற என்று உரைப்பினுமாம் . அவனே , ஏ - 
பிரிநிலை . மகனவன் , அவன் - முதல்வேற்றுமைச சொல்லுருபு . ( எ ) 
நாவு . புறத்துத்தன் னின்மை நலிய வகத்துத்தன் 

னன்நான நீக்கி நிறீஇ யொருவனை 
யா யெனக்கென் றிரப்பானே லந்நிலையே 

மாயானோபாற்றி விடின் . 
( இ - ள் . ) புறத்து - வெளியிலே (உடம்பிலே ), தன் இன்மை - தனது 
வறுமை , நலிய-வருத்த ( தன்மேனியைப் பொலிவழிக்க ), ( அதற்காக ), அக 
த்து தன் நல் ஞானம் நீக்கி சிரீ இ -மனத்தில் தனது நல்ல அரிவைத்தள்ளி 
( அறியாமையை நிலைநிறுத்தி , இருவனை-(செல்வமுடைய) ஒருத்தனை , எனக்கு 
ஈயாய் என்று இரப்பானேல்-எனக்கு பொருளைக் ) கொடுப்பாய் என் 
( ஒருவன் சென்று ), யாசிப்பானைல் , மாற்றினிடின் - ( அர்த செல்வமுடைய 
வன் இல்லை யென்று) மறுத்து விட்டால் , அ ரி " லயே - அவவிடத்திலேயே ( அப் 
பொழுதே மாயானோ ( அட விரப்பவன் ) இறந்து போகமாட்டானோ ( எ - று .) 

வறுமை காரணமாகடம்புவருந்து ரவில்ைஉணர்விழந்து ஒருவனிடம் 
போய் யாசிக்கிற பொழுது , அவள் இல்லையென்று சொன்னால் அந்தயாசகன் 
மாண வேதனையடைவானே என்று இராகிக் கூறியபடியாம் . இரப்பவர் 
சொல்லாடப் போஒமுயிர் என்றார் திருக்குறளிடம் . உடம்பைவருத்துகிற 
வறுமையைத் தொலைக்கும்பொருட்டுயாசிப்பது ,அவபுடம்பை இவ்வாறுமா 
ணவேதனைக்கு உள்ள 14 கவருக்துதலாய்முடிதலால் , இரப்பது பேதை 
மை ; அதற்கு அஞ்சவேண்டும் என்பது , இதனாற்போந்தபெருள் . மானங் 
கெட்டு இருந்தும் விரும்பிய பொருள் பெறாது எவோனால் மறக்கப்பட்ட 
வனுக்கு உண்டாகும் அவமானத்தினும் அவனது மரணமே மேல் என்ற 
கருத்தும் கொள்ளலாம். 

இனி , உடம்பை வருத்துகிற வறுமையை யொழிக்கும்பொருட்டு ஒரு 
வன் இரக்கத்துணி வானானால் அதனிலும் அப்பொழுதே இறந்து அவ்வுட 
ம்பைவிட்டு அவவழிய 

யால உடம்பைப்பற்றிய வறுமையை ஒழிப்பது நலமெ 
ன்று கருத்துக்கொள்ளவும் இடமுண்டு ; இக்கருத்துக்கு , அநிலையே - ( வறு 
மை உடம்பைவருத்துகின்ற) அப்பொழுதே, மாற்றிவிடின்- ( இரக்கமுயலா 
மல் அதனால் வருத்தப்படுகின்ற உடம்பை ) ஒழித்தால் , மாயானோ - (அவ 
வறுமை ) நீங்கமாட்டானோ என்று பதவுரை கொள்க . 


நாலடியார் 


[ பொருட் 


கலிய - இங்கே , பிறவினைப் பொருளது . ஈயாய் - ஏவலொருமை ; ஆய் 
விகுதி . - இழிந்தோனேற்றல்வினை ; “ ஈ தா கொடு வெனுமூன்று முறை 
யே , விழிர்தோ னொப்போன் மிக்கோ னிரப்புரை என்றார் தன்னூலார் . 
அந்நிலையே , ஏகாரம் - தேற்றவகையால் விரைவு தறிக்கும் . மாயானோ, ஓகா 
ரம் - இரக்கமும் வினாவுமாம் . ஒருவனை இரத்தல் என இயையும் . 

முதலடியில் புறத்து , அகத்து என மாறுபட்ட சொற்கள் வந்தது , 
தொடை ழாண் . 

( அ ) 
ங 0 க . ஒருவ ரொருவரைச் சார்ந்தொழுக லாற்றி 

வழிபடுதல் வல்லுத லல்லாற் - பரிசழிந்து 
செய்யீரோ வென்னானு மென்னுஞ்சொற் கின்னாதே 

பையத்தான் செல்லு நெறி . 
( இ - ள் . ) ஒருவர் - ஒருவரை - மற்றொருவரை, சார்ந்து ஒழுகல் ஆற்றி - 
சேர்ந்து ( அவர்கருத்தின்படி ) நடத்தலை செய்து , வழிபடுதல் -(அவரிடம் 
தாம் ) வணக்கத்தோடிருத்தலை , வவ்லுதல் அல்லால் - வல்லவராயிருப்பது 
முறைமையே யல்லாமல் , - பரிசு அழிந்து - பெருமை கெட்டு , என்னானும் 
செய்யீரோ என்னும் " (எனக்கு ) ஏதாயினும் (உதவி ) செய்யமாட்டீர்களோ. 
என்று இரந்து சொல்லுகின்ற , சொற்கு - சொல்லைக் காட்டிலும் , 

லும் , - தான் 
பைய செல்லும் நெறி- தான் துனபமுண்டாகப் போகும் வழி , இன்னாதே - 
னிமையாக இராதா ? ( எ - று . ) 

ஒரு வறியவன் தன் வறுமையை நீக்குதற்பொருட்டுச் செல்வமுடைய 
வனை யடைந்து அவனிடம் தக்கபடி நடந்து வணக்கத்தோடு 

ருத்தல் 
செய்யத்தக்கதேயன்றி , மானமிழந்து அவனிடம் ஒரு பொருளையும்இரத்தல் 
கூடாது ; அப்படி இரந்து உண்டு இனிது உயிர்வாழ்தலினும் வறுமையால் 
வருத்தப்பட்டுக்கொண்டு காலங்கழித்தலே மேல் என்பதாம் . 

இச்செய்புளில் , மானமழிந்து இரத்தலிலுள்ள குற்றத்தினால் , வறுமை 
யினால் வருந்தி நடத்தற்குக் குணங்கூறியுள்ளது , அகமலர்சியணியாம் ; 
இது , வடமொழியில் உல்லாஸாலங்கார மெனப்படும் ஒன்றன் குணத்தினா 
லாவது குற்றத்தினாலாவது மற்றொன்றற்கு குணமாவது குற்றமாவது 
உண்டாதலைச் சொல்லுதல் , இதன் இலக்கணம் . 

தான் ஒருவனைச் சார்ந்திருக்கையில் , தனது குறிப்பையறிந்து அவனே 
ஏதாவது உதவி செய்தால் அவ்வுதவியை ஏற்றுக்கொண்டாலுங் கொள்ள 
லாம் ; வாய் திறந்து இரப்பது இழிவு என்பது , இதனாற் போந்த பொருள் . 
பையத்தான் செல்லும் நெறி இன்னாதே என்பதற்கு - மெல்லத் தான் இல்லற 
த்தைவிட்டுத் துறவறத்துக்குப் போய்த் தவஞ்செய்யும் வழிஇனியதன்றோ? 
என்று உரைப்பாரு முளர் ; அவ்வுரை , தவத்தைத் தாழ்வுபடுத்திச் சொல்வ 
தாய் முடிதலால் , தகுதியன்றென விடுக்க . 

வல்லுதல் என்ற தொழிற்பெயரில் , வல் - பகுதி ; இது வன்மையென் 
னும் பண்பினடி வினைச்சொல் தன்மைப்பட்டதாதல் வேண்டும் . செய்யீர் 


- 


பால் ) நக - ஆம் அதிகாரம்.- 

இரவச்சம் . 
முன்னிலைப்பன்மை யெதிர்மறை வினைமுற்று ; உடன்பாட்டு ஏவற்பன்மை 
யாகவுங் கொள்ளலாம் . ஓ - வினா . சொற்கு - நான்காம் வேற்றுமை , எல் 
லைப்பொருளது . இன்னாதே , ஏகாரம் - வினாவகையால் எதிர்மறைப்பொ 
ருளையுணர்த்தி , இரண்டு எதிர் மறை ஓர் உடன்பாட்டையுணர்த்தும் என்ற 
நியாயத்தால் உடன்பாட்டுப்பொருளைக் குறித்து , தேற்றக்கருத்தை விளக் 
கும் . பைய துன்பப்பொருளையுணர்த்தும் பை என்பத னடியாகப் பிறந்த 
வினையெச்சம் ; பைதல் ( துன்பம் ) என வருதலையுங் காண்க . ( க ) 
கூக . பழமைகந் தாகப் பசைந்த வழியே 

கிழமைதான் யாதானுஞ் செய்க - கிழமை 
பொறா அ ரவரென்னிற் பொத்தித்தந் நெஞ்சத் 

தறா அச் சுடுவதோர் தீ . 
( இ - ள் . ) பழமை கந்து ஆக - பழைய பயிற்சி காரணமாக , பசைந்த 
வழியே- (ஒருவர் மற்றொருவர் பக்கல் ) அன்பு கொண்டவிடத்து , ( அவர் ) , கிழ 
மைதான் யாது ஆனும் செய்க - யாதாயினும் ஒரு தக்க உதவியைச் செய் 
யக்கடவர் ; அவர் கிழமை பொறார் என்னின் - அவர் ( அப்படி ) தக்க உதவி 
செய்யுந் தொழிலை ஏற்றுக்கொள்ளாமற் போவாராயின் , ( அது ) , தம் நெஞ் 
சத்து - தமது மனத்திலே , பொத்தி - பதிந்து , அறா - நீங்காமல் , சுடுவது 
எரிக்கும்படியான , ஓர் தீ - ஒரு தீயாகும் ; ( எ - று . ) 

வறுமையடைந்தவர் அவ்வறுமை நீங்கப் பிறரிடம் சென்று இரத்தலா 
லுண்டாகும் மானபங்கத்திற்கு அஞ்சிப் பழைய நண்பரிடம் அன்போடு 
சென்றால் , அவர்கள் தம்மால் இயன்ற மட்டில் உதவி செய்யக்கடவர் ; அவ் 
வாறு உதவியொன்றும் செய்யாமற்போனால் , அது , அடைந்தவர்களது மன 
த்தை மிகவும் வருந்தச் செய்யும் என்பதாம் . 

பின்னிரண்டடிகளில் உபமான உபமேயங்கட்கு ஐக்கியம் ( ஒற்றுமை ] 
கூறியுள்ளது , காட்சியணியாம் . 

பழமை - சினேகிதரது பழையவராகுந் தன்மை . பொறாஅர் , அறாஅ 
செய்யுளோசை நிறைக்க வந்த உயிரளபெடைகள் . திழமை - உரிமை ; உரிய 
உதவிக்குப் பண்பாகுபெயர் . கிழமை பொறாஅர் அவர் என்னின் என்ப 
தற்கு - தாம் உரிமை பற்றிச் செய்த உ . தவியை வந்தவர் ஏற்றுக்கொள்ளா 
மற்போனால் என்று உரைப்பாரு முளர் ; அவ்வுரை அதிகாரத்துக்குச் சம் 
பந்தப்பட்டதன்றாம் . புறத்தையே சுடுந் தீயினும் வேறுபாடு தோன்ற ஓர் 
தீ என்றாரென்னலாம் . 

இவ்வதிகாரத்துப் பாடல்களிற் சிலவற்றைச் செய்தவர்கள், கண்டவ 
ரிடத்தும் போய் மானங்கெட இரத்தலை முழுவதும் இகழ்ந்து , பழக்க 
முடையவரை அடைந்து அவராற் குறிப்பறிந்து செய்யப்படும் உதவியை 
ஏற்றுக்கொள்ளுதலை ஒருவாறு உடன்படுங் கருத்துடையர் எனக் காண்க , 


உருவு 


காலடியார் 


( பொருட் 


ஐந்தாவது 
பொாது வியல் . 


அரசியல் முதலியவற்றுள் அடங்கா தொழிந்தவற்றின் இயல்பைக் 
கூறும் பிரிவு என்பதாம் . அத்தன்மை அவையறிதலென்னும் இவ்வதிகார 
மொன்றனாற் கூறப்படுதலால் , ஓரதிகாரம் தானே ஓரியலானமை அறிக . 


கூஉ - ஆம் அதிகாரம் . - அவையறிதல் . 
சபையின் தன்மையை அறிதல் ; அஃதாவது - சபையில் உள்ளவர்க 
ளது கல்வி கேள்விகளின் தகுதிகளை நுட்பமாக அறிந்து அதற்கு ஏற்ற 
படி தான் அங்கு நடத்தல் , இரவச்சத்துக்கும் அவையறிதலுக்கும் சமீப 
மான சம்பந்த மில்லையானாலும் மானத்தைப் பாதுகாப்பவர்க்கு இரவச்சம் 
போலவே அவையறிதலும் இன்றியமையாததென்கிற காரணம் பற்றி , இர 
வச்சத்தின் பின் வைக்கப்பட்டது . இரப்பது அவமானமடைவதற்குக் கா 
ரணமாவதுபோல , சபையறியாமற் சென்று நடத்தலும் மானக்கேட்டுக்குக் 
காரணமாகுதல் காண்க . அவை - ஸபா என்னும் வடமொழியின் திரிபு ; 
சபை , சவை , அவை எனக் காண்க . அவை என்பது - அவையிலுள்ளாரது 
குணங்களுக்கு இருமடியாகுபெயர் . 
கூகக . மெய்ஞ்ஞானக் கோட்டி யுறழ்வழி விட்டாங்கோ 

ரஞ்ஞானந் தந்திட் டதுவாங் கறத்துழாய்க் 
கைஞ்ஞானங் கொண்டொழுகுங் காரறி வாளர்முன் 
சொன்ஞானஞ் சோர விடல் . 

ள் . ) மெய் ஞானம் - உண்மையான அறிவையுடைய , கோட்டி - 
சபையிலே , உறழ் வழி - சேரும் முறைமையை , விட்டு - நீங்கி , ஆங்கு- அவ் 
விடத்திலே , ஓர் அஞ்ஞானம் தந்திட்டு - அறிவில்லாமைக்கு உரியதொரு 
வார்த்தையைக் கொண்டுவந்து ( எடுத்துச் ) சொல்லி , அது - அந்த அஞ் 
ஞான வார்த்தையையே , ஆங்கு - அச்சபையிலே , அற - மிகுதியாக , துழாய்- 
பரப்பி , கை ஞானம் கொண்டு ஒழுகும் - அற்பமான அறிவைக்கொண்டு 
நடக்கின்ற , கார் அறிவு ஆவர் முன் - பழிக்கப்படும் அறிவையுடையவர்கள் 
வின் முன்பு , சொல் ஞானம் - (புகழ்ந்து ) சொல்லத்தக்க ( தமது ) ஞானத் 

சோரவிடல் - ( ஒருவர் ) தளரவிடக்கடவர் ; ( எ - று . ) 

சிலர் விவேகிகளின் சபையிலே போய்த் தாம் அடக்கமாக இருந்து 
அவர்கள் சொல்வதைத் தெரிந்துகொள்வதை விட்டு , அங்கே தமது அறி 
வில்லாமைக்கு உரிய ஒரு பேச்சை வெளியிட்டு அதனையே முரட்டுத்தன 
மாய் ஸ்தாபிக்கவும் தொடங்குவர் ; அப்படிப்பட்ட மூடர்களின் முன்னிலை 
யில் விவேகிகள் தமது சிறந்த மொழிகளை உறுதிப்படுத்திச் சொல்லாமல் 
விட்டிடவேண்டும் என்பதாம் . " புல்லவையுட் பொச்சாந்தும் சொல்லற்க 
நல்லவையுள் , நன்குசெலச் சொல்றுவார் " என்றார் திருக்குறளிலும் , 


பால் ] கூ .. - ஆம் அதிகாரம்.- அவையறிதல் . 

இச்செய்யுளில் ஒரே பொருளுள்ள ஞானம் என்ற சொல் பன்முறை 
வந்தது , சொற்பொருட்பின் வருநிலையணியாம் . 

மெய்ஞ்ஞானக்கோட்டி- சபையிலுள்ளாரது தத்துவசாஸ்திரஞானம் , 
சபையின் மேல் ஏற்றிக் கடறப்பட்டது ; உபசாரவழக்கு . அஞ்ஞானம் - அஜ் 
ஞாநம் ; வடசொல் , கைஞ்ஞானம் , கை -சிறுமை . பழியைக் கருகிறமுடைய 
தென்று வருணித்தல் கவிமாபாதலால் , அத்தன்மையை இங்கே பழிக்கப் 
படும் அறிவின் மேல் ஏற்றி , காரறிவு என்றார் . 

( 5 ) 
கூ கஉ . நாப்பாடஞ் சொல்லி நயமுணர்வார் போற்செறிக்குந் 

தீப்புலவற் சேரார் செறிவுடையார் - தீப்புலவன் 
கோட்டியுட் குன்றக் குடிபழிக்கு மல்லாக்காற் 

றோட்புடைக் கொள்ளா வெழும் , 
( இ - ள் . ) நா பாடம் சொல்லி - வாய்க்கு வந்த பாடங்களை எடுத்துச் 
சொல்லி , நயம் உணர்வார் போல் - நல்ல நூற்பொருள்களை அறிபவர் 
போல ( த் தன்னைக் காட்டி ) , செறிக்கும் - ( கூட்டஞ்) சேர்க்குந்தன்மை 
யுள்ள , தீ புலவன் - தகுதியல்லாத புலவனை , செறிவு உடையார் சேரார் - 
அடக்கமுள்ள நற்புலவர்கள் சேரமாட்டார்கள் : (ஏனெனில் ) , - தீ புலவன் 
அந்த இழிகுணமுடைய புலவன் , கோட்டியுள் - சபையிலே , குன்ற (கேட் 
பவர்மனம் ) வருந்தும்படி , குடி பழிக்கும் - (நற்புலவர்களின் ) குலத்தை இந் 
நிப்பான் ; அல்லாக்கால் - அப்படியல்லாவிட்டால் , தோள் புடைடக்கொள்ளா 
எழும் - தோள்களைத் தட்டிக்கொண்டு (சண்டைக்கு ) எழுவான் ; ( எ - று 

று . ) 
வாய்க்கு வந்ததைச் சொல்லித் தன்னைப் படித்தவனாகப் பிறர்மயங்கும் 
படிகாட்டி இந்த ஆடம்பரத்தாற் சனங்களைக் கூட்டிவிடுகிற டம்பத்தன்மை 
யுள்ள போலிப்புலவனிடத்து அடக்கமுடையோர் சென்று பேசுதல் தகா 

ஏனென்றால் , - அவன் அங்கே தனக்குத் தோன்றியபடியெல்லாஞ் சொ 
ல்லுகிற சொல்லுக்கு இவர்கள் எதாவது தக்க ஆக்ஷேபஞ்சொன்னால் , அத் 
ற்கு ஏற்ற உத்தரஞ் சொல்லமாட்டாமையால் அவன் கோபங்கொண்டு 
வர்கள் குலத்தைப்பற்றிப்பழித்துப்பேசவாவது தலைப்படுவான் அல்லது , 
கோபாவேசத்தாற் சண்டைக்குக் கிளம்பினாலுங் கிளம்புவான் என்பதாம் . 

முன்னிரண்டடிகளிற் கூறியுள்ள விஷயத்தைப் பின்னிரண்டடிகளில் 
காரணங்காட்டி விறுவியது , ஏதுவணியாம் . 

இங்கே பாடம் என்றது , நெட்டுருவாய்த் தனக்குத்தெரித்த விய 
யம் என்றபடி . செறிக்கும் என்பதில் பகுதியாகிய செறி என்பது -தன்வினை 
பிறவினை இரண்டுக்கும் பொது ; இங்கே பிறவினைக்கு வந்தது . செறியும் என் 

செறிக்கும் என வலிமிக்கதே , பிறவினைக்குறி . புலம் - அறிவு ; அல் 
லது , புலமை - கல்வித்தேர்ச்சி , அதாவது - பலவேறுவகைப்பட்ட நூலுணர் 
ச்சிகளையெல்லாம் ஒருங்கே கொண்ட பேரறிவுடைமை : பாண்டித்தியம் : 
அதனையுடையவன் புலவன் . புலவற்சேரார் - உயர் திணையில் இரண்டாம் 
வேற்றுமையுருபு தொக்கது ; உயர்திணைப் பெயரின் ஈறு விகாரமாயிற்து 


, 


காலடியார் 


[ பொருட் 


இரண்டாம் வேற்றுமைச் சிறப்புவிதியால் . புலவன் பழிக்கும் , எழும் - 
செய்யுமென்முற்று ஆண்பாலுக்கு வந்தது . புடைக் கொள்ளா - 

புடைத்த 
லைக்கொண்டு ; புடை - முதனிலைத்தொழிற்பெயர் . 

( உ ) 
கூக்கூ . சொற்றாற்றுக் கொண்டு சுனைத்தெழுதல் காமுறுவர் 

கற்றாற்றல் வன்மையுந் தாந்தேறார் - கற்ற 
செலவுரைக்கு மாற்றியார் தோற்ப தறியார் 
பலவுரைக்கு மாந்தர் பலர் . 
ள் . ) சொல் 

கொண்டு - சொற்களாகிய முட்கோல்களைக் 
கொண்டு , சுனைத்து எழுதல் காமுறுவர் - தினவுகொண்டு ( வாதஞ்செய்ய ) 
எழுத் திருத்தலை விரும்புபவர்களாய் , - கற்ற ஆற்றல் வன்மையும் -(பிறாது ) 
படித்த சாமர்த்தியத்தையும் ( பேசுதல் முதலியவற்றிலுள்ள ) வல்லமையை 
யும் , தாம் தேறார் - தாம் அறியாதவராய் , - கற்ற - ( தாம் ) அறிந்தவைகளை , 
செல - ( பிறர் மனத்திற் ) புகும்படி , உரைக்கும் ஆறு அறியார் - சொல்லும் 
வழியை அறியாதவர்களாய் , - தோற்பது அறியார் - ( வாதப்போரில் தாம் ) 
தோல்வியடைதலையும் அறியாதவர்களாய் , பல உரைக்கும் - அநேகவார்த் 
தைகளை ( வீணாகச் ) சொல்லுகிற , மாந்தர் - மனிதர்கள் , பலர் - (உலகத்தில் ) 
அநேகர் (இருக்கின்றார்கள் ); ( எ - று . ) 

உலகத்தில் அற்பஞானமுடையவர் பலர் , சபையில் தாமும் ஏதாவ 
தொன்றை எடுத்துச்சொல்லி வாதஞ்செய்து பிறரோடு மாறுகொள்ளவே 
ண்டுமென்று மிக்கவிருப்பங்கொண்டு கிளம்புவார்கள் ; அவர்கட்கு , தம் எதி 
ரில் வாதஞ்செய்பவரது படிப்பும் சாமர்த்தியமும் பிரசங்கசக்தி முதலியன 
வும் தெரியா ; தமக்குத்தெரிந்த விஷயங்களையும் ஒழுங்குபடச்சொல்லத் 
தெரியாது ; தாமாக ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்ட வாதத்தில் பிறரால் 
தமது கொள்கை தோற்றுப்போனால் அதுவுந்தெரியாது ; மேன்மேல் எதை 
யாவது சொல்லிக்கொண்டிருப்பார்கள் : இப்படிப்பட்ட பயனில்சொல் 
பாராட்டுந் தன்மையார் சபைக்கு உரியவரல்லர் என்பதாம் . 

தாம் செய்யத் தொடங்கும் வாதப்போர்க்குத் தமது சிற்றறிவுடைய 
சொற்களையே ஆயுதமாக அவர்கள் கருதுதலால் , சொல்தாற்றுக்கொண்டு 
என்றார் ; உருவகம் . தாறு + கொண்டு = தாற்றுக்கொண்டு ; நெடிற்றொ 
டர் , வேற்றுமையில் றகரவொற்று இரட்டிற்று . சுனைத்தல் - சொறிதல் ; இங் 
கே , உபசாரவழக்காய் , அதற்குக் காரணமாகிய தினவின்மேல் நின்றது : 
இனி, ஈனைத்து கோபித்து என்று மாம் . துனைந்தெழுதல் என்ற பாடத் 
துக்கு - விரைந்து கிளம்புதலென்க . காமுறுவர் , காமுறு - பகுதி ; இது , காம 
முறு என்பதன் விகாரம் . கற்றாற்றல் - கற்றவாற்றல் என்பதன் தொகுத் 
தல் , தோற்பது - தோல்வித்தான மெனப்படும் . 

( ங ) 
கூகசு . கற்றதூஉ மின்றிக் கணக்காயர் பாடத்தாற் 

பெற்றதாம் பேதையோர் சூத்திர - மற்றதனை 
நல்லா ரிடைப்புக்கு நாணா 

சொல்லித்தன் 
புல்லறிவு காட்டி விடும் . 


பால் ) 


கூட ஆம் - அதிகாரம்.- அவையறிதல் . 


( இ - ள் ) கற்றதூஉம் இன்றி - (தான் ) படித்தது சிறிதுமில்லாமல் , 
கணக்காயர் பாடத்தால்- பள்ளிக்கூடத்திற் படிப்பவர்களது வாய்ப்பாடத் 
தைக் கேட்டு அதனால் , பேதை மூடன் , ஓர் சூத்திரம் - ஒருசூத்திரத்தின் 
மூலபாடத்தை , பெற்றது ஆம் - பெற்றவனாவன் ; (அப்படி பெற்றானாயின் ) 
மற்று - பின்பு , அதனை - அச்சூத்திரத்தை , நல்லாரிடை புக்கு - நல்லவித்து 
வான்களுடைய சபையிற் போய் , நாணாது சொல்லி - வெட்கப்படாமற் 
சொல்லி , தன் புல் அறிவு காட்டிவிடும் - தனது இழிவான அறிவை வெ 
ளிப்படுத்திவிடுவான் ; ( எ - று . ) 

மூடன் ஆசிரியரை வழிபட்டு முறையேகல்விகற்காமல் கல்விச்சாலை 
களிற்கற்கும் மாணாக்கர் வாய்ப்பாடத்திற்காக வாய்விட்டுப் பலமுறை 
உ.ருச்சொல்லும் பொழுது கேட்டு யாதாயினும் ஒரு சூத்திரத்தைமாத்தி 
ரம் தான் தெரிந்துகொள்வானாயின் , அவ்வளவோடு இராமல் , படித்த பெரி 
யோர்கள் கூட்டத்திற் போய்க் கூச்சமில்லாமல் அச்சூத்திரத்தை அரை 
குறையாகக் குழறித் தனது அஜ்ஞானத்தை வெளியிடுவான் என்பதாம் . 

பேதையர்களின் தன்மையைச் சுவைபடக் கூறியிருத்தலால் , இச்செய் 
யுள் - தன்மைநவிற்சியணியாம் . இது , வடமொழியில் ஸ்வபாவோகீத 
எனப்படும் . 

நன்றாகப் படித்தவனுக்கு , ஏதாவது ஒன்றைச் சபையிலே எடுத்துச் 
சொல்லும்பொழுது தவறுபடுமோ வென்ற நாணம் மிகுதியாக உண்டா 
கக்கூடும் ; அது கற்றறியா தவனுக்கு இல்லை யாதலால் , நாணாது சொல்லி 
எனப்பட்டது . அறிவுடையோரது சபையில் அறிவில்லாதவன் போனாலும் 
மௌனமாக இருந்தால் , அவனது அஜ்ஞானம் எல்லோர்க்கும் வெளிவிளங் 
காது ; அவ்வாறு அடங்கியிராமல் " நுணலுந் தன் வாயாற் கெடும் என்ற 
படி தன் வாயால் தனது பேதைமையைப் புலப்படுத்துதலால் சொல்லித் 
தன்புல்லறிவு காட்டிவிடும் என்றார் ;" கற்பனவூழற்றார் கல்விக் கழகத்தாங் ,, 
கொற்கமின் றூத்தைவா யங்காததல்-மற்றுத்தம் ,வல்லுரு வஞ்சன்மி னென் 
பவே மாபறவை , புல்லுரு வஞ்சுவபோல என்றதை இங்கே அறிக . 

கற்றதூஉம் , உம் - இழிவுசிறப்பு ; இன்னிசையளபெடை . கற்றதூஉ 
மின்றி என்பதற்கு - வரன்முறையால் நல்லாசிரியரிடம் படித்ததொன்று 
மில்லாமல் என்றும் , கணக்காயர் பாடம் என்பதற்கு - உபாத்தியாயர் பிறர் 
க்குச் சொல்லிக்கொடுக்கிற பாடத்தினால் என்றும் உரைப்பாரு முளர் . பே 
தை - அறிவின்மை ; பேதைமையென்னும் பண்பினடி ; அறிவில்லாதவனுக் 
குப் பண்பாகுபெயர் . அவிவேகியினுடைய இழிவு விளங்க , பெற்றது என 
அஃறிணையாக் கூறினார் ; " உவப்பினுமுயர்வினுஞ் சிறப்பினுஞ் செறலினும் , 
ஒழிப்பினும் பால் திணையிழக்கினு மியல்பே என்பது காண்க . ஸ்த்ரம் - 
வடசொல் , கணக்கு தயார் -கணக்கை ஆய்த லுடையவ ரென்க , கணக்கு . 
எண்ணும் , எழுத்தும் . 
சல்லாரவைப்புக்கு என்றும் பாடம் . 

( 


( 
C 
) 


உசு 


நாலடியார் 


[ பொருட் 


கூ.கரு . வென்றிப் பொருட்டால் விலங்கொத்து மெய்கொள்ளார் 

கன்றிக் கறுத்தெழுந்து காய்வாரோ - டொன்றி 
யுரைவித் தகமெழுவார் காண்பவே கையுட் 
சுரைவித்துப் போலுந்தம் பல் . 
இ - ள் . ) வென்றிப் பொருட்டால் - ( பிறரைத் தாம் ) வெல்வதுகா 
ரணமாக , விலங்கு ஒத்து - மிருகங்கள் போன்று , 

மெய் கொள்ளார் - உண் 
மைப் பொருளை ஏற்றுக்கொள்ளாதவராய் , கன்றி கறுத்து . மிகக்கோபி 
த்து , எழுந்து - ( போர்க்குச் ) சித்தமாய் , காய்வாரோடு - மனங்கொதிப்பவர் 
களோடு , ஒன்றி - சேர்ந்து , உரை வித்தகம் எழுவார் - ( தமது ) சொல்லின் 
வன்மையைக் காட்டப் பிரயத்தனப்படுபவர் , சுரை வித்து போலும் தம் 
பல் - சுரைக் காயின் விதைகள் போன்ற தங்கள் பற்களை , கையுள் காண்ப 
(உடனே தங்கள் ) கையிற் காண்பார்கள் ; ( எ - று . ) 

தாமாகவும் அறியாமல் பிறர்சொன்னாலுங் கேட்டுத் தெரிந்துகொள் 
ளாமல் முரட்டுத்தனத்தையுடையவர்களாய் மிருகத்தோடொத்த குண 
மூன்ள அற்ப அறிவுடையாரோடு புத்திமான்கள் யாதாயினும் ஓர் உண்மை 
ப்பொருளைச் சொல்லத்தொடங்கக்கூடாது ; அப்படித்தொடங்கினால் , அந்த 
முாடர்கள் இவர்களையும் இவர்கள் சொல்லையும் மதியாததோடுவிடாமல், 
இவர்களைக் கன்னத்திலறைந்து இவர்கள்பற்களை உதிர்த்து இவர்கள்சை 
யிற்கொடுப்பார்கள் என்பதாம் . 

மூடர்களுடன் பேசுவதன் பயன் பல்லுடையக் கன்னத்தி லடிபடுவ 
தே என்பதை வேறுவகையாகக் கூறியிருப்பது , பிறிதினவிற்சியணியாம் ; 

வடமொழியில் பாயா யோக்த மெனப்படும் . 

வென்றிப்பொருட்டால் , பொருட்டு - நான்காம் வேற்றுமைச்சொல் 
வருபு ; ஆல் - அசை . மிருகங்களினும் மனிதர்கட்கு உள்ள ஏற்றம் , உணர் 
வுடைமை; அது இல்லாமையின் , விலங்கொத்து என்றார் ; விலங்கொடு ; 
மக்க எனைய ரிலங்கு நூல் , கற்றாரொ டேனை யவர் ” என்ற திருக்குறளையுங் 
காண்க . விலங்கு - குறுக்காக வடிவமமையப்பெற்றது எனக் காரணப்பெ 
யர் : இது - திர்ய என்ற வடசொல்லின் பொருள் கொண்டது . கன்றிக் 
கறுத்து - ஒருபொருட்பன்மொழி . கறுத்தல் - கோபித்தல் : உரிச்சொல் 
கருமை யென்னும் பண்பினடி விகாரப்பட்டு வினைத்தன்மையடைந்தது .. 
காண்பவே , ஏ - தேற்றம் . 

நான்கரமடி வடிவுவமை . நிரைமுத்தனைய நகையுங் காணாய் , சுரை 
வித்தேய்ப்பப் பிறழ்ந்து மேருயின என் ற 

மணிமேகலையையுங் காண்க . 
கூக்கூ . பாடமே யோதிப் பயன்றெரித றேற்றார் 

மூடர் முனிதக்க சொல்லுங்கார் - கேடருஞ்சீர்ச் 
சான்றோர் சமழ்த்தனர் நிற்டவே மற்றவரை 
யின்றாட் கிறப்பப் பரிந்து , 


பால் ) 


கூஉ - ஆம் அதிகாரம் . - அவையறிதல் . 


உசுகூ 


ள் . ) பாடமே ஓதி ஒருபாட்டின் மூலபாடத்தைமாத்திரமே வாய் 
ப்பாடமாகச்சொல்லி , பயன் தெரிதல் தேற்றாத - (அதன் ) பொருளை ஆரா 
ய்ந்தறியமாட்டாத , மூடர் - அறிவில்லாதவர் , முனிதக்க சொல்லும்கால் - 
(கேட்பவர்) சோபிக்கத்தக்க குற்றமான சொற்களைச் சொல்லும் பொழுது , 
கோ அருஞ் சீர் சான்றோர் - அறிவில்லாத புகழையுடைய பெரியோர்கள் , 
அவரை ஈன்றாட்கு இறப்ப பரிந்து - அவர்களைப் பெற்றதாய்விஷயத்தில் 
மிக இரங்கி ,சமழ்த்தனர் நிற்ப-( அவர்களை அவமானப்படுத்து தற்கு ) நாணங் 
கொண்டவர்களாய் நிற்பார்கள் ; ( எ - று . ) - ஏ - தேற்றம் . 

செய்யுள்களின் பொருள் நுட்பமறியாத மூடர்கள் தவறாக எதைச் 
சொன்னாலும் புத்திமான்கள் கேட்டுப் பொறுத்துக்கொண்டு நிற்பது , இவ 
னைப்பெற்றதாய் , இவன் நம்மால் அவமானப்படுஞ் செய்கையைக் கேள்விப் 
பட்டால் வருந்துவளே ! என்று எழுந்த இரக்கத்தாற்போலும் என்பதாம் . 

பெரியோர் தமக்கு இயல்பாகவுள்ள பொறுமைக்குணத்தினால் மூடர் 
களைப் பொறுத்திருத்தற்கு , கவி , ஈன்றாட்கிறப்பப் பரிதலைக் காரணமாகக் 
கற்பித்துக் கூறியது ; ஏதுத்தற்குறிப்பேற்றவணியாம் ; இவ்வணியல் தற் 
குறிப்பேற்ற வுருபு தொக்குநின்றது ; இங்ஙனம் உருபு தொக்கு வரும் இவ் 
வணியை வடநூலார் கம்யோத்ப்ரேக்ஷை பென்பர் . 

இவனது தாயின் தகுதியை நோக்கி இவன் பிழையைப் பொறுத்தல் 
கூடுமேயல்லது , இவன்பிழையையே நோக்கினால் பொறுக்கக்காரணமில்லை 
யென்பது கருத்து . இனி , இவனைச் சபித்தால் இவன் தீங்கு அடைய அதற் 
காக இவன் தாய் வருந்துவளே என்று அவர்கள் பொறுத்திருப்பார்களென 
உரைப்பாரு முளர் . “ புல்லா வெழுத்திற் பொருளில்வறுங்கோட்டி , கல்லா 
வொருவ னுரைப்பவுங் கண்ணோடி , நல்லார் வருந்தியுக் கேட்பரே மற்ற 
வன் பல்லாருள் நாணல் பரிந்து என்பதனோடு இச்செய்யுளை ஒப்பிடுக . 

பாடமே , ஏ- பிரிநிலை . தேற்றாத - பிறவினை தன்வினைப்பொருளதென் 
றாவது , இருவகைவினைக்கு பொதுவானது இங்கே தன்வினைக்கு வந்த 
தென்றாவது , தேறாத என்பதன் விரித்த லென்றாவது கொள்ளத்தக்கது . 
மூடர் -வடசொல் . முனி - முதனிலைத்தொழிற்பெயர் கேடு முதனிலை திரிந்த 
தொழிற்பெயர் . சீர் - ஸ்ரீ என்னும் வடமொழியின் சிதை வென்பர் . மற்று 
அசை ; வினை மாற்றமாம் . 

( க ) 
கூகஎ . பெறுவது கொள்பவர் தோள்போ னெறிப்பட்டுக் 

கற்பவர்க் கெல்லா மெளிய நூன் - மற்றம் 
முறிபுரை மேனிய ருள்ளம்போன் றியார்க்கு 

மறிதற் கரிய பொருள் . 
( இ - ள் . ) நூல்- சாஸ்திரங்கள் , - பெறுவது கொள்பவர் தோள் போல் - 
கிடைக்கிறபொருளைப் பெற்றுக்கொள்கின்ற விலைமகளிரது தோள்கள் 
போல , தெறி பட்டு கற்பவர்க்கு எல்லாம் - ( படிக்கிற ) வழியிலே யிறங்கிப் 
படிக்கிறவர்கட்கெல்லாம் , எளிய - சுலபத்தில் கிரகிக்கத்தக்கனவாம் ; பொ 
ருள் -(அந்தச்சாஸ்திரங்களின் ) அர்த்தங்களோ வெனின் , - அ முறி புலா 


நாலடியார் 

[ பொருட் 
மேனியர் உள்ளம் போன்று-தளிரையொத்த உடம்பையுடைய அந்தவேசை 
யர்களது மனத்தை யொத்து , யார்க்கும் அறிதற்கு அரிய - எவர்க்கும் அறி 
வதற்கு அருமையானவை ; ( எ - று ) 

சாஸ்திரங்களின் மூலபாடத்தையும் அதன் பதவுரையையும் அறிதல் , 
விலைமகளிரைச் சேர்தல்போலப் பலர்க்கும் சுலபசாத்தியமாம் ; அவற்றின் 
சாரமான பொருளையும் ஆழ்ந்தகருத்தையும் அறிதல் , அவ்வேசையரது கருத் 
தின் நிலைமைபோல யாவர்க்கும் எளிதில் அறியமுடியா தவை என்பதாம் ; 
உவமையணி . மூலபாடம் படித்தலோடு நிற்காமல் பொருளையுங் கருத்தை 
யும் நுட்பமாக அறியுந் தன்மையுடையவரே , சபைக்குத் தக்கவர் அப்படியறி 
யாதவர் தக்கவரல்லர் என அதிகாரத்துக்கு ஏற்பக் கருத்துக் கொள்க . 

பெறுவது - எதிர்காலவினையாலணையும் பெயர் ; சாதியொருமை , எளிய , 
அரிய - பண்படியாப்பிறந்த பலவின்பாற் குறிப்புமுற்றுக்கள் . மற்று -விளை 
மாற்று . தளிர் -மேனிக்கு , மென்மை செம்மை அழகுகளில் உவமை . புரை - 
உவமவுருபு ; வினைத்தொகை 

போன்றியார்க்கும் - குற்றியலிகரம் , அலகுபெறவில்லை, மேனியருள் 
ளம் போன்றியார்க்கும் என்று சீர்பிரித்தால் , அலகுபெறும். 

( எ ) 
கூகவு . புத்தகமே சாலத் தொகுத்தும் பொருடெரியா 

ருய்த்தக மெல்லா நிறைப்பிலு - மற்றவற்றைப் 
போற்றும் புலவரும் வேறே பொருடெரிந்து 
தேற்றும் புலவரும் வேறு . 

ள் . ) புத்தகமே - புத்தகங்களை மாத்திரமே , சால் தொகுத்தும் 
மிகுதியாகச் சேர்த்தும் , பொருள் தெரியார் - ( அவற்றின் ) பொருளை அறி 
யாதவர்களாய் , உய்த்து - ( அவற்றைக் ) கொண்டுவந்து , அகம் எல்லாம் 
நிறைப்பினும் வீடு முழுவதும் நிறைத்தாலும் , அவற்றை போற்றும் பலவரும் 
வேறே அப்புத்தகங்களைப் பாதுகாக்கும் புலவர்களும் வேறானவரே ; பொ 
ருள் தெரிந்து - ( அவற்றின் ) அர்த்தங்களை அறிந்து , தேற்றும் -(பிறர்க்கும் ) 
அறிவிக்கும் , புலவரும் -அறிவுடையோரும் , வேறு வேறானவரே ; ( எ று . ) 

புத்தகங்களை மிகுதியாகச் சேர்த்ததனாலே எவரும் புலவர்களாக மாட் 
டார்கள் ; அவற்றின் பொருளைத் தாம் அறிந்து பிறர்க்கும் போதித்து விள 
ங்கச் செய்பவர்களே புலவர்களாவர் என்பதாம் . அவற்பை போற்றும் புல 
வரும் வேறே என்றது , அவர்கள் புஸ்தகபரிபாலகராகவே மதிக்கப்படுவார் 
கள் என்றபடி புத்தகங்கள் சேர்த்துவைத்தவனுக்குப் பயன்படாமல் படிப்ப 
வர்க்கே பயன்படுத்தலை, செல்வம் சேர்த்துவைத்தவர்க்குப் பயன்படாமல் 
அனுபவிப்பவர்க்கே பயன்படுதல் போலக் கொள்க . புஸ்தகபரிபாலகரைப் 
புலவரென்றது , இகழ்ச்சி . 

புத்தகம் - புஸ்தகம் : வடசொல் : ஏ - பிரிகிலை , மற்று - வினைமாற்று . 
புலவர் வேறு - வேறு என்பது , இருதிணை ஐம்பால் மூவிடத்துக்கும் பொது 
வான குறிப்பு வினைமுற்றுப் பகாப்பதமாதலால் , புலவர் என்ற உயர் நிணைப் 
பலர்பால் எழுவாய்க்குப் பயனிலையாய்நின்றது . மூன்றாம் அடியிலுள்ள பிரி 
ரிலை யோரத்தைப் பிரித்து நான்காம் அடியோடுங்கூட்டும். ( அ ) 


பால் ] 


கூ .. - ஆம் அதிகாரம்.- அவையறிதல் , 


கூகக . பொழிப்பகல நுட்ப நூ லெச்சமிந் நான்கிற் 

கொழித்தகலங் காட்டாதார் சொற்கள் - பழிப்பி 
னிரையாமா சேர்க்கு நெடுங்குன்ற நாட 

வரையாமோ நாலிற்கு நன்கு . 
( இ - ள் . ) பழிப்பு இல் - குற்றமில்லாத , நிரை ஆமா -கூட்டமாகிய காட் 
டுப்பசுக்களை , சேர்க்கும் - ( தம்மிடத்திலே ) சேரச்செய்கிற, நெடுங் குன் 
றம் உயர்ந்த மலைகளையுடைய , நாட - (பாண்டிய ) நாட்டையுடைய அரச 
னே ! -- பொழிப்பு - பொழிப்புரையும் , அகலம் - அகலவுரையும் , நுட்பம் - 
நுட்பவுரையும் , எசசம் - எசசவுரையும் , இ நான்கின் 

நான்கின் - ( ஆகிய ) இந்த நான்கு 
வகையுரைகளாலும் , கொழித்து - நன்றாக ஆராய்ந்து , நூல் அகலம் - ஒரு 
நூலினுடைய விரிவான பொருள்களை , காட்டாதார் - எடுத்துக் காட்டாத 
வர்களுடைய , சொற்கள் - , நூலிற்கு - ஒரு நூலுக்கு , நன்கு உரை 

மோ - 
சிறந்த உரையாகுமோ ? ( ஆகா என்றபடி ); ( எ - று . ) 

ஒரு நூலுக்கு உரைகூறு டெத்து , அவவுரை நான்குவகைப்படும் ; பொ 
ழிப்புரை , அகலவுரை , நுட்பவுரை , எச்சவுரை என . பொழிப்புரையாவது - 
மூலபாடங் காட்டுதல் , பதப்பொருள் சொல்லுதல் , உதாரணங் காட்டுதல் 
என்பன . அகலவுரையாவது - தான் உரையிடப்புகுந்த நூலிலும் பிற நூலி 
லும் உள்ள பொருள்களின் ஒற்றுமை வேற்றுமை நயங்களைப்பற்றித் தானே 
பல ஆட்சேபங்களை எடுத்துக்காட்டுதல் . நுட்பவுரையாவது ஏற்ற கார 
ணங்களினால் தக்க சமாதானங்கூறி அந்த ஆட்சேபங்களை யொழித்தல் . 
எசசவுரையாவது - இங்ஙனம் ஆட்சேப சமாதானங்களாற் சித்தாந்தஞ் செய் 
யப்பட்ட பொருளை உரைத்தல் . இவற்றை பொழிப்பே யகலம் நுட்ப மெ 
சசமெனப் , பழிப்பில் சூத்திரம் பன்னல் நான்கே , " " அவற்றுள் , பாடங் 
கண்ணழி-| உதாரண மென் றிவை , நாடித் திரிபில வாகுதல்பொழிப்பே , " 
தன்னூல் 

ல் மருங்கினும் பிற நூல் மருங்கினும் , துன்னிய கடாவின் புறந் 
தோன்றும் விகற்பம் , பன்னிய வகல மென்மனார் புலவர் , " " ஏதுவி னாங்க 
வை துடைத்தல் நுட்பம் , துடைத்துக் கொள் பொருள் எச்சமாகும் " 
என்னுஞ் சூத்திரங்களா லுணர்க . இனி , பதங்களின் பொருளை அநுவயக் 
கிரமப்படி கூறுவது பொழிப்புரையென்றும் , பதப்பொருள் முதலியவற்றை 
நியாயங்காட்டி விரித்துச் சொல்வது அகலவுரையென்றும் , மூலத்தின் சார 
மான பொருள்களைக் கருத்துக்களோடு நுண்ணிதாக எடுத்துரைப்பது 
நுட்பவுரையென்றும் , நூலிற்சொல்லப்படாதொழிந்த விஷயங்களைப் பிற 
நூல் மேற்கோள் கொண்டு எடுத்துச் சொல்வது எசசவுரையென்றும் கொள் 
ளுதலும் ஒன்று . இங்ஙனம் பலவகையாலும் ஏற்பொருளை விவரமாகவிளக் 
கிக்காட்டாதவர்களுடைய உரைகள் சிறப்பில்லாதன என்பது , இப்பாட் 
டின் கருத்து . இவ்வாறு உரைகூறத்தக்கவர்களே சபைக்கு உரியவர் என 
அதிகாரத்தோடு சம்பந்தங் காண்க . 

புல் நீர் நிழல் முதலிய வளங்களாற் காட்டுப் பசுக்களுக்கு அக்காடுகளி 
னுஞ் செழிப்பைத் தருதலால் அவற்றைத் தம்மிடம் வந்து சேரச்செய்கின் 
றன என மலைச்சிறப்பைக் கூறியபடி , 

84 


நாலடியார் 


(பொருட் 


* 


அகலம் - அகன்றிருத்தலையுடைய உரைக்குத் தொழிலாகு பெயரும் , 
நுட்பம் - நுண்மையையுடைய உரைக்குப் பண்பாகு பெயரும் , எச்சம் - எஞ்சி 
யதைத் தெரிவிக்கும் உரைக்குக் காரியவாகு பெயருமாம் ; எஞ்சியது - மிச்ச 
மானது ; மறைந்து நின்றது . பொழிப்பு அகலம் நுட்பம் எச்சம் இச்செவ் 
வெண் , இந்நான்கு என்ற தொகை பெற்று வந்தது . பழிப்பு இல் உரை 
யென இயைப்பினும் அமையும் . ஆமோ, ஓ - எதிர்மறை . 

( க ) 
ங 20. இற்பிறப் பில்லா ரெனைத்து நூல் கற்பினுஞ் 

சொற்பிறரைக் காக்கும் கருவியரோ- விற்பிறந்த 
நல்லறி வாளர் நவின்ற நா றேற்றாதா 

புல்லறிவு தாமறிவ தில் . 
( இ - ள் . ) இல் பிறப்பு இல்லார் - உயர் குடியிற் பிறத்த லில்லாதவர் , 
எனைத்து நூல் கற்பினும் - எவ்வளவு சாஸ்திரங்களைப் படித்தாலும் , பிறர் 
சொல்லை காக்கும் கருவியரோ - பிறருடைய சொற்களை (இகழாமற் ) காத் 
தற்கு உரிய ( அடக்கம் முதலிய ) சாதன முடையவராவரோ ? ( ஆகார் ); இல் 
பிறந்த நல் அறிவாளர் - உயர்குடியிற்பிறந்த நல்ல விவேகிகளோ , நவின்ற 
நூல் தேற்றா தார் புல் அறிவு - ( பெரியோர்கள் ) சொன்ன சாஸ்திரங்களை 
அறியாதவர்களுடைய அற்பபுத்திபை, தாம் அறிவது இல் - தாம் கவனித்து 
அறிவதுமில்லை ( அறியாதவர் போல் உபேஷையாயிருப்பர் என்றபடி ). 

உயர் குடிப்பிறவாதவர் எவ்வளவு படித்திருந்தாலும் , சபையிற் பிறர் 
பேசும்போது உண்டாகுங் குற்றங்களை இகழாமல் அடக்கிவைக்கிற அடக்க 
மான குணத்தையுடையவ ராகார் ; உயர்குடிப் பிறந்தவரோ , சபையிற் பிறர் 
பேசும்போது அதிலுள்ள குணங்களை மாத்திரம் கிரகிப்பார்களேயொழியக் 
குற்றங்களிற் கருத்தைச் செலுத்தவே மாட்டார் என்பதாம் . 

இற்பிறந்தார் கண்ணல்ல தில்லை யியல்பாகச் , செப்பமு நாணு மொ 
ருங்கு என்பது முதலாகத் திருக்குறளிற் கூறியபடி உயர் குடியிற்பிறந்தவர் 
இயற்கையில் நற்குணமுடையராயிருத்தலையும் அக்குடிப்பிறவாதவர் அக் 
குணமில்லாதவராயிருத்தலையுங் கூறுகிற இப்பாட்டு , பிறர்குற்றத்தை எடு 
த்து இகழாமல் அடக்கிவைக்கும் உயர் குடிப்பிறந்தவர்களே சபைக்கு உரிய 
வர் என்ற சம்பந்தம் பற்றி , இவ்வதிகாரத்தில் வைக்கப்பட்டதென அறிக . 

பஞ்சு கொண்டு இழைத்து நூற்கப்படும் நூல்போலச் சொற்கொண்டு 
தொடுத்து அமைக்கப்படுதலாலும் , மரம் முதலியவற்றின் கோணலைத் தீர்த் 
துச் செப்பஞ்செய்தற்குக் காரணமாகும் எற்று நூல்போல மனத்தின் கோ 
ணலைத்தீர்த்துச் செவ்வை செய்யுஞ் சாதனமாதலாலும் , நூல் என்பது -உவ 
மையாகுபெயராய்வந்த காரணக்குறியாம் . கற்பினும் , உம் - உஉயர்வு சிறப்பு . 
சொல் பிறரைக்காக்கும் என்பதில் , உருபு பிரித்துக் கூட்டப்பட்டது . கரு 
வியரோ , ஓ - எதிர்மறை . நவின்ற , நவில் - பகுதி . 

( 50 ) 


ஆறாவது 
பகையியல் . 


மனிதர்கட்கு உட்பகை போல நின்று அழிக்கத்தக்க புல்லறிவாண்மை 
முதலிய இழிகுணங்களைப் பற்றிக் கூறும் பிரிவு என்பதாம் . புல்லறிவாண் 
மையும் , பேதைமையும் , கீழ்மையும் , கயமையும் தம்மையுடையவரைக் கெடு 
க்கும் பகைகளென்பது வெளிப்படை . 


கூ .. - ஆம் அதிகாரம் .-- புல்லறிவாண்மை . 
இது , அற்பமான அறிவை ஆளுந்தன்மை யென விரியும் : அஃதாவது . 
தான் சிற்றறிவுடையனாயிருந்தே தன்னைப் போறிவுடையனாகமதித்து , உய 
ர்ந்தோர் கூறும்உறுதிச்சொற்களைக் கொள்ளாமை . புன்மை + அறிவு = புல் 
லறிவு ; அல்வழிப்புணர்ச்சி , பண்புத்தொகை , அறிவாண்மை - இரண்டாம் 
வேற்றுமைத்தொரை , ஆண்மை , ஆள்- பகுதி , மை - பண்புப்பெயர்விகுதி . 
சபைக்கு உரியவரல்லாதவர் புல்லறிவாள ராதலாலும் , சபையினியல்பை 
யறியாமை புல்லறிவாண்மை யாதலாலும், இவ்வதிகாரம் அவையறிதலின் 
பின் வைக்கப்பட்டது . 
கூ உக . அருளி னற முரைக்கு மன்புடையார் வாய்ச்சொற் 

பொருளாகக் கொள்வர் புலவர் - பொருளல்லா 
வேழை யதனை யிகழ்ந்துரைக்கும் பாற்கூழை 

மூழை சுவையுணரா தாங்கு . 
( இ - ள் .) அருளின் - (உயிர்களிடத்துக்) கருணையினால் , அறம் உரைக் 
கும் - தருமங்களை எடுத்துச்சொல்லுகிற , அன்பு உடையார் - அன்புள்ளவர்க 
எது , வாய் சொல்- வாயிலிருந்து வருஞ் சொல்லை , புலவர் -அறிவுடையோர் , 
பொருள் ஆக கொள்வர் - பயன் தருவதாக ஏற்றுக்கொள்வர் ; அதனை - அச் 
சொல்லை , பொருள் அல்லா ஏழை - ஒருபொருளாக மதிக்கப்படாத சிற்றறி 
வுடையவன் , பால் கூழ் சுவையை மூழை உணரர்து ஆங்கு - பாற்சோற்றி 
னது ருசியை அகப்பை அறியாதது போல ( பயனறியா தவனாய்) , இகழ்ந்த 
உரைக்கும்- தூஷித்துப் பேசுவான் ; ( எ - று . ) 

அருள் அன்பு முதலிய நற்குணங்களையுடைய பெரியோர்களது சொற் 
களை விவேகிகள் சிறந்த பொருளாக மதிப்பார்கள் ; அவிவேகிகளோ , அவற் 
றின்சிறப்பை யறியாமல் இகழ்வர் என்பதாம் . பின்னி ரண்டடி - உவமை 
யணி . " கல்லா வொருவனைக் காரணங் காட்டினும் , இல்லைமற் றொன்றும் 
அறனுணர்தல் நல்லாய் , நறுநெய் நிறைபுழுக்க லுய்ப்பினும் மூழை , பெறு 
மோ சுவையுணருமாறு " எனப் பிறர் கூறியதுங் காண்க அகப்பையறிய 
மோ அடிரிலின் சுவை என்பது , பழமொழி . 


காலடியார் 


( பொருட் 


அருளாவது ஒரு சம்பந்தக் காரணமாகவல்லாமல் இயல்பாக எல்லா 
வுயிர்களிடத்துஞ் செல்லுங் கருணை என்றும் , அன்பாவது - உறவுமுறை 
சினேகம் முதலிய சம்பந்தமுடையோரிடத்து உண்டாகும் விருப்பம் என் 
றும் வேறுபாடு அறிக . " அருளென்னும் அன்பீன் குழவி என்ற திருக்குற 
னால் , அருளுக்கு அன்பு காரணமாதல் விளங்கும் . வாய் என வேண்டாது 
கூறினார் , அவர்கள் வாய் எப்பொழுதும் பயனுள்ள சொற்களையே பயின் 
றுள்ள தெனத் தாம் வேண்டியதன் சிறப்பை முடித்தற்கு ; இங்ஙனம் அவசிய 
மில்லாத பதத்திற்குத் தக்க பயன்கொள்ளுதலை வடநூலார் தாத்பர்ய மெ 
ன்பர் . எழை - அறிவாகிய செல்வமில்லாதவன் ; " அறிவின்மை யின்மையு 
ளின்மை பிறிதின்மை , இன்மையாவையா துலகு , " அறிவுடைய ரெல்லா 
முடையா ரறிவிலா, ரென்னுடைய ரேனு மிலர் " என்ற திருக்குறள்களையும் , 
நுண்ணுணர்வின்மை வறுமை யஃதுடைமை, பண்ணப்பணைத்த பெருஞ் 
செல்வம் " என 

என இந்நூலில் வந்ததையும் காண்க , கூழைச் சுவைஉணராது - 
உருபு பிரித்துக் கூட்டப்பட்டது ; கூழினுடைய ருசி யென உருபுமயக்கமா 
கவுங் கொள்ளலாம் . கூழ் என்பது - இங்கே , இழிவான உணவு என்கிறபொ 
ருளை யுணர்த்தாமல் , உணவென்னுமாத்திரமாய்நின்றது . ஆங்கு- உவமவுருபு. 


கூ ... அவ்விய மில்லா ரறத்தா றுரைக்குங்காற் 

செவ்விய ரல்லார் செவிகொடுத்துங் கேட்கலார் 
கவ்வித்தோ றின்னுங் குணுங்கர்சாய் பாற்சோற்றின் 
செவ்வி கொளறேற்ற தாங்கு . 


( இ - ள் . ) தோல் கவ்வி தின்னும் - ( அசுத்தமும் சாரமற்றதுமான ) 
தோலை ( வாயாற் ) கௌவித்தின்னும் இயல்புள்ள , குணுங்கர் நாய் - புலையர்க 
ளுடையநாய்கள் , பால் சோற்றின் செவ்வி கொளல் - பாலோடு கூடிய சோற் 
றினது நல்லருசியைக் கொள்ளுதலை , தேற்றது ஆங்கு அறியா தவிதம் 
போல , - அவ்வியம் இல்லார் அறத்து ஆறு உரைக்கும் கால் - பொறாமையில் 
லாதவர் தருமமார்க்கத்தை எடுத்துச்சொல்லும் பொழுது .( அவற்றை),செவ் 
வியர் அல்லார் - நல்லறிவுடையரல்லாதவர் , செவிகொடுத்தும் கேட்கலார் - 
காதுகொடுத்துக் கேட்கவும் மாட்டார் ; ( எ - று . ) 

கருத்து , வெளிப்படை . அணி - மேற்கூறியதே . 

அவ்வியம் - மற்றைத் தீக்குணங்கட்கும் உபலக்ஷணம் . இரண்டாமடி 
யிலுள்ள செவ்வி என்பது - அதிகாரத்திற்கு ஏற்ப , நல்லறிவாயிற்று . 
செல்வமுடையவரது நாயாயின் நல்லுணவுஉண்ணக்கூடும் . அப்படிப்பட்ட 
வையல்ல என்பதை விளக்க , குணுங்கர் நாய் என்றார் . செவ்வி - நல்ல சுவை 
க்குப் பண்பாகு பெயர் . தேற்றாது என்பதை , கீழ்ப்பாட்டில் உணராது 
என்பது போலக் கொள்க . அவ்வியம் , கவ்வி என்பன - ஒளவியம் , கௌவி 
கன்பவற்றின் போலி யெனப்படும் . 


பால் ) கூ.. - ஆம் அதிகாரம் .-- புல்லறிவாண்மை . 
கூஉ ங . இமைக்கு மளவிற்றம் மின்னுயிர்போ மார்க்க 

மெனைத்தானுந் தாங்கண்டிருந்துந் - தினைத்துணையு 
நன்றி புரிகல்லா நாணின் மடமாக்கள் 
பொன்றிலென் பொன்றாக்கா லென் . 

ள் . ) இமைக்கும் அளவில் - கண்மூடித்திறக்கும் பொழுதினுள் 
ளே , தம் ன் உயிர் போம் - தமது இனிமையான உயிர் நீங்கிப் போகும் 
படியான , மார்க்கம் - வழியை, எனைத்தானும் - எல்லாவகைகளாலும் , தாம் 
கண்டு இருந்தும் - தாம் அறிந்திருந்தும் , தினை துணையும் நன்றி புரிகல்லா - 
தினையளவாயினும் நல்லகாரியத்தைச் செய்யாத , நாண் இல் மடம்மாக்கள் - 
வெட்கமில்லாத சிற்றறிவுடைய சனங்கள் , பொன்றில் என் - இறந்தால் 
வரும் நஷ்டமென்ன ? பொன்றாக்கால் என் - இறவா திருந்தால் வரும் இலா 
பம் என்ன ? ( எ - று . ) 

எனைத்தானும் - பிரதியக்ஷம் , அநுமாநம் , ஆகமம் என்னும் பிரமாண 
ங்க ளெல்லாவற்றாலும் என்றபடி , உயிர் உடம்பில் நிலைத்திராததன்மையை 
அறிந்திருந்தும் தமது வாழ்நாளில் நல்லகாரியஞ்செய்யாத புல்லறிவாளர் 
களால் உலகத்திற்குச சிறிதும் பயனில்லை யென்பதாம் . 

இமைக்கும் அளவு - ஒருமாத்திரைப் பொழுது . நன்றி - நல்லகாரியத் 
துக்குப் பண்பாகு பெயர் . இனி , நன்றிபுரிகல்லா - ( பிறர்க்கு ) உதவி செய் 
யாத என்றுமாம் . செய்யவேண்டிய சற்காரியங்களைத் தாம் சிறிதும் செய் 
யாது ஒழிவதற்கு மனம் கூசாததனால் , நாணில் மடமாக்கள் என்றது . 
நாண் -நாணம் ; முதனிலைத் தொழிற்பெயர் . நாணாவது செய்யத்தகாதவற் 
றில் உள்ள மொடுங்குதல் , மடம் - அறியாமை ; இங்கே அதிகாரத்துக்கு ஏற் 
கப் புலலறிவாயிற்று . மாக்கள் - பகுத்தறிவில்லாத மனிதர் . மா - விலங்கு : 
இதன்பன்மையாய் , மாக்கள் என அவிவேகிகட்கு வழங்குவது போலும். எவ 
ர்க்கும்உயிரினும் இனியது வேறு இல்லையாதலால் , இன்னுயிர் எனப்பட்டது . 

இன்னுயிர் போமாற்றை என்றும் பாடம் உண்டு . 
கூ உச . உளநாள் சிலவா லுயிர்க்கேம மின்றாற் 

பலர் மன்னுந் தூற்றும் பழியாற் - பலருள்ளுங் 
கண்டாரோ டெல்லா நகாஅ தெவனொருவன் 

றண்டித் தனிப்பகை கோள் . 
( இ - ள் . ) உள நாள் - (உயிர்கள் உடம்போடு கூடி ) வாழ்ந்துள்ள நாள் 
கள் , சில - சிலவாம் ; உயிர்க்கு - ( அப்படிச் சிலவாழ்நாளையுடைய ) உயிர்க்கு , 
ஏமம் - (உடம்பைவிட்டுப்போக வொட்டாமற் செய்யக்கூடிய ) காவல் , இன் 
று - இல்லை ; ( அந்த அற்ப ஆயுள் நாளுள் ), பலர் தூற்றும் பழி - பலபேர் 
வெளியிட்டுக் கூறும் பழிச்சொற்கள் , மன்னும் - மிகுதியாம் ; (இப்படியிரு 
க்க ), ஒருவன் - , பலருள்ளும் - (உலகத்திலுள்ள ) பலபேர்களுள்ளும் , கண் 
டாரோடு எல்லாம் - நேரிட்டவரெல்லாரோடும் , நகாது - ( இனிமையாகக் 
கூடிவாழ்ந்து ) மகிழாமல் , தண்டி - எவரோடும் கூடாமல் விலகி , தனி-தனி 
யாயிருந்து . பகை கோள் - (பிறரோடு ) விரோதம் பாராட்டுதல் , எவன் - 
யாதுபயன் கருதி? ( எ - று . ) 


2610 


நாலடியார் 


( பொருட் 


( ச ) 


வைய 


அற்ப ஆயுளையும் அவற்றுள் பல இடையூறுகளையும் இயல்பாக வுடைய 
மனிதர்கள் பலபழிக்கு இடமான உலகத்தில் தம்மை எவரும்பழிக்க வொ 
ண்ணாதபடி எல்லாரோடுங் கலந்து மகிழ்ந்து வாழாமல் தனிப்பட்டு நின்று 
பகைபாராட்டுவது அற்பபுத்தி என்பதாம் . 

பகைபாராட்டாமலிருத்தல் என்னும் காரியத்துக்குத் தக்ககாரணங்க 
ளான அற்ப ஆயுள் முதலியவற்றைப் பெற்றிருந்தும் மானிடரிடத்து அக் 
காரியம் தோன்றாமையைக் கூறியது , காரணவாராய்ச்சியணி ; இதனை வட 
நூலார் விசேஷோக்தி என்பர் . 

உள - உள்ள . ஆல் மூன்றும் - ஈற்றசை . ஏமம் - க்ஷேமம் என்ற வட 
மொழியின் சிதை வென்பர் . கண்டார் என்பது - தம்மை வந்து கண்டவர் 
களையும் , தம்மாற்காணப்பட்டவர்களையும் குறிக்கும் . நகாஅது - அளபெடை , 
செய்யுளோசைநிறைப்பது எவன் - அஃறிணைப்பொதுக்குறிப்புமுற்று : இதில் , 
அன் விகுதி -உயர்திணையாண்பாலன்று . தனி - தனித்து ; பகுதியே வினை 
யெச்சத் தன்மைப்பட்டது ; " வரிப்புனைபந்து என்றவிடத்து வரி என் 

போல . பகை - பகுதல் : வேறாதல் . 
கூ.உரு . எய்தி யிருந்த வவைமுன்னர்ச் சென்றெள்ளி 

வைதா னொருவ னொருவனை - 
வயப்பட்டான் காளா விருப்பானேல் வைதான் 

வியத்தக்கான் வாழு மெனின் . 
( இ - ள் . ) எய்தி இருந்த - ( பலபேர் ) கூடியிருந்த , அவை முன்னர் 
சபையின் முன்னிலையிலே, ஒருவன் - , சென்று - , ஒருவனை - மற்றொரு 
னை , எள்ளி - அவமதித்து , வைதான் - திட்டினான் ; வைய - ( அவ்வாறு ) 
திட்டுகையில் , வயப்பட்டான் - திட்டப்பட்டவன் , வாளா இருப்பானேல் - 
(எதிரில் திட்டாமல் பொறுத்துக்கொண்டு ) சும்மா இருப்பானானால் , (பின்பு ), 
வைதான் வாழும் எனின் - திட்டினவன் ( வாழான் , அங்ஙனமாகாது ) வாழ் 
ந்துகொண் 

ண்டிருந்தால் , விய தக்கான் - ஆச்சரியப்படத்தக்கவன் ; ( எ - று . ) 
அற்ப அறிவுள்ளானொருவன் ஒரு சபையிற் போய்க் காரணமில்லாமல் 
ஒருவனைத் திட்டுகையில் , அப்படித் திட்டப்பட்டவன் அதைப்பொறு 
த்துக் கொண்டு சும்மா இருந்தால் , திட்டினவன் வாழமாட்டான் ; ஒருகால் 
வாழ்வானாயின் , அது அதிசயிக்கத்தக்கது என்பதாம் . இதனால் , புல்லறிவா 
ளர்க்குப் பிறராலன்றித் தம்மாலேயே இம்மையிலேயே பெருந்தீங்கு நேர் 
தல் விளக்கப்பட்டது . 

வயப்பட்டான் - வையப்பட்டான் என்பதன் முதற்போலி : இனி , வசம் 
என்னும் வடமொழி வயம் எனத் திரிந்ததாகக் கொண்டு , வைதற்கு வசப் 
பட்டவன் : அதாவது - தன்னைப் பிறன் திட்ட உடன்பட்டவன் எனினும் 
அமையும் . விய - முதனிலைத் தொழிற்பெயர் : வியத்தற்கு என நான்காம் 
வேற்றுமைத்தொகை . வாளா- தொழிலின்மையை யுணர்த்துவதோ ரிடைர் 


. 


. 


-13 


ற , 


பால் ] ங ங - ஆம் அதிகாரம் - புல்லறிவாண்மை . 
கூ உ கா . மூப்பு மேல் வாராமை முன்னே யறவினையை 

யூக்கி யதன்கண் முபலாதா - னூக்கிப் 
புறத்திரு போகென்னு மின்னாச்சொ லில்லுட் 

டொழுத்தையாற் கூறப் படும் . 
( இ - ள் . ) மூப்பு - கிழத்தனம் , மேல் வாராமை முன்னே - நெருங்கி 
வரா திருக்கற்கு முன்னமே , அறம் வினையை - தரும காரியத்தை , ஊக்கி - 
செய்யத்தொடங்கி , அதன்கண் - அவ்விஷயத்தில் , முயலா தான் - முயற்சி 
செய்யாதவன் , - இல்லுள் - ( தன் ) வீட்டில் , நூக்கி தள்ளப்பட்டு, புறத்து 
இரு வெளியிலே இரு ; போகு - (இவ்விடம் விட்டுப் ) போ , என்னும் - என் 

ன்னா சொல் - இனிமையில்லாத ( கடுஞ் ) சொற்களை , தொழுத்தை 
யால்- வேலைக்காரி யாலும் , சுறப்படும் - சொல்லப்படுவான் ; ( எ - று . ) 

உடம்பை ஒடுக்குகிற முதுமைப்பருவம் வருவதற்கு முன்னமே , இடம் 
பொரு ளேவல்கள் ஸ்வாதீனமாக இருக்கும் பொழுதே , ஒருவன் மறுமைக்கு 
உதவியாகத்தருமங்களைச் செய்துவைத்துக் கொள்ள வேண்டும் ;ஏனெனில் , 
முதுமைவந்தபொழுது , இவன் சொன்னபடி எவரும் நடவாமல் வேலைக்காரி 
யும் அலட்சியஞ்செய்வள் என்க ; அன்றியும் , தருமஞ்செய்யாத புல்லறிவா 
எனை ஏவலாளரும் இகழ்தல் , இயல்பு . 

தொழுத்தையால் என்பதில் , இழிவுசிறப்பு உம்மை விகாரத்தால் 
தொக்கது . தொழுத்தை - தொழும்ப னென்பதன் பெண்பால் . ( சு ) 
கூஉ எ . தாமேயு மின்புறார் தக்கார்க்கு நன்றாற்றா 

ரேமஞ்சார் நன்னெறியுஞ் சேர்கலார் - தாமயங்கி 
யாக்கத்துட் ரீங்கி யவத்தமே வாழ்நாளைப் 

போக்குவார் புல்லறிவி னார் . 
இ - ள் . ) புல் அறிவினார் - அற்பபுத்தியுடையவர் , - தாமேயும் இன்பு 
உறார் - ( செல்வத்தை அபபலித்துத் ) தாமாகிலும் இன்பமடையார் ; தக் 
கார்க்கும் நன்று ஆற்றார் - ( அறிவொழுக்கங்களில் ) தகுதியுடையவர்கட்குத் 
பானஞ் செய்யவும் மாட்டார் ; ஏமம் சார் - (உயிர்க்குப் ) பாதுகாப்பாகப் 
பொருந்திய , நல் நெறியும் - நல்ல தருமவழியையும் , சேர்கலார் - அடைய 
மாட்டார் ; தாம் மயங்கி - (உடம்பு செல்வம் முதலியவற்றின் நிலையில்லாமை 
யை அறியாமல் ) தாம் மயக்கங்கொண்டு , 

காண்டு , ஆக்கத்துள் தூங்கி - செல்வத்தி 
லேயே ஒன்றுந்தோன்றாமல் இருந்து , வாழ்நாளை - ( தமது ) ஆயுளை , அவத் 
தமே போக்குவார் - வீணாகவே கழிப்பர் ; ( எ - று . ) 

புத்தியீனர் செல்வத்தைத் தாமும் அநுபலியாமல் தான தருமமுஞ் 
செய்யாமல் தமது காலத்தை வீணே கழிப்பார்கள் என்பதாம் . 

உம்மைகள் மூன்றும் - எசசப்பொருளன ; அவற்றில் , முந்தியது - பிந் 
திய வற்றை நோக்கி எதிரது தழுவியதும் , பிந்தியது - முந்தியவற்றைறோ 
ககி இறந்தது தழுவியதும் , இடையிலுள்ளது - இரண்டையும் நோக்கி இற 


Loe காலடியார் 

[ பொருட் 
ந்ததும் எதிரதும் தழுவியதுமாம் , ஏமம் - ரக்ஷகம் . தூங்குதல் - இங்கே , தொ 
ழிலறுதல் . வாழ்காள் - முக்காலமுங் கருதும் வினைத்தொகை , தானம் பெறுத 
ற்கு உரிய சற்பாத்திரம் யோக்கியரே யாதலால் , தக்கார்க்கும் நன்றாற்றார் 
என்றார் . அவம் என்ற பெயரின் மேல் அத்து அம் என்ற சாரியைகள் சேர் 
ந்து அவத்தம் என கின்ற தென்னலாம் ; தனியே ஒரு பெயருமாம் . ( எ ) 
கூஉ வு . சிறுகாலை யேதமக்குச் செல்வுழி வல்சி 

யிறுகிறுகத் தோட்கோப்புக் கொள்ளா - ரிறுகிறுகிப் 
பின்னறிவா மென்றிருக்கும் பேதையார் கைகாட்டும் 
பொன்னும் புளிவிளங்கா யாம் . 

- ள் ) சிறு காலையே - இளம்பிராயத்திலேயே , தமக்கு செல் உழி 
வல்சி - தமக்கு ( இறந்தபின்பு ) போகும் மறுமையிடத்துக்கு உரிய ( தரும 
மாகிய ) சோற்றை ,இறுக இறுக - மிகவும் அழுத்தமாக , தோள் கோப்பு கொ 
ள்ளார் - தோளிற்கட்டிய மூட்டையாக அமைத்துக்கொள்ளாதவர்களாய் , 
இறுகி இறுகி - ( பொருளில் ) மிகவும் சிக்கெனவாகி , பின் அறிவாம் என்று 

ருக்கும்- (தரும் விஷயத்தைப்பற்றிப் ) பின்பு பார்த்துக்கொள்வோம் என் 
றிருக்கிற , பேதையார் - புல்லறிவாளர் , கைகாட்டும்-( மரணகாலத்திலே பேச 
நா எழாமையால் தம் ) கையாற் குறித்து உருவங்காட்டுகிற, பொன்னும் - 
பொன்னுருண்டையும் , புளி விள காய் ஆம் - புளிப்புச்சுவையுள்ள விளங்கா 
யாகும் ; ( எ - று . ) 

இடம் பொருளே வல்கள் தமக்கு அதீனமாக இருக்கும் பொழுதே மறு 
மைக்கு உதவியாகத் தருமஞ்செய்யாமல் பின்பு பார்த்துக்கொள்வோமெ 
ன்று விட்டுப் பணத்தைச் சேர்த்துவைக்கும் புத்தியீனர் , மரணகாலத்தில் 
தமது வாயடைத்துப் போன பொழுது தக்கவர்க்குத் தானஞ்செய்யக்கரு 
தித் தாம் முன்பு பத்திரப் படுத்திவைத்துள்ள பொன் திரளை எடுத்துக்கொ 
ண்டுவரும்படி மனைவிமக்கள் முதலியோர்க்குக் கையால் அப்பொருட்டி ரளி 
னளவைக் காட்டினால் , அவர்கள் ,அக்குறிப்பையறியாமையாலோ , அச்செல் 
வத்தை இவர்க்காகச் செலவு செய்ய இணங்காமையாலோ, இவர் புளிவிளங் 
காய் வேண்டுமென்கிறார் என்று சொல்லி அது கொண்டுவருவர் என்பதாம். 
புல்லறிவாளர் செல்வம் அவர்க்குப் படன்படாமற்போம் ; பிறர்க்குப் பயன் 
படாமற்போதலும் உண்டு என இதில் விளங்கும். 

கையாற் பொதித்துணையே காட்டக் கயற்கண்ணாளதனைக் காட்டா 
ள் , ஐயா விளாம்பழமே யென்கின்றீ ராங்க தற்குப் பருவமன் றென் , செய் 
கோவெனச் சிறந்தாள் போற் சிறவாக்கட்டுரையாற் குறித்தவெல்லாம் , பொ 
ய்யே பொருளுரையா முன்னே கொடுத்துண்டல் புரிமின்கண்டோ ," வேற்று 
வரில்லா நுமரூர்க்கே செல்லினும் வெகுண்டீர்போல , வாற்றுணாக்கொள்ளா 
தடிபுறத்து வைப்பீரே யல்லீர்போலும் , கூற்றங்கொண்டோடத் தமியே 
கொடுநெறிக்கட் செல்லும் போழ்தின் , தற்றுணாக்கொள்ளீ பழகலா தறி 
வொன்று மிலிரேபோலும் " என்ற சீவகசிந்தாமணிச் செய்யுள்களும் ," மாய் 
பதன் முன்னே வகைப்பட்ட நல்வினையை , ஆய்வின்றிச் செய்யாதார் பின் 
னை வழிநினைந்து , நோய்காண் பொழுதி னறஞ்செய்வார்க்காணாமை , நாய்கா 
ணிற் கற்காணா வாறு "என்ற பழமொழிச்செய்யுளும் இங்கு அறியத்தக்கவை, 


றுக 


பால் ) கூ ங - ஆம் அதிகாரம் . - புல்லறிவாண்மை . 

றுக என்பதன் தொகுத்தல் . இறகிறு - இறுதி 
யிறுகி என்பதன் தொகுத்தல் ; அடுக்குக்கள் - மிகுதிப் பொருள்ன . அறி 
வாம் - தனித்தன்மைப்பன்மை . பேதையார் - அறிவில்லாதவர் ; அதிகாரத் 
தால் , புல்லறிவாளர்மேல் நின்றது . பொன்னும் - உம்- உயர்வுசிறப்பு .விள + 
காய் = விளங்காய் , மரப்பெயர் முன்னர் இனமெல்லெழுத்து வரப்பெற்றது . 
கூ உக . வெறுமை யிடத்தும் விழுப்பிணிப் போழ்து 

மறுமை மனத்தாரே யாகி - மறுமையை 
யைந்தை யனைத்தானு மாற்றிய காலத்துச் 

சிந்தியார் சிற்றறிவினார் . 
இ - ள் . ) சிறு அறிவினார் - புல்லறிவுடையவர்கள் , - வெறுமையிடத் 
தும் - செல்வமில்லாதகாலத்திலும் ,விழுபிணி போழ்தும் - மிகுந்த வியாதி 
வந்தகாலத்திலும் , மறுமை மனத்தாரே ஆகி - மறுமைக்கு உரிய தருமத் 
தைச் செய்யுங் கருத்தையுடையவர்களாய் , - ஆற்றிய காலத்து - ( தரித்திர 
த்தன்மையும் நோயும் இல்லாமல் நினைத்ததைச் ) செய்யக்கூடிய காலத்தில் , 
மறுமையை - மறுமைக்கு உரிய தருமத்தை , ஐந்தை அனைத்து தனும் -சிறு 
கடுகினளவாயினும் , சிந்தியார் - நினைக்கமாட்டார் ; ( எ - று . ) 

அற்பபுத்தியுடையார் , தாம் தரித்திரப்படும் பொழுதும் வியாதியதும் 
பவிக்கும் பொழுது மாத்திரமே தருமசிந்தையுடையவர்களாய் , அத்துன்பங் 
களில்லாத காலத்தில் சிறிதும் அச்சிந்தையில்லாதவராயிருப்பர் என்பதாம் . 

வெறுமையாவது அநுபவிக்கப்படும் பொருள் எதுவு மில்லாமை . 
விழு - விழுமம் என்ற உரிச்சொல்லின் விகாரம் . விழுப்பிணி என்பதற்கு - 
துன்பந் தருகிற நோயென்றும் பொருள் கொள்ளலாம் ; " விழுமஞ் சீர்மை 
யுஞ் சிலப்பு மிடும்பையும் என்பது தொல்காப்பியம் . மறுமை இறந்த 
பின் வரும் நிலை ; இங்கே , அதற்கு உரிய நல்வினைக்கு ஆகுபெயர் . ஐந்தை - 
கீழ்வந்த தினை என்பது போல , சிறுமைக்கு எடுத்துக்காட்டப்படுவதோர் 

( க ) 
» ..... என்னேமற் றில் உடம்பு பெற்று மறநினையார் 

கொன்னே கழிப்பர் தம் வாழ்நாளை - யன்னோ. 
வளவிறந்த காதற்றம் மாருயி ரன்னார்க் 

கொள விழைக்குங் கூற்றமுங் கண்டு . 
( இ - ள் . ) (உலகத்திற் புல்லறிவாளர்கள் ) , இ உடம்பு பெற்றும் - 
( தருமங்களைச் செய்தற்கு ஏற்ற ) இந்த மானுடதேகத்தைப் பெற்றிருந்தும் , 
- அளவு இறந்த காதல் - வரம்புகடந்த அன்பையுடைய , தம் ஆர் உயிர் 
அன்னார் - தமது அருமையான உயிரையொத்த உறவினரை , கொள இழை 
க்கும் - ( தான் ) எடுத்துக்கொண்டுபோதற்கு ( வேண்டிய முயற்சியை ) ச் 
செய்கிற , கூற்றம் - யமனது செயலை , கண்டும் - ( தாம் ) பார்த்திருந்தும் , 
அன்னோ - ஐயோ! அறம் நினையார் - தருமத்தைச் செய்யக் கருதாதவராய் , 
தம் வாழ்நாளை கொன்னே கழிப்பர் - தமது ஆயுளை வீணாகக்கழிப்பார்கள் 
என்னே - இது என்ன அந்தி ( எ - று . ) மற்று- அசை , வினைமாற்றுமாம் . 

35 


அளவை . 


நாலடியார் 


[ பொருட் 


" அரிதரிது மானிடராத லரிது என ஒளவையார் கூறியபடி கிடைத் 
தற்கரியதாய் நற்கதிகளை நேரிற்பெறுதற்குத் தக்கதாயுள்ள மனிதசரீரம் 
தமக்கு முற்பிறப்பின் நல்வினை யாற் கிடைத்திருந்தும் பலர் தருமஞ்செய் 
யாமல் வீணே காலங்கழித்தற்கு என்ன காரணமோ ? தமது மனைவி மக்கள் 
முதலிய மிக்க அன்புவைத்தற்கிடமான சுற்றத்தார்க்கென்று சேர்க்கப் 
பட்ட செல்வத்தைச் செலவு செய்யக்கூடாதெனக் கருதுவாராயின் , அவர் 
கள் வாழ்க்கை நிலையில்லாத தென்பதை உலகத்தில் அநுபவசித்தமாகப் 
பிரதியஷ ப் பிரமாணத்தாற் காணக் கூடுமே என்பதாம் . யார்க்காகப் பொ 
ள் சேர்க்கப்படுகிறதோ அவர்களும் நிலை யில்லா தவராதலால் , செல்வத் 
தைச் செலவு செய்து தனப்பயனால் நற்கதியைப் பெறாமை புத்திக்குறைவு 
என்க . 

என்னே , அன்னோ என்பன - கழிவிரக்கப்பொருளை விளக்கும் , பெற் 
றும் - உம் - உயர்வுசிறப்பு . கொன் பயனில்லாமை யுணர்த்துவதோர் 
இடைச்சொல் . கூற்றம் - (உடலுயிர்களைக் ) கூறுபடுத்துவது ; அல்லது , 
( ஆயுளைப் ) பகுப்பது எனக் காரணப்பெயர் . கொள் - உயிர்கொள்ள ஆரு 
யிரன்னார் - உயிர் போல இன்றியமையாதவராகப் பாவிக்கப்பட்டவர் . கூற் 
றமும் கண்டு - உம்மை மாறுக. 

( க 0 ) 


ங " - ஆம் அதிகாரம்.- பேதைமை . 
அஃதாவது - யாதொன்றையும் அறியாமை ; முழுமூடத்தனம் . சில 
அறிந்து சில அறியாமையாகிய புல்லறிவாண்மைக்குப் பின் யாதும் அறியா 
மையாகிய பேதைமை வைத்தற்கு இயைபுடையதாத லறிக . இசசம்பந்தம் 
தோன்ற , திருக்குறளிலே புல்லறிவாண்மையின் முன் பேதைமை வைக்கப் 
பட்டவாறும் காண்க . பேதைமை புல்லறிவாண்மை என்ற இரண்டையும் 
மயக்கத்தின் வகை யென்றார் பரிமேலழகர் . பேதைமை - பண்புப்பெயர் . 
கூகூக கொலை ஞ ருலையேற்றித் தீமடுப்ப வாமை 

நிலையறியா தந்நீர் படிந்தாடி யற்றே 
கொலைவல் பெருங்கூற்றங் கோட்பார்ப்ப வீண்டை 

வலையகத்துச் செம்மாப்பார் மாண்பு . 
( இ - ள் ) கொலை வல் - கொல்லுதல் தொழிலிலே வல்ல , பெருங் கூற் 
றம் - பெரிய யமன் , கோள் பார்ப்ப - ( தம் உயிரைக் ) கொண்டுபோகுஞ் 
சமயத்தை எதிர்பார்த்துக்கொண்டிருக்க , ஈண்டை வலையகத்து - இவ்வுல 
கவாழ்க்கையாகிய வலையினிடத்திலே , செம்மாப்பார் - மிகக் களித்திருப் 
பவரது , மாண்பு - தன்மையானது , - கொலைஞர் - கொலை செய்பவர் , உலை 
ஏற்றி - உலை நீர்ப்பாத் திரத்தை அடுப்பின் மேல் வைத்து , தீ மடுப்ப - நெ 
ருப்பை மூட்டி எரிக்கையில் , ஆமை- ( அப்பாத்திரத்தில் இடப்பட்ட) ஆமை , 
நிலை அறியாது - (தனக்கு வந்திருக்கிற அபாய ) நிலைமையைச் சிறிதும் உண 
ராமல் , அநீர் படிந்து தடி அற்று - அவவுலைபீரில் முழுகி விளையாடினாற் 
போலும் ; ( எ - று .) - மிக்க பேதைமை யென்றபடி . 


Lotto 


கூச - ஆம் அதிகாரம் . - பேதைமை . 


மையைச் சமைக்கத் தீமூட்டியவிடத்து அது அறிவில்லாமல் உலைநீ 
ரில் விளையாடுவது போல , தம்உயிரைக்கொள்ள யமன்சித்தனாயிருக்கையில் 
மனிதர்கள் உலகவாழ்க்கையில்மகிழ்வது அறிவில்லாமை என்பதாம் . “ வெ 
றியயர் வெங்களத்து வேன் மகன் பாணி , முறியார் நறுங்கண்ணி முன்னர்த் 
தயங்க , மறிகுள குண்டன்ன மன்னாமகிழ்ச்சி , அறிவுடையாளர்கணில் " 
என்ற செய்யுளை இங்கு ஒப்பிடுக . மரணத்தையஞ்சி மறுமைநற்கதிக்கு உரிய 
முயற்சி செய்க வென்றவாறு . ஈண்டைவலை என்ற உருவகத்தை அங்கமா 
கக் கொண்டுவந்த உவமையணி . 

ஆடி - ஆடினால் என்னும் எச்சத்தின் திரிபு . ஈண்டை -ஐயீற்றுடைக் குற் 
றுகரம் , தம்மை நல்வழிச்செல்லவொட்டாது பந்தப்படுத்து தலால் , சம்சா 
ரத்தை வலை என்றார் . செம்மாப்பார் - செம்மா - பகுதி ; இது - இறுமா , 
அலமா , சோகா என்பன போல ஒருசொல் , பெருமையென்னும் பொருள் 
தரும் மாண்பு என்னுஞ் சொல் - இங்கே எதிர்மறையிலக்கணையாய் , இழி 
வான தன்மைக்கு வந்தது . 

( ச ) 
கூஉ . பெருங்கட லாடிய சென்றா ரொருங்குட 

னாசை யவிந்தபி னாடுது மென்றற்றா 
லிற்செய் குறைவினை நீக்க யறவினை 

மற்றறிவா மென் றிருபபாா மாண்பு . 

- ள் . ) இல் செய் குறைவினை நீக்கி - குடும்பத்திக்குச் செய்யவேண் 
டிய காரியக்குறைகளையெல்லாம் தீர்த்து , மற்று அறமவினை அறிவாம் - பின் 
தருமகாரியஞ்செய்ய ஆலோசிப்போம் , என்று இருப்பார் - என்று கருதி 
வீணே காலங்கழிப்பவரது , மாண்பு தன்மையானது , - பெருங்கடல் ஆடிய 
சென்றார் - பெரிய சமுத்திரத்தில் நீராடுதற்குப் போனவர் , ஓசை ஒழுங்கு 
உடன் அவிந்த பின் ஆடுதும் என்று அற்று - (இக்கடலின் ) ஒலி முழுவதும் 
ஒரு சேர அடங்கினபின்பு நீராடுவோம் என்று காத்திருந்தாற்போலும் , 

கடலின் ஒலி ஓயாதவாறு போல , சமுசாரத்தின் காரியமும் என்றுங் 
குறை தீர முடியாதாதலால் , அதன்பின்பு செய்வோமென்பது பேதைமை 
யென்பதாம் . " திரையவித்து நீராட லாகா வுரைப்பார் ,உரையவித் தொன் 
றுஞ்சொல் லில்லை - அரைசராய்ச , செய்துமா மென்னினு மாகா துளவரை 
யாற் , செய்தவர்க்கே யாகுந் திரு " என்ற செய்யுளோடு இதனை ஒப்பிடுக . 
உவமையணி . 

ஒருங்கு , உடன் - ஒருபொருட்பன்மொழி ; இரண்டும் , எஞ்சாமைப் 
பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள் . என்று - என்றால் என்னும் எசசம் 
திரிந்தது . மற்று விரையா மல் என்றவாறு . அறிவில்லாதவர்களின் தன் 
மையை மாண்பு என்றது , பிறகுறிப்பு வகையால் , அவர் கருத்தை எடுத்துக் 
காட்டிப் பரிகாசஞ் செய்தபடியாம் . 
கூகூ .. குலந்தவங் கல்வி குடி மைமூப் பைந்தும் 

விலங்காம லெய்தியக் கண்ணு - நலஞ்சான்ற 
மையறு தொல்சீ ருலக மறியாமை 
நெய்யிலாப் பாற்சோற்றி னேர் . 


உலக 


நாலடியார் 


( பொருட் 


யாமை 


( இ - ள் . ) குலம் உயர்குடிப்பிறப்பும் , தவம் - விரதவொழுக்கமும் , கல்வி - 
படிப்பும் , குடிமை - ( செல்வத்தாலாகுங் ) குடித்தனவளமும் , மூப்பு - பிராய 
முதிர்ச்சியும் , ஐந்தும் - ( ஆகிய ) இவ்வைந்தும் , விலங்காமல் - தவறாமல் , எய் 
தியக்கண்ணும் - ( ஒருவனுக்கு ) சேர்ந்த விடத்தும் , ( அவன் ) , நலம் சான்ற - 
பெருமை மிக்க , மை அறு தொல் சீர் - குற்றமில்லாத பழமையான சிறப்பை 
புடைய , உலகம் (மறுமையில் அடையத்தக்க சுவர்க்கம் மோலம் என்னும் ) 
உலகங்களின் தகுதியை, அறியாமை - அறியாதிருப்பது , - நெய் இலா பால் 
சோற்றின் நேர் - நெய்யில்லாத வெண்ணிறமான சோற்றிற்குச் சமமாம் . 

சோறு சுத்தமாய் வெண்ணிறம் நல்லபக்குவம் சாரமுடைமை முதலிய 
சிறப்புக்களோடு கூடியிருந்தாலும் நெய்யில்லா விட்டால் அது நெய்யில்லா 
வுண்டி பாழ் என்றபடி இகழப்படுவதுபோல , குலம் முதலியவை ஒருவனு 
க்கு அமைந்திருந்தாலும்மறுமையில் நல்லுலகம் பெறுதற்கு ஏற்ற முயற்சி 
யை அறியாத பேதைமை இகழப்படும் என்பதாம் . உவமையணி . 

சேர் - உவமவுருபு . தவமாவது - மனம் பொறிவழிபோகாமல் நிற்றற் 
பொருட்டு விரதங்களால் உணவு சுருக்குதல் முதலியன . குடிமை - பண்புப் 
பெயர் . முதலடியிற் பெயர்ச்செவ்வெண் , ஐந்து என்னுந் தொகைகபெற்றது . 
தொலசீர் - பண்புத்தொகை: தொன்றுதொட்டு வந்த புகழென்க உலகமறி 

உலகத்தாரோடு ஒப்பாழுகும் ஒழுக்கத்தை உணராமை எனினும் 
அமையும் ; " உலகத்தோடொட்ட வொழுகல் பலகற்றுங் , கல்லா ரறிவிலா 
நார் என்பது காண்க . நெய்யிலா என்பது - சோற்றுக்கு அடைமொ . 
பாற்சோறு - பால் போன்ற சோறு ; இவ்வுவமைத்தொகை , வெண்ணிறமு 
டைய சோறென்ற மாத்திரமாய் நின்றது . 

( ங ) 
கூநசு . கன்னனி நல்ல கடையாய மாக்களி 

சொன்னனி தாமுணரா வாயினு - மின்னினியே 
நிற்ற லிருத்தல் கிடத்த லியங்குதலென் 

அற்றவர்க்குத் தாமுதவ லான் . 
( இ - ள் . ) சொல் - ( பிறர்சொல்லுஞ்) சொற்களை , கனி - நன்றாக , தாம் 
உணரா ஆயினும் - தாம் (கேட்டு ) அறிந்துகொள்ள மாட்டாவானாலும் , - 
உற்றவர்க்கு - ( தம்மை ) அடைந்தவர்கட்கு , இன்னினியே - ( அவர்கள் தம் 
மிடம் வந்த ) அந்தந்தப் பொழுதிலே , நிற்றல் - (மேலே ) நிற்றலும் , இருத்தல் - 
( மேல் ) உட்காருதலும் , கிடத்தல் - ( மேற் ) படுத்தலும் , இயங்குதல்- ( மேலே ) 
நடத்தலும் , என்று - என்ற காரியங்கட்கு , தாம் உதவலான் - தாம் (இடமாக ) 
உபயோகப்படுத்தலாலே , - கல் - கற்கள் , கடை ஆய மாக்களின் - கீழ்ப்பட்ட 
மளிதர்களைக்காட்டிலும் , நனி நல்ல - மிகவும் நல்லவை ; ( எ - று . ) 

பிறர் சொன்னதைத் தாம் அறியாத தன்மையில் மூடர்களும் கல்லும் 
சமமாயினும் , வந்தவர்க்கெல்லாம் நிற்கவும் உட்காரவும் படுக்கவும் நடக்கவு 
மாகப் பலவாறு விரும்பியபடியெல்லாம் பயன்படுகிற கல்லினும் , பிறர்க்கு 
எந்த விதத்திறும் உதவாத பேதையர் கீழ்ப்பட்டவர் என்பதாம் , 


பால் " கூச - ஆம் அதிகாரம் . - பேதைமை . 

உ.பமேயத்தினும் உபமானத்திற்குச் சிறப்பைவிளக்கியதனால் , வேற் 
றுமையணி ; ஒன்றுக்கும் உதவாமையாகிய உபமேயத்தினது குற்றத்தினால் 
உபமானமாகிய கல்லுக்கு மேன்மையைக் கூறியுள்ளது , அகமலர்ச்சியணி ; 
இவ்விரண்டணிகளும் பாலும் நீரும் கலர்தாற்போல ( வேறுபாடுதோன்றா 
து ) கலந்து வந்தது , கலவையணி . பரிகாசச்சுவை தோன்றக்கூறியவாறு . 

நனி - மிகுதியுணர்த்தும் உரிச்சொல் ; இரண்டாம் அடியில் முழு 
வதும் என்ற பொருளில் வந்தது . இன்னினியே - இப்பொழுதே என்றபடி ; 
இனி இனி என்ற இடைச்சொல்லடுக்கின் தொகுத்தல் : கீழ் யாக்கை நிலை 
யாமை என்ற அதிகாரத்திலும் “ இன்னினியே செய்க அறவினை - இன்னி 
னியே என வந்ததுகாண்க . மூன்றாம் அடியில் , நிற்றல் முதலிய பெயர்ச் 
செவவெண் தொகைபெறாது வந்தது . மாக்களின் , ஐந்தாமுருபு - எல்லைப் 
பொருளது ; இப்படி உபமான உபமேயசம்பந்தத்தில் வரும் எல்லைப்பொ 
ருளை உறழ்பொருவு என்பர் . 

( ச ) 
கூகூரு . பெறுவதொன் றின்றியும் பெற்றானே போலக் 

கறுவுகொண் டேலாதார் மாட்டுங் - கறுவினாற் 
கோத்தின்னா கூறி யுரையாக்காற் பேதைக்கு 

நாத்தின்னு நல்ல சுனைத்து , 
இ - ள் . ) பெறுவது ஒன்று இன்றியும் - (தன்னாற் ) பெறப்படும் பயன் 
சிறிதும் திருந்தும் , பெற்றானே போல ஒருபயனைப் பெற்றவன் போ 
லவே , ஏலாதார் மாட்டும் - தகாதவர்களிடத்திலும் , கறுவு கொண்டு . கோ 
பங்கொண்டு , கறுவினால் - தணியாத அக்கோபத்தினால் , இன்னா - துன்பர் 
தருஞ் சொற்களை , கோத்து - தொடர்ச்சிப்படுத்தி , கூறி - சொல்லி , உரை 
யாக்கால் ( அச்சொற்களின் பொருளை ) விளக்குதலுஞ் செய்யாவிட்டால் , 
பேதைக்கு - அறிவில்லாதவனுக்கு , நல்ல சுனைத்து - நல்ல தினவானது , 
நா தின்னும் நாக்கை வருத்துவது ( போலும் ), ( எ - று . ) 

ஒருபயனுமில்லாமலே மிக்க ஊக்கத்தோடு எப்படிப்பட்டவர் மேலும் 
பகைமை பாராட்டி நிந்தனைச்சொற்களை நூதனமாகக் கற்பித்துச்சொல்லி 
விவரிக்காவிட்டால் , மூடனுக்குத் திருப்தியில்லை யென்பதாம் . 

அறிவில்லாதவர் இயல்பாகப் பிறர்மீது பழிமொழிகளைக் கூறுதற்கு , 
(தற்குறிப்பேற்றவுருபுகொடாமல் ) நா தினவுதின்னுதலைக் காரணமாகக் கற் 
பித்துக்கூறியது , உய்த்துண பேதுத்தற்குறிப்பேற்றவணி . 

பெற்றானே - ஏ தேற்றம் . கறுவு - முதனிலைத்தொழிற்பெயர் . ஏலாதார் 
மாட்டும் - செல்வம் அதிகாரம் பெருமை முதலியவற்றால் தம்மினும் மேம் 
பட்டவரிடத்தும் என்றபடி . கூறுதல உரைத்தல் என்பவற்றை ஒருபொருட் 
பன்மொழியாகவுங் கொள்ளலாம் . பெற்றான் போல - பெறுபவன் போல, 
துணிவு பற்றி எதிர்காலம் இறந்தகாலமாக வந்த காலவழுவமைதி . நா 
தின்னும் நல்ல சுனைத்து என்றது , பரிகாசச்சுவையை விளக்குவது . இதில் , 
"உண்டற்குரிய வல்லாப் பொருளை , யுண்டன போலக் கூற்றுமாபே "என்ற 
வழவமைதி யிருத்தலையும் காண்க . 


உள்வு 


நாலடியாரி 


( பொருட் 


தக 


கூகூசு தங்கண மரபிலலார பினசெனறு தாமவரை 

யெங்கண வணக்குது மெனபவா - புனகேணமை 
நற்றளிரப் புனனை மலருங் கடற்சோப்ப 
கற்களளிக கையிழக தற்று 

ள ) நல தளிர புனனை - அழகிய தளிர்களையுடைய புனனைமரங் 
கள , மலரும - பூககபபெற்ற , கடல சோப்ப - கடலின் 

துறைமுகததை 
யுடைய ( பாண்டிய ) ராசனே - தமகண மரபு இலலாரபின - தமமிடத்து 
(( அடக்கம் முதலிய ) நல்லொழுககம இல்லாதவாகளிடத்திலே , தாம செ 
னறு - , அவரை எமகண வணக்குதும - அவாகளை நமமிடம வணங்கியிரு 
கசசெயவோம , எனபவா - என்று சொலபவாகளது , புல கேணமை - 

- இழி 
வான சோககை, கல கிளளிகை இழந்து அற்று - கலலைக்கிளளிக கையைப் 
போக்கிக் கொண்டது போலாம , ( எ - று ) 

இயலபிலே சிறிதும் நற்குண நற்செயகைக ளிலலாதவரை அடக்கிச் 
பாதீனஞசெயயப பிரயத்தனப்படுவது , அசாத்தியமும் தீங்கு விளைப்பது 
மாயக கல்லைக்கிள்ளத்தொடங்கி கைநநோவையுண்டாக்கிக்கொள்ளுத் 
லைப் போலுதலால , பேதைமை யெனபதாம " கற்கிள்ளிக கையுயந் தாரிய " 
என்றா பழமொழியிலும் இனி , ஒழுக்கமிலலாத பேதையாகள , எவராலும் 
தாம நலவழிப்படுத்தப்படாமையோடு , தமமை பலவழிப்படுத்த முயலபவா 
மிகக துன்பத்தையுஞ 

செயவா எனறுங் கருத்தி கொள்ளலாம உவ 


மையணி 


புனகேணமை யென்றது , இங்கே ஒருதலைச் சினேக ததை மூனரும் 
அடி பாண்டியநாட்டின செயதலநிலச்சிறபபுக கூறும் பன்னை - 

அந்நிலத் 
துக்கு உரிய மாம சோப்பு - நெயதனிலத்து ஊரின பெயா 
கூ கூ எ . ஆகா தெனினு மகதது நெய யுணடாகிற 

போகா தெருமபு புறஞசுற்றும - யாதுங் 
கொடாஅ ரெனினு முடையாரைப் பற்றி 
விடா அ ருலகத தவா 

ள ) ஆகாது எனினும் - ( தமககு உணணக கிடைத்தல ) இல்லை 
யாயினும் , அகத்து நெய் உண்டு 

ன - ஒருபாத்திரத்தினுள நெய இருக்கு 
மானால , எறும்பு - எறும்புகள் , போகாது ( அப்பாத்திரத்தை விட்டு) நீங 
காமல , புறம் சுற்றும் வெளிப்பக்கத்திற சுற்றிக் கொண்டேயிருக்கும் , (அது 
போல ) , - யாதும 

- யாதும் கொடாா எனினும் ஒருசிறிது பொருளையும் கொடாதவா 
களானாலும் , உடையாரை - செலவமுள்ள வாகளை , உலகத் தவா - உலகத்தி 
லுளை சனங்கள் , பற்றி - சோந்து , விடாா - விட்டுநீங்கவேமாடடாா, ( எ - று ) 

நெயயை உண்ணக் கூடாமலிருந்தும் அப்பாத்திரத்தை 
உடபுகுாது 
எறும்புகள் ஆசையினாலவிடாமற சுற்றிக்கொண்டிருப்பது போல , தமவிருப 
பத்தின்படி ஒருபொருளும் பெறக்கூடாமலிருந்தும் செல்வமுடை யாரைப் 
பேதைகள் ஆசையினால விடாமற சுற்றிக்கொண்டிருப்பார்கள் என்பதாம் . 
எடுத்துக்காட்டுவமையணி. 


பால் ) 


கூச - ஆம் அதிகாரம் . - பேதைமை. 


செல்வமுள்ளவரை உடையார் என்பதும் , செல்வமில்லாதவரை இல் 
லார் என்பதும் - வழக்கு ; "உடையார்முன் இல்லார்போல எனத் திருக் 
குறளிலுங் காண்க . அளபெடையிரண்டும் , செய்யுளோசைநிறைப்பன . பின் 
னிரண்டடியில் , அளபெடை ஒன்றி வந்தது , அளபு என்னும் தொடை . 
கூகூ.வு. நல்லவை நாடொறு மெய்தா ரறஞ்செய்யா 

ரில்லா கார்க் கியாதொன்று மீகலா - ரெல்லா 
மினியார் தோள் சேரா ரிசைபட வாழார் 

முனியார்கொ றாம்வாழு நாள் . 
( இ - ள் . ) ( மூடர்கள் ) , - நாள்தொறும் - தினந்தோறும் , நல்லவை - நற் 

நற்செய்கைகளை , எய்தார் - அடையார்கள் ; அறம் செய்யார் - தருமஞ் 
செய்யமாட்டார்கள் ; இல்லாதார்க்கு - ஏழைகட்கு , யாது ஒன்றும் ஈகலார் - 
எதையுங் கொடுக்கமாட்டார்கள் ; எல்லாம் இனியார் தோள் சேரார் - குண 
ஞ்செயல்களிலெல்லாம் இனியரான தம் மனைவியரது தோள்களைச் சேரமா 
ட்டார்கள் ; இசை பட வாரார் - கீர்த்தியுண்டாக வாழமாட்டார்கள் ; ( இப் 
படிப்பட்டவர்) , தாம் வாழும் நாள் எல்லாம் முனியார்கொல் - தாங்கள் 
பிழைத்திருக்குங் காலங்களையெல்லாம் வெறுக்கமாட்டார்களா ? ( எ - 

அறம்பொருளின் பங்களைத் தாம் அடையாமலும் , பிறர்க்குத்தானதரு 
மங்கள் செய்து இம்மைக்குப் புகழும் மறுமைக்குப் புண்ணியமும் பெறாமலும் 
வீண்காலங்கழிக்கிற அறிவில்லாதார்க்குத் தம் வாழ்நாளில் வெறுப்பில்லாம 
லிருப்பது வியக்கத்தக்க தென்பது கருத்து ; இதில் , அவர்கள் இருத்தலும் 
இறத்தலும் சமமென்பதும் தொனிக்கும் . இனியார்தோள் சேரார் என்ற 
தற்கு - விலைமகளிரைச் சேர்வர் என்று கருத்துக் கொள்க . 

நல்லவை என்றது . கல்வி கேள்வி நீதிவழியிற்பொருள் சேர்த்தல் முதலி 
யவற்றை , நல் அவை எனப் பிரித்து , சிறந்த சபையைச் சேரமாட்டார்கள் 
எனினும் அமையும் . எய்தார் என்ற எதிர்மறைமுற்றில் , எய்து - பகுதி ; 
( அம்பெறிந்தாரென்ற பொருளில் , எய் என்னும் பகுதியின் மேற்பிறந்த 
உடன்பாட்டு முற்றம் ) கீர்த்தி , இல்லறத்தில் வழுவாதார்க்கு இம்மைப் 
பயனாய் இவ்வுலகில் நிகழ்ந்து நிலைபெறவ தாதலால் , இசைபடவாழ்தல் 
இறுதியிற கூறப்பட்டது ; திருக்கு றளில் புகழ் என்னும் அதிகாரம் இல் 
லறவியலின் இருதியில் வைக்கப்பட்ட வா றுங் காண்க . கொல் -லிவகை 
யால் , இழிவைவிளக்கும் . 

இல்லா தார்க் கியாதொன்றும் - இங்கே குற்றியலிகரம் அலகுபெற 
வில்லை; சரும் தளையும் சிதையின் குற்றியலிகர உகரங்களும் அளபெடை 
டயும் 
மெய்யெழுத்தும் அலகுபெறாது நிற்கும் " இல்லாதார்க் என்ற தேமாங்காய்ச் 
சீரின்முன் யா என நேர்வருதல் பொருந்துமே யன்றி , கியா என நிரை வரு 
தல் வெண்டளைக்கு ஒவ்வாமையை அலகிட்டுக் காண்க . 

( அ ) 
நங க . விழைந்தொருவர் தம்மை வியப்ப வொருவர் 

விழைந்திலே மென்றிருக்குங் கேண்மை - தழங்குரற் 
பாய்திரைசூழ் வையம் பயப்பினு மின்னாதே 
யாய்நல மில்லா தார் மாட்டு , 


உவு 


நாலடியார் 


[ பொருட் 


( இ - ள் . ) ஆய் நலம் இல்லாதார் மாட்டு - ஆராய்தற்குஉரிய நல்லறிவு 
இல்லாத மூடர்களிடத்தில் , ஒருவர் விரைந்து தம்மை வியப்ப -( யாராயி 
னும் ) ஒருவர் ( வந்து ) விரும்பித் தம்மைக் கொண்டாட , ஒருவர் விழைந்தி 
லேம் என்று இருக்கும் ( அங்கனம் கொண்டாடப்பட்ட ) மற்றொருவர் 
( நாம் ) விரும்பமாட்டோமென்று எற்றுக்கெள்ாளாதிருக்கிற , கேண்மை - 
சினேகமானது , - தழங்கு குரல்- முழங்குகின்ற ஒலியைபுடைய , பாய்திரை 
பாய்ந்து வருகிற அலைகளை யுடைய கடல் , சூழ் - சூழ்ந்த , வையம் - பூ மிமுழு 
வதையும் , பயப்பினும் - தருவதாயிருந்தாலும் , இன்னாது - (சான்றோர்க்கு ) 
இனிமையாயிராது ; ( எ - று . ) ஏ - தேற்றம் .. 

தம்மை விரும்பி வலியவந்துசினேகித்தவரைத் தாம்சினேகியாத மூடர் 
களின் சேர்க்கை , எவ்வளவு பயன் தருவதானாலும் , திருப்திகரமானதன்று 
என்பதாம் .தம்மை ஒருவர் விரும்பாராயிலும் , தாமாக வலியப்போய்ச்சினே 
கித்தல் பெரியோரிடத்தாயின் பின்பு இனிமைதருவதாம் என்பது தோ 
ன்ற , இன்னாதே ஆய்நலமில்லாதார் மாட்டு என்றார் . 

பாய்நிரை - அன்மொழித்தொகை யென்றாவது , அடையடுத்த சினை 
யாகுபெயரென்றாவது கொள்ளத்தக்கது . பயப்பினும் , உம் - உயர்வுசிறப்பு ; 

து - ஒருபயனையும் தராமை தோன்ற நின்றது , ஆய் நலம் - சிறந்த நற் 
குணமுமாம் . கேண்மை - இங்கு , ஒருதலைச்ரிநேகம் ; எதிர்மறையிலக்கணை 
யால் , போலிச் சிநேக மென்றவாறுமாம் . தழங்குகுரல் என்பது - தழங்குரல் 
என்று விகாரப் பட்டது ; " தழங்குரன் முரசிற் சாற்றி " என்றார் சீவகசிந் 
தாமணியாரும் . 

( கூ ) 
கூச . கற்றனவுங் கண்ணகன்ற சாயலு மீற்பிறப்பும் 

பக்கத்தார் பாராட்டப் பாடெய்துந் கானுரைப்பின் 
மைத்துனர் பல்கி பருந்திற் றணியாத 

பித்தனென் றெள்ளப் படும் . 
( இ - ள் . ) கற்றனவும் - ( ஒருவன் ) கற்ற கல்விகளும் , கண் அகன்ற சா 
யலும் - ( அவனிடத்து ) மிகுதியாகவுள்ள மென்மைக்குணமும் , இல் பிரப் 
பும் - ( அவனது ) உயர் குடிப்பிறப்பும் , ( என்னும் இவையெல்லாம் ), பக்கத் 
தார் பாராட்ட - அயலார் கொண்டாட , பாடு எய்தும் - பெருமை பெறும் ; 
( அங்ஙனம் இல்லாமல் ) , தான் உரைப்பின் - ( தன்கல்வி முதலிய சிறப்புக் 
களை ஒருவன் ) தானாக எடுத்துச் சொன்னால் , மைத்துனர் பல்கி - ( அவனுக் 
குப் ) பலமைத்துனர் ஏற்பட்டு , ( அவர்களால் ), மருந்தின் தணியாத பித்தன் 

ற எள்ளப்படும் - மருந்தினாற் பரிகரிக்கமுடியாத பைத்தியமுடையவ 
னென்று ( அவன் ) இகழப் படுவான் ; ( எ - று . ) 

தன்சிறப்புக்களைப் பிறர் கூறினாற் பெருமையுண்டு ; அங்ஙனமின்றி அறி 
வில்லாமையால் தற்புகழ்ச்சி செய்பவன் பரிகாசத்துக்கே பாத்திரமாவன் 
என்பதாம் ; " தன்னை வியப்பிப்பான் தற்புகழ்தல் தீச்சுடர் , நன்னீர் சொரி 
த்து வளர்த்தற்றால் " என்றார் பிறரும் . 


und கூ. - ஆம் அதிகாரம் .-- கீழ்மை .. 

இங்கே மைத்துனர் என்றது , பரிகாசஞ்செய்பவர்களை ; அவர்களே 
பரிகசித்தற்கு உரியவ ராதலால் , மைத்துனன் - மனைவியின் உடன் பிறந்த 
வனும் , அத்தைமகனுமாம் . பாராட்டல் - பார் ஆட்டல் எனப் பிரித்து , பூமி 
யில்வழங்கச் செய்தலெனக் காரணப்பொருளுரைப்பர் . தணியாத என்பது - 
பித்துக்கு அடைமொழி . சாயல் மென்மை " என்னும் தொல்காப்பியச் 
சூத்திரத்தால் , சாயல் என்பது - ஐம்பொறிகளாலும் நுகரப்படும் பலவகை 
மென்மைகளையும் உணர்த்துவதோர் உரிச்சொல்லாத லுணர்க . ( 50 ) 


கூடு - ஆம் அதிகாரம்.- கீழ்மை . 
அஃதாவது - கீழ்மக்களது தன்மை . இது - புல்லறிவாண்மை பேதை 
மைகளின் காரிய மாதலால் , காரணகாரியமுறைமைபற்றி , அவற்றின் பின் 
வைக்கப் பட்ட 
கூசக . கப்பி கடவதாக் காலைத்தன் வாய்ப்பெயினுங் 

குப்பை கிளைப்போவாக் கோழிபோன் - மிக்க 
கனம்பொதிந்த நூல்விரித்துக் காட்டினுங் கீழ்தன் 

மனம்புரிந்த வாறே மிகும் . 
( இ - ள் . ) காலை - (உணவுவேண் டிய ) காலத்திலே , கப்பி - தானியத் 
தை , கடவது ஆ - போதுமான அளவினதாக , தன் வாய் பெயினும் - தனது 
வாயிற் ( பிறர் கொண்டுவந்து ) போகட்டாலும் , குப்பை கிளைப்பு ஓவா 
(( தன் இயல்பான ) குப்பைகிளறும் தொழிலை நீங்காத , கோழி போல் - , 
மிக்க கனம் பொதிந்த - மிக்க மகிமை பொருந்தின , நூல்- சாஸ்திரங்களின் 
பொருளை , விரித்து காட்டினும் - ( அறிவுடையார் வந்து ) விவரமாகத் தெரி 
வித்தாலும் , கீழ் -கீழ்மகன் , ( தன் துர்க்குணத்தை விடாமல் ) , தன் மனம் 
புரிந்த ஆறே மிகும் - தன் மனம் விரும்பினபடியே மிக்குச் செல்வான் 
( வரம்புகடந்து நடப்பான் ) ; ( எ - று . ) 

தன் முயற்சியில்லாமல் நல்ல பொருள் கிடைத்தாலும் தீயதை விடா 
கோழிக்குப்போலக் கீபோர்க்கு இயல்பு என்பதாம் . உவமையணி . 

கப்பி - நொய் . காலை - உதயகாலமுமாம் . கிளைப்பு - தொழிற்பெயர். 
ஓவா - ஈறுகெட்ட எதிர்மறைப்பெயரெச்சம் ; ஓவு - பகுதி ; இது ஒருவு என் 
பதன் மரூஉ எனப்படும் . நூலுக்கு சிக்க கனம் - சிறந்த உறுதிப்பொருள் 
களைக் கூறுதல் . இழிவுதோன்ற , கீழ் என அஃறிணையாற் கூறினார் ; இது 
கீழ்மகனுக்குப் பண்பாகு பெயர் . 
ஈ ச 2 . காழாய கொண்டு கசடற்றார் தஞ்சாரற் 

( மாது போவா மெனவுரைப்பிற் - கீழ்தா 
னுறங்குவா மென்றெழுந்து போமா மஃதன்றி 
மறங்குமா மற்றொன் றுரைத்து . 
36 


மை , 


* 


காலடியார் 


[ பொரு 


( இ - ள் . ) காழ் ஆய கொண்டு காடு அற்றார்தம் சாரல் - உறுதியான 
சற்பொருள்களை அறிந்து குற்றம் நீங்கினவர்களான பெரியோர்கள் பக்க 
லில் , தாழாது போவாம்- தாமதமில்லாமற் சென்று சேர்வோம் , எனஉரை 
ப்பின் - என்று சொல்லி ( த் தெரிந்தவனொருவன் கூட ) அழைத்தால் , -கீழ் 
கீழ்மகன் , - உறங்குவாம் என்று - தூங்குவோம் என்று சொல்லி , எழுந்து 
போம் - (அவ்விடம்விட்டு ) எழுந்திருந்து போய்விடுவான் ; அஃது அன்றி - 
அதுவுமல்லாவிட்டால் , மற்று ஒன்று உரைத்து - வேறுயாதாயினும் ஒருகார 
வத்தைக் கற்பித்துக்கூறி , மறங்கும் - மறுத்துச் செல்வான் ; ( எ - று ) - 
ம் இரண்டும் , தான் என்பதும் - அசைகள் . 

தெரிந்தவிடத்தில் நல்விஷயங்களைக் கேட்பதற்குப் போவோமென்று 
ஒருவன் வலியவந்து கூப்பிட்டாலும் , கீழ்மகன்யாதாயினும் தடை சொல்லி 
மறுத்துப்போவான் என்பதாம் . தன் மைநவிற்சியணி , நல்லவனது தன்மை 
மற்றவனையும் நல்லவனாக்குதல் போல , கெட்டவனது தன்மை மற்றவனை 
யுங் கெட்டவனாக்குதல் என இதில் விளங்கும் . 

ஆய - இறந்தகாலப் பலவின்பால் வினையாலணையும் பெயர் . கொண்டு 
அற்றா ரென இயையும் . போவாம் , உறங்குவாம் - முன்னிலையை உளப்படுத் 
திய தன்மைப்பன்மைகள் ; நீயும் நானும் என்க ; " அம் ஆம் என்பன முன் 
னிலையாரையும் ,.... தன்னொடு படுக்குந் தன்மைப் பன்மை " என்பது காண்க . 
உறங்குவாம் என்பதைத் தனித்தன்மையாகவுங் கொள்ளலாம் . அஃது 

பதன் ஆய்தம் , இங்கே மெய்போல ஒலித்தது ; உயிர்போல ஒலியாமை 
யை அலகிட்டுக் காண்க . ஒன்று - ஒருகாரணத்துக்கு எண்ணலளவாகு பெ 
யர் . உறங்குதல் தாமச குணத்தின் காரிய மாதலால் , அதுவே இங்கு எடுத் 
துக் கூறப்பட்டது . 

( 2 ) 
கூச .. பெருநடை தாம்பெறினும் பெற்றி பிழையா 

தொருநடைய ராகுவர் சான்றோர் - பெருநடை 
பெற்றக் கடைத்தும் பிறங்கருவி நன் 

வற்றா மொருநடை கீழ் . 
( இ - ள் . ) பிறங்கு - விளங்குகிற , அருவி - மலையருவிகளையுடைய , நல்- 
சிறந்த , நாட - (பாண்டிய ) நாட்டையுடைய அரசனே! - சான்றோர் பெரி 
யோர் , பெருநடை தாம்பெறினும் மிக்க செல்வத்தைத் தாம் பெற்றாலும் , 
பெற்றிபிழையாது - தம் இயல்பாகிய பெருமைக்குணம் மாறாமல் , ஒருநடை 
யர் ஆகுவர் - ( எப்பொழுதும் ) ஒரேவகைப்பட்ட நடத்தையுடையவராவர் ; 
கீழ் - கீழ்மகன் , - பெருநடை பெற்றக்கடைத்தும் - மிக்க செல்வத்தை 
அடைந்தவிடத்து , ஒரு நடைவற்று ஆம் - ( முந்தியநடைக்கு வேறுபட்ட ) 
ஒருநடையை வல்லவனாவன் ; ( எ - று . ) 
எவ்வளவு 

செல்வம் வந்தாலும் மேலோரது குணம் மாறாது ; கீழோர் 
செல்வம் வந்தமாத்திரத்தே குணம் மாறிவிடுவர் என்பதாம் . 

நட - செல்வமாகுதலை " நடை வழி யொழுக்கம் செல்வம் என்றசிகண் 
டினாலும் அறிக . பலவிடங்களிலும் நடப்பது பற்றி , நடையென்பது - செல்வத் 
நிற்குக் காரணப்பெயர்போலும் ; இனி , பெருசடை என்பதற்கு - பெரியசிற 


டை 


பால் ) 


கூரு - ஆம் அதிகாரம் . - கீழ்மை. 

. 


உங்கூ 


ப்பு என்றுஉரைப்பாருமுளர் . பெற்றக்கடைத்து - எதிர்காலவினையெச்சம் .உம் 
இசைநிறை வற்று - வல் என்னும் பண்பினடியாப் பிறந்த குறிப்புமுற்று . ஆம் 
அசை . கீழ்மகனது இழிவு தோன்ற , கீழ் வற்று என அஃறிணையாற் கூறினார் . 
கூசசு . தினை யனைத்தே யாயினுஞ் செய்தநன் றுண்டாபாற் 

பனையனைத்தா வுள்ளுவர் சான்றோர் - பனையனைத் 
தென்றுஞ் செயினு மிலங்கருவி நன்னாட 
நன்றில நன்றறியார் மாட்டு . 
ள் . ) இலங்கு - விளங்குகிற, அருவி - மலையருவிகளையுடைய, 

நல் 
சிறந்த , நாட - (பாண்டிய ) நாட்டையுடைய அரசனே ! - தினை அனைத் 
ஆயினும் - தினையென்னும் சிறியதானியத்தின் அளவேயானாலும் , செய்த 
நன்று -( ஒருவன் ) செய்த உபகாரத்தை , உண்டால் - ( தாம் ) அனுபவித்தால் , 
( அதனை ) , சான்றோர் - பெரியோர் , பனை அனைத்து ஆ - பனை மரத்தவ்வளவு 
பெரிதாக , உள்ளுவர் - நினைப்பார்கள் ; என்றும் - எப்பொழுதும் , பனை கன 
த்து - பனைமரத்தவ்வளவு பெரிதான உபகாரத்தை , செயினும் - செய்தாலும் , 
நன்று அறியார் மாட்டு - செய்ந்நன்றியறியாதவர்களிடத்தில் , நன்று 
( அவ்வுபகாரங்கள் ) சிறப்பில்லாதனவாம் ; ( எ - று . ) 

தமக்குப் பிறர் செய்த சிறிய உபகாரத்தையும் பெரியதாக நினைப்பது , 
சான்றோரியல்பு , பெரிய உபகாரத்தையும் ஒருபொருளாக நினையாமலிருப் 
பது , கீழ்மக்கள் தன்மை என்பதாம் . " தினைத்துணை நன்றி செயினும் 
பனைத்துணையாக் , கொள்வர் பயன் றெரிவார் என்ற திருக்குறளையும் , 

கன் உரையில் பரிமேலழகர் தினை பனை என்பன - சிறுமை பெருமை 
பட்டுக் காட்டுவன சில அளவை என்று கூறியதையும் அறிக . பளையென் 
பது - மரப்பெயராய்ப் பெருமை குறிக்கும் . 

( ச ) 
கூசரு பொற்கலத் தூட்டிப் புறந்தரினு ராய்பிற 

ரெச்சிற் கிமையாது பார்த்திருக்கு - மச்சீர் 
பெருமை யுடைத்தாக் கொளினுங்கீழ் செய்யுங் 

கருமங்கள் வேறு படும் . 
( இ - ள் . ) பொன் கலத்து - பொன்னாற்செய்த பாத்திரத்தில் ( வைத் 
துக்கொண்டு ), ஊட்டி- (நல்லுணவை ) உண்பித்து , புறந்தரினும் - ஒருவன் ) 
பாதுகாத்து வந்தாலும் , நாய்- , பிறர் எசசிற்கு - அயலார் (உண்டு எறிந்த ) 
எச்சிற்சோற்றுக்கு . இமையாது கண்கொட்டாமல் , பார்த்திருக்கும் 
(கிடைக்கிற சமயத்தை ) எதிர் பார்த்திருக்கும் . அ சீர் - அத்தன்மையாக , 
பெருமை உடைத்து கொளினும் - சிறப்புள்ளவனாக ( பிறர் தன்னை 
மதித்து ) ஏற்றுக்கொண்டாலும் , கீழ் செய்யும் கருமங்கள் - கீழ்மகன் செய் 
யுங் காரியங்கள், வேறுபடும் - ( பெருமைக்கு ) வேறுபட்டனவாக இருக் 
கும் , ( எ - று .) 

நல்லுணவுகளைக் கொடுத்து மேன்மைப்படுத்தினாலும் இழிவான 
உணவை எதிர்பார்த்திருப்பது நாய்க்கு இயல்பாதல்போல , பெருமை 
கொமத்துக் கௌரவித்தாலும் இழிவான காரியங்களை செய்வது , சீழ்மர் 


நாலடியார் 


[ பொருட் 


களியல்பு என்பதாம் . இப்பாட்டை இவ்வதிகாரத்தின் முதற்பாட்டோடு 
ஒப்பிடுக . இப்பாட்டில் , சீர் என்பது - உவமவுருபு ; இவ்வுவமவுருபு வந்து 
விட்டதனால் , 

எடுத்துக்காட்டுவமையணியாகாது உவமையணி 
யேயாம் . 

கீழ்மகனது இழிவு தோன்ற , உடைத்து என அஃறிணையாற கூறி 
னார் . உம்மைகள் - உயர்வுசிறப்பு . ஒட்டி - ஈண் என்பதன பிறவினை 
ஊட்டு - பகுதி ; உண் என்னும் பகுதி முதல் நீண்டு , டு என்னும் விகுதி 
கூடியது . புறந்தரின் , புறந்தா - பகுதி ; இது ஒரு சொல் . (உண்டது போக ) 
எஞ்சியது , எச்சில் . 

( ரு ) 
கூசசு . சக்கரச் செல்வம் பெறினும் விழுமியோ 

ரெக்காலுஞ் சொல்லார் மிகுதிசமா - லெக்கா 
முந்திரிமேற் காணி பிகுவதேற் பழ்தன்னை 

யிந்திரனா வெண்ணி விடும் . 
( இ - ள் . ) சக்கரம் செல்வம் - பூமண்டலம் முழுவதையும் ஆளுவதாகிய 
பெருஞ்சிறப்பை , பெறினும் - ( தாம் ) பெற்றாலும் , விழு யோா - மேலோர் , 
எ காலும் - எப்பொழுதும் , மிகுதி சொல் - வரம்புகடந்த வார்த்தையை, 
சொல்லார் - சொல்லமாட்டார்கள் : எ காலும் - எப்பொழுதாயினும் , முந் 
திரிமேல் காணி மிகுவது ஏல் - முந்திரியென்னுஞ் சிறிய அளவின் மேல் 
காணியென்னுஞ் சிறிய அளவு செல்வம் மிகுவதானால் , கீழ் - கீழ்மகன் , 
நன்னை - , இந்திரன் ஆ எண்ணிவிடும் - தேவேர் திரனாக நினைத்துவிடுவான் . 

மேலோர் பெருஞ்செல்வம் வந்தாலும் வரம்புகடந்து நடவார் ; கீழோர் 
சிறிது பொருள் மிகப்பெற்றாலும் தம்மை மிகச சிறந்தவராக மதித்துப் 
பெருமை பாராட்டுவர் என்பதாம் . 

மேலோரிலும் கீழோர்க்கு உள்ள வேறுபாட்டைக் கூறிய இகில் , 
உபமான உபமேயத்தன்மையும் தோன்றுவதால் , இசசெய்யுள் வேற்றுமை 
யணி யாம் ; (சிறுபானமை ப்ரஸ்து தத்தையும் ப்ரஸ்து தம் - சொல்லவேண்டிய 
விஷயம் ) உபமானமாகக் கூறுதலும் உண்டு :) இங்ஙனமே மேல்வருதற்கும் 
வவணி கொள்க . 

சக்ரம் - மண்டலம் : இங்கே , பூமண்டலத்துக்குக் கொள்ளப்பட்டது 
இனி , ஆஜ்ஞாசக்கரத்தை உலக முழுவதும் செலுத்தும் சக்ரவர்த்தித் 
நன்மை என உரைப்பினும் அமையும் , சக்கரன் செல்வம் எனப் பிரித்து - 
இச்திரனது செல்வமென்றும் , சக்ராயுதபாணியான திருமாலினது செல்வ 
மென்றும் பொருள் கொள்ளுதலும் ஒன்று . 

உம்மைகள் மூன்றனுள் , முந்தினது -உயர்வு சிறப்பு ; பிந்தின --இழிவு 
சிறப்பு ; இடையிலுள்ளது - முற்றுப்பொருளது . முந்திரியென்பது - மிகச் 
சிறிய அளவைக்கும் , காணியென்பது -சிதனின் மிக்க ஓர் சிற்றளவைக்கும் 
காட்டப்பட்டன . காணி - அறுபத்துநான்கில் ஒன்று . முந்திரி - அதன் நா 
ஒன்று . 

காணிமேல்முந்திரி மிகுவதேல் எனச் சொற்களை மாற்றிப் 
பொருள் கொள்ளிலும் அமையும் , சகரம் , இந்த்ரன் - வடசொற்கள் . ( ச) 


211 


பால் ] கூடு - ஆம் அதிகாரம்.- கீழ்மை . 

உரு 
ங சஎ . மைதீர் பசும்பொன்மேன் மாண்ட மணியழுத்திச் 

செய்த தெனினுஞ் செருப்புத்தன் காற்கேயா 
மெய்திய செல்வத்த ராயினுங் கீழ்களைச் 

செய்தொழிலாற் காணப் படும் . 
( இ - ள் . ) மை தீர் - குற்றமற்ற , பசும் பொன் மேல் - பசுநிறமான சிற 
ந்த பொன்னின் மேல் , மாண்ட மணி அழுத்தி - மாட்சிமைப்பட்ட இரத்தி 
னங்களைப் பதித்து , செய்தது எனினும் - செய்யப்பட்டதாயினும் , செருப்பு 
- ,தன் காற்கே ஆம் ஒருவனது காலிற் கொள்ளுதற்கே உரியதாம் ; ( அது 
போல ) - எய்திய செலவத்தர் ஆயினும் - பொருந்திய செல்வமுடையவர்க 
ளானாலும் , கீழ்களை - கீழ்மக்களை , செய் தொழிலால் - (அவர்கள் ) செய்யும் 
இழிதொழில்களால் காணப்படும்- (இவர்கள் கீழ்மக்களென்று ) அறியக்கூடும் . 

மாசற்ற பசும்பொன்மேல் விலையுயர்ந்த இரத்தினமிழைத்த செருப்பே 
யானாலும் காலிற்கொள்ளத்தக்கதே யாவது போல , கீழ்மக்கள் எவ்வளவு 
செல்வம் பெற்றாலும் கீழ்ப்படியில் வைக்கத்தக்கவரேயன்றி மேற்படியில் 
வைக்கத் தக்கவரல்லர் என்பதாம் . எடுத்துக்காட்டுவமையணி . 

எய்திய செல்வத்தர் - செல்வமெய்தியவர் என விகுதிபிரித்துக்கூட்டி 
னும் . 

டையும் . காண என்பதைத் தொழிற்பெயராகக் கொண்டு , படும் 
என்ற வினைமுற்றோடு முடித்து , காணுதல் படு மென்க . இனி , காணப்படும் 
என்பதை ஒரு சொல்லாகக்கொண்டு , தொழிற்பெயராய்த்தேற்றப்பொருள் 
பட்டு ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவான தென்பாரு முளர் காற்கே , 
ஏ - பிரிநிலையோடு , இழிவுசிறப்பு . 

( எ ) 
கூசவு . கடுக்கெனச் சொல்வற்றாங் கண்ணோட்ட மின்ற 

மிடுக்கண் பிறர்மாட் டுவக்கு- மடுத்தடுத்து 
வேக முடைத்தாம் விறன் மலை நன்னாட 
வேகுமா மெள்ளுமாங் கீழ் . 

. 
( இ - ள் . ) விறல் - பெருமையுள்ள , மலை - மலைகளையுடைய , நல் நாட 
சிறந்த ( பாண்டிய ) நாட்டையுடைய அரசனே -- கீழ் - கீழ்மகனது தன் 
மை , கடுக்கென சொல் வற்று ஆம் - கடுமையாகப் பேசவல்லதாம் , கண்ணோ 
ட்டம் இன்று ஆம்-தாக்ஷிணிய மில்லாததாம் , பிறர்மாட்டு இடுக்கண் உவக் 
கும் - அயலா ரிடத்து உண்டான துன்பத்திற்கு மகிழும் ; அடுத்து அடுத்து 
வேகம் உடைத்து ஆம் - அடிக்கடி கோபாவேசமுள்ள தாம் ; ஏகும் ஆம் 
(கண்டவிடத்தும் ) செல்வதாம் ; எள்ளும் ஆம் - (பிறரைத் ) தூஷிக்குமாம். 
( எ - று ) - இப்பாட்டில் உள்ள ஆம் என்னுஞ் சொற்கள் ஐந்தும் அசை , 

கடுமையாகப் பேசுவதும் , யாரிடத்தும் தாக்ஷிணியம் பாராமையும் , 
பிறர்க்கு நேரிடுகிற துன்பத்துக்குச் சந்தோஷிப்பதும் ,காரணமின்றி மேன் 
மேற்கோபமுடையதாதறும் , பயனில்லாமற் பலவிடத்தும் திரிதறும், பிர 
ரைத் தூஷிப்பதும் கீழ்மக்களியல்பு என்பதாம் . நன்மைநவிற்சியணி 


நாலடியார் 

(பொருட் 
கடுக்கென - கடுமைக்குறிப்பிடைச்சொல் , சொல் என்பதை - முதனிலைத் 
தொழிற்பெயரென்றாவது , சொல்ல என்பதன் தொகுத்தலென்றாவது 
கொள்க . கண்ணோட்டமாவது - தன்னோடு பயின்றாரைக் கண்டால் அவர் 
கூறியன மறுக்கமாட்டாமை ; இஃது - அவர்மேற் கண்சென்றவழி நிகழ்வ 
தாகலின் , அப்பெயர்த்தாயிற்று என்பது , திருக்குறள் பரிமேலழகருரை . 
தொல்காப்பியவுரையில் நச்சினார்க்கினியர் இடுக்கண் என்பது - மலர்ந்த 
நோக்கமின்றி மையல்நோக்கம்படவரும் இரக்கம் என்றதனால் , இடுக்கண் 
என்பது - இடுங்குகண் என்பதன் விகாரமாய் , கண் இடுங்குதற்குக் காரண 
மான துன்பத்திற்குக் காரணப் பெயரா மென அறிக . அடுத்து அடுத்து - 
அடுக்கு - பன்மைப் பொருளது . மலைக்கு விறல் - மழைபெய்யாமல் வறந்த 
காலத்திலும் தன்னைச் சேர்ந்த உயிர்கட்கு நீர்வளத்தைக் கொடுக்குங் கொ 
டையும் , அளவு செய்யப்படாத பலவகைப் பொருளையுடையதாதலும் , நால் 
வகையரண்களுள் ஒன்றாக இயல்பில் அமைதலும் முதலியன .எருமாம் எள் 
மாம் - பிறரிடம் வலியச் சென்று அவரை யிகழ்வானெனினுமாம் . எள்ளு 
மாம் ஏகுமாம் என மாற்றிக்கூட்டி , ( எவரிடத்தும் நில்லாமல் ) இகழ்ந்து 
செல்வான் என்று உரைப்பாரு முளர் . 

( அ ) 
கூ.சகா . பழைய ரிவரென்று பன்னாட்பின் னிற்பி 

னுழையினிய ராகுவர் சான்றோர் - விழையாதே 
கள்ளுயிர்க்கு நெய்தற்கனை கடற் றண்சேர்ப்ப 

வெள்ளுவர் கீழா யவர் . 
( இ - ள் . ) கள் உயிர்க்கும் - தேனை வெளிவிடுகின்ற , நெய்தல் - நெய் 
தற் பூக்களையுடைய , கனை கடல் தண் சேர்ப்ப - ஒலிக்கின்ற கடலினது 
ளிர்ந்த துறைமுகத்தையுடைய (பாண்டிய ) ராசனே ! - பின் நிற்பின் - (ஒரு 
வர் தம் ) பின்னே வந்துநின்றால் , - சான்றோர் - மேலோர் , - இவர் பல் 
நாள் பழையர் என்று - இவர்கள் பலநாள் பழகியவ ரென்று கருதி , உழை . 
அவர்களிடத்தில் , இனியர் ஆகுவர் - இனிமையான விருப்ப முடையவரா 
வர் ; கீழ் ஆயவர்- கீழ்மக்களோ, விழையாதே - ( அப்படி தம்பின்வந்து நின்ற 
வர்களை ) விரும்பாமலே , எள்ளுவர் - அவமதிப்பர் ; ( எ - று . ) 

ஒருநாள் தம்மிடம் வந்தவரையும் மேலோர் பழையசினேகிதராக்கி 
கொள்வர் ; கீழோர் அவ்வாறு கொள்ளார் என்பதாம் . பழையர் இவர் என்று 
பல் நாள் பின் நிற்பின் - இவர் நமக்குப் பலநாளாகப் பழக்கமுடையவரெ 
ன்று எண்ணிப் பின் சென்று நின்றால் என்றும் உரைக்கலாம் . 

பழையர் - பழமையென்னும் பண்பினடியாப் பிறந்த பலர்பாற்பெயர் 
பண்புப்பெயர் ஈறுபோய் இடை அகரம் ஐயாயிற்று . நெய்தல் - சேர்ப்புக்கு 
அடைமொழி . 

( சு ) 
கூரும் . கொய்புற் கொடுத்துக் குறைத்தென்றுந் தீற்றினும் 

வையம்பூண் கல்லா சிறுகுண்மை யையகே 
ளெய்திய செல்வத்த ராயினுங் கீழ்களைச் 
செய்தொழிலாற் காணப்படும் . 


பால் ] 


கூசு . ஆம் அதிகாரம் . - இயமை . 


உவா 


( இ - ள் . ) ஐய - அரசனே ! கேள் - கேட்பாய் ! என்றும் - எந்நாளிலும் , 
கொய் புல் குறைத்து கொடுத்து - அறுக்கத்தக்க புல்லை அறுத்து ( த்ரின் 
ன ) க் கொடுத்து , தீற்றினும் - ( கழுவுதல் முதலியவற்றாற் ) சுத்தம்பண்ணி 
னாலும் , சிறு குண்டை - சிறிய எருதுகள் , வையம் பூண் கல்லா- தேரைப் 
ண்டு இழுக்க மாட்டாவாம் ; ( அதுபோல ), எய்திய செல்வத்தர் ஆயினும் 
கீழ்களை செய் தொழிலால் காணப்படும்- ; ( எ - று . ) 

இப்பாட்டின் பின் இரண்டடி - இவ்வதிகாரத்தின் ஏழாம்பாட்டிலும் 
வந்துள்ளது ; வெவ்வேறு ஆசிரியர்க்கும் இவ்வாறு சிறுபான்மை பொரு 
ளோடு சொல்லும் ஒற்றுமைப்படுவது இயல்பு ; இதனை , சமகாலத்தில் வேறு 
வேறு புலவராற் பாடப் பட்ட சிலப்பதிகாரத்திலும் , மணிமேகலையிலும் 
சிலவிடத்துங் காணலாம் . இவ்வடிகள் , பழமொழியாக வழங்கிவந்து சேர்த் 
துக் கொள்ளப்பட்டன வென்ற பினும் , சமசியையாகக்கொண்டு பூர்த்தி 
செய்யப்பட்டன வென்றாயினும் கொள்ளவும் இடமுண்டு. 

எவ்வளவு மேன்மைப்படுத்தினாலும் சிற்றெருதுகள் தேரையிழுக்க 
மாட்டாமை போல , கீழ்மக்களும் தக்க காரியங்கட்கு உதவார் என்பதாம் . 
எடுத்துக் காட்டுவமையணி . 

கொய் புல் - வினைத்தொகை ; பக்குவமான புல் என்றவாறு , தீற்றுதல் - 
சுத்தப்படுத்துதல் ; இனி , தீற்றினும் என்பதற்கு - தின்பித்தாலும் என்றும் 
பொருள் கொள்ளலாம் ; பிறவினையில் , உண் என்னும்பகுதி டு என்னும் 
விகுதி பெற்று முதல்நீண்டு ஊட்டு என நிற்றல்போல , தின் என்னும் 
பகுதி று என்னும் விகுதிபெற்று , முதல் நீண்டு தீற்று என நிற்கு மென்க ; 
தீற்றாதோ நாய் நட்டால் நல்ல முயல் " எனப் பழமொழியிலுங் காண 
லாம் . வையம் - தேராதலை " வையம் பற்றிய மங்கைய ரெண்ணிலர் " எனக் 
கம்பராமாயணத்திலுங் காண்க . குண்டையென்பது - பால்பகா அஃறிணைப் 
பெயராதலால் , பூண்கல்லா என்னும் எதிரமறைப் பலவின் பால் முற்றைக் 
கொண்டது . வையம் - பெரும்பண்டியுமாம் . 

( க 0 ) 


o 


ந - ஆம் அதிகாரம் . - கயமை . 
அஃதாவது - மேல் இயல்களுள் வெளிப்படையாகவுங் குறிப்பாகவுங் 
கூறப்பட்டுள்ள நற்குணங்கள் யாவு மிலராய மூடர்களது தன்மை கயமை - 
மூடத்தனம் . கீழமையென்னும் முன்னைய அதிகாரத்திற் கீழோரது தன் 
மை முற்றுங் கூறப்படாமையால் , அதனையே கயமை யென்று வேறு பெ 
யரிட்டு அவ்வதிகாரத்தைச சார வைத்தார் . 
கூருக .க . ஆர்த்த வறிவின ராண்டிளைய ராயினுங் 
காத்தோம்பித் தம்மை யடக்குப - மூத்தொ றா உந் 
தீத்தொழிலே கன்றித் திரிதந் தெருவைபோற் 
போத்தமூர் புல்லறிவி னார் , 


[ பொருட் 


ர்த்த அறிவினர்- (கல்விகேள்விகளினால் ) நிறைந்த அறிவை 
யுடையவர் , - ஆண்டு இளையர் ஆயினும் - வயதிற் சிறியராயிருந்தாலும், 
காத்து ஓம்பி - ( தமது ஐம்பொறிகளையும் தீய புலன்களின் வழியே செல்ல 
வொட்டாது ) தடுத்துப் பாதுகாத்து , தம்மை - , அடக்குப - அடங்கியொ 
முகச் செய்வர் ; புல் அறிவினார் - அற்பமாகிய அறிவையுடையவர், - மூத் 
தொறும் - வயது முதிருர்தோறும் , தொழிலே கன்றி - தீயசெயல்களி 
லேயே உழன்று வருந்தி , திரிதந்து- ( ஒருபயனுமின்றித் ) திரிந்து , எருவை 
போல் - கொறுக்கையைப் போல , போத்து அறார் -உள் துளையாயிருப்பது 
நீங்கமாட்டார் ; ( எ - று . ) 

அறிவுள்ளவர் , வயதிற்சிறியராயினும் (இளமைமுதற்கொண்டே ) இந் 
திரியங்கட்கு வசப்பட்டுத் தியகாரியங்களைச் செய்யாமல் செய்தற்கு உரிய 
நல்ல காரியங்களையே செய்து அடக்கமுடையராயிருப்பார் ; அறிவில்லாத 
வரோ, அப்படியன்றித் தமது ஆயுள் முழுவதும் தீத்தொழில்களையே செய்து 
வீண்காலங்கழிப்பர் என்பது கருத்து . கொறுக்கை எவ்வளவு காலஞ்சென் 
றாலும் மேல்தோற்றத்தில் தடிந்திருந்தும் உள் துளை நீங்காதவாறுபோல , 
அறிவில்லாதாரும் எவ்வளவுவயது சென்றாலும் மேல்தோற்றத்தில் தடித்த 
உருவத்தினராய் எல்லோரைப்போலத் தோன்றினும் உள்ளே குற்றமுடை 
யரா யிருக்குந் தன்மை நீங்கா ரென்க . அவ்வாறு இருப்பது தகுதியன்று 
என்பதாம் . உவமையணி . இனி , எருவை என்பதற்கு - கழுகென்று பொருள் 
கொண்டு , அறிவில்லாதவர் கழுகென்னும் பறவை போலக் குற்றம் நீங்கா 
ரென்றும் உரைக்கலாம் : கழுகு குரூரகுணமுடைய பறவையென்பது 
பிரசித்தம் . 

தம்மைக் காத்து ஓம்புதல் - மனம் போன போக்கெல்லாம் போகா 
மல் நல்லறங்களையே செய்து தம்மை நரகத்துக்கு ஆளாக்காமல் பாதுகாத் 
துக்கொள்ளுதல் , போத்து - பொத்து என்பது எதுகைகோக்கி நீட்டல் 
விகாரம் பெற்றது ; பொத்து - குற்றம் . இனி , துளையென்று பொருள் படும் 
பொந்து என்னும் மொழி வலித்தலும் நீட்டலும் பெற்றுப் போத்து என்று 
ஆயிற்று என்பாரும் உளர். மூத்தொறூஉம் - மூ - முதனிலைத் தொழிற்பெ 
யர் ; அளபெடை , குறில் நெடிலான இன்னிசையளபெடை , தீத்தொழிலே 
கன்றுதல் - தீயதொழில்களையே செய்து தழும்புபடுதல் , திரிதந்து , தா - 
ணைவினை . ஆத்தவறிவினர் என்றும் பாடம் . 

இச்செய்யுளின் முன்னிரண்டடி- கரிகாற்சோழன் மிக்க இளமைப் 
பருவத்திலேயே முடிசூட்டப்பட்டு அரசாளத்தொடங்கிய காலத்தில் முதி 
யவர்கள் அவனைக்குறித்து இவன் அறிவுநிரம்பாத இளமையுடையான் என 

கழ்ந்து கூற , அதனையுணர்ந்த அவ்வரசன் நரைத்த மயிரைத் தன் தலை 
யில் முடித்துக்கொண்டு முதுமைப்பருவத்துக்கு உரிய வேஷம் பூண்டு 
சபைக்கு வந்து அம்முதியவர் மகிழும்படி ஒழுங்காக வியவகார விசாரனை 
செய்து நியாயமான தீர்ப்புச் சொல்லின னென்பதைக் குறிக்கும் ; 2 ( 

497 
முடிவுகாணானிளமையோ னென்ற, நரைமுதுமக்க ளுவப்ப நரை முடித்து , 
சொல்லான் முறை செய்தான் சோழன் " என்னும் பழமொழிச் செய்யுள் 
நினைப்பூட்டுகின்றது . 

திரியும் தெரிவைபோல் என்பதும் பாடம் , 


பணும் - 


பால்] கூசும் - அதிகாரம் . - கயமை. 
கூடுஉ . செழும்பெரும் பொய்கையுள் வாழினுமென்றும் 

வழும்பறுக்க கில்லாவார் தேரை - வழும்பில்சீர் 
நூல்கற்றக் கண்ணு நுணுக்கமொன்றில்லாதார் 

தேர்கிற்கும் பெற்றி யரிது . 
( இ - ள் . ) தேரை - தவளைகள் , - என்றும் - எந்நாளும் , செழும் பெரும் 
பொய்கையுள் வாழினும் - செழிப்பான (நீர்நிறைந்த பெரிய குளத்தில் வா 
ழ்ந்தாலும் , வழும்பு அறுக்ககில்லா ஆம்- ( தமது உடம்பின் மேலுள்ள ) வழு 
வழுப்பான அழுக்கை நீக்கிக்கொள்ள மாட்டாவாம் ; (அதுபோல ) , - நுணுக் 
கம் ஒன்று இல்லாதார் - நுட்பபுத்தி சிறிதுமில்லாதவர் , வழும்பு இல் சீர் - 
குற்றமில்லாத சிறப்பையுடைய , நூல் - சாஸ்திரங்களை , கற்றக்கண் 
கற்றுப்பழகினாலும் , தேர்கிற்கும் பெற்றி- ( அந்த நூல்களின் உண்மைப் பொ 
ளை ) ஆராய்ந்தறியுந் தன்மை , அரிது- ( அவர்க்கு ) இல்லையாகும் ; ( எ - று . ) 

தவளைகள் பெரிய நீர் நிலையிற் பலகாலம் வாழ்ந்தாலும் தமது உடம் 
பின் மேலுள்ள மாசைக் கழுவிக்கொள்ளமாட்டாமைபோல , மூடர்கள் பெ 
ரிய நூல்களிற் பலகாலம் பயின்றாலும் தமது அறியாமைக் குற்றம் ஒழிந்து 
அவற்றின் உண்மையான கருத்துக்களை நுட்பமாக அறியுந்தன்மை யில்லா 
தவராவர் என்பதாம் . எடுத்து காட்டுவமையணி. உடம்பழுக்கை நீக்கிச்சுத் 
தப்படுத்தும் ஆற்றலுடைய நீரிலிருந்து அழுக்கு நீங்காத தவளை போல , பல 
ரையும் நல்வழிப்படுத்துந் திறமுடைய நூல்களிற்பழகியும் பக்குவப்படாது 
கீழ்மக்களுடைய மனமென்பது கருத்து . 

" இடம்பட மெய்ஞ்ஞானங் கற்பினு மென்று , மடங்காதா ரென்று 
மடங்கார் - தடங்கண்ணா, யுப்பொடு நெய் பால் தயிர்காயம் பெய்தடினுங் , 
கைப்பறா பேய்ச்சுரையின் காய் " என்றது போன்றது , இச்செய்யுள் . 

நூல் - உவமையாகுபெயர் . நுணுக்கம் என்னும் பண்புப்பெயர் , இங்கு 
நுட்பமான அறிவுக்கு ஆகுபெயர் . 

( உ ) 
கூருங . கணமலை நன்னாட கண்ணின் றொருவர் 
னேயுங் கூறற் கரிதாற் - குணன 

ழுங்கக் 
குற்ற முழைநின்று கூறுஞ் சிறியவர்கட் 

கெற்றா லியன்றகோ நா . 
( இ - ள் . ) கணம் மலை நல் நாட - கூட்டமாகிய மலைகளையுடைய நல்ல 
நாட்டின் அரசனே கண் இன்று - எதிரி லில்லாமல் ( புறத்தில் ) இரு 
ந்து ஒருவர் குணன் ஏயும் - பிறரொருவரது நற்குணத்தையும் , கூறற்கு 
அரிது - எடுத்துச் சொல்வதற்கு (நாவெழுதல் ) அருமையாயிருக்கும் ; ( அவ 
வாறிருக்க ), உழை நின்று - ( ஒருவரது ) எதிரில் நின்றுகொண்டு , குணன் 
அழுங்க-( அவரது ) நற்குணங்கள் அழியும்படி , குற்றம் கூறும் - குற்றங்களை 
யே எடுத்து ( பலர் அறிய ) க்கூறுகின்ற , சிறியவர்கட்கு - அற்பபுத்தியை 
யுடைய கீழோர்க்கு , நா - நாக்கு , எற்றால் இயன்றதோ - (தசையினாலல் 
லாமல் ) எப்பொருளாற் செய்யப்பட்டதோ ? ( அறியோம் ); (எ - று .) 
தல் - ஈற்றசை . 

37 


குண 


[ பொருட் 
ஒருவரது நற்குணத்தைப் புறத்திற் கூறுவது சாதாரணமாயிறும் 
அவர் யாதுநினைப்பரோவென்று அஞ்சவேண்டியிருக்க , அவ்வா றன்றி ஒருவ 
ரது எதிரில் நின்றுகொண்டு அவரதுரற்குணங்களையொழித்துத் தீக்குணங் 
களையே கயவர் எடுத்துக் கூறுகின்றார்களே ; அவரது நாக்குத் தசையினாற் 
செய்யப்படாமல் ஏதோ ஒரு கொடிய பொருளாற் செய்யப்பட்டிருக்கவே 
ண்டுமென்று கவி வியந்து கூறியவாறு . பெரியோர்க்குப் போல அவர்க்கும் 
நாக்குத் தசையாற் செய்யப்பட்ட தாயின் அவரும் பிறாது நற்குணங்களை 
எடுத்துக் கூறுவரேயன்றிக் குற்றங்களைக் கூறாரென்பது , குறிப்பெச்சம் . 

பின்னே உழைரின்று என வந்ததனால் , முன்னே கண்ணின்று என் 
பதற்கு - எதிரிலன்றிப் புறத்தில் எனக் கூறவேண்டியதாயிற்று . இன்று - 
இன்றியென்னும் எதிர்மறைக்குறிப்பு வினையெச்சத்தின் திரிபு . கண் நின்று 
என்று பிரித்து , எதிரில் நின்றுகொண்டு எனக் கூறுவதிற் பொருட் சிறப் 
பின்மை யறிக . 

( ங ) 
கூச , கோடேந் தகலல்குற் பெண்டிர் தம் பெண்ணீர்மை 

சேடியர் போலச் செயறேற்றார் - கூடிப் 
புதுப்பெருக்கம் போலத்தம் பெண்ணீர்மை காட்டி 

மதித்திறப்பர் மற்றை யவர் . 
( இ - ள் . ) கோடு ஏர்து அகல் அல்குல் பெண்டிர் - பக்கங்கள் உயர்ர்து 
அகன்ற அல்குலையுடைய குலமகளிர் , தம் பெண் நீர்மை - தமது பெண்தன் 
மையை , சேடியர்போல - ( தமக்குப் பணிவிடை செய்யும் ) பாங்கியர்போல 
இருந்து , செயல் - அலங்காரஞ்செய்து கொள்ளுதலை , தேற்றார் - அறியார் ; 
மற்றையவர் - வேசையர்களோவெனில் , புது பெருக்கம் போல - புதிய 
நீர்வெள்ளம் போல , தம் பெண் நீர்மை - தமது பெண் தன்மையை , மதி 
த்து காட்டி - ( அலங்காரஞ் செய்துகொள்வதனால் தம்மைக் கண்டவர் ) 
( நன்குமதிக்கும்படி வெளிக்குக்காட்டி , கூடி - ( ஆடவரோடு ) கலந்து , இறப் 
பர் - நடப்பார்கள் ; ( எ - று . ) 

குலமகளிர் அலங்காரங்களினால் தம்மை மதிக்கச்செய்து பிறரிடத்துப் 
பொருள்பறிப்பதில்லை ; வேசையரோ அவ்வாறு செய்யார் ; அதுபோல , யோ 
க்கியர் தமது நற்குணங்களை வெளிக்குக்காட்டி வியக்கச்செய்யாமல் அடங் 
கியிருப்பார்கள் ; அயோக்கியரோ மிக்க மேன்மையுள்ளவர்போலத் தம்மை 
த்தாமே வெளிக்கு நடித்துக்காட்டி வஞ்சித்துப் பிறரிடம் பொருள் பறித் 
துக்கொள்வார்கள் என்பதாம் . 

உபமானத்தைக்கூறி உபமேயத்தைப் பெறவைத்ததனால் , பிறிதுமொ 
ழிதலணி . இவ்வுவமையால் , கீழ்மக்கள் டம்பத்தன்மையில் கருத்துள்ளவ 
ரென்றும் , மேன்மக்கள் வெளியாடம்பாத்திற் கருத்துள்ளவரல்ல ரென் 
றும் வெளியாம் . 

புதுநீர்ப்பெருக்கு , தான் வரும் ஆற்றினது பழவெள்ளத்தையும் அடித் 
துக்கொண்டு செல்வது போல , பரத்தையர் தாம்சேர்ந்த செல்வரது செல் 
வம்முழுவதையும் பறித்துக்கொண்டு பிரிந்து செல்வரென்பது படநின்றது ; 


பால் ] 


கூசு - ஆம் அதிகாரம் . - கயமை . 


ஆதலின் , புதுவெள்ளம் அவர்க்குத் தொழில்பற்றியஉவமை . பின்னே மற் 
றையவர் என வந்ததனால் , முன்னே பெண்டிர் என்பது - குலமகளிரைக் 
குறித்தது . மதித்து - மதிக்கச்செய்து ; தன்வினை பிறவினைப் பொருளது . 
கூருரு . தளிர் மேலே நிற்பினுந் தட்டாமற் செல்லா 

வுளிநீரர் மாதோ கயவ - ரளிநீரார்க் 
கென்னானுஞ் செய்யா ரெனைத்தானுஞ் செய்பவே 

யின்னாங்கு செய்வார்ப் பெறின் . 
( இ - ள் . ) கயவர் கீழ்மக்கள் , - தளிர்மேலே நிற்பினும் - (மிகவும் மெது 
வான ) தளிரின் மேல் நின்றாலும் , தட்டாமல் - ( ஒருவர் ) தட்டித்தள்ளாமல் , 
செல்லா - இறங்கிப்போகமாட்டாத , உளி நீரர் - உளியின் தன்மையை 
புடையவராவர் ; ( இன்னும் அவர்கள் ) , அளி நீரார்க்கு - (பிறர் துன்பத்தைக் 
கண்டு இரங்கும் ) அருளையே இயற்கைகுணமாகவுடைய பெரியோர்க்கு , 
என் ஆனும் செய்யார் சிறிய உபகாரத்தையுஞ் செய்யமாட்டார்கள் ; இன் 
னாங்கு செய்வார் பெறின் - ( தமக்குத் ) துன்பஞ்செய்பவரைப் பெற்றால் , 
எனைத்து கனும் செய்பவே - ( அவர்கட்கு ) எவ்வளவு பேருதவியையுஞ் 
செய்வார்கள் ; ( எ - று .) - மாது , ஓ - ஈற்றசை . 

உளியானது மெதுவான பொருளிலும் தாமே செல்லாமல் ஒருவர் 
தட்டித்தள்ளிய பின்னரே செல்வது போல , கீழ்மக்கள் எவ்வளவு சிறிய 
தொழிலிலும் பிறர் ஏவாமல் பிரவேசிக்கமாட்டார் , நற்குணமுடையோர் 
க்கு ஒருதவியும் செய்யார் ; அடித்து வருந்துங் கொடியோர்க்கு எல்லாவற் 
றையுங் கொடுப்பார்கள் என்பது கருத்து . முன்னிரண்டடி -உவமையணி 

விட்டுக் கருமஞ் செயவைத்த பின்னரும் , முட்டா தவரை வியல் 
கொளல்வேண்டுமால் , தொட்டக்கான் மாழ்குந் தளிர்மேலே நிற்பினும், 
நட்டாமற் செல்லாதுளி என்ற பழமொழிக் செய்யுள் இங்கு நோக்கத் 
நக்கது : “ பெற்றார் பிறந்தார் பெருநாட்டார் பேருலகி , நூற்றா ருகந்தா 
இரன வேண்டார் - மற்றோ, ரிரணங்கொடுத்தா லிடுவ ரிடாரே , சரணங் 
கொடுத்தாலுந் தாம் ” என்னும் நல்வழியோடு இச்செய்யுளின் பின்னிரண் 
டடிகளை ஒப்பிடுக ." வாய்வைத்துக் சொல்லச் சுரப்பதாங் கீழ் " என்றார் கீழ் . 

அளிநீரர் - அருளையே இயற்கைக்குணமாகவுடையவர் ; அல்லது , பிறர் 
அளிக்கும்படியான (இரங்கும்படியான ) இயல்புடையவர் . இன்னாங்கு செய் 
வார்க்குச் செய்ய என்றது , இலக்கணையால் , அவர்பறித்துக்கொள்ள இவர் 
இழப்பரென்பதைக் குறிக்கும் . செய்வார்ப்பெறின் - " இயல்பின் விகாரம் . ” 
கூருசு . மலைநல முள்ளும் குறவன் பயந்த 

விளை நில முள்ளு முழவன் சிறந்தொருவர் 
செய்தநன் றுள்ளுவர் சான்றோர் கயந்தன்னை 
வை ததை யுள்ளி விடும் . 

எ . ) குறவன் - , மலை நலம் - (தனக்கு உறைவிட மாகிய )மலைய 
கழவளத்தை, உள்ளும் - வினைத்துக்கொண்டிருப்பான் ; உழவன் -உன் 


கல் கால்டியார் 

(போருப் 
பயிர் செய்பவன் , பயந்த - (தனக்குப் ) பயன் கொடுக்குந் தன்மையுள்ள , விளை 
நிலம் - விளைகின்ற நிலத்தை , உள்ளும் -நினைத்துக்கொண்டிருப்பான் ; சான் 
றோர் -( கல்விகேள்விகளாற் ) பெரியாயினோர் , ஒருவர் (செய்த நன்று - ( தமக் 
குப் ) பிறரொருவர் செய்த உபகாரத்தை , சிறந்துஉள்ளுவர் சிறப்பாக நினைத் 
துக்கொண்டிருப்பார் ; கயம் - கயவன் (சீழ்மகன் ), தன்னை வைததை- (பிற 
னொருவன் ) தன்னைத் திட்டியதையே , உள்ளிவிடும் - (மறவாமற் ) கருதிக் 
கொண்டிருப்பான் ; ( எ - று . ) 

குறவனுக்கு மலையிற் பழக்கமாதலால் , அவன் அந்தமலையின் வளத்தை 
யே கருதுவன் ; அவ்வாறே உழவன் தனக்குப்பயன் தரும் விளைநிலத்தின் வள 
த்தையே கருதுவன் ; சான்றோர் தினைத்துணை நன்றியையும் பனைத்துணையா 
கப் பாவித்துப் பிறரைப் பெருமைப்படுத்துதலையே மேற் கொண்டவ ராத 
லால் , தமக்குப்பிறர் செய்த நன்றியையே கருதியிருப்பர் ; இம்மூவர்க்கும் இந் 
தக் குணங்கள் பழக்கமாயிருப்பது போல , கீழோன் " நன்றல்ல தன்றே மறப் 
பதுகன்று என்னும் நீதிப்படியன்றி ஓர்த்ததனை , யுள்ளத்தானுள்ளி 
யுரைத்துரா யூர் கேட்பத் , துள்ளித் தூண்முட்டுமாங் கீழ் " என்றவாறு 
தன்னைப்பிறர் திட்டியதையே மறவாமற் கருதிக்கொண்டிருப்பது அவனுக்கு 
இயற்கை யென்பதாம் . 

இங்குச் சான்றோரையும் உடன் கூறியது , கீழ்மகனது இழிவு தோன் 
றற்கு , அவளை கயம் என்று அஃறிணையாக் கூறியதும் இதுபற்றியே. குறம் 
சாதிப்பெயர் ; அதனையுடையவன் குறவன் : குறிஞ்சிரிலத்தில் வாழ்பவன் . 
உழவன் - உழுதல் தொழிலுடையவன் ; மருதநிலத்தில் வாழ்பவன் . பிற 

உள்ளுவர் என இயையும் . சிறந்து - சிறக்க எச்சத்திரிபு . குறவன் உள் 
ரூம் - செய்யுமென் முற்று ஆண்பாலுக்குச் சென்றது . 
கூருஎ . ஒருநன்றி செய்தவர்க் கொன்றி யெழுந்த 

பழை நூறுஞ்சான்றோர் பொறுப்பா - கயவர்க் 
கெழு நூறு நன்றி செய் தொன்று தீ தாயி 
னெ முநூறுந் தீதாய் விடும் . 

உள் . ) சான்றோர் பெரியோர் , - ஒரு நன்றி செய்தவர்க்கு -( தமக்கு ) 
ஒருதவியைச் செய்தவர் திறத்தில் , ஒன்றி எழுந்த இடைவிடாது தொடர்ச்சி 
யாகத் தோன்றிய , பிழை நூறும் -நூறுகுற்றங்களையானாலும் , பொறுப்பர் - 
( தமக்கு முன்பு அவர் செய்த நன்றியைக் கருதிப் ) பொறுத்துக்கொள்வர் : 
கயவர்க்கு கீழானவர்க்கோவெனின் , - எழுளறு நன்றி செய்து - ( ஒருவர் 
முன்பு ) எழுநூறு உபகாரங்களைச் செய்து , ஒன்று தீது ஆகின்- ( பின்பு அவர் 
செய்வது ) ஒரு அபகாரமாகுமானால் , எழுதூறும் - ( முன்செய்த ) அந்த எழு 
நூறு நன்றிகளும் , நீது ஆய் விடும் - தீயனவாகவே தோன்றும் ; (எ - று . ) 

பெரியோர் தமக்கு முன்னே ஒரு நன்மை செய்தவர் பின்னே பல 
தீமைகளைச் செய்தாலும் முன் செய்த அந்த ஒருான்மையைக் கருதிப் பல 
நிலமாளையும் பொறுப்பர் ; அற்பரோவெளின் அவ்வாறன்றி ஒரு நிமையைக் 
பகுதிப் பலகன்மைகளையும் மறப்ப ரென்பது கருத்து . இவ்வாறிருப்பது 


பால் ] 

ங க - ஆம் அதிகாரம் . - கயமை . உக 
அவரவரியற்கை யென்பதாம் . எழுநூறும் தீது ஆய்விடும் என்றது , அவ் 
வெழுநூறு நன்றிகளும் கீழ்மக்களால் மறக்கப்படுமென்பது பற்றியாம் . 
தினையளவுஉதவி பனையளவாகக் கொள்ளப்படுதலினால் , அவ்வொரு நன் 
மையே அத்தீமைகளையெல்லாங் கெடுக்குமென்க . 

ஒன்று தவி செய்யினு மவ்வுதவி மறவாமற் , பின்றையவர் செய்பிழை 
பொறுத்திடுவர் பெரியோர் , நன்றி பலவாக வொருாவை புரிவரேனுங் , 
கன்றிடுவதன்றி முதுகயவர் நினையாரே " என்ற வில்லிபுத்தூரார் பாரதமும் 
இக்கருத்துடையதே . " கொன்றன்ன வின்னா செயினு மவர்செய்த , வொ 

றுநன்றுள்ளக் கெடும் என்னுந் திருக்குறளை இங்கே முன்னிரண்டடிக 
ளோடு ஒப்பிடுக . 

நூறு , எழுநூறு என்பன - மிகப்பல வென்பதற்குக் காட்டியவாறு . 
செய்தவர்க்கு - நான்கனுருபு கோடற்பொருள தாகாமல் இடப்பொருளதாய் 
நிற்றலால் , உருபுமயக்கம் . எழுநூறும் தீது - பன்மையொருமைமயக்கம் . ( எ ) 
கூருவு . எட்டைப் பருவத்து மிற்பிறந்தார் செய்வன 

மோட்டிடத்துஞ் செய்யார் முழுமக்கள் - கோட்டை 
வயிரஞ் செறிப்பினும் வாட்கண்ணாய் பன்றி 

செயிர்வேழ மாகுத லின்று . 
( இ - ள் . ) வாள் கண்ணாய் - வாள் போன்ற கண்களையுடையவளே 
இல் பிறந்தார் - உயர்குடியிற் பிறந்தவர்கள் , ஏட்டை பருவத்தும் பொரு 
ளின்மையால் தளர்ச்சியுண்டான காலத்திலும் , செய்வன - செய்யும்நற்காரி 
யங்களை , முழுமக்கள் - மூடர்கள் , மோட்டிடத்தும் - ( பொருளுடைமையா 

மயால்) 
உயர்ந்த நிலையில் நின்றகாலத்திலும் , செய்யார் - செய்யமாட்டார்கள் 
போலவெனின் ) , - கோட்டை - (தனது ) தந்தங்களில் , வயிரம் செறிப்பினும் - 
பூண் கட்டினாலும் , பன்றி - செயிர் வேழம் ஆகுதல் இன்று - கோபிக்குக் 
தன்மையுள்ள யானையைப் போலப் போர்செய்யவல்லதாகுதல் இல்லை. 

பன்றியின் பற்களுக்கு யானைத்தந்தத்திற்குக் கட்டுவது போலப் பூண் 
கட்டினாலும் அது யானையாகாதது போல , கீழ்மக்கள் மிக்க செல்வம் பெற் 
றாலும் மேன்மக்கள் வறுமைக்காலத்திற் செய்யுமளவும் நற்காரியங்கள் செ 
ய்யமாட்டார்கள் என்பதாம் . பன்றியுவமை , கீழ்மக்கள் தங்கட்கு எவ்வளவு 
பெருமைவந்தாலும் தங்கட்கு உரிய இழிகுணம் நீங்காரென்பதை வற்புறுத் 
தும் எடுத்துக்காட்டுவமையணி 

கீழ் கசக , கஅ ச . ஆங் கவிகளோடு இச்செய்யுளை ஒப்புநோக்குக . 

சட்டை - வறுமை , மோடு - உயர் ச்சி . பிறந்தபின்பு கல்விகற்றல் முடி 
லிய அருந்தொழில்களால் சிறிதும் தளராதிருந்தல்பற்றி , மூடரை முழு 
மக்கள் என்றார் , உடம்பினாற் குறைவில்லாதவ ரென்றபடி . சோடு . பல. 
கோட்டை உருபுமயக்கம் , 


நாலடியார் 


[ பொருட் 


கூருக . இன்றாது மிந்நிலையே யாது மினிச்சிறி 

நின்றாது மென்று நினைத்திருந்- தொன்றி 
யுரையின் மகிழ்ந்து தம் முள்ளம்வே றாகி 
மரையிலையின் மாய்ந்தார் பலர் . 

ள் . ) இன்று ஆதும் - இன்றைக்குச் செல்வமுடையவராவோம் ; 
நிலையே ஆதும் - ( அன்றி ) இப்பொழுதே செல்வமுடையவராவோம ; 
இனி சிறிது நின்று ஆதும் - இனிமேல் சிலகாலங்கழித்துச் செல்வமுடை 
யவராவோம் , என்று நினைத்து என்று சிந்தனை செய்துகொண்டு , இருந்து - 
( அறஞ் செய்யாமலே ) காலங்கழித்து, ஒன்றி உரையின் மகிழ்ந்து இவ்வாறு 
மேன்மேற்சொல்லுதலினாற் சந்தோஷித்து , தம் உள்ளம் வேறு ஆகி -(தாம் 
நினைத்தபடியெல்லாம் நேராமையால் இறுதியில் ) தமது மனம் மாறுபட்டு , 
மரை இலையின் - தாமரையிலை போல , பலர் - அரேகர் , மாய்ந்தார் - பயனின் 
றியே அழிந்தார்கள் ; ( எ - று . ) 

நாம் உள்ள காலமெல்லாம் செல்வத்தையே எதிர்பார்த்து மனோராச்சி 
யஞ் செய்துகொண்டு சிறிதுந் தருமஞ்செய்யாமற் காலங்கழித்துத் தாம் 
நினைத்தபடி ஒன்றும் கிடையாமையால் மனமழிந்து இறந்தவர் பலர் என்பது 
கருத்து . இதனால் , " எண்பது கோடி நினைந்தெண்ணுவன என்றபடி வீண் 
கற்பனையும் , டம்பமாகப்பேசுதலும் கீழோர்க்கு இயற்கையென்பது பெறப் 
பட்டது . உவமையணி . 

முதலிற் செழிப்பாயிருந்து பிறகு நாளடைவில் இருந்தவிடத்திலே 
யே அழிதலில் கயவர்க்குத் தாமரையிலை உவமை . மரை - 

மரை - தாமரை யென் 
பதன் முதற்குறை . இனி , மரை என்பதற்கு - மான் என்றே கொண்டு , மான் 
கள் மேய்ந்து தின்ற இலைபோல இருந்தவிடந்தெரியாமல் அழிந்தார் என்று 
நலிந்து பொருள்கூறுவாரு முளர் ; தின்பதற்கு முன் செழிப்பாய்க் காணப் 
பட்டுப் பிறகு சொரூபமேதெரியாமல் அழிவதில் உவமை , உரையின் , ஐந்த 
ஒருபு - எதுப்பொருளது ஆதும் - தன்மைப் பன்மை முற்று . 

இன்னினியே என்றும் பாடம் . முதலடி - மற்றுமோனை . 
கூசும் . நீருட் பிறந்து நிறம்பசிய தாயினு 

மீரங் கிடையகத் தில்லாகு - மோரு 
நிறைப்பெருஞ் செல்வத்து நின்றக் கடைத்து 

மறைப்பெருங்க லன்னா ருடைத்து . 
( இ - ள் . ) நீருள் பிறந்து - தண்ணீரில் உண்டாகி , நிறம் பசியது ஆயி 
ம் - பசிய நிறமுடையதாயிருந்தாலும் , கிடை - சடையானது , அகத்து . 
நனதுஉள்ளிடத்தில் , ஈரம் இல் கரும் - ஈரமில்லாததாகும் . (அதுபோல ), 
நிறையொரு செல்வத்து நின்றக்கடைத்தும் - நிறைந்துள்ள பெரிய செல் 
த்தில் இருந்தாலும் , அறை பெருகல் அன்னார் - பாறையாகிய பெரிய 
கல்லைப் போன்றவர்களை [மன மிளகுதலில்லாதவரை). உடைத்து - உடை 
பராயிருப்பின் , (இல் வலாம் ); ( எ - ச .) 


பால் ) கூ எ - ஆம் அதிகாரம் . - பன்னெறி . உசுரு 

எப்பொழுதும் தண்ணீரிற் கிடந்தாலும் உள்ளீரமில்லாதசடைபோல 
எப்பொழுதும் செல்வத்திற் பழகினாலும் இளகுதலில்லாதகன்னெஞ்ச 
முடையமூடர் இவ்வுலகத்திற் பலர் உண்டு என்பது கருத்து . எடுத்துக் 
காட்டுவமையணி . 

மனத்தில் ஈரமாவது - இரப்பவர்க்கு ஈதல் முதலியவற்றிற்குக் காரண 
மான தயைதாக்ஷிணியம் . இரும் - அசைநிலை ; இனி , முன்னிலைப்பன்மை 
வினைமுற்றாய் , நீர் அறியும் என்றுமாம் . நிறைப்பெருஞ்செல்வம் - இனி வேன் 
டாமென்று திருப்திப்படுதற்குக் காரணமான மிக்க செல்வம் ; வினைத்தொ 
கையில் வலியியல்பாகவேண்டியது , எதுகை நயம் நோக்கி நிறைப்பெரு 
எனவலிமிக்கதென்க. இனி , முதனிலைத்தொழிற்பெயராக நிறைதலையுடை 
ய பெருஞ்செல்வ மெனினுமாம் . அறை - கற்பாறை . 

" வைகலு நீருட் கிடப்பினுங் கல்லிற்கு , மெல்லென் றல் சால வரிதாகு 
மஃதேபோல் , வைகலு நல்ல றங் கேட்பினுங் கீழ்கட்குக் , கல்லினும் வல் 

னு நெஞ்சு என்ற அறநெறிக் சாரத்தோடு ஒத்த வாய்பாடுடையது , 
இச்செய்யுள் . 

( 50 ) 


பன் 


னெ 


ஏழாவது 

னறியியல் . 
அஃதாவது - ஒன்றோடொன்று சம்பர் தமில்லாத பலவகைப்பட்ட 
நீதிகளைச் சொல்லும் இயல் என்று பொருள் . பல + நெறி = பன்னெறி ; பல 
என்பது பிறிதுவர அகரம் கெட்டது . இந்நூலை அதிகாரவடைவுசெய்த 
பதுமனார் பத்துச் செய்யுள் வீதம் கொண்ட அதிகாரங்களின் மேற்பட்ட 
செய்யுள்களை யெடுத்துத் தளியே ஓரதிகாரமாக்கிப் பொருட்பாலின் இறு 
தியில் வைத்தனரென்க . இந்த ஓர் அதிகாரம்தானே ஒரியலானமை அறிக . 

- 
நஎ - ஆம் அதிகாரம்.- பன்னெறி . 
இதன் பொருள் முதலியன முற்கூறியவாற்றால் விளங்கும் . 
கூகூக . மழைதிளைக்கு மாடமாய் மாண்பமைந்த காப்பா 
யிழை விளக்கு நின்றிமைப்பி னென்னாம் - விழைதக்க 

ட மனையாளை யில்லா தா னில்லகங் 
காண்டற் கரியதோர் காடு . 
( இ - ள் . ) மழை திளைக்கும் மாடம் ஆய் - மேகம் தவழும்படியான உப 
ரிகையுடையதாய் , மாண்பு அமைந்த காப்பு ஆய் - சிறப்புப்பொருந்திய கா 
வலை யுடையதாய் , இழை விளக்கு நின்று இமைப்பின் - ஆபரணங்கள் விளக் 
குப்போல நிலைபெற்று விளங்கினாலும், - விழை தக்க - விரும்பத்தக்க , மா 
ண்ட பூனையாளை - (நற்குணங்களால் ) மாட்சிமைப்பட்ட மனைவியை , இல் 


நாலடியார் 

[ பொருட் 
லாதான் - பெற்றிடலாதவனது , இல்லகம் - வீடானது , - என் ஆம் என்ன 
பயனுடையதாம் ( அது ) , காண்டற்கு அரியது ஓர் காடு -கண்களாற் காண் 
பதற்குங்கூடாத (மிகக்கொடிய ) ஒருகாடுபோலும் ; ( எ று . ) 

எவ்வளவு செல்வச்சிறப்புடையதாயினும் நல்லமனையாளில்லாத வீடு 
சிறிதும் பயன்படாது என்பதாம் . 

மழைதிளைக்குமாடம் - மேகத்திற்கும் மாடத்திற்கும் சம்பந்தமில்லா 
திருக்கச்சம்பந்தங்கற்பித்துக்கூறியது , தொடர்புயர்வு நவிற்சியணி ; இதனை 
வடநூலார் ஸம்பந்தாதிசயோக்தி யென்பர் . இது , மாடத்தின் உயர்வை 
விளக்கும் . 

இங்கு மாடம் என்றது , மேல்நிலை ( உபரிகை ) யைக் குறிக்கும் மாண் 
பமைந்த காப்பு - கள்ளர் முதலியோர் உட்புகமுடியாதபடி உறுதியாகக் கா 
வல் செய்யப்படுதல் இழைவிளக்குகின்று இமைத்தல் - செல்வச்சிறப்பைக் 
குறிக்கும் . இழை - இரத்தினங்களிழைத்துச் செய்யப்படுவதென பாணத் 
திற்குக்காரணக்குறி . இனி , இழைவிளக்கு நின்று இமைப்பின் என்பதற்கு- 
நூல் நிரிகளினாலாகிய விளக்குக்கள் எப்பொழுதும் பிரகாசித்தாலும் என்று 
பொருள் கூறுவதிற் சிறப்பின்மை யறிக . விளக்குக்கள் பிரகாசிப்பது , வீட் 
டிற்கு மங்களக்குறி யென்பர் . மனையாள் நற்குண நற்செய்கையில்லா தவளா 
யின் உறவினர் விருந்தினர் முதலியோர் வந்து சேர்தற்கு இடமில்லையாத 
லால் , அவ்வீடு , மிகக்கொடிய காடுபோன்றதாகு மென்க . 

மனைமாட்சி யில்லாள்க ணில்லாயின் வாழ்க்கை , யெனை மாட்சித் தா 
யினுமில் " , " இல்லதெனில்லவண் மாண்பானா லுள்ளதெ, வில்லவண் மா 
ணாக்கடை , " இல்லா எகத்திருக்க லில்லாத தொன் றில்லை , யல்லாளு மில் 
லாளே யாமாயி - னில்லாள் , வலிகிடந்த மாற்ற முரைக்குமே லவ்வில் , புலி 
கிடந்த தூறாய் விடும் " என்னுஞ்செய்யுள்கள் , இங்கு ஒப்பு நோக்கத்தக்கன . 
கூசுஉ . வழுக்கெனைத்து மில்லாத வாள்வாய்க் கிடந்து 

மிழுக்கினைத் தாம்பெறா ராயி - னிழுக்கெனைத்துஞ் 
செய்குறாப் பாணி சிறிதேயச் சின்மொழியார் 

கையுறாப் பாணி பெரிது . 
( இ - ள் . ) ( மகளிர்) , - வழுக்கு எனைத்தும் இல்லாத வாள்வாய் கிடந் 
தும் - குற்றம் சிறிதுமில்லாத வாளின் காவலி லிருந்தும் , இழுக்கினை தாம் 
பெறார் ஆயின் ( உம் ) - (கற்பொழுக்கத்தினின்று ) தவறுதலைத் தாம்பொ 
தவரானாலும் , - அசில்மொழியார் -இனிமையாகப் பேசுஞ்சொற்களையுடைய 
அம்மகளிர் , இழுக்கு எனைத்தும் - சிறுகுற்றத்தையாயினும் , செய்குறா செய் 
யாமல் தம்மைப்பாதுகாத்த , பாணி - காலம் , சிறிதே - சிறியதேயாம் . சை 
உரு பாணி -நல்லொழுக்கத்தைக் கைக்கொள்ளாத (கற்பழிந்த) காலமோ, 
பெரிது - மிகப்பெரிய தேயாம் ; ( எ - று . ) 

இது , பெரும்பான்மையாக மகளிரியற்கை கூறியபடி , இயற்கையிற் 
ற்பொழுக்கமில்லாத மகளிரைக் கடுங்காவலில்வைத்தாலும் அவர்கள் 


பால் ) 


கூ எ - ஆம் அதிகாரம் . - பன்னெறி . 


பெரும்பாலும் இழிவானகாரியங்களையே செய்வர் என்பதாம் ; சிறைகாக் 
குங் காப்பெவன் செய்யும் மகளிர் , நிறைகாக்குங் காப்பே தலை என்றார் 
திருக்குறளிலும் , 
வாட்காவலாவது- வாளாயுதத்தைக் கையிலேந்தியவாகளா 

ற் காக்கப் 
பதேல் , வாள் போன்ற கொடிய காவ லெனினுமாம் . உம் - உயர்வுசிறப்பு ; 
இரண்டாமடியில் அவவும மையைக் கூட்டிக்கொள்க அவவும்மை - மகளிர் 
காவல்காக்கப்பட்டுச சிறிது குற்றஞசெய்தற்கும் இடமில்லையாயினும் 
அவா மனம் தீவழியிற செல்லுதலே பெருமபானமையென்பதை விளக்கி 
நின்றது இழுகினைத தாம பெறுவராயின என்று பாடமோ துவாரு முளா . 
அப்பொழுது , மகளிர கடுங்காவலிற் கிடந்தும் சிறிது குற்றஞசெயவராயின் , 
கற்பில் தவறிய காலம் பெரிய தாகவும் அவ்வாறு தவறாத காலம் சிறியதா 
கவும் ஆயவிடுமென்று கருததுக கொளக இழுககு எனறது , கறபினின்று 
தவறுதலை பாணி - பொழுது , 

பொழுது , வேலையே யமயஞ செவ்வி யேல்வையே 
பொழுது பாணி , காலை கொனபதமே போழது , காலப்பெய ரீரைந்தாகும் 
என்பது , நிகண்டு. 

( உ ) 
நசுகூ எறியென் றெதிர நிற்பாள கூற்றஞ் சிறுகாலை 

யட்டில் புகாதா ளருமபிணி- யட்டதனை 
யுணடி யுதவாதா விலவாழபே யிமமூவர் 

கொணடானைக கொலலும படை . 
( இ - ள் . ) எறி என்று எதிர நிற்பாள் - (தனது கணவன சினங்கொண்ட 
போது எனனை ) அடி எனறு சொலலி எதிரதது நிறபவள , கூற்றம் - ( அவ 
னுக்கு இறுதியைத் தரும் ) யமன போலவாள ,சிறு காலை உதயகாலத்தில் , அட் 
டில புகாதாள் - மடைப்பள்ளியில் (சமையல் செய்ய ) நுழையாதவள் , அரும் 
பிணி - (மருந்தினால தணிததற்கு ) முடியாத நோயபோலவாள் , அட்டதனை 
உண்டி உதவா தாள தானசமைத்த பொருள்களை உணவாகக (கணவனுக்கு ) 
இடாமல தானே உண பவள , இல வாழ பேய - வீட்டில் வசிக்கினற பேய 
போல வாள் , இ மூவா நத மூவரும , கொணடானை கொல்லும் படை - 
( தமமைக ) கொண்ட கணவரை உயிரவாங்கும் ஆயுதம் போன்றவராவா . 

கணவன கோபித்து ஏதாகிலும் சொன்னால் எதிரத்துநிற்பதும் , உண 
விறகு உரிய காலத்தில் சமைக்கத்தொடங்காமையும் , கணவன விரும்பிய 
போது உண விடாமையும் , அககணவனைக் கொலவதற்கு ஒபப்மென 
பது கருத்து . 

கூற்றமே , யிலலிருந்து தீங்கொழுகுவாள என்றவாறு தனது தீக 
குணத்தினால் கணவன ஒடுங்கி உயிரொழிதற்குக் காரணமாதலபற்றி அப் 
படிப்பட்ட மனைவியை கூறறம எனறும , காலமறிந்து உணவிடாமையால 
அவனுக்கு வியா திநோதறகுக காரணமாதலபற்றி அவளை அருமபிணி 
எனறும , கணவன பசியை நோககாமல தானே உணபது பற்றி அவளை 
பேய எனறும உருவகப் படுததிக கூறினா அததகைய மனைவியைப் பே 
யாக உருவகஞசெயதது , " பேஎயப்பிறப்பிற பெருமபசியும் " என தவாறு 
பிறாபசிநோககாமல தன பசியையே தீர்ககுந தனமையளென்று குறித 
தற்கு . காட்டில் திரியும் பேயினும் வேறுபாடு தோன்ற , இலவாழ பேய 
என்றாா இததகைய மூவராலும் கணலரது உயிர் வருந்து மாதலால், அவ 
ரை கொண்டானைக் கொல்லுமபடை எனறே கூறினா 

38 


. 


கேடி நாலடியார் 

( பொருட் 
கிறுகா உதயகாலம் ; " சிற்றஞ் சிறுகாலே " என்றார் பெரியாரும் . மூன்றா 
மடியின் ஈற்றில் முற்றும்மை கூட்டுக . அட்டில் - அட்டவில் என்பதன் தொ 
குத்தல் . அட்ட இல் -சமையல் செய்யுமிடம் . அட்டதனை உண்டி உதவாதாள் 
என்பதற்கு - தான் சமைத்ததை நீ உண் என்று இடாதவள் என்று பொரு 
ளுரைப்பினுமாம் ; உண்டி - உண்ணுதி ; முன்னிலை யொருமைமுற்று . ( கூ ) 
கூசுசு . கடியெனக் கேட்டுங் கடியான் வெடிபட 

வார்ப்பது கேட்டு மதுதெளியான் - பேர்த்துமோ 
ரிற்கொண் டினிதிரு மேமுறுத லென்பவே 
கற்கொண் டெறியுந் தவறு . 

ள் . ) ( ஒருவன் ), - கடி என கேட்டும் - ( இல்வாழ்க்கையை ) நீக்கி 
விடு என்று ( பெரியோர் ) சொல்லக்கேட்டும் , கடியான் - நீக்காதவனாய் , -- 
வெடிபட - ( தலை ) வெடித்துப்போம்படி , ஆர்ப்பது - (சாப்பறை டொண் 
டொன் என்று ) ஒலிப்பதை , கேட்டும் - கேட்டபிறகும் , அது தெளியான் - 
இல்வாழ்க்கை இத்தன்மையதெனத் தெரிந்துகொள்ளாதவனாய் , - பேர்த் 
தும் ஓர் இல் கொண்டு - மறுபடியும் ஒரு மனையாளைக் கட்டிக்கொண்டு , 
இனிது இரூஉம் - சந்தோஷமா யிருக்கின்ற , எமுறுதல் - மயக்கமானது 
கல் கொண்டு எறியும் தவறு - கல்லையெடுத்துத் தன்மேல் தானே எறிந்து 
கொள்ளும் குற்றம் போல்வதாகும் , என்ப - என்று கூறுவர்,( அறிவுடையோர்). 

நற்குணங்களும் புத்திரபாக்கியமு மில்லா திருந்தாலும் மனைவியை 
விடக்கூடாதாதலாலும் மணஞ்செய்தபின் இல்வாழ்க்கையிற் பல துன்பங்க 
ளுண்டாதலாலும் , இளமையிலே அவ்வில்வாழ்க்கையை விட்டுத் துறவறம் 
ண்பாயென்று பெரியோர் நற்புத்தி சொல்லவும் . விடாமல் , ஒரு மனைவி 
இறந்து போன பிறகு யாக்கை நிலைமையையும் இல்வாழ்க்கையிற் சிறிதும் 
இன்பமில்லாமையையும் பிரதியக்ஷமாகக்கண்டும் மனந்தெளியாதவனாய் ஒரு 
வன் மற்றொருத்தியை மணஞ்செய்து கொண்டு மகிழ்ந்திருப்பது , தன்னைத் 

னே கல்லாலெறிந்து கொள்வது போன்ற பெருங்குற்றமாகுமென்பதாம் . 
உவமையால் , தவறாமல் தனக்குத்தானே நாசத்தை விளைவித்துக்கொள்வ 
னென்பது பெறப்படும் . 

கடி-கீழ் - துறவு - சு ஆஞ் செய்யுளிற் கூறியதைக் காண்க . வெடிபட 
அச்சமுண்டாக எனினுமாம் . ஆர்ப்பது - இங்குச சாப்பறையின் ஓசை . 
இரூஉம் - இருவும் என்னும் பெயரெசசம் விகாரப்பட்ட சொல்லிசையள 
பெடை . ஏமுறுதல் = ஏ மமுறுதல் ; இன்பமில்லாததை இன்பமுள்ளது போ 
லக்கருதி மயங்குதல் . 

( ச ) 
கூ கரு . தலையே தவமுயன்று வாழ்த லொருவர்க் 

கிடையே யினியார்கட் டங்கல் - கடையே 
புணராதென் றெண்ணிப் பொருணசையாற் றம்மை 

யுணரார்பின் சென்று நிலை . 
( இ) ள் . ) ஒருவர்க்கு - , - தவம் முயன்று வாழ்தல் - தவத்திற்கு உரிய 
ஒழுக்கங்களில் முயற்சி செய்து உயிர்வாழ்வது , தலையே- முதன்மையான செய் 


பால் ) 


கூ எ - ஆம் அதிகாரம் - பன்னேறி . 


கையே (உததமமாகும் ), இனியார்கண் தங்கல் - நற்குண நற்செய்கைகளை 
யுடைய மனைவியருடன் கூடிவாழதல ( இல்லறவாழககையிற் பொருந்து 
தல) ,இடையே நடுத்தரமானது ( மத்தியமமாகும் ) ,புணராது என்று எண்ணி - 
கிடையாதென்று நினைத்தும் , பொருள ( நசையால் - செலவததினிடத்து 
ஆசையினால , தமமை உணராாபின - தமது குடிப்பிறப்பு முதலியவற்றை 
அறியாதவாகளின பினனே , செனறு நிலை - போய நிற்பது , கடையே - 
கடைப்பட்டதே ( அதமமாகும் ) ( எ - று ) 

மனிதா துறவறம்பூண்டு தவஞசெயது வாழவது முக்கியமானது , 
ல்லையாயின கற்புடைமனைவியோடு இல்லறத்தில் வாழவாவது வேண்டும் , 
வவிரண்டுமிலலாமல பொருளாசையினால லோபிகளைப் பினதொடாந்து 
யாசிப்பது மிகவும் இழிவு எனபது , கருதது 

இனியாாகண தங்கல இடையே எனபதறகு - நற்குணமுடையாரோடு 
கூடி வாழதலென்று உரைப்பாரு முளா " புலலா , அகமபுகுமி னுணணுமி 
னெனபவாமாட டலலான , முகமபுகுத லாற்றுமோ மேல , " " அருத்தஞ 
செறிக்கு மறிவிலாயினசென , றெருத்திறைஞ்சி நிலலாதாம மேல ” எனறு 
கீழககூறியுள்ள தனால் , உதாரகுணமுடையோரிடத்து இரப்பது நல்லதென் 
ரம் , லோபிகளிடத்து இரபபது தீயதென்றும் அறிக . 

கலலாக கழிபபா தலையாயார் நாலவை 
துவவாக கழிப்பரிடைகள கடைக 
ளினி துணணே மாரட பெறேமயா மென்னு 

முனிவினாற கணபா டி லா 
இ - ள ) தலையாயார் - தலைமையான அறிவையுடையோர் (உத்தமர் ), 
கல்லா - ( ஞான நூலகளைக ) கற்று , கழிப்பா - காலங்கழிப்பா, இடைகள் - 
நடுவாயினோ (மத்தியமா ), நல்லவை - தருமவழியாறகிடைத்த பொருள் 
களை வவா 

அனுபவித்துக்கொண்டு, கழிப்பா - காலங்கழிப்பா, கடை 
கீழாயினோ ( அதமா ), யாம நாம , இனிது உணணேம - இனிமை 
யான உணவுகளை உண்ணபபெற்றிலோம ஆர பெறேம - (செல்வததை ) 
நிரமபபபெற்றிலோம , எனனும - எனறுகருதுகினற, முனிவினால் - வெறுப் 
பினால , கணபாடு இலா - ( இரவிலும் ) தூக்கமில்லாமல் வருந்துவா , ( எ - று 

) 
தத்துவஞானத்திறகு உரிய நூல்களைத கற்றுப் பொழுது போக்குவது 
உத்தமாதொழில , ஊழவினையாற கிடைத்தமட்டில் திருபதியாயச சுகத 
தை யனுபவிப்பது மததியமா தொழில், எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி 
யில்லாமல் செல்வத்திறகாக ஏககங்கொண்டு அலைவது அதமா தொழில் 


நசுசு 


எனபதாம் . 


கல்லா , துவவா - செயயா எனனும் வாய்பாட்டு உடன்பாட்டு இறந்த 
கால வினையெசசம் . உணணேம , ஆரபபெறேம எனபன - வெறுப்புக் 
குறிப்பன . கணபாடு - கணபடு எனனும முதனிலை திரிந்த தொழிற்பெயர் ) 
கணபதேல - சனணுறங்குதல . 


K.00 நாலடியார் 

( பொருட் 
ஙகள . செந்நெல்லா லாய செழுமுளை மற்றுமச் 

செந்நெல்லே யாகி விளை தலா - லந்நெல் 
வயனிறையக் காய்க்கும் வளவய லூர 

மகனறிவு தந்தை யறிவு . 
( இ - ள் . ) செந்நெல்லால் ஆய செழு முளை - செர்நெற்களாலுண்டா 
கிய செழிப்பான முளைகள் , மற்றும் - பின்னும் , அ செந்நெல்லே ஆகி விளை 
தலால் - அந்தச் செந்நெற்பயிராகவே ஆய் மேன்மேல் விளை தலினால். 
நெல் - அப்படிப்பட்ட செந்நெற்பயிர்கள் , வயல் நிறைய காய்க்கும் - கழனி 
கள் நிறையும்படி விளைகின்ற , வளம்- செழிப்பையுடைய , வயல் - வயல்களாற் 
(மருதநிலத்தாற் ) சூழப்பட்ட , ஊர் - ஊர்களையுடைய பாண்டியராசனே ! -- 
தந்தை அறிவு - தகப்பனது அறிவே , மகன் அறிவு - மகனது அறிவாகும் . 

செந்நெல்லின் முளையினால் அந்தநெல்லே விளைவதுபோல , ஒருகுலத் 
தில் தந்தை நற்புத்தியுடையனாயிருந்தால் அவன் மகனுக்கும் அவ்வாறே நற் 
புத்தியுண்டாகு மென்பதாம் . தந்தையறிவே மகனது அறிவென்று அநுமா 
னித்து அறியப்படு மென்க . மகனது அறிவு இத்தகையதென்று தந்தையி 
னறிவைக்கொண்டு உய்த்துணரப்படுதலால் , இது - ஏதுவணி . 

" தந்தையே மைந்தனாகப் பிறக்கிறான் , " மகனுரைக்கும் தந்தைநலத் 
தை " என்பன இங்கு நோக்கத்தக்கன . நோக்கியறிகல்லாத் தம்முறுப்புக் 

நோக்கி யறிப வதுவேபோ - னோக்கி , முகனறிவார் முன்ன மறிப 
வே , மகனறிவு தந்தை யறிவு என்ற பழமொழிச்செய்யுளிலும் இச்செய் 
யுளின் ஈற்றடி பயின்றுள்ளது . 

செர்நெல் - சாலியென்னுஞ் சிறந்ததொரு சாதி நெல் , முளை - தொழி 
லாகுபெயர் . விளை தலால் என்பதி லுள்ள 

லுள்ள ஆல் உருபு - ஞாபகவேதுப் 
பொருளில் வந்தது . 

( எ ) 
கூசுவு . உடைப்பெருஞ் செல்வருஞ் சான்றோருங் கெட்டுப் 

புடைப் பெண்டிர் மக்களுங் கீழும் பெருகிக் 
கடைக்கா றலைக்கண்ண தாகிக் குடைக்கால்போற் 

கீழ்மேலாய் நிற்கு முலகு . 
( இ - ள் . ) உடை பெருஞ்செல்வரும் - தொன்றுதொட்டுவந்த பெருஞ் 
செல்வமுடையவர்களும் , சான்றோரும் - ( கல்வியறிவு நிறைந்த ) பெரியவர் 
களும் ,கெட்டு - ( தங்கள் தங்களது நிலைமை ) மாறிப்போய் , புடை பெண் 
டிர் மக்களும் - ( இழிகுணமுடைய ) வைப்பாட்டிகளின் பிள்ளைகளும் , கீழும் 
( குலம் அறிவு குணம் முதலியவற்றிற் குறைந்த ) கீழ்மக்களும் , பெருகி - 
(செல்வத்தினால் ) விருத்தியடைந்து , - கடைக்கால் தலைக்கண்ணது ஆகி - 
காற்புறத்தி லிருக்கவேண்டியது தலைப்புறத்தி லிருப்பதாகி , (இவ்வா 
கதலினால் ) , - குடை கால்போல் - குடையினது காம்புபோல , உல .உலக 
மானது , கீழ் மேல் ஆய்நிற்கும் - கீழ்மையடைதற்கு உரியது மேன்மை 
புடையதாக நிற்கும் தன்மையுடையதாகும் ; ( எ - று .) 


கண்ணாடி , 


- 


பால் ] கூ.எ - ஆம் அதிகாரம்.- பன்னெறி . 

AU8 
பரம்பரையாகப் பெருஞ்செல்வமுடையவர்களும் இயற்கை நற்குண 
முடைய பெரியவர்களும் தமது பெருமை கெட்டுப்போதலாலும் , குலத்தி 
னாலும் குணத்தினாலும் மிகத் தாழ்ந்தவர்கள் பெருஞ்செல்வம் பெற்றுப் 
பெருமையுடன் வாழ்தலாலும் , இப்படியும் மாறிவிடுகின்றதே! என உலக 
வியற்கை நோக்கிப் பிறந்த அநுதாபத்தால் எடுத்துக்கூறியவாறு . “ புணர் 
கடல்சூழ் வையத்துப் புண்ணியமோ வேறே , புணர்வதுடையா ரிருப்ப - 
வுணர்விலா, வட்டும் வழுதுணையும் போல்வாரும் வாழ்வரே , பட்டுந் துகிலு 
முடுத்து " என்று கீழ் நன்றியில் செல்வத்து வந்துள்ள செய்யுளோடு இதனை 
ஒப்பிடுக . குடைக்காம்பு கவிழ்த்துப் பிடிக்கப்படுவது முற்காலத்து வழக் 
கம்போலும் . 

கெட்டு, பெருகி , ஆகி இவை - காரணப்பொருளனவாய் வந்த செயவெ 
னெச்சங்களின் திரிபுகள் . உலகம் கீழ்மேலாவதற்கு இவையே காரணம் . 
புடைப்பெண்டிர் 

பொருள் கொடுப்பார்பக்கல் சாரும் பெண்களெனக் 
காரணப்பொருளது . கடைக்கால் - அங்கு இருத்தற்குஉரிய பொருளுக்கு 
டவாகுபெயர் . 

( அ ) 
ங க க . இனியார் தந் நெஞ்சத்து நோயுரைப்ப வந்நோய் 

தனியாத வுள்ள முடையார் - மணிவான்றி 
வீழு மருவி விறன்மலை நன் 

வாழ்வின் வரைபாய்த னன்று . 
( இ - ள் . ) மணி வரன்றி - இரத்தினங்களை வாரிக்கொண்டு, வீழும் 
விழுகின்ற , அருவி - நீரோடைகளையுடைய , விறல் மலை - வெற்றிபெற்ற 
( மிகச் சிறந்த ) மலைகளையுடைய , நல் நாட - நல்ல பாண்டியநாட்டரசனே ! 
- இனியார் - நல்ல சிநேகிதர் , தம் நெஞ்சத்து நோய் உரைப்ப - தமது 
மனத்திலுள்ள வருத்தத்தை எடுத்துக்கூறிய பிறகும் , அ நோய் தணியாத - 
அந்த வருத்தத்தை நீக்கமாட்டாத , உள்ளம் உடையார்- (வலிய ) மனமுடை 
யவர்கள் , வாழ்வின் - உயிர்வாழ்வதைக்காட்டிலும் , வரைபாய்தல் - மலையின் 
மீது ஏறி விழுந்து உயிர்விடுதல் , நன்று - நல்லதாம் ; ( எ - று . ) 

நல்ல சிநேகிதரது மனத்துன்பத்தை அவர் கூறுமுன்னமே குறிப்பறி 
ந்து “ உடுக்கையிழந்தவன் கைபோல வாங்கே , யிடுக்கண்களைவதாம் நட்பு " 
என்றபடி நீக்கி உதவவேண்டியிருக்க , அவர் எடுத்துக் கூறியபிறகும் நீக்க 
மாட்டாத வலிய மனமுடையவர் உயிர்வாழாது வலுவில் உயிர் விடுதலே 
நல்லது என்பது கருத்து , நண்பரது துன்பங்களைத் தணியாமல் உயிர்வாழ் 
தலிற் பழிபாவங்கள் பெருகுதலால் , அதனினும் உயிர் துறத்தலே நல்லதா 
யிற்று . தம்மால் அத்துன்பத்தை நீக்கக்கூடினும் கூடாவிடினும் அதில் 
மனஞ்செல்லாத பாவிக ளென்றற்கு , தணியாதவுள்ளமுடையார் என்றார் . 
இனியார் தந்நெஞ்சத்து நோயுரைப்ப என்றதனால் , “ தோழனோடு மேழை 
மைபேசேல் என்ற நிலை கடந்த பெருந்துன்பத்தைக் குறித்தவாறு , ( க ) 
கூ எ . புதுப்புனலும் பூங்குழையார் நட்பு மிரண்டும் 

விதுப்பற நாடின வேறல்ல - புதுப்புனலும் 
மாரியறவே யறுமே யவரன்பும் 
வாரி யறவே யறும் . 


கூஉ 


நாலடியார் 


( காமத்துப் 


( இ - ள் . ) புது புனலும் - புதிய நீர் வெள்ளமும் , . குழையார் நட்பும் 
அழகிய காதணியையுடைய வேசையர்களது சிநேகமும் , இரண்டும் - இரண் 
டையும் , விதுப்பு அற நாடின் - விரைவில்லாமல் நிதானமாக ஆராய்ந்து 
பார்த்தால் , வேறு அல்ல- வேறுபடுவனவல்ல ( இரண்டும் ஒரு தன்மையுடை 
யனவே ) ; ( எவ்வாறெனின் , - ) புது புனல் - புதிய நீர்வெள்ளம் , மாரி அற 
மழை நீங்கினால் , அறும் - ஒழியும் ; அவர் அன்பும் - அவ்வேசையரது சிநேக 
மும் , வாரி அற - பொருளின் வருவாய் நீங்கினால் , அறும் - ஒழிந்துபோம் . 

மழை அதிகமாகப் பொழியும் போது மிக்குப் பெருகி அது நின்றமாத் 
திரத்தில் ஒழியும் புதுநீர்ப்பெருக்குப்போல , பொருள் அதிகமாகக் கொடுக் 
கும்போது அன்புகாட்டி அது குறைந்த மாத்திரத்தில் அன்புகுறையுந் தன் 
மையுடையவர் வேசையராதலாலும் , அப்படிப்பட்ட வஞ்சனைக்குணமுடை 
யவரோடு கூடிப்பழகுதல் வேண்டாமென்பது கருத்து . எடுத்துக்காட்டுவ 
மையணி . அடுத்த அதிகாரத்தின் முதற் செய்யுளும் இக்கருத்துடையதே . 

இனி , விதுப்பறநாடின் என்பதற்கு - விருப்பமில்லாமல் ஆராய்ந்து பா 
ர்த்தால் என்றும் பொருள் கொள்ளலாம் ; ஒருபொருளை ஆராயும் போது அத 
னிடத்து விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்தால் தான் உண்மை விளங்கு மென் 
பது ,நூல் துணிபு ; காய்த லுவத்த லகற்றி யொருபொருட்க, ணாய்த லறி 
வுடையார்கண்ணதே - காய்வதன்க, ணுற்றகுணர் தோன்றாதாகு முவப்ப 
தன்கண் , குற்றமுந் தோன்றாக் கெடும் ," " வாரம்பட்டுழித் தீயவு நல்ல 
வார் , திரக்காய்ந்துழி நல்லவுந் தீயவா , மோரும் வையத்தியற்கை 
என்பன காண்க , 

பொதுமகளிரது தன்மையைக் கூறும் இச்செய்புளை இங்கு வைத்தது 
இனிவரும் அதிகாரம் இன்னதெனத் தோற்றுவாய்செய்தற்குப் போலும் . 

பொருட்பால் முற்றுப்பெற்றது . 


மூன்றாவது 
காமத்துபபால் . 


அஃதாவது - பொருளைத் துணைக்காரணமாகவுடையதாய் இம்மையை 
மாத்திரமே தருந் தன்மையையுடைய காமத்தைக் கூறும் பாகம் ; காமமெ 
ன்பது , ஒருகாலத்திலே ஒருபொருளால் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமெ 
ன்னும் ஐம்புலன்களையும் அனுபவித்தற்சிறப்புடைய காமவின்பத்தினை ; 
பலவகைச்சுவைகளுள் இன்பசசுவையொன் றனை மாத்திரமே இப்பாலில் 
மூன்று அதிகாரங்களாலும் மிகுத்துக்கூறுகின்றார். 

இந்தக் காமத்துப்பால் - உ . அ - ஆம் அதிகாரம் இன்பதுன்பவிய லெ 
ன்றும் , இறுதி இரண்டு அதிகாரங்கள் இன்பவியலென்றும் இரண்டு உட்பி 
ரிவுகளையுடையதாய் அமைக்கப்பட்டது ; " கடையின்ப வகைதான் கருதி 
னிருவகை , யின்பதுன்ப வதிகார மொன்றே , 

யேனை யின்பவதிகார 
மிரண்டே " என்ற பழைய உரைக்குத்திரத்தை உணர்க . 


பால் ) 

கூவு - ஆம் அதிகாரம் . - பொதுமகளிர் . ho 
இது , பதுமனாரால் வகுக்கப்பட்ட பாகுபாடு , சில உரையாசிரியர்கள் - 
இர் நூலின் நாற்பது அதிகாரங்களுள் முதற்பதின்மூன்று அதிகாரங்களை 
அறத்துப் பாலாகவும் , அடுத்த இருபத்தாறு அதிகாரங்களைப் பொருட்பா 
லாகவும் , இறுதியதிகார மொன்றை மாத்திரம் காமத்துப்பாலாகவும் வகுத் 
துக் கூறியுள்ளார் . அகப்பொருட்கிளவித்துறை முதலிரண்டு அதிகாரங்க 
ளில் , 

இல்லாமையும் , இறுதியதிகாரத்து மாத்திரமே உள்ளமையும் அவர் 
அவ்வாறு கொண்டதற்குக் காரணமென்பர் . 


முதலாவது 
இன்பதுன்பவியல் .. 
அஃதாவது - ஒருசார் இன்பத்தையும் ஒருசார் துன்பத்தையும் தருவ 
தாகிய தன்மையைக் கூறும் பிரிவு என்பதாம் . இது பொதுமகளிரின் சேர் 
க்கையாதலால் அவ்விரண்டு தன்மையையுந் தருவதென்பது வெளிப்படை . 
(இன்பத் துன்பவியல் என்றும் வழங்குவது உண்டு . ) இங்கு ஓர் அதிகாரம் 
தானே ஓரியலானமை அறிக . 


h அ 


ஆம் அதிகாரம்.- பொதுமகளிர் . 
ஃதாவது - தமது நலத்தைப் பொருள் கொடுப்பார் யாவர்க்கும் விற் 
பதல்லாமல் அதற்கு ஆவார் ஆகாதார் என்னும் வரையறையில்லாத மகளி 
ரது இயல்பு ; அவர் ஒருவர்க்கே வாழ்க்கைப்படாமல் பொருள் கொடுப்பவர்க் 
கெல்லாம் வாழ்க்கைப்படுதலால் , பொதுமகளிர் எனப்பட்டனர் . இவரது 
தன்மையை முன்னைய அதிகாரத்தின் ஈற்றுசசெய்யுளில் எடுத்துக் கூறித் 
தாற்றுவாய் செய்தவதனால் , அதிகாரமுறைமையை அறிக . 
ங எக . விளக்கொளியும் வேசையர் நட்பு மிரண்டுந் 

துளக்கற நாடின் வேறல்ல - விளக்கொளியு 
நெய்யற்ற கண்ணே ப றமே யவான்புங் 

கையற்ற கண்ணே பறும் . 
( இ - ள் . ) விளக்கு ஒயரியும் - விளக்கினது பிரகாசமும் , வேசையர் நட் 
பும் - பொதுமகளிரது அன்பும் , இரண்டும் - ஆகிய இரண்டையும் , துளக்கு 
அறநாடின் - சஞ்சலமில்லாமல் ஆராய்ந்து பார்த்தால் , வேறு அல்ல - வேறு 
வகைப் பட்டனவல்ல ( இரண்டும் ஒருதன்மையனவே), ( எவ்வாறெனின் , - ) 
விளக்கு ஒளியும் - விளக்கினது பிரகாசமும் , நெய் அற்றகண்ணே - நெய்வ 
றிய அப்பொழுதே , அறும் - நீங்கும் : அவர் அன்பும் - அந்தப்பொதுமகளிரது 
அன்பும் , கை அற்ற கண்ணே - கையிற் பொருள் கொடுத்தல் குறைந்த 
பொழுதே , அறும் - நீங்கிவிடும் ; ( எ - று . ) 

விளக்கின் பிரகாசம் அதில் விடப்படும் நெய் வற்றிய பொழுது நீங்கு 
தல் போலவே , வேசையர் நட்பும் பொருள் வருவாய் அற்றபொழுதே அற் 


தகாரணமாக உடன் வரக்கூடவில்லை யென்று பொய்க்காரணஞ்சொல்லி 
கூச காலடியார் 

[ காமத்துப் 
றுப்போ மென்பதாம் . இதுவும் மேலைச்செய்யுள் போன்றதே . இதனால் , 
உள்ளூா அன்புபாராட்டாத பொதுமகளிரின் போகம் இனியதன்று என் 
பது , கூறப்பட்டது . வேறல்ல என்பது - காரணம் உள்ளவளவே காரியம் 
கேழு மென்றபடி , 

வேசையர் - வேர்யா என்பதன் திரிபான வேசையென்பதன் பன்மை . 
துளக்கு - துளங்கு என்ற முதனிலை திரிந்த தொழிற்பெயர் ; துளங்குதல் - 
சவித்தல் . கை என்பது - கைப்பொருளுக்கு ஆகுபெயர் . 

( ச ) 
ங எஉ . அங்கோட் டகலல்கு லாயிழையா ணம்மொடு 

செங்கோடு பாய்துமே யென்றாண்மன் - செங்கோட்டின் 
மேற்காண மின்மையான் மேவா தொழிந்தாளே 

காற்கானோய் காட்டிக் கலுழ்ந்து . 
இ - ள் . ) அம் கோடு அகல் அல்குல் ஆய் இழையாள் - அழகிய பக் 
கங்களுயர்ந்து அகன்ற அல்குலையுடையவளும் ஆராய்ந்தணிந்த ஆபரணங் 
களை புடையவளுமான பொதுமகள் , - ரம்மொடு நம்மோடு கூட , செம் கோடு 
பாய்தும் - செம்மையான மலையுச்சியில் ஏறி அதனினின்றும் (நாம் இரு 
வரும் ஒருசேர ) விழுவோம் , என்றாள் மன் - என்று (எம்மிடத்திற் பொருள் 
பெரும்போது அன்புகாட்டி ) உறுதியாகக் கூறினாள் ; காணம் இன்மை 
யால் - ( எம் கிடத்திற் பொருளில்லாமையால் , (இப்போது ), செம் கோட் 
டின்மேல் மேவாது - செம்மையான மலையுச்சியின் மேல் ஏறிவீழ்தற்கு ( கம் 
முடன் ) கூடவராமல் , கால் கால்நோய் காட்டி - எனது காலில் வாதநோய் 
வந்துள்ளது அதனால் உடன்வர முடியவில்லை என்று (பொய்க்காரணம் 
சொல்லிக் ) காண்பித்து , கலுழ்ந்து - ( பொய்யாகவே ) அழுது , ஒழிந்தாள் 
( எம்முடன்வராது ) நீங்கினாள் ; ( எ - று . ) 

மலைமேல் ஏறி வீழ்ந்தாலும் நானும் உன்னுடன் விழுவேனேயன்றி 
உன்னைவிட்டு ஒருகணமும் உயிர் பிழைத்திரேன் என்று என்னிடம் பொ 
ருள் பெறும்போது அன்புகாட்டி உறுதி கூறிய பொதுமகள் , இப்போது 
எனக்கு நேர்ந்த பெரியதொரு ஆபத்தினால் யான் மலைமேலேறி விழும்படி 
நேரிட , அப்போதும் அவளைப்பிரிய மனமில்லாமல் அவளை உடன் வரும்படி 
நான் அழைத்தபோது , பொருளில்லாமையால் , தனது காலில் நோய்வந் 
அழுது என்னைவிட்டு நீங்கிப்போயினாள் என்பதாம் , இதனால் , பொதுமக 
ளிர் ஆடவர் மீது உள்ளூர அன்புபாராட்டாமல் . ழுவலன்புடையவர் போல 
வெளிக்கு நடித்துப் பொருளையே பிரதானமாகக் கொண்டு வஞ்சித்து அத 
னைப் பறிப்பரென்பது கூறப்பட்டது . " அன்பின் விழையார் பொருள் 
விழையு மாய்தொடியா, ரின்சொ லிழுக்குத் தரும் " என்னும் திருக்குறள் 
இங்கு நோக்கத்தக்கது ." நாவார வேண்டும் விதஞ் சொல்லுவா ருனை நான் 
பிரித்தாற் சாவேனென்றேயிருந்தொக்கவுண்பார்கள்கை தான் வறண்டாற் 
போய்வாருமென்று கடுத்தலைக்கே குட்டும் பூவையர் என்பதுங் காண்க 

செல்வம் பெற்றபோது அவ்வாறுகூறியவள் செல்வமில்லாதபோது தவ 
றிவிட்டாரென்பதைக் காட்டினமையின் , மன் என்னும் இடைச்சொல் - ஒழி 


பால் ] 


ஈ அ - ஆம் அதிகாரம்.- 

போதுமகளிர் . 


MON 


யிசைப்பொருளது ; அசையுமாம் , பாய்தும் , முன்னிலையை உளப்படுத்திய 
தன்மைப்பன்மை முற்று ; நீயும் நானும் என்க : இதில் , தும் - காலங்காட்டும் 
விகுதி . இனி , மூன்றாமடிக்கு - மலையின் மீது பொருள் கிடை யாமையால் 
உடன் வராமல் 2 பேக்ஷித்தாளேயன்றி அங்கும் பொருள் கிடைக்குமாயின் 
உபேக்ஷியாது உடன் வருவளென்று கூறுதலு மொன்று . கால் நோய் என் 
றதில் , கால் என்றது - தனது பரியாயநாமமாகிய வாயுவென்னுஞ் சொல் 
லைக் குறிப்பிட , அது தனது பொருள்களில் ஒன்றான வாத மென்னும் 
சோயை உணர்த்திற்று ; இது - லக்ஷிதலக்ஷணை ; ( கம்பராமாயணத்தில் 
கேகயராஜவம்சத்தை " மயின் முறைக்குலம் ” என்றதும் , சீவகசிந்தாமணியில் 
புத்திசேனனை " திங்கள்விரவியபெயரினான் " என்றதும் இத்தன்மையனவே .) 
கூ எங . அங்கண் விசும்பி னமரர் தொழப்படுஞ் 

செங்கண்மா லாயினு மா கமன் - றங்கைக் 
கொடுப்பதொன் றில்லாரைர் கொய்தளி ரன்னார் 

விடுப்பர் தங் கையாற் றொழுது . 
( இ - ள் . ) அம் கண் விசும்பின் - அழகிய இடமகன்ற வானுலகத்தி 
லுள்ள , அமரர் - தேவர்களால் , தொழப்படும் - வணங்கப்படுகின்ற , செம் 
கண் மால் ஆயினும் ஆக - சிவந்தகண்களையுடைய திருமாலேயானாலும் 
ஆகட்டும் , தம் கை கொடுப்பது ஒன்று இல்லாரை 

லாரை - தமது கையிற் கொக் 
கும்படியான பொருள் சிறிதுமில்லாதவரை , கொய் தளிர் அன்னார் - கொய் 
யத்தக்க தளிர்போன்ற உடம்பின் நிறத்தையுடைய பொது மகளிர் , தம் 
கையால் தொழுது தமதுகைகளாற் கும்பிட்டு வணங்கி , விடுப்பர் 
அனுப்பிவிடுவார்கள் ; ( எ - று . ) 

பிக்க பெருமை அழகு முதலிய குணங்கள் வாய்ந்தவராயினும் பொரு 
ளில்லாதவரைப் பொது மகளிர் நீங்கள் வருதற்கு இது சமயமன்று என்று 
போக்குச் சொல்லி அனுப்பிவிடுவார்களே யன்றி அவரைச சேரா ரென் 
பது கருத்து . இதனால் , கொடுப்பாரை விரும்பாமல் பொருளையே விரும் 
பும் பொதுமகளிரது இரசமறியாத்தன்மையை எடுத்துக்காட்டினர் . 

அமரர் தொழப்படும் செங்கண் என்ற அடைமொழிகள் கொடுத் 
துக் கூறியவதனால் , திருமாலுக்கு மேன்மையும் அழகுமிகு தியும் க . றியவா 
ரும் . இனி , மால் என்பதற்கு - இந்திரனென்று பொருள் கூறுவாருமுளர் . 
அமரர் - அமிருத முண்டதனால் மரணமில்லாதவ ரெனத் தேவர்க்குக் கார 
ணக்குறி . மன் - அசை . தம்கைக்கொடுப்பது என்பதற்கு - தமது கையாற் 
கொடுக்கும் பொருளென்று கூறினும் பொருந்தும். 

( ட ). 
ங எச . ஆணமி னெஞ்சத் தணிநீலக் கண்ணார்க்குக் 

காணமில் லாதார் கடுவனையர் - காணவே 
செக்கூர்ந்து கொண்டாருஞ் செய்த பொருளுடையா 
ரக்கார மன்னா ரவர்க்கு . 

ள் . ) காண - ஆலோசித்துப்பார்க்குமிடத்து , - ஆணம் இல்நெஞ் 
து - அன்பில்லாத மனத்தையுடைய , அணி சீலம் கண்ணார்க்கு அழகிய 

39 


- 


04 


நாலடியார் 


( காமத்தப் 


கருங்குவளை மலர் போன்ற கண்களையுடைய பொதுமகளிர்க்கு , காணம் 
இல்லாதார் - பொருளில்லாதவர், ( அழகு முதலியவற்றாற் சிறந்தோராயி 
னும் ), கடு அனையர்-விஷம்போலப் பிரியமில்லாதவராவர் ; செக்கு ஊர்ந்து 
கொண்டாரும் - செக்கு ஆடுதலாகிய இழிதொழிலுடையவரானாலும் , செ 
ய்த பொருள் உடையார் - தேடிய செல்வமுடையவரே , அவர்க்கு - அப் 
பொதுமகளிர்க்கு , அக்காரம் அன்னார் - சர்க்கரைபோலப் பிரியமுடையவ 
ராவர் ; ( எ - று . ) 

பொருளொன்றனையே முக்கியமாகக்கொள்ளுர் தன்மைய ராதல்பற் 
றிப் பொதுமகளிர் பொருளில்லாதாரை விஷத்துக்கொப்பாகவும் , பொரு 
ளுள்ளவரைச் சர்க்கரைக் கொப்பாகவும் பார்ப்ப ராதலால் , அவரது போ 
கம் வெறுக்கத் தக்கது என்பதாம் . 

" இழிபவ ருயர்ந்தோர் மூத்தோ ரிளையவர் கழியாநோயாற் , கழிபவர் 
யாவரேனுங் கண்வலைப்பட்டு நெஞ்ச, மழிபவர் பொருள் கொண் டெள்ளுக் 
கெண்ணெய்போ வளந்து காட்டிப் , பழிபடுபோகம் விற்பார் " எனப் பிறர் 
கூறியது இங்குப் பின்னிரண்டடிக்கு ஒப்புநோக்கத்தக்கது . 

பாண என்பதை முன்னும் பின்னும் கூட்டிக்கொள்க ; இடைநிலைத் 
தீவகம் . இனி , காண என்பதை செக்கூர்ந்து கொண்டாரும் என்பத 
னோடு இயைத்து , உலகத்தார்யா வரும் காணும்படி செக்கு ஆடுந் தொழில் 
செய்தவராயினும் என்று பொருள் கூறினும் பொருந்தும் . செக்கூர்ந்து 
கொண்டானுஞ் செய்த பொருளுடையார் என்ற பாடத்திற்கு - செக்கு 
ஆடியாவது தேடிய பொருளை புடையவ ரென்க . நீலம் பண்பாகுபெயர் . 
கனும் = ஆயினும் ; மரூஉ . 

( ச ) 
கூ எரு . பாம்பிற் கொருதலை காட்டி யொருதலை 

தேம்படு தெண்கயத்து மீன்காட்டு - மாங்கு 
மலங்கன்ன செய்கை மகளிர்தோள் சேர்வார் 

விலங்கன்ன வெள்ளறி வினார் . 
( இ - ள் . ) பாம்பிற்கு ஒரு தலை காட்டி - ( தன்னைப் பிடிக்கவரும் ) பாம் 
புக்கு ஒருபுறத்தைக் காண்பித்து , ஒரு தலை - மற்றொருபுறத்தை , தேம் படு 
தென் கயத்து மீன் காட்டும் - இனிமை பொருந்திய தெளிந்த நீரையுடைய 
தடாகத்திலுள்ள மீனுக்குக் காண்பிக்குந் தன்மையையுடைய , மலங்கு 
அன்ன - விலாங்கு மீனைப்போன்ற , செய்கை - ( பலரிடத்தும் அன்புகாட் 
இந் ) தொழிலையுடைய , மகளிர் - பொதுமகளிரது , தோள் - தோள்களை , 
விலங்கு அன்ன வெள் அறிவினார் - மிருகத்தை யொத்த பகுத்தறிவில்லாத 
மூடர்கள் , சேர்வார் - சேர்வார்கள் ; ( எ - று . ) 

தன்னைப்பிடிக்கவரும் பாம்புக்கும் மீனுக்கும் பிடிப்படக்கூடு மென்னும் 
சையைக் காட்டி ஒன்றுக்கும் அகப்படாமல் தப்பித்துக்கொண்டு செல்லு 
சிற விலாங்கு மீனைப்போலப் பலர்க்கும் ஆசைகாட்டி மயக்கும் பொதுமக 
ளிரை அறிவில்லாதவர் சேர்வரேயன்றி அறிவுடையார் சேரமாட்டா ரென் 
பதாம் . பொதுமகளிர்க்கு மலங்கு மீன் தொழில்பற்றிய உவமம் , 


utto ] 


கூவு - ஆம் அதிகாரம் . - பொதுமகளிர் . 


கூ.1 


மலங்கன்ன செய்கை என்பது- அவரவர்க்கு வேற்றுமை காட்டாமல் 
இனமாகச்சேர்ந்து நின்று அன்பு காட்டுதல் . அவர்கள் செய்யும் வஞ்சனை 
தெரிந்தால் அவரது இன்பம் வெறுக்கப்படு மென்பது , குறிப்பு . அவ்வஞ்ச 
னையை அறியமாட்டாமல் அவர்கள் தோள் சேர்பவரை வெள்ளறிவினார் என் 
நார் . வெள் அறிவு - சாரமற்ற அறிவு . வெண்மையென்பது சாரமின்மையென் 
னும் பொருள தாய் , அறிவுமுதிராமைமேல் நிற்பதை , " வெண்மையெனப்படு 
வதி யாதெனி னொண்மை , யுடையம்யா மென்னுஞ் செருக்கு " எனத் திருக் 
தறளிலும் , " வெண்மையுடையார் விழுச்செல்வ மெய்தியக்கால் " என இந் 
நூலிலும் , " வெண்மையில்லை பல்கேள்வி மேவலால் , " வெள்ளியையாதல் 
விளம்பினை எனக் கம்பராமாயணத்திலுங் காண்க . வெள்ளறிவு என்றல் 
வழக்கு . 
மீன்காட்டும் - நான்காம் வேற்றுமைத்தொகை . ஆங்கு-அசை 

( 6 ) 
ங எசு . பொத்த நூற் கல்லும் புணர்பிரியா வன்றிலும் போ 

னித்தலு நம்மைப் பிரியல மென்றுரைத்த 
பொற்றொடியும் போர்த்தகர்க்கோடா யினாணன்னெஞ்சே 

நிற்றியோ போதியோ நீ . 
( இ - ள் . ) நல் நெஞ்சே - ( எனது ) நல்ல மனமே! - பொத்த நூல் கல் 
லும் - துளைக்கப்பட்ட (உட்டுளையுடைய ) நூலிற் கோத்த இரத்தினத்தை 
யும் , புணர் பிரியா அன்றிலும் - கூடியிருத்தல் பிரியாத அன்றிற்பறவைகளை 
யும் , போல்- போல , நித்தலும் - எப்பொழுதும் , நம்மை பிரியலம் - நம்மைவிட் 
டுப் பிரியமாட்டோம் , என்று உரைத்த - என்று ( முன்பெல்லாம் ) உறுதி 
கூறியிருந்த , பொன் தொடியும் - பொன்னினாலாகிய வளையல்களையுடைய 
பொதுமகளும் , (இப்போது ), போர் தகர் கோடு ஆயினாள் - போர்செய்யுந் 
தன்மையுள்ள ஆட்டுக கட 

டாவின் கொம்புபோல (மாறுபாடாகிய ) குண 
முடையவளாயினாள் ; ( அவள் அவ்வாறான பிறகும் ) , - , விற்றியோ- ( அவ 
ளிடத்தில் ) நிற்பாயோ ? ( அல்லது ), போதியோ- (என்னுடன் ) வருவாயோ ? 
( சொல் ); ( எ - று . ) 

நூலும் மணியும் போலவும் , இரட்டையாகிய அன்றிற்பறவைகள் போ 
லவும் எப்பொழுதும் ணைபிரியாமலிருப்பேனேயல்லது சற்றும் உன்னை 
விட்டுப் பிரியே னென்று செல்வமுள்ளகாலத்தில் நம்பிக்கைகூறியிருந்த 
பொதுமகள் செல்வம்வறண்ட இப்பொழுது சண்டை செய்யும் ஆட்டுக் 
கடாவின் கொம்பு பிற்பட்டு முறுக்குடன் வளைந்திருப்பது போல முன் 
சொன்னதற்கு விரோதமாகக் குணம்மாறிவிட்டாள் ; அவள் குணம் திரிந்த 
பிறகும் அவளுடன் இணங்கி நடப்பது நல்லதன் றென்று ஒருவர் தமது 
மனத்திற்கு நல்லறிவுகூறிய வாய்பாடுடையதாக இச்செய்யுள் செய்யப்பட்ட 
தன அறிக , வேசையர் வழிச்செல்லாமல் மனத்தை வசப்படுத்தவேண்டு 
மென்பது , கருத்து . நூலும் மணியும் , இரட்டையன்றிப் பறவைகளும் . 
ணைபிரியாமல் உடனுறைதற்கு உவமம் . 

அன்றிலென்பது - ஒருபறவை .அது , எப்பொழுதும் ஆணும் பெண் 
இணைபிரியாது நிற்கும் . கணப்பொழுது ஒன்றை ஒன்று விட்டுப்பிரிந் 
லும் அத்துயரத்தைப் பொறாமல் ஒன்றையொன்று இரண்டுமுன் றுதாம் 


காலடியார் . 


( காமத்துப் 


கத்திக்கூவி அதன் பின்பும் தன் துணையைக் கூடாவிடின் உடனே இறந்து 
படும் . இதனை , வடநூலார் க்ரௌஞ்சம் என்பர் . தகர்க்கோடாதல் - பின்பு 
திருகி நிற்றல் . இனி , பொத்ததற்கல் என்பதற்கு கடையும் சாணைக்கல் 
என்று பொருள் கொண்டு , அக்கல்லில் இரத்தினங்களைத் தேய்க்கும் போது 
மணலும் கூடத்தேய்வது போல , அவன் கெட்ட பொழுது தானும் உடன் 
கெடவும் , அவன் வாழ்ந்தபொழுது தானும் உடன் வாழவும் இவ்வாறு வஞ் 
சனையாகக் கொண்டுள்ள பொதுமகளிரது மனத்திண்மைக்கு உவமைப்படுத் 
திக் கூறுவாரு முளர் . பொத்துதல் - துளைப்படுதல் பிரியலம்-தன்மைப்பன் 
மை யெதிர்மறைமுற்று . பொன்தொடி - வேற்றுமைத்தொகையன் மொழி . 
கூ எ எ . ஆமாபோ ளக்கியவர்கைப் பொருள் கொண்டு 

சேமாபோற் குப்பு நூஉஞ் சில்லைக்க ணன்பினை 
பேமாந் தெமதென் றிருந்தார் பெறுபவே 
தாமாம் பலரா னகை . 

- ள் . ) ஆமா போல் - காட்டுப்பசுவபைபோல , நக்கி - ( முதலில் 
இன்ப முண்டாகப் ) பரிசித்து , அவர் கை பொருள் கொண்டு - தம்மிடம் 
கூடியவர்களது கையிலுள்ள செல்வத்தைக் கவர்ந்து கொண்டு , ( பிறகு ) , 
சேமா போல் - எருதைப் போல , குப்புறும் - கவிழ்ந்துபடுத்துக்கொள்ளு 
கின்ற , சில்லைக்கண் 

தாழ்ந்தாடத்தையுடைய பொதுமகளினிடத்தில் , 
ன்பினை - ஆசையை , ஏமாந்து - மயங்கி , எமது என்று இருந்தார் எமக்கே 
ரியது என்று ( மோகத்தினால் நம்பி ) இருந்தவர் . - பலரால் - பலராலும் , 
நகை பெறுப் அவமதிப்பைப் பெறுவர் ; ( எ - று . ) -- தாம் , ஆம் - அசைகள் . 

காட்டுப்பசு உடம்பை நக்கினால் அப்பொழுது சுகமாயிருந்து பின்பு 
விஷம் போல மரணத்தை விளைக்கு மென்பர் ; அன்றியும் , காட்டுப்பசு பிறர் 
கு இன்பமுண்டாம்படி முதலில் நாவினால் அவருடலை நக்கி அவர்க்குத் 
நம் பக்கல் நம்பிக்கையையுண்டாக்கிப் பிறகு அவர் அஜாக்கிரதையாயிருக் 
ன்ற சமயம் பார்த்து முட்டிக் கொல்வது போல , பொதுமகளிரும் தம் 
மிடம் வந்த ஆடவரை இன பமுற ஆலிங்கனம் முதலியவற்றைச் செய்து நம் 
பிக்கைகாட்டி அவர் கைப்பொருள் பறித்துக்கொண்டு அவர் ஏமாந்தசம 
யத்தில் உழவுக்கு உதவாமல் படுத்துக்கொள்ளும் எருதைப்போலக் கவிழ் 
பத்து மோசஞ்செய்துவிடுவார்களாதலால் , அவர்கள் நடித்துக் காட்டும் 
பொய்யன்பை நம்புகின்றவர்கள் பலராலும்பழிக்கப்படுவார்க ளென்பதாம் . 
அவ்வேசையாது அன்பு தற்காலத்தில் மகிழ்ச்சியைச் செய்தாலும் பின்பு 
பழிப்புக்கிடமான பல நீமைகளைத் தருமென்பது , கருத்து . உவமையணி . 

சேமா - எருதாகிய விலங்கு என இருபெயரொட்டு . சில்லை - சர்த் 
தை யொழுக்கமுடையாள் .); இனி , சில்லைக்கண் என்பதற்கு-சின் வண்டு 
போன்ற கண்களை புடையாள் என அன்மொழித்தொகையாகப் பொருள் 
கொண்டு , வண்டு தேனுள்ள விடத்திற் சென்று அதனைக் கவர்ந்துரங்குதல் 
போல , செல்வமுடையாரிடத்துச் சென்று அவர் செல்வத்தைப் பறித்துக் 


க்கு 


hod . 


போனறு 


- 


பால் ] கூவு - ஆம் அதிகாரம் - பொதுமகளிர் . 
கொண்டு செல்லும் தன்மையுடையாளென்று கூறுவாருமுளர் . கண் என் 
றது , அப்போது உள்நாட்டத்தை . குப்புறுதல் குதித்தோடுதலுமாம் . 
கூ . எவு. ஏமாந்த போழுதி னினியாாபோன் றின்னாராய்க 

தாமார்ந்த போதே தகாக்கோடா - மானோக்கிற் 
றந்நெறிய பெண்டிர் தடமுலை சேராரே 

செந்நெறிச சோதுமென் பாா . 
( இ - ள் . ) செம் நெறி சேர்தும் என்பார் - செவவியவழியை ல்ல 
முத்தி மார்கக ததை) ச சோவோ மென்று கருதுவோர் , - ஏமாந்த போழ 
தின ( ஆடவா அவரதுமோகவலையிற சிககி ) மயங்கியபோது , இனியார் 

அன்புள்ள வாகளைபபோல விருந்து , தாம் ஆார்த போது - (வறு 
மையடைந்து ) தாமே இச்சித்துச்சென்றகாலத்தில் , இன்னா ஆய் - அன் 
பிலலாதவராய , தகா கோடு ஆம் - ஆட்டுக்கடாவின் கொம்பைப்போ லா 
கும்படியான , மான் நோக்கின - மான் போன்ற பார்வையையுடைய , தம் 
நெறி பெணடிா- தமக்கு உரிய களவுவழியில் தவறு துநடக்கும பொதுமகளி 
ருடைய , தட முலை - பெரிய தனங்களை , சேரார - அடையமாட்டார்கள் . 

காமுகா தமது மோகவலையிற சிக்கி மயங்கிய போது அவாபொருளைப் 
பறிப்பதற்கு அன்புடையாாபோன றிருந்து , அது முடிந்தவுடன் , அவர் 
பொருளவறண்டு தாமாகவிருமபிவந்தபோது உடனபடாது மாறுபடுகின்ற 
பொதுமளிரது இன்பத்தைப் பெரியோர் விரும்பிச் சேரமாட்டாரெனபது 
கருந்து . தாம் விரு பிப் பற்றும செநசெறிக்கு அவரது இன்பம் மறுதலை 
யாதலின சேரா ரென்பதாம . பொருட் பொருளார் புனனலா தோயா 
ரருட்பொரு , ளாயு மறிவினவா , பொது நலத்தார் புனனலா தோயார் மதி 
நலத்தின , மாணடவவறிவினவா என்றார் திருக்குறளிலும் . 

காதல் - விரும்புதல தமநெறிப்பெணடிா - ஒருவருக்கும் வசப்படா 
தமது மனப்போக்கினபடியே செலகின் றவா எனறுமாம . சொநெறி - 
செவவையாகிய வீட்டுநெறி . 

ஊறுசெய் நெஞ்சந்தம முள்ளடக்கி யொண்ணுதலா 
தேற மொழிந்த மொழிகேட்டுத் - தேறி 
யெமரெனறு கொள்வாருங் கொள்பவே யார்க்குந் 
தமரலலா தமமுடமபி னா . 

ள் . ) ஒள் நுதலார் - பிரகாசமான நெற்றியையுடைய பொதுமக 
ளிர் ,வறு செய நெஞசம - (பிறாக்குத ) துன்பஞ்செய்யும்படியான தமது 
எண்ணததை , தம் உள அடக்கி- (பிறா அறியவொட்டாமல ) தமக்குள்ளே 
மறைத்துவைத்துக்கொண்டு , தேற - (கேட்டு ) நிசசயமென்று நம்பும்படி , 
மொழிந்த - சொல்லிய , மொழி - பசப்புவாரத்தைகளை , கேட்டு - , தேறி - 
நம்பிக்கை கொண்டு , எமா என்று கொள்வாரும் - ( அந்தப் பொதுமகளிரை ) 
இவர் எமமைசசோந்தவரெனது நினைப்பவாகளும் , கொள்ப - அவ்வாதே 


மல் 


கூகெ 


நாலடியார் 

[ காமத்துப் 
நினைக்கட்டும் : ( அந்தப் பொதுமகளிர் ), யார்க்கும் - எப்படிப்பட்டவர்க்கும் , 
தமர் அல்லர் -உரியவராகார் : தம் உடம்பினார் - ( பிறர்க்கு உரிமையன்றித் ) 
தமக்கே உரிய உடம்பையுடையவராவர் ; ( எ - று . ) 

தமதுவஞ்சனையை வெளிக்காட்டாமல் நல்லவர்களைப்போல நம்பும் 
படி பேசவல்ல வேசையரை நற்குணமுடையவ ரென்று நினைப்பவர்கள் 
நினைக்கட்டும் , அவர்கள் வாய்ப்பேச்சினால் மாத்திரம் அவ்வாறாவரேயன்றித் 
தமது உடம்பைப் பிறர்க்கு வசப்படுத்தாமல் தமக்கேவசமாக்கி வைத்துள் 
எவரென்று கருதத்தக்கவ ரென்பதாம் . 
ங 10. உள்ள மொருவ னுழையதா வொண் ணுதலார் 

கள்ளத்தாற் செய்யுங் கருத்தெல்லாந் - தெள்ளி 
யறிந்த விடத்து மறியா ராம் பாவஞ் 

செறிந்த வுடம்பி னவர் . 
( இ - ள் . ) உள்ளம் ஒருவன் உழையது - - ( தமது ) மனம் ஒருவனிடத் 
திலிருக்க , ஒள் நுதலார் - விளக்கமான நெற்றியையுடைய பொதுமகளிர் , 
கள்ளத்தால் செய்யும் - கபடமாக ( அன்புடையார் போன்ற ) செய்கிற , 
கருத்து எல்லாம் - நினைவுமுழுவதையும் , தெள்ளி அறிந்த இடத்தும்-தெளி 
வாக ஆராய்ர்தறிந்தபோதும் , பாவம் செறிந்த உடம்பினவர் 
மிகுதியையுடைய உடம்பை யுடையவர் (பாவிகள் ) , அறியார் - உண்மை 
யறியமாட்டார்கள் ; ( எ - று . ) 

தமது மனம் ஒருவர்மேல் நிற்க மற்றொருவர்மேல் அன்புற்றவர்போல 
நடிக்கும் பொதுமகளிரது வஞ்சனைக்கருத்தை நன்றாக அறிந்தாலும் பாவி 
கட்கு அவர்கள் மீதே அன்பு செல்லுமென்பது , கருத்து . இதனால் , பொது 
மகளிர் இருமனப்பெண்டிரென்றும் , உருவுசொல் செயல்களால் வஞ்சிப் 
பது அவர்க்குச் சாதி தருமமென்றும் பெறப்பட்டது . இங்குப் பாவம் என் 
றது , முற்பிறப்புக்களிற் செய்த தீவினைகளால் மனம் தெளிவடையா திருத் 
தலை . “ இருமனப்பெண்டிருங் கள்ளுங் கவறுர் , திரு நீக்கப்பட்டார் தொட 
பு ” என்ற திருக்குறளிற் கூறியவாறு பிளவுபட்ட மனமுடைய பொதுமகளி 
ரிடம் பற்றுச்செல்லுதலினாலேயே அவர் தீவினையுடையாரென்று அறியப் 
படு மென்க . ஆம் - அசை . 

( க 0 ) 


தீவினை 


இரண்டாவது 

ன்பவியல் . 
அஃதாவது - முழுவதும் மனத்திற்கு இன்பத்தையே கொடுக்கும்பிரிவு 
என்று பொருள் . இது கற்புடைமகளிரின் சேர்க்கை யாதலின் , இன்பமே 
தருவதென்பது வெளிப்படை . இவ்வதிகாரமும் , அடுத்த அதிகாரமும் இவ் 
வியலிற் சேர்ந்தவை . 

அக் காமவின் பந்தான் - புணர்ச்சி பிரிவு என இருவகைப்படும் ; மற் 
ந இருத்தல் இரங்கல் ஊடல் என்பனவோ வென்சால் , இச்சலாசிரியர் 


பால் ) 


கூக - ஆம் அதிகாரம்.- கற்புடைமகளிர் . 


பொருட் பாகுபாட்டினை அறம் பொருள் இன்பமென வடநூல் வழக்குப் 
பற்றிக் கூறுதலால் , அவ்வாறே அவற்றைப் பிரிவினிடத்து அடக்கினா 
ரென்று அறிக . இனி,அவற்றையே தமிழ்நூல்களோடும் பொருந்தப் புணர் 
ச்சியை களவு என்றும் , பிரிவை கற்பு என்றும் பெரும்பான்மைபற்றி 
வகுத்து , அவற்றைச் சுவைமிகுதி பயக்குமாறு உலக நடையோடு ஒத்தலும் 
ஒவ்வாமையு முடையனவாக்கிச் சொல்லுகின்றார் ; அவ்வொழுக்க மிரண் 
டனுள் , களவாவது - பிணி மூப்பு இறப்புக்க ளில்லாமல் எந்நாளும் ஒரு 
தன் மையராய் உரு திரு பருவம் குலம் குணம் அன்பு முதலியவற்றாலே தம் 
முள் ஒப்புமையுடையராகிய தலைமகனும் தலைமகளும் பிறர் கொடுப்பவும் 
அடுப்பவும் இல்லாமல் ஊழ்வகை யால் தாமே எதிர்ப்பட்டுப் புணர்ந்து வரு 
வது . கற்பாவது - கணவனைத் தெய்வமென்று உணர்வதோர் மேற்கோள் ; 
பதிவிரதா தருமம் . கொண்டானிற் சிறந்த தெய்வமில்லை யென்றும் , அவ 
னுக்கு இன்னவாறு நீ குற்றேவல் செய்தொழுகு என்றும் தாய்தந்தையரா 
லும் பிறராலும் கற்பிக்கப்பட்டு இவ்வொழுக்கம் உண்டாகி நிலைபெறுத 
லால் , கற்பு எனப் பெயர்பெற்றது . 

உண்மையறிவை யுண்டாக்கும் நீதி நூல்களில் அகப்பொருட்கிளவித் 
துறைகளை இடையிடையே கூறுதல் கவிசமயமாதலை இலக்கியங்கள் கொ 
ண்டு உணர்க . சிருங்கார ரசப்பிரதானமான அகப்பொருட் கிளவித்துறை 
களை ஞானமுண்டாதற்குக் காரணமாகிய நீதி நூல்களிற் கூறுதற்குக் கார 
ணம் , கடுத்தின்னாதானைக் கட்டிபூசிக் கருத்தின்பிப்பார்போலச் சிற்றின்பங் 
கூறும் வகையாற் பேரின்பத்தைக் காட்டி நாட்டுதல் என்பர் . 

A 
நகூ - ஆம் அதிகாரம் . - கற்புடைமகளிர் . 
அஃதாவது - பதிவிரதைகளின் தன்மை . நாணம் மடம் அச்சம் பயிர் 
ப்பு என்னும் மகடூஉக்குணம் நான்கனோடும் பாதிவிரதியத்தையு முடைய 
வர் , கற்புடைமகளிர் . பொதுமகளிரது இன்பம் வெறுக்கத்தக்கது என்றது 
னால் , குலமகளிரது இன்பம் அறத்திற்குப் பொருந்தியகாரணமாக விரும் 
பத்தக்கதென்பதை அறிவித்தற்கு , இது பொதுமகளிரின் பின் வைக்கப் 
பட்டது . 
கூவுக . அரும்பெறற் கற்பி னயிராணி யன்ன 

பெரும்பெயர்ப் பெண்டி ரெனினும் - விரும்பிப் 
பெறுநசையாற் பின்னிற்பா ரின்மையே பேணு 

நறுநுதலா ணன்மைத் துணை . 
( இ - ள் . ) அரும் பெறல் கற்பின் - பெறுதற்கரிய பதிவிரதா தருமத் 
தையுடைய , அயிராணி அன்ன - இந்திராணியைப்போன்ற , பெரும்பெயர் - 
பெரிய கீர்த்தியையுடைய , பெண்டிர் எனினும் -பெண்களாயினும் , பெறும் 
நசையால் - ( தன்னைப் ) பெற்று அனுபவிக்கவேண்டுமென்னும் ஆசையால் , 
விரும்பி - விருப்பங்கொண்டு , பின் நிற்பார் இன்மையே - தனது பின்னே 
நிற்கும் டவரில்லாமையாகிய நற்குணத்தையே , பேணும் - விரதமாகக் 


நாலடியார் 


[ காமத்துப் 


கரபு 


கொண்டொழுகும் தன்மையுள்ள , நறுநுதலாள் - அழகிய நெற்றியையுடைய 
பெண்ணே , நன்மை துணை - ( தனது கணவனுக்கு ) நனமை பொருந்திய 
துணையாவாள் , ( எ - று ) 

மிகச்சிறாதவளாயினும் , தன்னைச் சேரவேணமெனறு விருப்பங் 
கொள்ளும் பாபுருஷாக்குச் சிறிதும் இடங்கொடாது ஒழுகுபவளே , தனது 
கணவனுக்கு உற்ற துணையாவ ளெனபதாம பெணணின குறிபபை நோக 
காமல எவனும் ஒருத்தியின் பினனே நிறகமாட்டானாகையால் , பின்னிற 
பார் என்றார் அயிராணி - தேவேந்திரன மனைவி இவளை இங்கே உவமை 
றியதற்குக் காரணம் , நகுஷன புதிதாக இந்திரபதவி பெற்றுத் தன்னை 
விருமபி யணுகியபோதும் தனது பழைய கணவனாகிய இந்திரனையேயனறி 
அவனை விருமபாது கற்பு நெறியில் நின்றா ளாதலின் பெருமபெயா 
பது , பெரும்புகழ , அதாவது - கானவாழும் ஊராா கற்புடைமையால் தன 
னைப் புகழந்து கூறுவது கற்புடையமனைவி தான பிறந்த குலத்தார்க்கும் 
புகுந்த குலத்தார்க்கும் நற்கதி யுண்டாக்குதலால் , அத்தகைய பெண்ணைப் 
பொதுவாக நறு நுதலாள நனமைத்துணை என்றா ரெனினுமாம , இத்தன 
பையை , 

மேய கனங்குழை மாதரைப , பெற்றுளோாத மரபும பெரு 
நதவக , கற்பினாட கொண்ட காதலனாருயிரச , சுற்றம் யாவுந் துறக்கத் 
னெயதுமால " எனனுஞ செய்யுளால அறிக 

( க ) 
கூ வுஉ குடநீரட் டுண்ணு மிடுக்கட பொழுதும் 

கடனீ ரறவுணணுங் கேளா வரினுங் 
கடனீரமை கையாறாக கொள்ளு மடமொழி 
மாதா மனைமாட்சி யாள 

) குடம் நீர் அட்டு உணணும் இடுக்கண பொழுதும் ஒரு 
குடத்து நீரைக காயச்சி உண்ணும்படியான நீரையேயனறி உண்பதற்கு 
உரிய பொருளொனறும அகபபடாத ) வறுமைத் துனபம வந்தகாலத்தும் 
கடல நீர அற உண்ணும் கேளிர வரினும் கடலின நீரை வற்றுமபடி உண 
ணததகக ( மிகப் பெருங் கூடடமான 

ன ) சுற்றத்தார் வந்தாலும் , கடன நீர 
தனது கடமையாகிய குணங்களையே , கை ஆறு ஆ கொள்ளும் ஒழு 
கக நெறியாகக கொள்ளுகின்ற, மடமொழி மாதா - இரசமான இன சொற 
களை புடைய பெண்ணே , மனை மாட்சியாள இலலறவாழககைக்கு சதகக 
பெருமையுடையவளாவள , ( எ - று ) 

சுற்றத்தவா பலா வந்தாலும் தனது கணவன் வறுமைப் பட்டாலும் 
மனஞசோராது தனது கடமைகளைத் தவறாது நடத்துபவளே இவவாழக 
கைக்குரிய மனைவியாவ ளெனபதாம அவடகுக் கடமையாவன துறந்தவ 
ரை உபசரி , 

ததலும் , விருந்தோம்பலும் , சுற்றந்தழுவுதலும் , வறியவரிடத்து 
அருளுடைமையும் , வாழககைககு வேண்டும் பொருளகளைத தோந்து காப 
பாற்றிவைத்தலும் , உணடி சமைத்தல வலலமையும் , உபகாரஞசெயதலும் 
முதலியவையாம இகேகண எனபது , அதற்குக் காரணமான வறுமையைக் 
குறித்தது , உபசாரவழக்கு முதலடி - வறுமை மிகுதியையும் , இரண்டாமடி 
உறவினா மிகுதியையும் குறிப்பன . 

( உ ) 


ம 


பால் ] 


கூசு 


ஆம் அதிகாரம் . - கற்புடைமகளிர் . 


கூகங 


- 


பதாம் . 


கூ வும் . நாலாறு மாறாய் நனிசிறி தா யெப்புறனு 

மேலாறு மேலுறை சோரினு- மேலாய 
வல்லாளாய் வாழுமூர் தற்புகழு மாண்கற்பி 

னில்லா ளயர்ந்ததேயில் . 
( இ - ள் ) நால் ஆறும் ஆய்-நான்கு பக்கங்களிலும் வழியையுடையதா 
கியும் , - நனி சிறிது ஆய - மிகச்சிறியதாகியும் , - எ புறனும் - எல்லாப்பக் 
கங்களிலும் , மேல் ஆற - மேல வழியினின்று , மேல் - தன்மேல் , உறை 
சோரினும் - மழைநீர் பெருகி வழிந்தாலும், மேல் ஆய - சிறந்த தருமங்களை , 
வல்லாள ஆய் - (செயய ) வல்லவளாய , வாழும் ஊர் - தான் வாழுகின்ற 
ஊரிலுள்ளார் , தன் புகழும் - தன்னைப் புகமும்படியான , மாண் கற்பின் 
மாட்சிமைப்பட்ட பதிவிரதா தருமத்தையுடைய , இல்லாள் - மனைவி , அமர்ந் 
ததே - பொருந்தப்பெற்றதே , இல் - வீடாகும் , ( எ - று . ) 

நான்கு பக்கங்களிலும் வழியையுடையதாதலும் , மிகச்சிறியதாதலும் , 
மிகக வறுமைககாலத்திலும் தனது நலலொழுக்கத்திற் சிறிதுங் குறையாத 
புகழபெற்ற கற்பினையுடைய மனைவி பொருந்தப்பெற்றதாதலுமே , ஒரு 
லீட்டிற்கு நல்லிலக்கண மென 
நனிசிறிதாய - 

இட படவீடிடேல் , சிறுக்கக்கட்டிப் பெருக்க 
வாழ " என்பன காணக எப்புறனும் மேலாறு மேலுறை சோர்தல் - வீட் 
டின கட்டுக்கோப்புக குலைந்து மழைநீர் ஒழுகப்பெறுதல் இவ்வாறு கூறி 
யது , வறுமை மிகுதியைக் குறிததரகு வாழும ஊா தற்புகழதல் - " தற் 
காத்துத் தற்கொண்டாற பேணித தகைசான்ற , சொற்காததுச சோர 
விலாள பெண " எனனுந் திருகுறளி - பரிமேலழகருரையில் தன்மாட்டுப் 
புகழாவது - வாழும் வா கற்பால தன்னைப் புகழவது என்றது காண்க . 
இதனால் , எவவளவு வறுமை 5 காலத்திலும் தனக்கு உரிய நலலொழுக்கத் 
திற குறையாது கற்புநெறியில் நிறபவளே சிறந்த பெண் என்ற தாயிற்று. 

சடகனியாள் சாதனை காசல் வகைபுனைவா 
ஆட்குடை யா வானியலபி 
யிடன றி தூடி பனிதி லுணரு 
மடரொழி மாதாாள பெண 

) கட்கு இனியாள - கணணுக்கு இனிய உருவமுடையவளா 
கியம் , - காதொன காதல வகை புனைவாள - ( தனது ) கணவனது ஆசையின் 
படி தன்னை அலங்கரிததுக கொள்பவளாகியும் , - உட்கு உடையாள் - அச்ச 
முடையவளாகியும் , 

நாண இயலபினாள ஊரிலுள்ளாாககு (பிறரிடத 
தில ) நாணங்கொளு தன்மையுடையவளாகியும , -- உட்கி - ( தனது கண 
வளிடத்து . ) அசி, இடன் அறிது சமயமறிந்து , ஊடி - ( அவனோடு ) பிண 
ஙகி , இனிதின உணரும் இன்பமுணடாமபடி உடனே அறிந்து ஊடல 
கினற , மடமொழி மாதராள - கபட மிலலாத இனசொற்களை யுடையவளா 
கியு மிருப்பவளே , பெண - மனைவியாவாள் , ( எ - று . ) 

40 


கூ வுசு 


100 


ரூட்கி 


இ 


லதீர் 


நாலடியார் 


[ காமத்துப் 


முகக்கோட்டம் கடுகடுப்பு முதலிய துர்க்குணங்களில்லாமல் பார்ப்ப 
தற்கு இனிய தோற்றமும் , தனது கணவனிஷ்டப்படி தன்னை யலங்கரித் 
துக்கொள்ளுதலும் , செய்யத்தகாத காரியங்களில் அஞ்சி விலகுதலும் , பா 
புருடரிடத்தில் நாணங்கொள்ளுதலும் , ஊடலையும் கூடலையும் உரிய சம 
யங்களிற் கொள்ளுதலும் - கற்புடைய மனைவியின் குணங்க ளென்பதாம் . 

ஊர்நாணியல்பினாள் என்பதற்கு - தான் வாழும் ஊரி லுள்ளார் தன் 
னைக்கண்டு வெட்கமடையும்படியான சிறந்த நல்லொழுக்கமுடையா ளெனி 
னுமாம் . உவப்பிற்கு ஏதுவாதலால் இடனறிந்து ஊடி என்றும் , அவ்வூட 
லைத் தணித்துக்கொள்ளாமல் நீட்டித்தால் வெறுப்பைத்தரு மாதலின் 
இனிதினுணரும் என்றுங் கூறினார் . ஊடலாவது - இன்பநிலையில் அவ் 
வின்பத்தை மிகுவிக்குமாறு ஆடவர் மீது மகளிர் கோபித்தல் . இங்ஙனம் 
விளையாட்டு வகையாற் கலவியிற் கொள்ளும் பிணக்கு , புலவி யெனவும் 
படும் . ப்ரணயகலஹ மென்பது ,இதற்கு ஏற்ற வடமொழி . இதன் முதிர்ந்த 
நிலைமை , துனி யெனப்படும் . 

" ஊட லுணர்தல் புணர்த லிவைகாமங் , கூடியார் பெற்ற பயன் , 
ஊடிப்பெறுகுவங் , கொல்லோ தல்வெயர்ப்பக் , கூடலிற் றோன்றிய 
வுப்பு " என்னுந் திருக்குறள்கள் இங்குக் கவனிக்கத்தக்கன . ( ச ) 
கூ வரு . எஞ்ஞான்று மெங்கணவ ரெந்தோண்யேற் சேர்ந்தெழினு 

மஞ்ஞான்று கண்டேப் போ னாணுதுமா - லெஞ்ஞான் 
மென்னை கெழீஇயினர் கொல்லோ பொருணசையால் 

பன்மார்பு சேர்ந்தொழுகு வார் . 
( இ - ள் . ) எ ஞான்றும் - எந்தநாளும் , எம் கணவர் எமது தலைவர் , 
எம் தோள் மேல் சேர்ந்து எழினும் - எமமுடைய தோள்களில் அணைந்து 
எழுந்தாலும் (தினந்தோறும் கூடி இன்பமனுபவித்தாலும் ), - அ ஞான்று 
( புதிதாக மணஞ்செய்து கொண்ட ) அக்காலத்தில் , கண்டேம்போல்-(யாம் ) 
கண்டது போல , நாணுதும் - ( அவரிடம் இப்பொழுதும் ) நாணமடைகின் 
றோம் ; (இவ்வாறு இருக்க) , - எ ஞான்றும் 

ஞான்றும் - எந்நாளும் , பொருள் நசை 
யால் - பொருளாசையால் , பல் மார்பு சேர்ந்து ஒழுகுவார் - பலரது மார்பு 
களை ( ஒருகால் ) சேர்ந்து நடக்கின்ற பொதுமகளர் , கெழீஇயினர் - ( அந் 
தப்பலரிடத்தும் ) உரியராயிருக்கின்றனர் ; என்னை கொல் ஒ - இது என்ன 
தன்மையோ ! ( எ - று . ) 

நாம் எமது கணவரிடத்தில் எப்பொழுதும் கூடிப்ப கினாலும் அவரை 
முதலிற்கண்டபோது எவ்வாறு நாணிஞேமோ அவ்வாறே இப்பொழுதும் 

வேண்டியிருக்கின்றது ; இப்படியிருக்க , பொதுமகளிர் பொருளாசை 
ற் பலபுருடரை ஒவ்வொருகால் சேர்ந்தாலும் அப்பொழுது சிறிதும் 
நாணமில்லாமல் அவ்வாடவரைச் சொந்தமாகக் கையாளுகின்றார்களே 
து என்ன ! என்று ஒருகுலமகள் பொதுமகளிரின் நாணமின்மையை 
நோக்கி வியந்து கூறியவாறு . பொதுமகளிரைப்போல நாணமில்லாமல் 
குலமகளிர் நடவா ரென்பதாம் . 

கெழீஇயினர் - கெழுவினர் ; சொல்லிசை யளபெடை 
அசைகள். 


கொல் , 


பால் . ) 


கூக - ஆம் அதிகாரம்.- கற்புடைமகளிர் . 


கூககு 


கூவுசு . உள்ளத் துணர்வுடையா னோதிய நூலற்றால் 
வள் 

மை பூண்டான்க ணொண்பொரு - டெள்ளிய 
வாண்மகன் கையி லயில்வா ளனைத்தரோ 
நாணுடையாள் பெற்ற நலம் . 

ள் . ) வள்ளன்மை பூண்டான்கண் - ஈகைத்தன்மையை மேற் 
கொண்டவனிடத்திலுள்ள , ஒள் பொருள் - மிக்க செல்வமானது , 
ளத்து உணர்வு உடையான் - மனத்தில் நல்லறிவுடையவன் , ஓதிய - கற்றறி 
ந்த , நூல் அற்று- நூலைப்போலும்; நாண் உடையாள் - நாணமுடைய குல 
மகள் , பெற்ற - அடைந்துள்ள , நலம் - அழகானது , தெள்ளிய ஆண் மகன் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ( மிகச்சிறந்த ) வீரபுருஷனது , கையில் - கையிலுள்ள 
அயில் வாள் அனைத்து கூரிய வாளாயுதத்தைப்போலும் ; ( எ - று . ) -- 
ஆல் , அரோ - ஈற்றசைகள் . 
இயற்கையிற் கொடை த்தொழிலுடை யானுக்குக் கையிற் பொருள் 

அது விவேகமுள்ளவன் கற்றறிந்த நூல்போலப் பயன்படும் ; 
இயற்கையில் நாணமுடையவளுக்கு அழகு இருந்தால் அது சுத்தவீரன் 
கையிலுள்ள ஆயுதம் போலப் பயன்படு மென்பதாம் . இவ்வாறு கூறினாராயி 
னும் , கற்புடை மகளிர் அதிகாரப்பட்டு நிற்றலால் , முதல் மூன்று பொருள் 
கள் உபமானமும் , ஈற்றது உபமேயமு மெனக் கொள்ளுதல் தகுதி . இத 
ற்கு இணங்க , முதலடியிலுள்ள அற்று என்பதை இரண்டாமடியிலும் ஒண் 
பொருளற்று என்று கூட்டிப் பொருள் காண்க . கற்புடைய குலமகளுக்கு 
நேர்ந்த அழகானது - தொந்த அறிவுடையான் கற்ற நூல் போலவும் , 
கொடையாளிக்குக்கிடைத்த செல்வம் போலவும் , சுத்தவீரன கையிற் 
பிடித்த ஆயுதம் போலவும் பெருமையடையுமென்பது , கருத்து . நான் என் 
பது - மடம் , அச்சம் , பயிர்ப்பு என்னும் மற்றை மகடூஉக் குணங்கட்கும் 


இருந்தால் 


உபலகூணம் . 


வை ஆறு செய்யுள்களாலும் , கற்புடை மகளிர்க்கு உரிய இயற்கை 
நற்குணங்கள் பொதுவாக எடுத்துக் கூறப்பட்டன . 

(சு ) 
[ உலாப்போய் வந்த தலைமகன் பள்ளியிடத்தானாகத் தலைமகள் 

சொல்லியது . ) 
கூ வுஎ . கருங்கொள்ளுஞ் செங்கொள்ளுந் தூணிப் பதக்கென் 

றொருங்கொப்பக் கொண்டானா மூர - னொருங்கொவ்வா 
நன்னு தலார்த் தோய்ந்த வரைமார்ப னீராடா 
தென்னையுந் தோய வரும் . 
( இ - ள் . ) ஊான் - சிற்றூரிலுள்ளானொருவன் , கருங் கொள்ளும் -கறு 
த்த கொள்ளையும் , செம் கொள்ளும் - சிவந்த கொள்ளையும் , ஒழுங்கு ஒப்ப 
(இவ்விரண்டற்குமுள்ள வேற்றுமையைக் கருதாது ) ஒரு நிகராக , தூணி 
பதக்கு என்று - ( ஒன்றற்குச் சிறப்புக்கொடாமல் ) தூணிப் பதக்கு என் 
னும் ஒரே அளவாக , கொண்டான் ஆம் - வாங்கிக்கொண்டானாம் ; (அது 
போலவே) - ஒருங்கு ஒவ்வா - முழுவதும் ஒத்திராத , நல் நுதலார் - அழ 


நாலடியார் 


[ காமத்துப் 


கிய நெற்றியையுடைய பொதுமகளிரை , தோய்ந்த - அனுபவித்த , வரை 
மார்பன் - மலைபோன்ற மார்பையுடைய ( எனது ) கணவன் , நீர் இடாது - 
ஸ்நாகஞ் செய்யாமல் , என்னையும் தோய வரும் - ( குலமகளாகிய ) என்னை 
யும் அனுபவிக்க வருகின்றான் ; ( இது என்ன அநீதி ! ) ( எ - று .) 

தலைவனும் தலைவியும் ஒரு படுக்கையிலே கூடியிருந்தவிடத்து அவ 
னிடத்துப் பிணங்குதற்குக் காரணமில்லா திருக்கவும் காதல் கைம்மிகுத 
லால் நுட்பமாகிய ஒருசாரண மிருக்கிறதாக உட்கொண்டு அதனை அவன் 
மேலே ஏற்றி அவள் பிணங்குதல் என்பது , இத்துறையின் போக்கு . 

பகுத்தறிவில்லாத நாட்டுப்புறத்தானொருவன் கருங்கொள் செங்கொள் 
என்னு மிரண்டனது வேறுபாடு கருதாமல் இரண்டையும் ஒரே விலைக்கு 
ஒரே யளவாக வாங்கிக்கொண்டார் போல , பொது மகளையும் குலமகளையும் 
வேற்றுமை கருதாது எனது தலைவன் பொதுமகளைப் புணர்ந்தபடியே என் 
னையும் அனுபவிக்கவருவது தகுதியன்றென்று பிணஙகிக் கூறின லென்ப 
தாம் , பொதுமகளீர் உன்னையனுபவித்ததரூல் , அவர் மிச்சிலாகிய நினது 
மார்பினைப் பொருந்தேனென்பது , குறிப்பு . “ பெண்ணியலா ரெல்லாரும் 
கண்ணிற் பொதுவுண்பார், நண்ணேன் பரத்தநின் மார்பு " என்ற திருக்குறள் 
இங்கு நோக்கத்தக்கது . 

இதனால் , தனது கணவன் செய்த அக்கிரமத்தையும் கற்புடை மகளிர் 
பொறுத்துக்கொள்வ ரென்பதும் , நீராடியாவது வந்தால் சேரலாமென் 
நமது தூய்மையுடைமையும் கூறியவாறாம். 

உபமானத்தில் கருங்கொள் காயும் செக்சொள்கையும் ஒருநிகராகக் கருதி 
யமை கூறியதனால் ,உபமேயத்தில் பொதுமகளிர்க்கு உரிய தாழ்வையும் , குல 
மகளிர்க்கு உரிய உயர்வையும் கருதாமை வெளிப்படும் . ஒருங்கொவ்வா நன் 
ஓதலார் என்றது , கற்பு நாண் முதலாகிய நற்குணங்களில்லாமையால், 
பொதுமகளிர்க்கு உள்ளது பெண்ணாயிருக்குந் தனமைமாத்திரமே யென் 
லுக் கருத்தால் தூணி , பதக்கு - முகத்தலளவைப் பெயர்கள் . தூணி - நா 
ன்குமரக்கால்: பதக்கு - இரண்டு மக்கால், ஆம் என்பது - இங்கு அலட்சி 
யர்தோன்ற நின்றது ; " கைத்தோடுஞ்சிறை கற்போயை , வைத்தோ னின் 
னுயிர்வாழ்வானாம் , பொய்த்தோா வில்லிகள் போவாராம் , இத்தோ டொப் 
பதி யாதுண்டே " எனக் கம்பராமாயணத்திலும் , அன்னையானவரு மிரு 
வராம் முதலளித்த தந்தையர்களை வராம் " என்பது முதலாக வில்லிபுத் 
தூரார்பாரதத்திலும் வருவன காண்க . வரைமார்பின் என்றும் பாடம் . 
நன்னுதலார்த் தோய்ந்த - “ இயல்பின் விகாரம் . " வரைமார்பு - உத்தம 
விலக்கணமாகிய கோடுகளையுடைய மார்பு எனினுமாம் . 

( எ ) 
[ தலைவனது பிரிவுணர்த்திய பாணனை நோக்கித் 

தலைவி மறுத்துக் கூறியது . ) 
கூவுவு கொடியவை கூறாதி பாண நீ கூறி 

னடிபைய விட்டொ துங்கிச் சென்று -- துடியி 
னிடக்கண் ணனையம்யா மூரற் கதனால் 
வலக்கண் ண்னை யார்க் குரை , 


பால் ) 


கூக - ஆம் அதிகாரம்.- கற்புடைமகளிர் . 


( இ - ள ) பாண - பாணனே - கொடியவை கூறாதி - கொடுமையான 
சொறகளை ( எமமிட ம ) சொலலாதே , ( ஏனெனில , - ) யாம - , ஊரற்கு - 
தலை மகனுக்கு , துடியின இடக்கண அனையம 

டககண அனையம - உடுககையினது இடப்பக 
கததைப் போலப பயனபடாதிருக்கின்றோம் , அதனால் - 

நீ கூறின - ( அப் 
படிப்பட்ட சொறகளை ) நீ சொலவதாயிருந்தால , பைய அடி விட்டு ஒதுங்கி 
செனறு - ( ஈ ) மெதுவாக இவவிடமவிட்டு அப்புறம் போய் , வலக்கண அனை 
யார்க்கு -( அந்த உடுககையின ) வலப்பக்கத்தைப்போலப் பயனபடும் மகளிர 
ககு , உரை சொலவாயாக 

( எ - று ) 
ஒருத்தி , தனது தலைவன பிரிந்து பரத்தையரிடஞசொலவதைப் பா 
ணன தனனிடம வந்து கூற , அது கேடகப பொறாமல பயன்படாத எனனி 
டம் நீ இதனைச் சொல்லவேண்டாம , பயன படும பரததையரிடம சொல 
என்று வருந்திக்கூறின ளெனறு துறையின் போககுக காணக தனக்கும் 
தலைமகளுக்கும் வேற்றுமைகருதாது பாணனை நோக்கித தோழி கூறியது 
மாம கொடியவை எனறது தலைவன பிரிந்து செல்லுஞசெயதியை தலை 
வன என்னைப் பிரியாமை யுணடாயின அதனை எனககுசசொல எனபது 
குறிப்பு மண செயது கொண்ட பினபு தலைவன அறம் பொருளின பங்களின் 
பொருட்டுத் தலைவியைப் பிரிந்து தூரத்திலும் அவ்விடத்திலும் செலவதுண 
டென்பதை அறிக 

பாணன - பாட்டுப்பாடுகின்ற ழா இழிகுலத்தான் , இவன , தலைவன் 
தலைவிக நககுத தூதுசெலவது உண்டு பாணன - நெஞ்சிலனறிககேயிருக் 
கப பண்ணு , 5 தோத்திரமொழியுடையான எனபா உடுககைககு வலப்பக 
கம் அடி படுதலும் , டப்பக்கம அடிபடாமையும கருதி இவவுவமை கூறப் 

அடிக்குமிடம் கூருதி ஏவலொருமை யெதிரமறைமுற்று . 
இவ்வதிகாரத்து பற்றுச்செயயுள இங்கு நோக்கத்தக்கது ( அ ) 
( பரத்தையிற்பிரிந்து வந்த தலைமகனோடு நீ புலவாமைக்குக் காரணம் 

யாது என்ற தோழிக்குத் தலைவி சொல்லியது ) 
கூ வுக சாயப்பறிக்க நீர்திகழுந் தணவய லூரன மீ 

தீபபறக்க நொநதேனும் யானே மற - றீபபறகாத 
தாக்கி முலைபொருத தணசாந் தணியகல 
நோககி யிரு தேனும யான 

ள ) சாய பறிக்க - கோரையைப் பிடுங்கியெடுத்தமாத்திரத்தில, நீர் 
திகழும - தணணீர் நிறைந்து விளங்கப்பெற்ற , தண வயல-குளிர்ச்சியான 
கழனிகள சூழந்த , ஊரன மீது - ஊாகளையுடையவனான ( எனது ) தலைவன 
மேல , (கூடியிருந்தகாலத்தில் ,) ஈ பறகக ஈ பானது பறக்கும் போதும் , நொரு 
தேனும் - பொறாமல மனமவருந்தியவளும் , யானே- ; ( அத்தலைவன என 
னைப் பிரிந்து சென்ற காலத்தில் ), தீ பறக்க நெருப்புப்பொறி பறக்கும்படி , 
முலை தாக்கி பொருத ( பொதுமகளிர் தமது ) தனங்களினால் தாக்கிப் போர் 
செயத ( தழுவி இன்பமனுபவித்த ), தண சாந்து அணி அகலம் - குளிரசசி 
யான கலவைச் சாதனததை யணிந்த ( அத்தலைவனது ) மாாபை , நோக்கி 
இருசதேனும் பார்த்துப் பொறுத்திருந்தவளும் , யான - யானே ; ( எ - சு . ) 


பட்ட கண 


கூகவு 


நாலடியார் 


கூடியிருக்கையில் எனது தலைவன் மேல் ஈயானது பறந்தாலும் சகியா 
மல் அன்பு கொண்டிருந்தவளும் நான் , பிரிந்தகாலத்து வேசையர் தமது 
முலை ஞெமுங்கப்புல்லி யின்பமனுபவித்த அத்தலைவனது மார்பைக் கண்டு 
நொந்து நிற்பவளும் நானே யென்று ஒருதலைவி வருந்திக் கூறின ளென்ப 
தாம் . இதனால் , குலமகளிர் தமது தலைவர் பொதுமகளிரைக் கூடிய வழியும் 
அவரை அலட்சியஞ் செய்யா திருக்கவேண்டு மென்று கூறியவாறு . 

சாய் - ஒருவகைக்கோரை, சாய்ப்பறிக்க நீர் திகழுர் தண்வயல் என்றது 
நீர்வள மிகுதியைக் குறிக்கும் . மன் - அசை . நொந்தேன் , இருந்தேன் 
வினையாலணையும் பெயர்கள் . 

( கூ ) 
( தலைவி பாணனொடு வெதளல் .) 
ஙக0. அரும்பவிழ் தாரினா னெம்மருளு மென்று 

பெரும் பொய்யுரையாதி பாண -- கரும்பின் 
கடைக்கண் ணனையநா மூாற் கதனா 

விடைக்கண் ணனையார்க் குரை . 
( இ - ள் . ) பாண - பாணனே ! - அரும்பு அவிழ் தாரினான் - பூவரும்புகள் 
மலரப்பெற்ற மாலையை யணிந்த தலைவன் , எம் அருளும்-எமக்கு அருள் செய் 
வான் , என்று - , பெரும் பொய் உரையாதி - பெரிய பொய்வார்த்தைகளைச் 
சொல்லாதே ; (ஏனெனில் , - ) நாம் - , ஊரற்கு - தலைவனுக்கு , கரும்பின் 
கடைக்கண் அனையம் - கரும்பினது கடைசியிலுள்ள கணுக்களை யொத்திருக் 
கின்றோம் ; அதனால் - , (இப்பேச்சை ) , இடைக்கண் அனையார்க்கு உரை 
( அக்கரும்பினது ) யிலுள்ள கணுக்களையொத்த பரத்தையர்க்குச் 
சொல்வாயாக ; 

( எ - று . ) 
லைமகளைப் பிரிந்து சென்று பரத்தையைக்கூடிநின்ற தலைமகன் 
மீண்டு , தலைமகளிடம் வருமளவில் , அவன் செய்தியை அறிந்து சினங் 
கொண்ட அவள் அவன் வரவை ஏற்றுக் கொள்ளாது மறுக்க , அதனால் 
வருத்தமுற்ற தலைமகன் அவட்குச் சமாதானங்கூறி அவளைக் கோபந் தணித் 
தற்பொருட்டு ஒருபாணனை அவள் பக்கல் அனுப்ப , அவன் அங்கனமேவந்து 
லைவியை நோக்கி ரீ மறுத்தலால் நினது தலைவர் நின்மனைக்கு வரக் கூசி 
நின்றார் ; அவர் நின்மீது மிக்க காதலையுடையர் என்பன போன்ற சில நயப் 
புரைகளை எடுத்துக்கூற , அது கேட்ட தலைவி அவனைப் பரிகசித்து வெகு 
ண்டு கூறியது இதுவென அறிக . 

கரும்பின் கடைசிக்கணுக்களைப்போன்ற அவனுக்கு உருசி குறைந் 
ள எம்மிடத்தில் தலைவன் அன்புடையனாயுள்ளா னென்று பொய்சொல் 
லாதே ; கரும்பின் இடையிலுள்ள கணுக்களைப் போன்ற அவனுக்கு உருசி 
மிகுந்துள்ள பரத்தையரிடம் இப்பேச்சைச் சொல்வா யென்று பாணனை 
நோக்கித் தலைவி கூறியது இது . கரும்பின் கடைக்கணுக்களில் இனிப் 
பின்மையும் இடைக் கணுக்களில் இனிப்புண்மையும் வெளிப்படை . ( 50 ) 


1 


. 


- 


ஊடல் 


10 - ஆம் அதிகாரம்.- காமநுதலியல் , 
அஃதாவது - காமவின்பத்தின் பகுதிகளைக் குறித்துச் சொல்லுகின்ற 
பிரிவு என்பதாம் . நுதலுதல் - குறித்துக்கூறுதல் . இழிகுணமுடைய பரத் 
தையரன்றிக் குலமகளிரது இன்பம் சிறத்தலால் , அதனை இவ்வதிகாரத்திற் 
சிறப்பித்துக் கூறுகின்றன ரென்று அறிக . அதிகாரமுறைமையும் இதனாலே 
விளங்கும். இனி , இயல் என்பதற்கு - இலக்கண மென்று கொண்டு , இன்ப 
முறைமையைக் கூறும் இலக்கண மென்றும் பொருள் கூறுவர் . 
(தலைமகற்கு வாயிலநேர்ந்த தோழிதலைமகள் புலவி நீங்கச் சொல்லியது ) 
ங கக . முயங்காக்காற் பாயும் பசலைமற் றாடி 

யுயங்காக்கா லுப்பின்றாங் காமம் - வயங்கோத 
நில்லாத் திரையலைக்கு நீள் கழித் தண்சேர்ப்ப 
புல்லாப் புலப்பதோ ராறு . 

ள் . ) வயங்கு - விளங்குகின்ற , ஓதம் - கடலானது , நில்லா - நிலை 
யா யிராமல் , திரை அலைக்கும் - அலைகளால் மோதுகின்ற , நீள் கழி -நீண்ட 
கழி களினது , தண் - குளிர்ந்த , சேர்ப்ப - கரையையுடைய அரசனே ! 
முயங்காக்கால் - கூடா விட்டால் , பசலை பாயும் - ( பிரிவுத்துன்பமிகுதியால் ) 
நிற வேறுபாடு (உடம்பில் ) மிக்குப்பரவும் ; ஊடி உயங்காக்கால் 
கொண்டு வருந்தாவிட்டால் , காமம் உப்பு இன்று ஆம் காமநுகர்ச்சி இன்ப 
முடையதாகாது ; (ஆதலால் ) , புல்லா புலப்பது - முதலிற் கூடிப் பிறகு ஊடு 
வது , ஓர் ஆறு-( காம நுகர்ச்சியில் ருசியண்டாதற்கு ) ஒருவழியாம் ; ( எ - று . ) 

தலைவனும் தலைவியும் கூடாவிட்டால் உடம்பிற் பசலை யுண்டாகின் 
றது ; ஊடல் கொள்ளாமல் எப்பொழுதும் சேர்ந்தேயிருந்தால் காமத்தில் 
ருசியுண்டாதலில்லை ; ஆதலால் , கூடுவதும் பாடுவதும் காமநுகர்ச்சிக்கு 
அழகு என்பதாம்.“ உப்பமைந்தற்றாற்புலவி , துனியும் புலவியு மில்லாயிற் 
காமங் , கனியுங் கருக்காயு மற்று " , " ஊட லுணர் தல் புணர்தலிவைகாமங் , 
கூடியார் பெற்றபயன் என்னுந் திருக்குறள்கள் நோக்கத்தக்கன . 

வாயில் நேர்தல் - வழியெடுத்துக்கூறுதல். புலலி - புலத்தல் ; ஊடுதல் . 
பசலை - தலைவனைப்பிரிந்த துன்பத்தினால் தலைமகளது உடம்பி லுண்டா 
கும் நிறவேறுபாடு , உப்பு என்பது - இங்கு இனிமையென்னும் பொருளில் 
வந்தது . வட நூலார் , கூடலை ஸப் போகம் என்றும் , ஊடலை விப்ரளம் 
பம் என்றும் , விப்ரளம்பத்தை ‘மதுரதாம் ( மிக்க இனிமை ) என்றுங் கூறு 
வர் . இங்கு ‘ பசலை என்பது - துயிலின்மை , உடம்பு மெலிதல் , எல்லாவற்றி 
லும் வெறுப்பு முதலிய வற்றிற்கும் உ.பலவுணம் . மற்று - அசை . ( க ) 

( பருவங்கண்டு ஆற்றளாகிய தலைவி தோழிக்குச் சொல்லியது .) 
ங க.உ. தம்மமர் காதலர் தார்சூ முணியகல 

விம்ம முயங்குந் துணையில்லார்க் - கிம்மெனப் 
பெய்ய வெழிலி முழங்குந் திசையெல்லா 
நெய்த லறைந் தன்ன நீர்த்து , 


கூட 0 


நாலடியார் 


[ காமத்துப் 


( இ - ள் . ) தம் அமர் காதலர் - தம்மிடத்து விருப்பமுடைய தலைவரது , 
தார் சூழ் அணி அகலம் - மாலையையணிந்த அழகிய மார்பை , விம்ம முயங் 
கும் - ( மகிழ்ச்சியினாற் ) பூரிக்கும்படி தழுவுதற்கு உரிய , துணை -தலைவரை , 
இல்லார்க்கு - இல்லாத ( தலைவரைப்பிரிந்த ) மகளிர்க்கு , - இம்மென - இம் 
மென்னும் ஓசையோடு , பெய்ய - மழைபொழியும்படி , எழிலிமுழங்கும் - 
மேகங்கள் கர்ச்சிக்கின்ற , திசை எல்லாம் - திக்குக்களிலெல்லாம் , ( அம் 
முழக்கம் அவர்க்கு ), நெய்தல் அறைந்து அன்ன நீர்த்து - சாப்பறையடித் 
தாற்போன்ற தன்மையுடையதாம் ; ( எ - று . ) 

மிகுதியும் வருத்தந்தரு மென்பதாம் . கார்காலத்திலே மீண்டு வருவே 
னென்று காலங்குறித்துப் பிரிந்து சென்ற தலைமகன் அக்காலம் வந்தும் 
வாராததனால் , காலத்தை நோக்கித் தலைமகள் ஆற்றாது வருந்திக் கூறியது 
து . சேர்தற்கு உரிய காலத்தில் தனது தலைவனைச் சேரப்பெறாது வருந் 
தும் ஆற்றாமையும் , எவ்வகைத் தாபத்தையுந் தணிக்கவல்ல நீர்கொண்ட 
மேகம் தனது நிலைமைமாறி இப்பொழுது தன்னை வருத்துகின்ற கொடுமை 
யும் தலைலி இரங்குதற்குக் காரணமாயின வென்க . கார்காலத்து மேகமுழக் 
கம் - காமோத்தீபகப்பொருள்களில் ஒன்று . இம்மெனல் - ஒலிக் குறிப்பு . 
நெய்தல் - சாப்பறை . 

( உ ) 
( தலைமகள் செலவுடன்படாமையைத் தலைமகற்குத் 

தோழி சொல்லியது ) 
கூகூகூ . கம்மஞ்செய் மாக்கள் கருவி யொடுக்கிய 

மம்மர்கொண் மாலை மலராய்ந்து பூக்தொடுப்பாள் 
கைம்மாலை யிட்டுக் கலுழ்ந்தா டுணையில்லார்க் 

கிம்மாலை யென்செய்வ தென்று . 
( இ - ள் . ) கம்மம் செய் மாக்கள் - கம்மியத்தொழிலைச் செய்கின் 

மனி 
தர் (கம்மாளர் ), கருவி - ( தமது ) ஆயுதங்களை , இக்கிய - ( வேலையில்லாமல் ) 
அடங்கச்செய்த , மம்மர் கொள் மாலை - மயக்கத்தைக்கொண்ட மாலைப் 
பொழுதில் , மலர் ஆய்ந்து பூ தொடுப்பாள் - மலர்களை ஆராய்ந்தெடுத்து 
அவற்றைக் கொண்டு மாலை தொடுப்பவளாகிய தலைமகள் , - துணை இல்லார் 
க்கு- தலைமகனைப்பிரிந்த மகளிர்க்கு , இ மாலை என் செய்வது - இந்த மலர் 
மாலை யாது பயன்படும் ? என்று- , கை மாலை இட்டு - தனது கையிலுள்ள 
மலர்மாலையைப் போகட்டு , கலுழ்ந்தாள் - மனங்கலங்கி யழுதாள் ; ( எ 

தலைமகள் மாலைப்பொழுதில் நல்லமலர்களை மாலையாகத் தொடுக்கும் 
போ து தலைமகன் பிரிந்து செல்வதைத் தோழியால் அறிந்து அவளை நோ 
க்கி எனது நாயகனுக்கென்று அன்போடுகட்டும் இம்மலர் மாலை அவரில் 
லாதபோது எதற்கும் பயன்படாதே ! என்று மனங்கலங்கி யழுதனளெனத் 
தோழி தலைமகற்குக் கூறியது இது . காலையரும்பிப் பகலெல்லாம் போ 
தாகி , மாலை மலரு மிந்நோய் என்றபடி சேர்க்கைக்கு உரிய காலமாகிய 
இரவின் தொடக்கமான மாலைப்பொழுது , பிரிந்தார்க்கு அத்துயரை மிகு 
விக்கு மென்க . இதுபற்றியே , மம்மர்கொள் மாலை என்றார் . மம்மர் -கா மக் 
களிப்பு . 


ற 


று . ) 


பால் ] 20 - ஆம் அதிகாரம் .-- காமநுதலியல் . 

கம்மாளர் பகல் முழுதும் வேலை செய்து மாலைப்பொழுது வந்தவுடன் 
வேலையொழிவ ராதலின் , மாலைப்பொழுதுக்கு தம்மஞ்செய் மாக்கள் கருவி 
யொடுக்கிய என்னும் அடைமொழி கொடுக்கப்பட்டது ; ஓலைக்கணக்க 
ரொலியடங்கு புன்செக்கர் மாலைப்பொழுது என்று பின்வருவதும் இது 
போன்றதே . இது , பாலெல்லாம்வருந்தி வேலை செய்யுங் கம்மியரும் வேலை 
யைரிறுத்தித் தம்தம் நாயகியரிடம் செல்லுங்கால மென்பதைக் குறிக்கும் . 

( வினைழப்றி மீண்ட தலமகன் பாகன் கேட்பர் சொல்லியது .) 
ங கூசு . செல்சுடர் நோக்கிச் சிதரரிக்கண் கொண்ட நீர் 

மெல்விர லூழ்தெறியா விம்மித்தன் - மெல்விரவி 
னாள் வைத்து நங்குற்ற மெண்ணுங்கொ லந்தோதன் 

றோள்வைத் தணைமேற் கிடந்து 
( இ - ள் . ) ( எனது தலைமகள்) , - செல் சுடர் நோக்கி - ( மேல் கடலை 
நோக்கிச ) செல்லுகின்ற சூரியனைப் பார்தது , சிதர் அரி கண் கொண்ட 
நீர் - சிதறிய செவ்வரிகளையுடைய ( தனது ) கண்களில் நிறைந்த நீரை , மெல் 
விரல் - ( தனது ) மெல்லிய கை விரல்களால் , ழ்தெறியா - முறைமையாக 
( அடிக்கடி ) எடுத்து எறிந்து , விம்மி - அழுது , தன் மெல் விரலின் - தனது 
மெல்லிய விரல்களினால் , நாள் வைத்து - (நாம் பிரிந்து சென்ற ) நாள்களைக் 
கணக்கிட்டுக்கொண்டு , அணைமேல் - படுக்கையில் , தன் தோள் வைத்து 

தனது தோளையே தலையண பாகக் கொண்டு படுத்து , நம் குற்றம் 
எண்ணும் கொல் - நமது குற்றங்களை நினைத்து வருந்துவளோ ! அந்தோ 
ஐயோ ! ( எ - று . ) 

ஒருதலைமகன் தனது தலைவியைப் பிரிந்து சென்று வினைமுற்றி மீண்டு 
வருகையில் , எனது காதலி மாலைப்பொழுதில் நான் பிரிந்து சென்று இத் 
தனை நாளாயினவென்றும் , விரைவில் வருவேனென்றும் , இன்னின்னவாறு 
செய்வேனென்றும் சொல்லிக்கொண்டு எனது குற்றங்களைச் சிந்தித்து 
வருந்துவளே ! என்று இரங்கிப் பாகனொடு கூறியது இது . 

பிரிந்த தலைவன் மீண்டுவருவது மாலைக்கால மாதலின் செல்சுடர் 
நோக்கி என்றும் , தலைமகன் தான் குறித்தபடி மீண்டுவராது நீட்டித்தலாற் 
பிரிந்து சென்ற நாள்களைத் தன் விரல்களால் தலைமகள் எண்ணுவளாதலின் 
மெல்விரலின் நாள்வைத்து ...... எண்ணுங்கொல் என்றுங் கருதிக் கூறின 
னென்க . விரையச்சென்று சேராவிடின் ஆற்றாமை கைவிஞ்சுதலால் அவள் 
இறந்துபடுவ ளாதலால் நமக்குப் பழிநேர்ந்திடு மாதலின் , அதற்குமுன்பே 
தேர் செலுத்தவேண்டு மென்ற குறிப்பு . சிதரரிக்கண்கொண்டநீர் - உரிய 
காலத்தில் தலைமகனைக் கூடப்பெருது வருத்தமிகுதல்பற்றி உண்டாவது ; 
இனி , இரேகைகள் படர்ந்த கண்களின் அழகை மறைத்துக்கொண்டு 
ததும்புகின்ற நீர் என்றும் பொருள் சு- றலாம் : இது , அவளது கண்ணழகை 
நினைந்து வருந்தியதைக் குறிக்கும் . கண்களிற் செவ்வரிபரத்தல் உத்தம 
விலக்கணம் , அந்தோ-இரக்கக்குறிப்பிடைச்சொல், செல் சுடர் என்பதை , 

41 


கிடந்து 


- 


கூட நாலடியார் 

[காமத்துப் 
அஸ்தமிக்குந் தருணத்திலிருக்கிற சூரியனையுடைய மாலைப்பொழுதென 
அன்மொழித்தொகையாகவும் கொள்ளலாம் . தன்தோள்வைத்து அணை 
மேற்கிடத்தல் - வருத்தமிகுதியால் படுக்கை கொள்ளாமல் முடக்கிய தனது 
கையின் மேல் தலையைவைத்துக் கிடப்பது . மெல்விரல் என்றது , " வாள 
றுப் புற்கென்ற கண்ணு மவர்சென்ற , நாளொற்றித்தேய்ந்த விரல் " என்ற 
படி பிரிந்து சென்ற நாள்கள் சுவரின்கண் இழைத்தவற்றைத் தொட்டு 
எண்ணுதலால் கைவிரல்கள் தேய்ந்தன வென்ற குறிப்பு . 

( ச ) 
( தலைமகன் தானுற்றதைப் பாங்கற்குச் சொல்லியது .) 
ங கரு . கண்கய லென்னுங் கருத்தினாற் காதலி 

பின்சென்ற தம்ம சிறுசிரல் - பின்சென்று 
மூக்கி யெழுந்து மெறிகல்லா வொண்புருவங் 

கோட்டிய வில்வாக் கறிந்து . 
( இ - ள் ) சிறு சிரல் - சிறிய சிச்சிலிக்குருவியானது 

-கண் - (எனது 
காதலியின் ) கண்களை , கயல் என்னும் கருத்தினால் 

கயல் மீனென்கிற 
எண்ணத்தினால் , காதலி பின் சென்றது - ( அவற்றைக் குத்தித்தின்னக் 
கருதி ) அவள் பின்னே தொடர்ந்து போயிற்று ; பின்சென்றும் - (அவ்வாறு ) 
பின்தொடர்ந்து போயும் , ஊக்கி எழுந்தும் - முயற்சி செய்தும் , ஒள் புருவம் 
கோட்டிய வில் வாக்கு அறிந்து - (அவளது ) ஒள்ளிய புருவம் வளைக்கப்பட்ட 
வில்லின் வளைவுபோலிருந்ததை அறிந்து , எறிகல்லா ( து ) - ( அஞ்சி அக் 
கண்களைக் ) குத்தித் தின்ன மாட்டாதிருந்தது ; ( எ - று . ) 

தனது காதலியின் கண்களைக் கயல் மீனென்று கருதிச் சிச்சிலிக்குருவி 
பின்சென்று பிடிக்க முயன்றும் அக்கண்களுக்கு மேலுள்ள புருவத்தை வளை 
ந்தவில்லென்று நினைத்து அஞ்சிப் பிடியாமலே நின்றுவிட்ட தென்று அவ 
ளது கண்ணழகி லீடுபட்ட தலைவன் அதனை வியந்து தோழனோடு சொல் 
விய துறை இது . 

சிச்சிலிக்குருவி தலைமகளது கண்களைக் கயலென்றும் , புருவங்களை 
வளைத்த வில்லென்றும் மாறுபடக் கருதியதாகக் கூறியது , மயக்கவணி . 

சிரல் - மீன்குத்திப்பறவை . அம்ம - வியப்பிடைச்சொல் ; இனி ," 
கேட்பிக்கும் என்றதனால் , பாங்கனே ? நீ கேள் என்றுமாம் . வாக்கு 
ங்கு என்னும் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . 

( ரு ) 
( நற்றும் தன்மகள் சென்ற சுரத்தருமை கூறி இரங்கியது .) 
கூகசு . அரக்கரம்ப னாறும்வா யம்மருங்கிற் கன்னோ 

பரற்கான மாற்றின கொல்லோ - வரக்கார்ந்த 
பஞ்சிகொண் டூட்டினும் பையெனப்பையெனவென் 

றஞ்சிப் பின்வாங்கு மடி . 
( இ - ள் . ) அரக்கு ஆம்பல் நாறும் வாய் அம் மருங்கிற்கு - சிவந்த ஆம் 
பல் மலரைப் போன்ற வாயையும் அழகிய இடையையுமுடைய(எனது ) மக 


அம்ம 


வா 


பால் ] 10 - ஆம் அதிகாரம் - காமநுதலியல் . கூ.உங் 
ளுக்கு , - அரக்கு ஆர்ந்த பஞ்சி கொண்டு ஊட்டினும் - ( முன்னே ) செந் 
நிறம் பொருந்திய பஞ்சைக்கொண்டு ( செம்பஞ்சுக்குழம்பைத் ) தடவி 
லும் , பையென பையென என்று - மெல்ல மெல்ல வென்று , அஞ்சி - ( அத 
னையும் ஆற்றமாட்டாமல் ) அச்சங்கொண்டு , பின்வாங்கும் - இளைத்துப் 
பின்வாங்கிய , அடி - ( அவளது ) பாதங்கள் , ( இப்போது ) , அன்னோ- ஐயோ! 
பரல் கானம் ஆற்றின கொல் ஓ - பருக்கைக் கற்களையுடைய காட்டைப் 
பொறுத்தனவோ! ( எ - று . ) 

இயற்கைப்புணர்ச்சி , பாங்கற்கூட்டம் , பாங்கியிற்கூட்டம் என்பவற் 
சாற்களவுநெறியில் தலை மகளைக் கூடிய தலைமகன் பழிபரவு தலின் தோழி 
யால் விலக்கப்பட்டு அதன்பின்பு உடனே அவளை வெளிப்படையாக மணஞ் 
செய்து கொள்ளுதல் இயல்பு : அங்ஙனஞ் செய்யானாயின் , அப்பழியடங் 
மாறு சிலநாள் தலைமகளை ஒருவழிப்பிரிந்து உறைதலும் , தலைமகளை உடன் 
கொண்டு தன் ஊர்க்குச் செல்லுதலும் , தோழியால் வரைவுமுடுக்கப்பட்டு 
பரிய அணிகலஞ் செலுத்தி வரைந்து கொள்ளுதலும் என்னும் இம்மூன்ற 
னுள் ஒன்று முறைமையாய்நிகழும் ; அவற்றுள் , தலைவன் தலைவியை 

நெறியாக உடன் கொண்டு போனமையைத் தோழியாலறிந்த செவி 
லித்தாய் அதனை நற்றாய்க்கு உணர்த்த , அவள் அப்பாலை நிலத்தின் கொடு 
மைபையும் தனது மகளது மிக்கமென்மையையும் கருதிக் கவன்றுறு இங்க 
னம் கூறின ளென்க . 

செம்பஞ்சக்குழம்பைக் கால்களிற் பஞ்சினால் தடவினாலும் பொறுக்க 
மாட்டாது வருர்திய எனதுமகள் இப்பொழுது தனது தலைவன் பின்னே 
காட்டிற்குச் செல்லுகையில் அவளது பாதங்கள் பருக்கைக்கற்களின் மீது 
எவ்வாறு நடந்து சென்றனவோ வென்று தாய் இரங்கிக்கூறியது இது . 

அரக்காம்பல் நாறும் வாய் - செவ்வாம்பல் மலர்போல மணம் வீசும் வா 
யெனினுமாம் . மருங்குல் அதனை டையாட்கு ஆகுபெயர் . அன்பே 
கக் குறிப்பிடைச்சொல் , பஞ்சு எனினும் , பஞ்சிஎனினும் ஒக்கும் . செம்பஞ் 
சுக்குழம் பூட்டுதல் , மகளிரது பாதங்கட்குச் செம்மையும் மென்மையும் உண் 
டாதற் பொருட்டு , பையென -பையவென என்பதன் தொகுத்தல் அடுக்கு - 
அச்சப் பொருளது . அடி - பால்பகாவஃறிணைப்பெயர் ; இங்குப் பன்மை . 
[ தலைவனது பிரிவையாற்றத் தலைவியின் நிலைமையைத் தோழிகூறியது . ) 
கூகாஎ . ஓலைக் கணக்க ரொலியடங்கு புன்செக்கர் 

மாலைப் பொழுதின் மணந்தார் பிரிவுள்ளி 
மாலை பரிந்திட் டழுதாள் வனமுலைமேற் 
கோலஞ்செய் சாந்தந் திமிர்ந்து . 

. ) ஓலை கணக்கர் - ஓலையிலெழுதுங் கணக்கர்களுடைய, ஒலி 
இசை , அடங்கு - ஒழிந்துபோம்படியான, புல் செக்கர் - அற்பமாகிய செவ் 
வானத்தையுடைய , மாலை பொழுதில் - மாலைக் காலத்தில் , - ( தலைமகள் ), - 
மணந்தார் பிரிவு உள்ளி - (தனது ) தலைவன் பிரிந்து செல்வதை நினை 
த்து , மாலை பரிந்து டு - ( தான் சூடியிருந்த ) மலர்மாலையைக் கழற்றி 


ெ 


கூஉசி 


நாலடியார் 


[ காமத்துப் 


யெறிந்து , வனம் முலைமேல் கோலம் செய் சாந்தம் திமிர்ந்து - (தனது ) 
அழயே தனங்களின் மீது அலங்காரஞ் செய்திருந்த கலவைச்சந்தனத்தை 
யும் உதிர்த்து ஒழித்து , அழுதாள் - ; ( எ - று . ) 

தலைவி மாலைப் பொழுதில் தனது தலைவன் பிரிந்து செல்வதையெண்ணி 
அதனைப் பொறாது தான் அணிந்திருந்த மலர் மாலையையும் சந்தனத்தை 
யும் வெறுத்து ஒழித்து வருந்தினா ளென்று தோழி தலைவனுக்குக் கூறியது 
இது . இதனை , மூன்றாஞ்செய்யுள் போலத் தலைமகள் பிரிவுடன்படாமை 
யைத் தோழி தலைமகற்குக் கூறிய துறையா எவுங் கொள்வர் சிலர் . 

முதலடி - இவ்வதிகாரத்து .. - ஆஞ்செய்யுளில் " கம்மஞ்செய் மாக்கள் 
கருவியொடுக்கிய என்றது போன்ற மாலைப்பொழுதிற்கு உரிய குறிப்பு . 
மணந்தார் என்றது , தன்னைக் களவுவழியாற் கூடியவரை . ( எ ) 

[ உடன் போக்குப் பொருந்திய தலைமகள் தோழிக்குக் கூறியது . ) 
ங க வு . கடக்கருங்கானத்துக் காளை பின் னாளை 

நடக்கவும் வல்லையோ வென்றி - சுடர்த்கொடீஇ 
பெற்றா னொருவன் பெருங்குதிரை யந்நிலையே 

கற்றா னஃதூரு மாறு . 
( இ - ள் . ) சுடர் தொடீஇ - பிரகாசிக்கின்ற வளையல்களை யுடையவ 
ளே ! - கடக்க அரும் கானத்து கடந்து செல்வதற்கு அருமையாகிய காட் 
டில் , காளைபின் - இளவெருது போன்ற ( உனது ) தலைவன் பின்னே , நாளை 
நாளைத்தினம் , நடக்கவும் வல்லையோ - நடந்து செல்லவும் மாட்டுவாயோ ? 
என்றி என்று ( என்னை நோக்கிச் ) கூறினாய் ; பெருங் குதிரை பெரியதொரு 
குதிரையை , பெற்றான் ஒருவன் - கிடைக்கப்பெற்றவனாகிய ஒருத்தன் , அ 
நிலையே - பெற்ற அப்பொழுதே , அஃது ஊரும் ஆறு - அதனை ஏறி நடத் 
தும் முறைமையையும் , காருன் - கற்றறிந்தவனே யாவனன்றோ? ( எ - று . ) 

நீ உனது தலைவன் பின்னே உடன் செல்ல உடன்பட்டாயே; நாளைக்கு 
அவன் பின்னே நடந்து செல்ல வல்லையோ ? என்று நீ என்னை வினாவினாய் ; 
அதற்குக் கூறுவேன் கேள் : ஒருவன் குதிரையொன்றை வாங்கினால் அதை 
யேறி நடத்துந் திறத்தையும் அவன் கற்றிருப்பா னல்லனோ? அதுபோல 
வே , ஒருகணவனுக்கு வாழ்க்கைப்பட்டயான் அவன் பின் செல்லவும் வல் 
லே னென்று தலைமகள் தனது தோழியை நோக்கிக் கூறிய துறை இது . 

பின்னிரண்டடி - பிறிதுமொழிதலணி , உபமானத்தைக்கூறி அதன்உப 
மேயத்தைப் பெறவைத்தது காண்க . 
கணவன் பின் செல்வது அரிதன்று என்பது , குறிப்பு. 

- உவமையாகு பெயர் . ஆண்மகனுக்கு இளவெருது - நடை வலி 
கம காம்பீரியங்களிலே உவமை . வல்லை , என்றி - முன்னிலையொருமை 
முற்றுக்கள் ; முறையே ஐ , இ - விகுதிகள் சுடர்த்தொடீஇ - அளபெடை , 
விளியுருபு . இங்கு ஆய்தம் உயிர்போல் ஒலித்தது . 

( 2 ) 


சானை 


கூ . உரு 


பால் ] 10 - ஆம் அதிகாரம் .-- காமநுதலியல். 

( மகளைப் போக்கிய நற்றும் கவன்று கூறியது . ) 
கூகூகூ . முலைக்கண்ணு முத்து முழுமெய்யும் புல்லு 

மிலக்கணம் யாது மறியேன் - கலைக்கணம் 
வேங்கை வெரூஉ நெறிசெலிய போலுமென் 

பூம்பாவை செய்த குறி 
( இ - ள் . ) ( நேற்று எனது மகள் ) , முலை கண்ணும் - ( தனது முலைக்கண் 
களையும் , முத்தும் - முத்துமாலையையும் , நன்றாக அழுந்துமாறு ), முழு மெய் 
யும் புல்லும் - ( எனது ) உடம்பு முழுவதையுந் தழுவிய , இலக்கணம் - அடை 
யாளத்தை , யாதும் அறியேன் - ( அப்பொழுது ) சிறிதும் அறிந்திலேன் ; என் 
பூ பாவை செய்த குறி - எனது அழகிய சித்திரப்பதுமை போன்ற மகள் 
( அப்பொழுது ) செய்த அந்த அடையாளம் , - கலை கணம் - மான்கூட்டம் , 
வேங்கை வெரூஉம் - வேங்கைப்புலிக்கு அஞ்சித்திரிகின்ற , நெறி காட்டு 
வழியில் , செலிய போலும் - செல்லுதற்குப் போலும் ; ( எ - று . ) 

நேற்று என்மகள் தனது முலைக்கண்ணும் முத்துமாலையும் எனதுஉடம் 
பில் அழுந்தும்படி என்னைத் தழுவிக்கொண்ட சின்னத்தை அப்பொழுது 
இன்னதென்று சிறிதும் அறிந்திலேன் ; மான்கள் புலிக்கு அஞ்சியோடும்படி 
யான காட்டு வழியில் தனது கணவன் பின்னே தான் செல்லுதற்கு அடை 
யாளமாகச் செய்தாளென்று அதனை இப்பொழுது அறிந்தேனென்று தாய் 
தன்மகளைக்குறித்து இரங்கிக்கூறியது இது . என் பூம்பாவை என்றது , நற் 
ராயகூற்று என்பதைக் குறிக்கும் . 

கலைக்கணம் வேங்கை வெரூஉம் செறி என்றது , காட்டின் கொடுமை 
பைக் காட்டும் . வேங்கை வெரூஉம் வேங்கையினின்று வெருவும் என ஐந்த 
னுருபுத் தொகையாகவாவது , வேங்கையைவெருவும் என இரண்டனுருபுத் 
தாகையாகவாவது கொள்க , அச்சக்கிளவிக்கு ஐந்து மிரண்டும் , எச்சமில 
வே பொருள் வயினான " என்பது தொல்காப்பியம் . வேங்கைக்கு வெரு 
வும் என நான் கனுருபுத்தொகையாகக் கொள்வது உலகவழக்கு . வெரூஉம் 
= வெருவும் ; சொல்லிசையளபெடை . செலிய - செய்யியவென்னும் வாய் 
பாட்டு எதிர்கால வினையெச்சம் ; இதன் முன் வலி இயல்பாம் . போலும் 
என்பது - ஒப்பில்போலி ; இங்குத் தற்குறிப்பேற்ற வுருபாய்கின்றது . பூம் 
பாவை என்பதற்கு - தாமரை மலரில் வாழ்கின்ற இலக்குமி போன்ற மக 
ளெனினுமாம் . 

( க ) 
( தலைமகள் பிரிவாற்றமையைத் தோழிக்குச் சொல்லியது .) 

கண்மூன் றுடையானுங் காக்கையும் பையரவு 
மென்னீன்ற யாயும் பிழைத்ததென்- பொன்னீன் 
கோங்கரும் பன்ன முலையாய் பொருள்வயிற் 

பாங்கனாற் சென்ற நெறி . 
( இ - ள் . ) பொன் ஈன்ற - பொன் போன்ற தேமல்பொருந்திய , கோ 
கரு அரும்பு அன்ன - கோங்கமலரை யொத்த , முலையாய் -தனங்களையுடைய 


900 . 


ம 


haa 


நாலடியார் 


(( கர்மத்துப் 


தோழியே! - கண் மூன்று உடையானும் - மூன்று கண்களையுடைய சிவபிரா 
னும் , காக்கையும் - , பை அரவும் - படத்தையுடைய ( இராகுவென்னும் ) 
சர்ப்பமும் , என் ஈன்ற யாயும்- என்னைப்பெற்ற தாயும் , பிழைத்தது - ( எனக் 
குப் ) பிழை செய்தது , என் - யாது ? ( ஒன்றுமில்லை ); பொருள் வயின் - பொரு 
ளினிடத்து ஆசையால் , பாங்கனார் - ( எனது ) தலைவர் , சென்ற - போன , 
நெறி - மார்க்கமே , ( எனக்குப் பிழைசெய்தது ; ( எ - று . ) 

பயனிலைவருவித்து முடிக்கப்பட்டது . அந்நெறி இல்லையாயின் எனது 
தலைவர் பிரிந்து செல்லார் ; அப்பொழுது யாவும் நமக்கு நல்லனவேயாம் . 
எனது தலைவர் பொருள் விருப்பத்தாற் பிரிந்து சென்ற நெறியை நாம் வெ 
றுத்துப் பழித்துப் பேசவேண்டுமேயன்றி வேறன்று . எனது தலைவர் பிரி 
யாது உடனிருந்தால் மன்மதனும் குயிலும் சந்திரனும் என்னை வருத்தக் 
காரண மில்லை யாதலின் சிவபிரான் முதலியோர் மீது பழி கூற வழியில்லை 
பாதலால் , அவர் சென்ற நெறியே நமக்குப் பிழைசெய்ததென்று கூற 
வேண்டியதாயிற் றெனத் தலைமகள் தோழிக்குத் தனது பிரிவாற்றாமை 
யைக் கூறியது இது . 

மன்மதனை உருவழித்துப் பின்னும் அவனை உளனாக்கிய சிவபிரானும் , 
தன் கூட்டிற் பொரித்த குயிலின் குஞ்சைக் குத்திக்கொல்லாது விட்ட 
காக்கையும் , சந்திரனை விழுங்கிப் பின்பு உமிழ்ந்திட்ட இராகுவும் , என்னைப் 
பெற்றபோதே கொல்லாமல் விட்டு வளர்த்த தாயுமே பிழைசெய்தன ரெ 
ன்று கருதுதற்குக் காரணம் , கணவனைப்பிரிந்தகாலத்து மன்மதனும் குயி 
தும் சந்திரனும் வருத்துவதனாலும் , தாய் பிறந்த அப்பொழுதே சொன் 
றிருந்தால் தான் இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கக் காரணமில்லை 
யாதலாலும் , 

இறைவனுக்குக் கண்மூன்றும் முச்சுடர் ஆதலால் , சிவபிரானுக்கு 
கண்மூன்றுடையான் என்று ஒரு பெயர் கூறினர் . குயில் முட்டையிட்ட 

னே அதனைப் பொரித்துப் பாதுகாவாமல் காக்கையின் கூட்டில் அதற் 
குத்தெரியாமலே இட்டுச் செல்ல , அது அம்முட்டையைத் தனதென்றே 
கருதி அடைகாத்துக் குஞ்சு பொரித்துச் சிலநாள் சென்றவுடனே அது கூ 
வென்று கத்தத்தொடங்குகையில் காக்கை கோபங்கொண்டு அதனைக் குத் 
தித் துரத்திவிடு மென்பது வழக்கு . பொன் என்றது - அதுபோன்ற நிற 
முடையய தேமலுக்கு ஆகுபெயர் . 

(40 ) 


காமத்துப்பால் முற்றுபெற்றது . 


நாலடியார் முற்றிற்று . 


உ 02 


சங | உண்டாய 


ங்கண் - னக 


னம் 


காசு 


கங் 


கஎ ) 


உசுக 


உநட அ 


ககக 


1h 4 ) 


" ( ) 


கள் 0 


கரு ச 


நாலடியார் 

செய்யுள் முதற் குறிப்பு அகராதி 
பாட்டு , பக்கம் , பாட்டு . பக்கம் பாட்டு . பக்கம் , 
அகத்தாரே கூரு இசையுமெனி ககூஉ உணரவுணரு 
அக்கேபோ க 0 . இடம்பட 

உ ங எ 
கநக இடும்பைகூர் கூகா உண்ணானொளி 
ங்கண் 

fac () / இட்டாற்று 250 உபகாரஞ் 
அங்கோட் 05 இமைக்குமள உசு உயிர்போயார் 
அச்சம் 

எசு இம்மியரிசி அ கா உருவிற்கமை 
அடுக்கன்மலை கசுக இம்மைபயக் ககள் உருவுமிளமை 
அடைந்தார்ப் கசஎ இம்மையு உசச உலகறியத் 
அத்திட்ட உங ச இரவலர்கன் உககூட உளநாள்சில 
அம்பலயலெடு 

« 0 இருக்கையெ க உரு உள்கூர்பசி 
அம்புமழலு அஉ இரும்பார்க்குங் காசு உள்ளத்தா 
அரக்காம்ப கூஉ உ இலங்குநீர் கஅ அ உள்ளத்துணர் ஙகரு 
அருகல 

உகசு இல்லமிளமை (நிஉ உள்ள மொரு 
அரும்பவிழ் டக அ இல்லாமை உருச உாக்கும் 
அரும்பெறல் கூ.எ இல்லாவிடத் அ = உறற்பால 
அரும்பெறற் நடக்க இழித்தக்க உந ( 0 ) உறுபுலி 
அருளினற உசு எ இழைத்தநா கசு உறுபுனறந் 
அலகுசால் 

இளையானட * ம் உரைப்பருங் கருங 
அவமதிப்பு கா இறப்பச்சிறி * ஊக்கித்தாங் 
அவ்வியமில் உசு அ இறப்பநினை 

யாரங்கண நீ 
அழன் மண்டு 

ககஅ இறப்பவே க அருகருளெழுந் 
அள்ளிக்கொ 

உக அ இற்சார்வி காட் ஊறியுவர்த் 
அறம்புகழ் எஎ இற்பிறப்பில் உகாக ஊறு செய் 
அறிமின்ற கசசு இற்பிறப்பெ கஎக எஞ்ளான்று 
அறியாப்பரு கசரு இனநன்மை க உஅ எத்துணையா 
அறியாரு 

கஎ இனியார் தந் h ( 4 எந்நிலத்து 
அறிவதறிந் எக இன்பம் 

எச எம்மையறி 
அறுசுவை 

கக இன்றாதுமிந் 24.ச எய்தியிரு 
ஆகாதெனி உஎ அ இன்றுகொ 

பறிநீர்ப் 
ஆடுகோடாகி கருகா இன்னரினைய 

கஎக எறியென் 
ஆட்பார்த் உ அ . இன்னாசெயினுமி எஉ எற்றொன்று 
கூபா இன்னா 

விட 

க அசு எனக்குத்தா 
இன்னா 

க அவ எனதென 
ஆர்த்தபொறிய உசக இன்னாவியைக் உரு it என்பாயுகினு 
ஆர்த்தவறிவின் உ அஎ ஈட்டலும் உம் என்றும்புதி உருது 
ஆவா நாமாக்க 

ஈண்டுநீர் 

கூ அ என்னானு 
வேறுருவின் காரு ஈதலிசையா கருஉ என்னேமற் 
ஆற்றுந்துணை கஉ ஈனமாயில் 

ககம் எட்டைப்பரு 
ன்படுநெய் க கரு உடா அது 

2 0 ஏதிலார்செய் 
இசைந்த 

கருரு உடுக்கை கஉச ஏமாந்தபோழ் 
சையாதெ க க ( ) உடைப்பெருஞ் 

ங 00 ஏற்றகை 
இசையாவொரு க.கூ உடையாரிவு தம் அ ஒண்கதிர் 


ருசு 


க ச அ 


கூ . () கூ 


கூ.கச 


உ உ சு 


கசஅ 


உஎன 


உ உ க 


| 


உ கள 


க . ( ) 


ணமினெ 
ஆமாபோ 


h () அ 


உங 0 


2 +2 


th_ சு 


உஎங 


க அக 


கூ ( க 


600 


ஒருநீர்ப் 
ஒருபுடை 


உ எ அ 


ககக 


2. கூதி 
கஉக 


நீரட்டுண 


டாட் 


2 கக 


2.எக 


கடியெனக் 


உச 


காக 


கூகங 


( ச தீங்கரும 

* 


கணமலை 


கஉ 


+ ( ) அ 


கூவு 

நாலடியார் 
பாட்டு . 

பக்கம் . பாட்டு . பக்கம் . பாட்டு . பக்கம் . 
ஒருநின்றி 

உ க உ கற்றாருரை உகசு தக்காரும் 
ககச கனைகடற்றண் கஉ உ தக்கோலந் 
கஉகூ கன்னனி நல்ல 

உ எ க தங்கண்மர 
ஒருவரொருவ உருசு காணிற் 

எ அ தண்டாச 
ஒக்கியவொள் ககங காதலா சொல் 

எ ) தமரென்று கஅக 
ஓதியுமோதா உஉ ச காலாடுபோ 

க 00 தம்மமாகாத 
ஓலைக்கணக்க 

கூ உ ங காவாதொரு ஈக தம்மையிகழந் நிஏ 
கடகஞ்செறி உச 0 காழாயகொ 

உ அக தம்மையிகழவா கசை 
கடக்கருங் கூ.உச குஞ்சியழகுங் 

கசு தலையேதவ 
கடமாதொ 

சவருக 
கடல்சார்ந்து உ 00 குடருங்கொ சஎ தாமேலே 
கடித்துக் ககூடு குலாதவது 

உலக தனதாகத் உங உ 
கடிப்பிடு க 0 குற்றமுமே கக ) தா எசெய 

காசு 
உக அ 

கூர்த்து நாய் சுஎ தாமேயுமின் 
கடுக்கியொரு கருஎ கேளாதேவந் 

தாழாத்தளரா 
சடுக்கெனச உ அரு கொடியவை 

நக க தான்செடி 

கொடுத்தலுந் 
சடையாயார் 

உ உ அ திருததன்னை உருஉ 
கடையெலாங் உசசு கொய்புற 

உ அசு திருமதுகை 
கட்கினியாள் 

கொலை ஞருலை 

உஎகினைத்த உண 

கொல்லையிரு 
கணங்கொண்டு 

சரு () தினையனை த உஅங 
சொன்னே 
உ அ கூ 

சசச 
கண்சயலென் » உ உ | கோடோத 
கண்மூன் கூ உரு கோட்டுப்பூ 

கஎக துக்கத்துட் 
சப்பிகடவதா உ அக கோதையருவி 

சு அ துயத்துக் 

கோளாற்றக 
கம்மஞ்செய் ங 20 ) 

கரு துன்பமே 
கரவாத திண் உருஉ சககரசசெல் 

உ அச துன்பம்பல 
கூகக சாய்ப்பறிக்க ஈக தெண்ணீாக 
கருத்துணர்ந்து கஎரு சான்றாணமை 

கஉரு தெரிய தெரி 
கருமமு உ O ங சான்றோரென 

கக தெளிவிலார் 
20 சிதலைதினப் 

கசு தோணி யியக க 20 
கருமவரிசை 
கரும்பாட்டிக் 

சிறுகாபெருகா சு அ தோ றபோா 
கல்லாக்கழிப் 

சிறுகாலையே 

உஎ . தோற்றஞ்சான் 
சல்லா து நீண்ட 

ககூஉ நசசியாாக 
கல்லாது போ 

சொநெல்லா 
கல்லாமை செம்மை 

ଶ 
கல்லாரேயா 

கஉங . செயகையழி ச - அ நட்டார்க்கு 

2 உரு 
கல்லெறிந் 

க * நட்புநார 
கல்லென்று 

செல்சுடா 

கூ . உக நமமாலே 
கல்லோங்கு 

செல்லாவிட 
கல்விகரையில க 20 செல்வாயா 

கஅ நரமபெழுந்து 
கழிந்தாரில் சசு செல்வுழிக க | நரைவருமெ 
கழுதிருட் கஅ ) செழுமபெறும் 

உஅக நலலகுல 
களர்நிலத்து 

கக அ செறிப்பில் ககால்லாபெரி 
கூசு செறுததோ கஅ | கல்லவைசெய் 

நச நல்லவைநா 
உசு 0 சென்றேயெ 
கற்றதூஉ 
கற்றறிந்த உ கஉ சொற்றளாந்து உநலலாரொத 
சற்றனவுங் உ 40 சொற்றாற்றுக உசுபொல்லாராய வ 

உ 29 


22 . 


( ரு அ 


கருங்கொள் 


. 


க க 


கூ அ 


24 ) சீரியாக 


ஈ . 00 நடுக குற்றத 
எக நடுவருள் 


செய்யாத 


உஉ 


சுச 


2. சக 


உ 0 க 


* 2 * ) நயவாாக 


உ உக 


- 


உஙசு 


கருங 


சசுக 


52 சு 


சகூசு 


கள்ளார்கள் 


உ எவ 


செய்யுள் முதற் கு 


அகராதி . 


ஙக 


குண 


கவ . 


ந 


கருசு 


உசு } 


Th . 


உஎ யாமா 


யினெ 


ம 


கஎஎ 


கோத்து 


பாட்டு , 

பக்கம் . பாட்டு . பக்கம் பாட்டு . பக்கம் . 
கல்லாவின் க 0 உ பிறாமறை 
சக மாண்ட 

குடு 
நளிகடற்றண் - நல் ககஅ புககவிடத் என மாற்றாராய் 
நளிகளற்றண் - நா க உ புணாகடல் உசாக மானவருங்கல 
நறுமலர்த் கஎச புதுப்புன 

கூ. () க முட்டிகை 
நன்னிலைக் 

உ உ புத்தகமே = ஈசு முட்டுற்ற 
நப்பாடஞ் உங்க புலலாப்புன உசாக முயங்காககாற் 
நாய்க்காற் * + ) புல்லாவெழு சா ச முலைககண்ணு 

| உரு 
நார்த்தொடு 2 புறத்துத் சங்க முலைமுகை 
நாலாறுமா 

க புன்னுனி th = முற்றறசிறு 
நாள் வாய்ப் வி எ E பெயற்பான் 
-- மூற்றுத்து 

கருஎ 
நாறாத்தகடே _ உ ( ) பெரியவா 

ககக முன்னரே 
நிலநலத்தா 

கரு 0 பெரியார் பெருந் எ ழப்புமேல 
நிலையாமை 

ருக பெரியாாபெருமை கசரு மெய ஞானக 
நின்றன னெ 

கரு பெருகுவது கசுஉ மெயவாயகண் 
நீரினு நுண கூரு பெருங்கட 

எரு மெலலியால 
நீருட்பிறந்து 

உகச பெருநடை உ அஉ மைதீரபசும 
நீரமையே உ + பெருமுதத 

கசுரு யா அருலகத 
நுண்ணுணாவினா க +2 பெருவரைநாட கருயாஅரொருவ 
நுண்ணுணாவின பரு பெறுவ 

யாககையை 
நெடுங்கால சுடு பெறுவதொன 
நெருப்பழற 

கக ) பொதத ஏற th ()எயானையுனைய 
நேரல்லார் * 4 பொழிந்தினிது உகரு யானையெரு 

பொழிப்பகல 

உ கரு வடுவிலா 
பகைவாபணி 

பொ றபபரென 

கூவயாவும் 
படுமழை 

» பொறகலத்துப் 
பண்டமறி 

பொ றகலததூ 

உஅ கூ வழங்காத 
பரவாவெளிப் 

பொன்னிறக 
பரா அரைப் உபக பொனனே 
பருவமெனை 

| * வற்றிமற 
பலநாளும் கஎ அ மடி திரை 

க அக வாழநாட் 
பல்லாரறியப் 40 மதிததிறப் 

நக வானிடுவில 
கூட மாதப்பல 

4 அக விரிகிற 
பல்லானற பா 

- 07 கலைநலமுள உ காக விருப்பிலா 
பல்லான்ற - வீ கரு மலைமிசைத உ + விழைகதொரு 
பழமைகந்தாகப் உநன் மலகு திரைய உ க அ விளககுப் 

50 
பழையரிவ 

உ - அ மலலனமா உச விளககொளி 
பனிபடு 

மழைதிளைக்கு உ கரு வினைப்பயன 
பன்றிக்கூழ் 

மறுமைக்கு கரு ! வெறியயா 
மறுமையு 

அ + வெறுமையிட 
பாடமே 

2 க உ மற்றறிவா உ எ வெனறிய 
பாமபிறகொரு ( ) சா மனத்தான் கநக வேம்பினிலை 
பாலாற்கழீஇ உகச மனைப்பாசங் ககச வேற்றுமை 
பாலோடளாய ்.சக மன் றங்க தங்க 

. ( ) வைகலும் 
பாவமுமே 

சரு மன்னர்திருவு கசகூ வைப்புழிக 
பிறந்தகுல உடஎ மாக்கேழமட 


12 


சித 


க கூஎ 


க 


களக வல்வைக 


உஉஉ 


உங்க 


அக 


الي 


வழுககெனை 


வளமபட 


உஎ மககளாலாய 


பல்லாவு 


சச ) 


கவச 


உஎ கூ 


21 


எ 


உரு 


பன்னாளுஞ 


உஎம் . 


உசு 


// 


எக 


ستا 
و 


